Madras Government Oriental Manuscripts Series No. 66 





யாப்பருங்கல ம்‌ 
YAPPARUNKALAM 


BY 
AMITASAGARANAR 


க ல்‌ (with an ancient commentary) 


EDITED BY 


Vidvin M. V. VENUGOPALA PILLAI ob 


ச்‌ ஆ 
ம்‌. 4 5 APR mn) 
ஸ்‌ Published by Fe 


The Curator, Governimat'O# intgiRMahnsog fts Library, Madras 










i 


(Published under the authority of the Government of Madras) 


PRINTED BY THE CONTROLLER OF STATIONERY AND 
. PRINTING, MADRAS, ON BEHALF OF THE 
ப்‌ 3 OF MADRAS 
: 1960 


தலம்‌. GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 
. SERIES No. 66 - 





௮மிதசாகரனார்‌ இயற்றிய 
யாப்பருங்கலம்‌ 
(பழைய விருத்தியுரையுடன்‌) 


ப்ரிய 
வித்துவான்‌ மே. வீ. வேணுகோபாலப்‌ பின்ன. 


“எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவவிரண்டும்‌ 
கண்ணென்ப வாழும்‌ உயிர்க்கு ”” 
--இருக்குறள்‌ 


சென்னை அரசாங்கத்‌ திற்காக சென்னை எழுது பொருள்‌ அச்சுத்‌ தொழில்‌ கட்டுப்பாட்டு 
அதிகாரியால்‌. பதிப்பிக்கப்பட்டது. 
1960 . வ 


INTRODUCTION 


The public are perhaps aware’ of the fact that the Government 
of Madras have launched upon a scheme of publication of rare 
manuscripts treasured in two premier institutions of this State, 
namely, the Madras Government Oriental Manuscripts Library, 
Madras, and the Tanjore Maharaja Serfoji’s Sarasvathi Mahal Library, 
Tanjore. Financial help has also been extended to Dr. U. V. Swami- 
natha Iyer’s Library, Adyar, Madras, for similar purpose. Though 
the publication of rare manuscripts was started as early as 1909 by 
this library, only 12 works were taken up ‘for publication till 1942. 
Of these, the printing of three works has not yet been completed. 


Only in the year 1949-50 a regular scheme for the publication 
of manuscripts was prepared and accepted by the Government 
of Madras under the MADRAS GOVERNMENT ORIENTAL 
SERIES. This scheme included the manuscripts in all the South 
Indian Languages in which there are manuscripts in the Library. The 
selection of manuscripts was done by an. Expert Committee appointed 
by the Government specially for this purpose. Till now 157 
manuscripts in different languages have been printed. Of these, 35 
manuscripts are from Tanjore Maharaja’s Serfoji’s Sarasvathi Mahal 
Library, Tanjore, and two from Dr. U. V. Swaminatha Iyer’s Library, ’ 
Adyar. In addition, three manuscripts, two from this library and one . 
from Dr. U. V. Swaminatha Iyer Library, Adyar, are-in the press. 


While all the manuscripts under the Madras Government Oriental 
Series were edited by various scholars drawn from different learned 
institutions, the publication of manuscripts under the Madras Govern- 
ment Oriental Manuscripts Series was resumed in the year 1950--51. 
All the manuscripts published under this series before 1942 were in 
Sanskrit. But since 1950-51 the manuscripts in other 1802182206 . 
also were included. These are edited by the Curator with the 
assistance of the Pandits in respective languages. ‘Till now 60 works 
have been printed including the total number of 51 since 1951. 


Since 1958-59, however, no fresh manuscripts were taken up for 
publication in both the series. There were several proposals for the 
printing of manuscripts. Of these, the Government of Madras. have 
sanctioned the publication of the following seven Tamil 11anuscripts 
in G.O. No. 81859-E6/59-15, Education, dated 5th January 1960. 


I. GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS. 


Tani-p-Padalkal. 

2, Kerala Défa Varalaru. 

3. Yapparunkala Virutti. 

4. Kattabomman Varalaru, 

5. Palamoli-t-Tirattu. 

6. Kalambaka-k-Kottu. ச 
7, Uttara Rimayana Natakam. - 


[| 


2 ii 


II. DR. ரூ. SWAMINATHA IYER- LIBRARY, ADYAR. 
1. Manuvijhancsvariyam. 
2. Suddhinanda Bharatam. 


. Of the seven manuscripts from this library, ‘“‘ Palamoli-t-Tirattu ” . 
has been dropped as it was found to contain many archaic proverbs. 
The entire publication has been recommended for aid frora the 
Government of India under the scheme for the Development of . 
Modern Indian Languages. It is also hoped that the Government of 
India aid will be forthcoming in due’ course. Since the amount has 
to be reimbursed from the Government of India, it was ordered that 
the expenditure on the scheme should be incurred before 31st March 
1960. Though the time actually available for getting the manuscripts 

‘ printed is less than two months, the publication has been started in 
right earnest and every possible efiorts were made to complete 
the same before the stipulated time: There has, however, bcen one : 
change in the scheme of: publication as submitted by. the Curator on 


account of the limitéd time available. Originally the above manus-. 


cripts were intended to be edited by outside scholars- under the Madras 
Government Oriental Series but now they have been edited by the 
Curator himself with the assistance of Tamil staif ot the library, under 
the Madras Government Oriental Manuscripts Series. ந 


The late S. Bhavanandam Pillai of the Police Department, Madras, 
had a rich collection of printed books and a few manuscripts in 
TAMIL. They were deposited in the BHAVANANDAM ACADEMY 
that was started in his name. The High Court of Judicature at Madras, - 
was kind enough to order the transfer of 94 paper manuscripts and . 
73 palm-leaf manuscripts from that Academy to the Government 
Oriental Manuscripts Library, Madras. In pursuance of that order, 
the Official Trustee of Madras, transferred them to this Library on 9th 
September 1953. Again, he transferred the following two manuscripts 
to this Library ‘on 19th December 1957 :— 


1. Yapparunkala Virutti (with Kurippurai). 
2. Tolkappiyam-eluttadhikaram. 


They were neatly written on paper, ready to be passed on to the press 
for printing on or about 1944. The former was edited by Vidvat 
M. V. Venugopala Pillai, a Tamil Pandit of Conjeevaram and the 
latter by the late C. R. Govindaraja Mudaliar, retired Tamil Pandit 
of the Pachayappa’s College, Madras. These manuscripts bearing. 
R. Nos. 7161 and 7162 respectively could not be taken up . for 
publication immediately but the former has now been selected tor 
publication under a scheme of the Government of India for ‘the. 
Development of Modern Indian Languages. 1 


The staff of this library has not made any change in the press copy 
that was handed over by the Official Trustee of Madras. The entire 
press copy including the indices, etc., was prepared by Vidvan 
M. V. Venugopala Pillai. ‘Though the text and the commentary were 
already printed some years ago by the late S. Bhavanandam Pillai 
himself, the same has been edited afresh by the ‘learned Vidvan with 
very useful explanations, illustrations, etc., in the foot-notes. He 
has also added several indices. The work deals mainly with prosody 


Hi 


in Tamil poetry in an elaborate form. My thanks are due to Sri 
V. 5. Krishnan, Pandit of this library who went through the” proofs 
of the major portion of the text and also to Sri M. Pasupathy and 
Sri T. Krishnamurthi, Pandits of this library for going through the 
proofs of the preliminary matter and the appendices. 

On account of the great speed with. which the press copics were 
repared, edited and rushed through the press, a few mistakes might 
ee crept in. It is hoped that the learned scholars who read the 
work will make necessary corrections, if any. ட்‌ 


In this connection, I shall be failing in my duty if I do not express 
my thanks to the Controller of Stationery and Printing, Madras, for 
scrutinizing the ‘quotations of the private presses, for supplying the 
required stationery for printing, for passing the printing bills from the 
presses in a very short time and for taking up the printing of 
one of the manuscripts in the Government Press itself. 


‘T. CHANDRASEKHARAN, 
க ட்‌ 5 - ல Curator. 


Government Oriental Manuscripts Library, 
“Madras-5, 20th March 1960. 


உரிமையுரை 


எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ 
கண்டவர்‌ வியக்கும்‌ கவினுறு வடிவும்‌ 
கலைதெரி புலமையும்‌ சீர்சால்‌ 
தண்டமிழ்‌ மொழியில்‌ ஆர்வமும்‌ அதனைத்‌ 
தழைத்திடச்‌ செய்தலின்‌ விருப்பும்‌ 
கொண்டநற்‌ பெரியோய்‌ ! சரவண பவானந்‌ 
தன்னெனும்‌ கோதிலாய்‌ ! கருத்தின்‌ 
எண்டகு மிந்தூற்‌ பதிப்பினை யிந்தேன்‌ 
என்றருள்‌ உரிமையா இனிதே. 





முன்னுரை (ஆங்லெம்‌) 


உரிமையுரை . 


திவான்‌ பகதூர்‌ சரவண பவானத்தம்‌ - பிள்ளையவர்கள்‌ 
வாழ்க்கை வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ ப 

தரற்பொருள்‌ :. 

பரயிரம்‌ 

14 உறுப்பியல்‌ 

11. செய்யுளியல்‌ 
பொருட்குறிப்பகராதி 
அரும்பதம்‌ முதலியவற்றின்‌ அகராதி 
சூத்திர முதற்குறிப்பு அகராதி 
இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 
இலக்கிய மேற்கோள்‌ முதத்குறிப்பு அகராதி 
உரையிற்‌ பயின்று வந்துள்ள ஆர்ந்பெயர்‌ அகராதி 
உரையிற்‌ பயின்று வந்துள்ள ஆரியர்களின்‌ பெயரகராடு 


உரைமேற்கோள்களிற்‌ பயின்று வந்துள்ள அரசர்கள்‌, 


வள்ளல்கள்‌ பெயர்‌ அகராதி வ 5 


உரையிற்‌ பயின்று வந்துள்ள ஊர்ப்‌ பெயாகராதி 





இவான்‌ பகதூர்‌ சரவண பவானந்தம்‌ பிள்ளையவர்கள்‌ 
வாழ்க்கை வரலாற்றுச்‌ சுருக்கம்‌. 





“தோன்கிற்‌ புகழொடு தோன்றுக ; அஃதிலார்‌ ்‌ 
தோன்றலின்‌ தோன்றாமை நன்று, ” ---இருக்குறள்‌. 


என்னும்‌ வள்ளுவர்தம்‌ வாய்மொழியின்‌ முற்பகுதிக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டாக 
இவ்வுலகில்‌ தோன்றித்‌ தம்‌ புகழ்‌ நிறுவிச்‌ சென்ற பெருமக்களுள்‌ திவான்‌ 
பகதூர்‌ சரவண பவானந்தம்‌ பிள்ளையவர்களும்‌ ஒருவர்‌. இவர்‌ முத்துசாமி 
பிள்ளை என்னும்‌ வேளாண்‌ குடிச்செல்வரும்‌ சந்திரமதி என்னும்‌ அவர்கம்‌ 
மனைவியாரும்‌ செய்த நற்றவப்‌ பயனாய்த்‌ தோன்றினர்‌. “விளையும்‌ பயிர்‌ 
முளையிலேயே தெரியும்‌, என்னும்‌ முதுமொழிக்கு ஏற்ப, இளமைப்‌ பருவத்‌ 
திலேயே இவரிடம்‌ சீரிய குணங்கள்‌ தோன்றித்‌ தழைத்தன. இவர்‌ இளமையில்‌ 
கல்வி கேள்விகளில்‌ தேர்ச்யெடைந்து, ஒழுக்கத்திற்‌ சிறந்து, “ இம்மைத்தரைப்‌ 
பெற இவர்தம்‌ பெற்றோர்‌ எத்தவம்‌ இழைத்தனரோ !” என்று கண்டோர்‌ கூற 
விளங்கினர்‌. இவர்‌ வழக்கறிஞராக விரும்பி இங்கிலந்து செல்ல முயன்ற 
போது, வைதிக மதப்‌ பற்றுள்ளவராயெ இவர்தம்‌ அன்னையார்‌ மறக்க, “ சாய்‌ 
சொல்‌ அறத்தால்‌ வாசகம்‌ இல்லை, * எனும்‌ கட்டுரைக்கு இணங்கி, அக்கருத்தினை 
ஓழித்தனர்‌. . 2 

அத்தாளில்‌ நகரக்‌ காவற்படையின்‌ திறத்தையும்‌ உரத்தையும்‌ வளர்க்கக்‌ 
கருதின கர்னல்‌ டி. வெல்டன்‌, ஸி. ஐ. இ. என்னும்‌ புகழ்‌ பெற்ற நகரச்‌ காவற்‌ 
படை அதிகாரத்‌. தலைவர்‌, 1 கல்வியில்‌ தேர்ந்த இளைஞரை நகரக்‌ காவற்‌ 
படையிற்‌ சேர்க்க விரும்பிப்‌ போட்டிப்‌ பரீட்சை ஒன்றை ஏற்படுத்தினார்‌. 
அப்பரீட்சை எழுதியவர்களுள்‌ முதல்வராய்த்‌ தேறிய பிள்ளையவர்களைக்‌ கர்னல்‌ 
வெல்டன்‌ அமைமகனார்‌ தாம்‌ புதிதாக ஏற்படுத்திய குற்ற வர்த்தமான 
விசாரணை வகுப்பில்‌ 2 தமத நேர்முகக்‌ காரியஸ்தராக 3 நியமித்தனர்‌. இவர்‌ 
தாம்‌ மேற்கொண்ட தொழில்களைக்‌ கர்னல்‌ வெல்டனும்‌ பிதரூம்‌ கண்டு 
வியக்கும்படி செய்து, இளம்புகழ்‌ ஈட்டினர்‌. 


இவர்‌ தென்னித்தியாவிற்‌ பற்பல இடங்களில்‌ ஏற்பட்ட குழப்பங்களைத்‌ . 
திறம்பட அடக்கி, ஐரோப்பிய மேற்பார்வை உத்தியோகஸ்தர்களால்‌ “ அற்புதம்‌ 
விளைத்த விற்பன்னர்‌ எனப்‌ புகழ்ந்து உரைக்கப்பட்டார்‌ ; கொலை, கொள்ளை, 
பொய்க்‌ கையெழுத்து, மோசம்‌ முதலிய சிக்கலான வழக்குகமாக்‌ கண்டு 
பிடித்த, மத நுண்ணறிவால்‌, அவற்றின்‌ உண்மையை நாடி அறித்து வெளிப்‌ 
படுத்தியதால்‌, தம்‌ மேலஇகாரிகளாலும்‌ நீதிபதிகளாலும்‌ மிகவும்‌ பாராட்டப்‌ 
பட்டனர்‌ . மனந்தடுமாறாமை, நேர்பட ஓழுகல்‌, நிருவாக சாதுரியம்‌ ஆதிய 
அரும்பண்புகள்‌ இவரிடம்‌ விளங்க. இவர்‌ சட்டப்‌ பரீட்சையில்‌ தேரு தவ 
ராயினும்‌, தமக்கு இயற்கையிலேயே சட்ட நூல்களை ஆராய்வதில்‌ ஏற்பட்‌ 
டிருந்த பெருவிருப்பத்தால்‌, அவற்றை நன்கு ஆய்ந்துணர்ந்த சட்ட 
அறிஞராவர்‌. ; 

இவர்‌ எப்‌.எல்‌., பி.எல்‌,. சட்டப்‌ பரீட்சைகளுக்குரிய 30 ல்களை ஆராய்த்‌ 
கெழுதிப்‌ பதிப்பித்‌அள்ளார்‌. 

1904-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1912-ஆம்‌ ஆண்டு வசையில்‌ இவர்‌ சென்னை நகரக்‌ 
குத்த வர்த்தமான விசாரணை வகுப்புத்‌ தலைவராய்‌ அமைத்து, அரசாங்கத்திற்கு 
அரிய சேவை செய்தனர்‌. 2 

மாட்சிமை தங்கிய வேல்ஸ்‌ இளவரசரும்‌ இளவரகசியரும்‌ சென்னைக்கு 
விஜயம்‌ செய்தபோது (1906 ஷ்‌ ஜனவரி 24-28 ௨) அவர்களுச்கு மெய்‌ 
காப்பாளராயிருக்கும்‌ பொறுப்பை ஏற்று இவர்‌ திறம்படச்‌ செயலாற்றியதற்கு 


Tag TT TD ட 18 1 
க தக of Police. 2 The Criminal Intelligence Department. 3 Personal 
cer. த 


3 த்‌ Xx 


வியந்த, இளவரசர்‌ தம்‌ இருக்காத்தாலேயே விசேட விருதுப்‌ , பதக்கம்‌ 7 
- ஒன்றை இவருக்கு அணிந்து மகிழ்ந்தார்‌. மிண்டோ பிரபுவும்‌ ஹார்டிஞ்சு 
பிரபுவும்‌ சென்னையில்‌ தங்கியிருந்த போதும்‌ இவரே - அவர்களுக்கு மெய்‌ 
காப்பாளராயிருந்து, அவர்கள்‌ மெச்சும்படி செயலாற்றினார்‌. 


1918-ல்‌ இவர்‌ சென்னைத்‌ தென்‌ பாரிச நகரக்‌ காவற்படை அதிகாரத்‌ 
தலைமைப்‌ பிரதிநிதியாய்‌ இருந்தபோது இவர்‌ ஆற்றிய செயல்கள்‌ அசைத்தனத்‌ 
தாரால்‌ மிகப்‌ பாராட்டப்பட்டன. 

இங்கனம்‌ முப்பத்தைந்தாண்டுகள்‌ இவர்‌ ஆற்றிய உத்தமத்‌ தொண்டுகளைத்‌ 
அரைத்தனத்தார்‌ தொடர்ச்சியாக அரசாங்க  அறிக்கைகளிலும்‌ 2 வர்த்த 
மானப்‌ பத்திரிகைகளிலும்‌ அடிக்கடி. புகழ்ந்திருக்கின்றனர்‌. இவர்‌ சென்னை 


ஷெரீப்பாயும்‌ விளங்கினர்‌. 


இவர்‌ தமது உத்தியோக அலுவல்களைத்‌ திறம்படச்‌ செய்து புகழிட்டிய 
துடன்‌ அமையாமல்‌, நாட்டு மக்களின்‌ நலம்‌ கருதி அறிவுத்‌ துறையிலும்‌ பற்பல 
தொண்டுகள்‌ ஆற்றி வந்தனர்‌. இதனால்‌, வர்த்தமான்ப்‌ பத்திரிகைகள்‌ 
இவரைப்‌ “பரோபகாரப்‌ போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்‌? எனப்‌ பாராட்டியிருக்‌ 
இன்றன. 


இவர்‌ தம்‌ பெயரால்‌  பவானந்தர்‌. கழகம்‌ ? என்னும்‌ கல்விக்‌ கழகம்‌ ஒன்றை 
நிறுவி, அதன்‌  வளர்ச்‌சிக்காகவும்‌ தொண்டுகளுக்காகவும்‌ தாம்‌ அரிதின்‌ 
ஈட்டிய பெரும்பொருளை இறுதிமுறி 3 வாயிலாக அர்ப்பணம்‌ செய்திருக்‌ 
இன்றனர்‌. பல அறைகளில்‌ ஆராய்ச்சி புரிவதும்‌, பொதுஜன தன்மைக்கான 
ஞானத்தையும்‌ கல்வியையும்‌ நீதி நெறியிலும்‌ உடற்கூற்றுத்‌ துறையிலும்‌ 
மக்களிடையிற்‌ பரவச்‌. செய்வ,அமே அக்கழகத்தின்‌ நோக்கமாகும்‌. அக்கழகச்‌ 
சார்பில்‌ இவரால்‌ நிறுவப்பட்ட நூல்‌ நிலையம்‌ ஒன்று இகழ்கின்றது. அதீநூல்‌ 
நிலையத்தில்‌ சற்றேறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக இவரால்‌ அரிதின்‌ 
முயன்று தொகுக்கப்பெற்ற பல்லாயிரம்‌ நூல்கள்‌--ஏட்டு: வடிவிலும்‌ கையெழுத்‌ 
-திலும்‌ அச்சிலும்‌ அமைந்தவை-—உள்ளன. ்‌ 


இவர்‌ இலண்டன்மா ' நகர ராஜரிகத்‌ தேச சரித்திர சங்கத்தில்‌ ஓர்‌ 
அங்கத்தினர்‌; 4 ராஜரிக ஆசிய சங்கத்திலும்‌ ஓர்‌ அங்கத்தினர்‌. 5, தமிழ்‌ 
நூல்கள்‌ பலவற்றை இவர்‌ பலவகைக்‌ குறிப்புகளுடனும்‌ ஆசாய்ச்சர முகவரை 
களுடனும்‌ பதிப்பித்து வெளியிட்டுக்‌ தமிமுலகத்திற்குச்‌ சிறந்த தொண்டாற்றி 
யிருக்கன்றார்‌. தமிழ்‌ மொழியிடத்தும்‌ தமிழரிடத்தும்‌ இவருக்கிருந்த அன்‌ பின்‌ 
. பெருக்கினை அளவிட்டுக்‌ கூறல்‌ இயலாது. தமிழிலக்கணங்களில்‌ தொன்மை 
வரய்ந்தனவும்‌ இறந்தனவுமாகிய தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ (நச்சினார்க்‌ 
இனியர்‌ பேராசியர்‌ உரையுடன்‌), யாப்பருங்கல விருத்தியுரை, இறையனாரகப்‌ 
பொருளுரை, போகத்தியத்‌ திரட்டு, இராமானுசக்‌ கவிராயர்‌, சங்கர நமச்சி 
வாயப்‌ புலவர்‌, சிவஞான முனிவர்‌ முதலிய உரையாசிரியர்களின்‌ உரைகளைத்‌ 
தழுவி எழுதப்பட்ட நன்னூல்‌ காண்டிகையுசை முதலியவற்றை இவர்‌ தம்‌ 
பொருளைக்கொண்டு வெளியிட்டிருக்கின்றனர்‌. : இவரால்‌. இயற்றப்பட்ட 
தாடகங்களும்‌ மொழி பெயர்ப்பு நூல்களும்‌ பல. இவர்‌ இயற்றிய நாடகங்கள்‌ 
- இலண்டன்மா நகரத்தில்‌ மாட்சிமை தங்கிய ஜந்தாம்‌ ஜார்ஜ்‌ சக்கரவர்த்தி 
யாரும்‌ மேரி .மகாராணியாரும்‌ கண்டு களிக்க அவர்கள்‌ முன்னிலையில்‌ நடித்துக்‌. 
காட்டப்பட்டமை இங்குக்‌ குறிப்பிடத்‌ தக்கது. . 


இவர்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ திராவிட வாசக சங்கத்திற்குத்‌ தலைவ 
ராயும்‌, ஹே பல்கலைக்கழக அதிகாரிகளால்‌ நியமிக்கப்பட்ட திராவிடச்‌ 
சொற்றொடராக்கச்‌ சங்கத்தின்‌ அங்கத்தினராயுமிருத்திருக்கிறார்‌ ; தென்னிந்திய 
ஆராய்ச்சிக்‌ கழகத்தின்‌ சபா நாயகருக்குப்‌ பிரதிநிதியாய்‌ 6 இருந்திருக்கிறார்‌. 
இவர்‌ இயற்றிய நூல்களிற்‌ பல பல்கலைக்கழகச்‌ சார்பில்‌ நடைபெறும்‌ . 


1 Special medal. 2 Administration Reports. 3 Will. 4 Fellow of the Royal - 
~ Historical Sogigty. 5 Member of the Royal Asiatic Society, 6 Vise-President. : 


xi 


கல்லூரிகளின்‌ மாணவர்களுக்கும்‌ உயர்தரப்‌ பாடசாலைகளிற்‌ பயிலும்‌ மாணவர்‌ 
களுக்கும்‌ பாட புத்தகங்களாக அமைக்கப்பட்டன. இவர்‌ இயற்றிய வாசக 
பாடங்கள்‌ இளஞ்சிறார்க்குப்‌ பயன்பட்டு வருகின்றன. 


இவர்‌ தலைவராயும்‌ அங்கத்தினசாயும்‌ அமர்ந்து தொண்டாற்றிய கலைக்‌ 
கழகங்களும்‌ சபைகளும்‌ பலவாகும்‌. அக்கமகங்களும்‌ சபைகளும்‌ இவரைப்‌ 
பெரிதும்‌ பாராட்டியுள்ளன. அவற்றைப்பற்றிய குறிப்புகள்‌ யாவும்‌ இவரது 
வாழ்க்கை, வாலாற்றைக்‌ கூறும்‌ விரிவான. நாலில்‌ வெளி வருமாதலின்‌, 
விரிவஞ்சி, இங்கு விடப்பட்டன. ்‌ 


இவர்‌ அரசாங்கத்தாரால்‌ பெற்ற பட்டங்களும்‌ பரிசுகளும்‌ மதிப்புரைகளும்‌ 
பல. 1889-ஆம்‌ ஆண்டு உத்தியோகத்திற்‌ சேர்ந்த இவர்‌, படிப்படியாய்‌ 
உயர்ந்து, 1908-ஆம்‌ ஆண்டு போலீஸ்‌ அஸிஸ்டெண்டு கமிஷனர்‌ பதவியை 
ஏற்றனர்‌ ; 1918-ஆம்‌ ஆண்டு டெயுடி கமிஷனர்‌ பதவியை மேற்கொண்டனர்‌. 


இவர்‌ மாட்சிமை தங்கிய சக்கமவர்த்தியாருக்கும்‌, அரசாங்கத்திற்கும்‌, . 
தாட்டுக்கும்‌ ஆற்றிய அரும்பெருந்‌ தொண்டுகளுக்காக ஆண்டுதோறும்‌ ஆயுள்‌ 
வரையில்‌ இவருக்கு அறுநூறு ரூபாய்‌ நிரந்தர வருமானமளிக்கும்‌ ஜாகீர்‌ 
ஒன்று 1922 ௫ ஏப்பிரல்‌ மீ 18௨ முதல்‌ பயன்‌ தருமாறு வழங்கப்பட்ட அ. 


இவருடைய பக்தி மிகுந்த பரிசுத்தமான பிரமசரிய வாழ்க்கையும்‌, இனிய 
குணமும்‌, சிறந்த கலையுணர்வும்‌, வசீகரத்‌ தோற்றமும்‌, வணங்கிய வாக்கும்‌, 
அணங்கிய கேள்வியும்‌, வள்ளன்மையும்‌, அடுத்தவரை ஆதரிக்கும்‌ நற்பண்பும்‌ 
இவரை எவரும்‌ விரும்பிப்‌ பாசாட்டுதற்குரிய பண்புகளாயிருந்தன. “கற்றோ 
ருடன்‌ கலந்து உரையாடி மகிழ்வதிலும்‌ பேரின்பம்‌ வேறில்லை, என்னும்‌ 
கருத்துடன்‌ இப்பெரியார்‌ வாழ்த்து வந்தமையின்‌, புலவரும்‌ கவிஞரும்‌ போற்ற 


வாழ்ந்தவராவர்‌. 


இங்ஙனம்‌ அரசறிய வாழ்ந்து பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தது போலவும்‌ 
ஊருணி தீர்‌ நிறைந்தது போலவும்‌ பலர்க்கும்‌ பயன்படுபவசாய்‌ விளங்கிய 
இப்பெரியார்‌, 1992-ஆம்‌ ஆண்டு, மே மாதம்‌ 20-ஆம்‌ தேதி இம்மண்‌ தறுலக 
வாழ்வை நீத்து, விண்ணுலகத்தார்க்கு நல்விருந்தினர்‌ ஆயினர்‌. இறைவண்‌ 
திருவடி நிழலில்‌ இவர்‌ ஆன்மா என்றும்‌ நிலவி இன்பம்‌ தினளைப்பதாகுக! 


௬௩. 





ட ர்‌ 3 
HaDURA 2 
யாப்பருங்கல விருத்தி 


பாயிரம்‌. 


we 


முழுஅல இறைஞ்ச முற்றொருங்‌ குணர்ந்தோன்‌ 
செழுமலர்ச்‌ சேவடி செவ்விதின்‌ வணங்கிப்‌ 
பாற்படு தென்றமிழ்ப்‌ பரவையின்‌ வாங்க 
யாப்பருங்‌ கலதனி யாப்புற வகுத்தோன்‌ 
தனக்குவரம்‌ பாகிய தவத்தொடு புணர்ந்த 
குணக்கடற்‌ பெயரோன்‌ கொள்கையின்‌ வழாஅத்‌ 
அளக்கறு கேள்வித்‌ அகடீர்‌ காட்சி 
அளப்பருங்‌ கடற்பெய ரருத்தவத்‌ தோனே, 
என்பது பாயிரம்‌. 


இதன்‌ பொருள்‌ : முழுது உலகு இறைஞ்ச--மூவகை உலகமும்‌ வணங்க, 

முற்றொருங்கு உணர்ந்தோன்‌--முழுதுடன்‌ அறித்தோன அ, செழுமலர்ச்‌ சேவடி 
செவ்விதின்‌ வணங்க--வளமலர்‌ போலும்‌ செய்ய அடிகளை முறைமையால்‌ 
இறைஞ்சி பாற்படு செத்றமிழ்ப்‌ பரவையின்‌ வாங்கி--பாகுபாடு தென்‌ றமிழ்க்‌ 
கடல்வயினின்றும்‌ வாங்கி, யாப்பு அருங்கலம்‌ நனி யாப்பு உற வகுத்தோன்‌-- 
“யாப்பு” என்னும்‌ அருங்கலத்தை மிகவும்‌ இண்ணிதாக . வகுக்தோன்‌, தனக்‌ 
வரம்பாகய தவத்தொடு புணர்தக்த--தனக்கு எல்லை தானேயாகிய அறவொ 
பொருத்திய, குணக்கடற்‌ பெயசோன்‌ கொள்கையின்‌ வழா௮--குணசாகரப்‌ 
பெயசோனது கோட்பாட்டின்‌ வழுவாது நிற்கும்‌, துளக்கு அறு கேள்வி 
மயக்கம்‌ அற்ற கேள்வியினையும்‌, துகள்‌ தீர்‌ காட்சி--சூற்றம்‌ அற்ற அறிவினையும்‌, 
அளப்பருங்கடற்பெய்‌--அளத்தற்கு அரிய கடலினது பெயரினையும்‌ உடைய, 
அருந்தவக்தோன்‌--அரிய தவத்தினை உடையோன்‌ (என்‌.றவாறு]. 

இன்‌--ஐந்தாவதன்‌ உருபு ; வாங்கல்‌--அதன்‌ வயிற்கோடல்‌ ; 

* நனியென்‌ கிளவி மிகுதிப்‌ பொருட்டே”. 
என்றாராகலின்‌, “நனி? என்றதற்கு ஈண்டு “மிகவும்‌” எனப்‌ பொருள்‌ கொண்‌ 
டார்‌. ஓஒடு--உடனிகழ்ச்ச. 


'வகுத்தோன்‌ தவத்தோன்‌,” என்று கூட்டுக. ஏகாரம்‌, ஈற்றசை. 


சிறப்புப்‌ பாயிரம்‌. 
வெறிகமழ்‌ தாமரை மீமிசை ஒதுங்கிய 
அறிவனை வணங்கி அழைகுவன்‌ யாப்பயே. 
என்பது சூத்திரம்‌. 
தால்‌ அதலியது உரைக்குமிடத்து நாலாமாறும்‌, நூலின்‌ விகற்பமும்‌, 


“நூல்‌” என்ற சொற்குப்‌ பொருளும்‌, அூலாற்‌ பயனும்‌ உரைத்து உசைக்கற்‌ 
பாற்று. 


த்‌ யாப்பருங்கல விருத்தி 


அலாவ௮, ட. 
முதல்தடு இறுதி மறுதலைப்‌ படாது 
தொகைவகை விரியின்‌ உட்பொருள்‌ தோன்ற 
உரையொடு புணர்ந்த ஒழுக்கிற்‌ மாகிச்‌ 
சூத்திரம்‌ ஓத்துப்‌ படலம்‌ பிண்டமென்‌ 
தியாப்புறுத்‌ தமைத்த அவயவத்‌ தாக 

தடப்பது. என்னை? 
“ நூலெனப்‌ படுவது நூவலுங்‌ காலை 
முதலும்‌ முடிவும்‌ மாறுகோள்‌ இன்றித்‌ 
தொகையினும்‌ வகையினும்‌ பொருண்மை காட்டி 
உண்ணின்‌ றகன்ற உரையொடு பொருந்தி 

i நுண்ணிதின்‌ விளக்கல்‌ அதுவதன்‌ பண்பே.” 1 


“அதுவே தானும்‌ ஈரிரு வகைத்தே. ? 2 


“ஒருபொருள்‌ அதலிய சூத்திரத்‌ தானும்‌ 

இனமொழி ந்த ஓத்தி னானும்‌ 

பொதுமொழி செந்த படலத்‌ தானும்‌ . 

மூன்றுறுப்‌ படக்கெய பிண்டத்‌ தானுமென்‌ 

வ்‌ ராங்கனை மரபின்‌ இயலும்‌ என்ப.” 3 

ம என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 

...... அவற்றுட்‌ சூத்திரமாவத, கருதிய பொருளைக்‌ கைக்கொண்டு கண்ணாடியில்‌ 

... திழல்‌ போலத்‌ தெரிவுறத்‌ தோன்றச்‌ செய்யப்படுவது. என்னை? 
அவற்றுள்‌, சூத்திரற்‌ தானே 
ஆடி நிழலின்‌ அறியத்‌ தோன்றி 
நாடுதல்‌ இன்றிப்‌ பொருள்நனி விளங்க 
யாப்பினுள்‌ தோன்ற யாத்தமைப்‌ பதுவே. 2 4 

- என்றாராகலின்‌. 

ஓத்தாவது, .ஓப்புடைப்‌ பொருளை ஓரிடத்துள்‌ ஒற்றுமைப்பட வைப்பது 

ஆகும்‌. என்னை ? ர்க, 

“ நேரின மணியை நிரல்பட வைத்தாங்‌ 
“ கோரினப்‌ பொருளை ஒருவழி வைப்ப 

தோத்தென மொழிப உயர்மொழிப்‌ புலவர்‌. ? 5 

என்றாராகலின்‌..' 

படலமாவது, வேற்றுமையுடைய பல பொருள்களால்‌ தோற்றம்‌ உடைத்‌ 


தாகத்‌ தொடர வைப்பது. என்னை 2 


* ஒருநெறி இன்றி விரவிய பொருளாஜ்‌ 
பொதுமொழி தொடரின்‌ அதுப்டலம்‌ ஆகும்‌.” 6 


என்றாராகவின்‌. ௮ 
- 1 தொல்‌. பொ. செய்‌. சூ. 166. - 4 தொல்‌. பொ. செய்‌, சூ. 169. - 
2 தொல்‌. பொ. செய்‌. சூ. 167. 5 தொல்‌. பொ. செய்‌. சூ. 170 


்‌. தொல்‌. பெச, செய்‌. சூ. 168. -6 தொல்‌. பொ. செய்‌. சூ. 191, - 


பாயிரம்‌ 3. 


. பிண்டமாவது, உறுப்பு மூன்றும்‌ * உள்ளடக்கி, நெறிப்பாடு உடைத்தாய்க்‌ 
தஇிடப்பது. என்னை? 
“மூன்றுறுப்‌ படக்கிய தன்மைக்‌ தாயின்‌ 
தோன்றுமொழிப்‌ புலவர்‌ ௮து பிண்டம்‌ என்ப.” 1 
என்றாராகவின்‌. 
இனி, நூலின்‌ விகற்பம்‌ உரைக்குமாறு: நூல்‌ முத்திறப்படும்‌: முதல்‌ 
தலும்‌, வழி நூலும்‌, சார்பு நூலும்‌ என. என்னை ? 
“முதல்வழி சார்பென அல்மூன்‌ றாகும்‌” 2 
சான்றாராகவின்‌. 
முதல்‌ நாலாவது, குற்றம்‌ கெடுத்து முற்ற உணர்ந்த நற்றவத்தோன்‌ சொற்ற 
தாகும்‌. என்னை? 
“வினையின்‌ நீங்‌ விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்நூல்‌ ஆகும்‌. ” 3 
என்றாராகலின்‌. ர i 
வழிநூலாவது, முதல்‌ நூலோடு ஓத்த முடிவிற்றாய்த்‌ தனது ஓர்‌ விகற்பப்‌ 
படக்‌ நடப்பது. என்னை? ப்‌ 
“முன்னோர்‌ நூலின்‌ முடிபொருங்‌ கொத்துப்‌ 
பின்னோன்‌ வேண்டும்‌ விகற்பம்‌ கூறி 
அழியா மரபினது வழிநூல்‌ ஆகும்‌. ? 4 


என்ரு ராகலின்‌. 


சார்பு நாலாவது, அவ்விருவர்‌ நூலுள்ளும்‌ ஒரு வழி முடிந்த பொருளை ஓர்‌ 
ஆசிரியன்‌ யாதானும்‌ ஓர்‌ உபகாரம்‌ நோக்கி ஒரு கோவைப்பட வைப்பது. 
என்னை ? 


“இருவர்‌ நூற்கும்‌ ஒருசிறை தொடங்குது 


திரிபுவே டைய அ. புடைநால்‌ ஆகும்‌. 2 
என்றாராகலின்‌. 


தான்காவஅ “ எதிர்தூல்‌ ? என்பதும்‌ ஒன்று உண்டு. யாது அ.தூ 2 முதல்வன்‌ 
ஆள்‌ முடித்த பொருளை ஓர்‌ ஆசிரியன்‌ யாதானும்‌ ஒரு காரணத்தாற் பிறழ 
வைத்தால்‌, அதனைக்‌ கருவியால்‌ திரிபு காட்டி ஒருவாமை வைத்ததற்கு ஒள்ளி 
யோன்‌ ஒரு புலவனான்‌ உய்க்கப்படுவது. என்னை? 


“ தன்கோள்‌ நிறீஇப்‌ பிறன்கோள்‌ மறுப்ப 
தெதிர்‌நூல்‌ என்ப ஒருசா ரோரே.? 6 








என்றாசாகலின்‌. 
1 தொல்‌. பொ. செய்‌. சூ. 172. ஷ்‌ 4 நன்‌. பாயிரம்‌, சூ. 7. வட்‌ 
2 நன்‌. பாயிரம்‌, சூ. 6. 5 நன்‌. பாயிரம்‌, சூ. 8. 
3 தொல்‌. பொ. செய்‌. மரபு. சூ. 94. 6 இறை. சூ. 1. உரை மேற்‌. 


குறிப்பு--* உறுப்பு மன்று--சூத்திரம்‌, ஒத்து படலம்‌ என்பவை, 
Yap.—1-A 


எழுத்து ; 
(தொகை, 
வகை, 
விரி). 


அசை, 

(தொகை, 
வகை, 
விரி), 


இர்‌: 
தொகை, 
வு; 


விரி). 


தளை, 
(தொகை, 

வகை, 

விரி). 


க்‌்‌ யாப்பருங்கல விருத்தி 


இனி, “கூல்‌” என்ற சொற்குப்‌ பொருள்‌ உரைக்குமாது : நூல்‌ போறலின்‌, 
“நூல்‌ எனப்படும்‌. என்னை? பாவை போல்வாளைப்‌ 'பாவை' என்றாற்போல, 
“யாதோ நூல்‌ போலுமாறு 2? எனின்‌, நுண்ணிய பலவாகிய பஞ்சின்‌ அனி 
களால்‌ கைவல்‌ மகடூஉ தனது செய்கை நலம்‌ தோன்ற மாண்பினால்‌ ஓர்‌ இழைப்‌ 
படுத்தல்‌ அன்றே உலகத்து நூல்‌ நூற்றலாவது? அவ்வாறே, சுகிர்ழ்து பரந்து 
சொற்பரவைகளால்‌ பெரும்புலவன்‌ தனது உணர்வு மாட்சியிற்‌ சூத்திரம்‌ 
ஓத்து, படலம்‌, பிண்டம்‌ என்னும்‌ யாப்பு நடைபடக்‌ கோத்தலாயிற்று நூல்‌ 
செய்தலாவது. அவ்வகை நூற்கப்படுதலின்‌, அலெனப்படும்‌. 


இனி, தூலாற்‌ பயன்‌ உரைக்குமாறு : நூல்‌ கேட்டு விளங்கிய அண்‌ 
ணுணர்வினோன்‌, அபாயம்‌ இல்லாததோர்‌ உபாயத்தினால்‌ அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு என இவற்றை நிரம்புமானு அறிந்து நிகழ்த்துவானாம்‌. அதனாற்‌ 
பகரப்பட்ட நான்னெயும்‌ பாமம்பரத்தால்‌ பனுவலே பயப்பதாயிற்று எனக்‌ 
கொள்க. 


இனி, நால்‌ நுதலியது உரைக்குமாறு : சிறப்பெழுத்து, உறுப்பெழுத்து 
என்னும்‌ தொகையானும்‌ ; ஒற்று, உயிர்‌, உயிர்மெய்‌ என்னும்‌ வகையாலும்‌ , 
உயிரும்‌, மெய்யும்‌, உயிர்மெய்யும்‌, குறிலும்‌, நெடிலும்‌, அளபெடையும்‌, 
வன்மையும்‌, மென்மையும்‌, இடைமையும்‌, குற்றியலிகாமும்‌, குற்றியலுகரமும்‌, 
ஆய்தமும்‌, ஐகாரக்‌ குறுக்கமும்‌, ஒளமாரக்‌ குலுக்கமும்‌, மகரக்‌. கு௮க்கமும 
எனலும்‌ விரியானும்‌ ; 


நேரசை, நிரையசை என்னும்‌ தொகையானும்‌ ; நேரசை, நிரையசை, தேர்‌ 
பசை, நிரைபசை என்னும்‌ வகையானும்‌; சிறப்புடை நேரசை, 
சிறப்பில்‌ நேரசை, சிறப்புடை நிரையசை, இறப்பில்‌ நிரையசை, சிறப்புடை 
நேர்பசை, இறப்பில்‌ நேர்பசை, சிறப்புடை நிரைபசை, சிறப்பில்‌ நிரைபசை 
என்னும்‌ விரியானும்‌ ; 


இயற்£ர்‌, உரிச்சீர்‌, பொதுச்சீர்‌, என்னும்‌ தொகையானும்‌ ; தேரீற்றியற்சீர்‌, 
நிரையீற்றியற்சீர்‌, நேரீற்றுரிச்சர்‌, நிரையிற்றுரிச்‌சர்‌, நேரிற்றுப்‌ பொதுச்சர்‌, 
நிரையிற்றுப்‌ பொதுச்சீர்‌ என்னும்‌ வகையானும்‌ ; சிறப்புடை நேரிற்றியறசர்‌” 
சிறப்பில்‌ - நேரீற்றியற்‌சர்‌, சறெப்புடை நிசையிற்றியற்சீர்‌, சிறப்பில்‌ நிரை 
மீற்றியற்சர்‌, இறப்புடை நேரீற்றுரிச்சர்‌, சிறப்பில்‌ நேரீற்றுரிச்சீர்‌, சிறப்புடை 
நிரையிற்றுரிச்‌சர்‌, சிறப்பில்‌ நிரையிற்றரிச்‌ச ர்‌, சிறப்புடை. நேற்றுப்‌ பொதுச்‌ 
சிர்‌, செப்பில்‌ நேரிற்றுப்‌ பொதுச்£ர்‌, சிறப்புடை, நிரையீற்றுப்‌ பொதுச்சீர்‌, . 
இறப்பில்‌ நிரையீற்றுப்‌ பொதுச்சர்‌ என்னும்‌ விரியாலும்‌ ; 


வெண்டளை, ஆசிரியத்தளை, கலித்தளை, வஞ்சித்தளை என்னும்‌ தொகை 
யாலும்‌; இயற்சீர்‌ வெண்டளை, உரிச்சீர்‌ வெண்டளை, பொதுச்£ர்‌ வெண்டளை, 
நேரொன்று ஆசிரியத்தளை, நிரையொன்று ஆசிரியத்தளை, கலித்தளை, ஒன்றிய 
வஞ்சித்தளை, ஒன்றாத வஞ்சித்தளை என்னும்‌ வகையானும்‌; இயற்சர்ச்‌ 
சிறப்புடை வெண்டளை, இயற்சீர்ச்‌ சிறப்பில்‌ வெண்டளை, உரிச்சர்ச்‌ சிறப்புடை 
வெண்டளை, உரிச்சீர்ச்‌ சிறப்பில்‌ வெண்டளை, பொதுச்சிர்ச்‌ சிறப்புடை 
வெண்டளை, பொனுச்சீர்ச்‌ சிறப்பில்‌ வெண்டளை, நேசொன்றிய இறெப்புடை 
ஆசிரியத்தளை, நேரொன்றிய இறப்பில்‌ ஆசிரியத்தனை, நிரையொன்றிய 
சிறப்புடை ஆூரியத்தளை, நிரையொன்றிய ... இறப்பில்‌ ஆசிரியத்தளை, 
இறப்புடைக்‌ கலித்தளை, சிறப்பில்‌ கலித்தளை, ஒன்றிய சிறப்புடை வஞ்சித்தளை, 
ஒன்றிய சிறப்பில்‌ வஞ்சித்தளை, ஒன்றாத சிறப்புடை வஞ்சித்தளை, ஒன்றாத : 
இறப்பில்‌ வஞ்சித்தளை என்னும்‌ விரியானும்‌ ; 





குறிப்பு சுர்ந்து-பிளவுபட்டு, பாரம்பரம்‌- முறைமை, பனுவல்‌-- நூல்‌. 
சிறப்‌ெெ-முத்து--ஓூரமுத்தே ஒரு பொருளைப்‌ பயந்து நிற்பன. 
உறுப்பெழுத்து--இயைந்து பொருள்‌ பயப்பன. 


பாயிரம்‌ : பத 


அடி; இயலடி, உரியடி, பொதுவடி என்னும்‌ தொகையானும்‌ ; குறளடி, இத்தடி, 
(தொகை, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி என்னும்‌ வகையானும்‌ ; இயற்குறளடி, உரிக்‌ 
விரி) குறளடி, பொதுக்குறளடி, இயற்சிந்தடி, உரிச்சிந்தடி, பொதுச்‌ சிந்தடி, இயல்‌ 
' அளவடி, உரி அளவடி, பொது அளவடி, இயல்‌ நெடிலடி, உரி நெடிலடி, போது 
நெடிலடி, இயற்கழிநெடிலடி, உரிக்கழிநெடிலடி, பொதுக்‌ கழிநெடிலடி என்னும்‌ 


ரியானும்‌ ; 


மோனை, எதுகை, முரண்‌, இயைபு, அளபடை, செந்தொடை, இரட்டைத்‌ தொடை ; 
தொடை, அந்தாதித்‌ தொடை என்னும்‌ தொகையானும்‌ ; தலையாகு மோனை, (தொகை, 
இடையாகு மோனை, கடையாகு மோனை, தலையாகு எதுகை, இடையாகு. கிறி 
எதுகை, கடையாகு எதுகை, சொல்‌ முரண்‌, பொருள்‌ முரண்‌, சொற்பொருள்‌ ‘ 
முரண்‌, மோனை முரண்‌, எதுகை முரண்‌, செம்முரண்‌, மோனை 
இயைபு, எதுகை இயைபு, முரண்‌ இயைபு, அளபெடை இயைபு, 
மயக்கு இயைபு, செவ்வியைபு, மோனை அளபெடை, எதுகை அள 
பெடை, முரண்‌ அளபெடை, மயக்கு அளபெடை, செவ்வளபெடை, இயற்செந்‌ 
தொடை, மருட்செந்தொடை, ஒரு பொருள்‌ இரட்டை, இரு பொருள்‌ இரட்டை, 
பல பொருள்‌ இரட்டை, இரு முற்று இரட்டை, எழுத்து அந்தாதி, அசை 
அந்தாதி, சீர்‌ அந்தாதி, அடி அந்தாதி, மயக்கு அததாதி, இடையிட்டு அந்தாதி 
என்னும்‌ வகையாலும்‌ ; அடி மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, மரூஉ 
மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய்‌ மோனை, கீழ்க்கதுவாய்‌ மோனை, முற்று 
மோனை, அடி எதுகை, இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒரூஉ எதுகை, 
கூழை எதுகை, மேற்கதுவாய்‌ எதுகை, &ழ்க்கதுவாய்‌ எதுகை, முற்று எதுகை, 
அடி முரண்‌, இணை முரண்‌, பொழிப்பு முரண்‌, ஒரூ௨ முரண்‌, கூழை முரண்‌, 
மேற்கதுவாய்‌ முரண்‌, £ழ்க்கதுவாய்‌ முரண்‌, முற்று முரண்‌; அடி இயைபு, 
இணை இயைபு, பொழிப்பு அளபெடை, ஒரூஉ அளபெடை, கூழை இயைபு, மேற்‌ 
கதுவாய்‌ இயைபு, கீழ்க்கதுவாய்‌ இயைபு, முற்று இயைபு ; அடி அளபெடை, 
இணை அளபெடை, பொழிப்பு அளபெடை, ஒரூஉ அளபெடை, கூழை அள 
பெடை, மேற்கதுவாய்‌ அளபெடை, கீழ்க்கதுவாய்‌ அளபெடை, முற்று அள 
பெடை எனவும்‌ ; கடை இணை மோனை, பின்‌ மோனை, இடைப்புணர்‌ மோனை, 
கடைக்‌ கூழை மோனை, கடை மோனை, கடை இணை எதுகை, பின்‌ எதுகை, 
இடைப்புணர்‌ எதுகை, கடைக்கூழை எதுகை, கடை எதுகை; கடை இணை 
முரண்‌, பின்‌ முரண்‌, இடைப்புணர்‌ முரண்‌, கடைக்கூழை முரண்‌, கடை முரண்‌ ; 
கடை இணை இயைபு, பின்‌ இயைபு, இடைப்புணர்‌ இயைபு, கடைக்கூழை 
இயைபு, கடை இயைபு ; கடை இணை அளபெடை, பின்‌ இணை அளபெடை, 
இடைப்புணர்‌ . அளபெடை, கடைக்கூழை அளபெடை., கடை அளபெடை 
எனவும்‌; அசை விரளச்‌ செந்தொடை, சீர்‌ விரளச்‌ செந்கொடை, இசை 
விரளச்‌ செந்தொடை, முற்று விரளச்‌ செந்தொடை , குறையிற்று ஒரு பொருள்‌ 
இரட்டை, குறையீற்றுப்‌ பல பொருள்‌ இரட்டை, நிறையீற்அ ஒரு பொருள்‌ 
இரட்டை, நிறையிற்று பல பொருள்‌ இரட்டை, குறையிற்று முற்று இரட்டை, 
நிறையிற்று முற்று இரட்டை ; மண்டில எழுத்து அந்தாதி, செத்நடை எழுத்து 
அந்தாதி, மண்டில அசை அந்தாதி, செந்நடை ௮சை அந்தாதி, மண்டில 
சீர்‌ அந்தாதி, செந்நடைச்‌ சர்‌ அந்தாதி, மண்டில அடி அந்தாதி, செந்நடை 
அடி அந்தாதி, மண்டில மயக்கு அந்தாதி, செந்நடை மயக்கு அந்தாதி, 
மண்டில இடைமீட்டு அந்தாதி, செந்நடை இடையீட்டு அந்தாதி என்னும்‌ 
விரியானும்‌ ; 


வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என்னும்‌ தொகை 
யானும்‌; குறள்‌ வெண்பா, ிந்தியல்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை 
வெண்பா, பஃறொடை வெண்பா; நேரிசை ஆரெரியப்பா, இணைக்‌ குறள்‌ 
ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா ; 
நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, வெண்‌ கலிப்பா, தரவு கொச்சகக்‌ கலிப்பா. 
தாவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, சல்றாழிசைக கொச்சகக்‌ கலிப்பா, பல்முழிசைக்‌ 
கொச்சகக்‌ கலிப்பா, மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா; குறவடி - 


பாவினம்‌ : 

(தொகை, 
வகை, 
விரி). 


¢ யாப்பருங்கல. விருத்தி 


வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்டுப்பா, புறநிலை வாழ்த்து மருட்பா, வாயுறை வாழ்த்த 
மருட்பா, செவியறிவுமாஉ மருட்பா, கைக்களை மருட்பா என்னும்‌ வகை 
யானும்‌; குறள்‌ வெண்பா, விகற்பக்‌ குறள்‌ வெண்பா, நேரிசைச்‌ இந்தியல்‌ 
வெண்பா, இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, ஒரு விகற்ப நேரிசைச்‌ சிந்தியல்‌ 
வெண்பா, இரு விகற்ப நேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, ஒரு விகற்ப இன்னிசைச்‌ 
சிந்தியல்‌ வெண்பா, இரு விகற்ப இன்னிசைச்‌ இந்தியல்‌ வெண்பா, ஒரு விகற்ப 
நேரிசை வெண்பா, இரு விகற்ப நேரிசை வெண்பா, ஒரு விகற்ப இன்னிசை 
வெண்பா, பல விகற்ப இன்னிசை வெண்பா, பல விகற்ப நேரிசை வெண்பா, 
ஓத்த விகற்பப்‌ பஃறொடை வெண்பா, ஒவ்வா விகற்பப்‌ பஃறொடை வெண்பா, 3 
இன்னியல்‌ நேரிசை ஆசிரியப்பா, விரவியல்‌ நேரிசை ஆசிரியப்பா, இன்னியல்‌ 
இணேக்குறள்‌ ஆசிரியப்பா, விரவியல்‌ இணைக்குறள்‌ ஆசிரியப்பா, இன்னியல்‌ 
தில்‌ மண்டில ஆசிரியப்பா, விரவியல்‌ நிலை மண்டில ஆசிரியப்பா, 
இன்னியல்‌ அடிமறி மண்டில ஆசிரியப்பா, விரவியல்‌ அடிமறி மண்டில 
ஆசிரியப்பா ; வெள்ளைச்‌ சுரிதக நேரிசை ஓத்தாழிசைக்‌ கலிப்பா, அகவற்‌ 
சுரிககண நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவியல்‌ அம்போதரங்க 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவழி அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
அளவியல்‌ வண்ணக ஓத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவதி வண்ணக ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பா, கலி வெண்பா, வெண்கலிப்பா, இயற்றாவு கொச்சகக்‌ கலிப்பா, 
சுரிதகத்‌ தாவு கொச்சகக்‌ கலிப்பா, இயற்றரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயற்சிரைழிசைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பா, குறைச்‌ சஃராழிசைக்‌ கொச்சகக்‌ - கலிப்பா, இயற்பஃறுழிசைக்‌ 
கொச்சகக்‌ கலிப்பா, குறைப்பஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயல்‌ மயங்‌ 
கிசைக்‌ 'கொச்சகக்‌ கலிப்பா, அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா; 
இன்னியற்குறளடி. வஞ்சிப்பா, விரவியற்குறளடி ' வஞ்சிப்பா, இன்னியற்சித்தட்‌.. 
வஞ்சிப்பா, விரவியற்சந்தடி வஞ்சிப்பா ; புறநிலை வாழ்த்துச்‌ சமனிலை மருட்பா, 
புறநிலை வாழ்த்து வியனிலை மருட்பா, வாயுறை வாழ்த்துச்‌ சமனிலை மருட்பா, 
வாயுறை வாழ்த்து வியனிலை மருட்பா, செவியறிவுறூஉச்‌ சமனிலை மருட்பா, 
செவியறிவுறாஉ வியனிலை மருட்பா, கைக்கொச்‌ சமனிலை மருட்பா, கைக்கே 
வியனிலை மருட்பா என்னும்‌ விரியானும்‌ ; 


தாழிசை, அறை, விருத்தம்‌ என்னும்‌ தொகையானும்‌ ; வெண்டாழிசை, 
வெண்டுறை, வெளி விருத்தம்‌ ; ஆசிரியத்‌ தாழிசை, ஆசிரியத்‌ துறை, ஆசிரிய 
விருத்தம்‌ ; கலித்‌ தாழிசை, கலித்துறை, கலி விருத்தம்‌; வஞ்சித்‌ தாழிசை, 
வஞ்சித்‌ துறை, வஞ்சி விருத்தம்‌ என்னும்‌ வகையானும்‌ ; வெண்செந்துறை, 
குறட்டாழிசை, வெள்ளொத்தாழிசை, வெண்டாழிசை ; ஒரொலி வெண்டுறை, 
வேற்றொலி வேண்டுறை ; வெளி விருத்தம்‌, வெளி மண்டில விருத்தம்‌ ; ஆசிரிய 
ஓத்தாழிசை, ஆசிரியத்‌ தாழிசை ; ஆசிரிய நேர்த்துறை, ஆரிரிய இணைக்‌ 
குறட்டுறை ; ஆசிரிய நிலை விருத்தம்‌, ஆசிரிய மண்டில விருத்தம்‌; கலி 
ஓத்தாழிசை, கலித்தாழிசை, கலித்துறை, கலி விருத்தம்‌ ; கலி 
திலைத்துறை, கலி மண்டிலத்‌ அறை, கட்டளைக்‌ கலித்துறை, கலி நிலை விருத்தம்‌, 
கலி மண்டல விருத்தம்‌, வஞ்சி நிலைத்‌ தாழிசை, வஞ்சி மண்டிலத்‌ தாழிசை, 
வஞ்சி நிலைத்‌ துறை, வஞ்சி மண்டிலத்குறை, வஞ்சி நிலை விருத்தம்‌, வஞ்சி 
மண்டில விருத்தம்‌ என்னும்‌ விரியானும்‌ ; . 


செப்பல்‌, அகவல்‌, அள்ளல்‌, அங்கல்‌, கொஞ்சல்‌ என்னும்‌ தொகையானும்‌ ; 

“பா௮ வண்ணம்‌, தா௮ வண்ணம்‌, 

வல்லிசை . வண்ணம்‌; மெல்லிசை வண்ணம்‌, 

- இயைபு வண்ணம்‌, அளபெடை வண்ணம்‌, 
நெடுஞ்சர்‌ வண்ணம்‌, குறுஞ்‌2ர்‌ வண்ணம்‌, அக்‌ பத 

_ சித்திர வண்ணம்‌, நலிபு வண்ணம்‌, ்‌ 
அகப்பாட்டு வண்ணம்‌, புறப்பாட்டு வண்ணம்‌, ட்‌ 

ஒழுகு வண்ணம்‌, ஒரூஉ வண்ணம்‌, ட்ட டல்‌ ம்‌ 


டட 


பாயிசம்‌ ௩ 


எண்ணு வண்ணம்‌, அகைப்பு வண்ணம்‌ 2... 91 1 
தூங்கல்‌ வண்ணம்‌, ஏ.த்தல்‌ வண்ணம்‌, 

. உருட்டு வண்ணம்‌, முடுகு வண்ணமோடு 
ஆங்கவை என்ப அறிந்திகினோரே. ” 1 


என்னும்‌ வகையானும்‌ ; 


குறில்‌ அகவல்‌ அரங்கசை வண்ணம்‌ முதலாகிய வண்ணம்‌ நாறு என்னும்‌ 
விரியானும்‌; சுருங்கியும்‌ விரிந்தும்‌ கடந்த தொன்னூல்‌ யாப்புக்களது அணிபு 
நோக்கி, அரும்பொருட்‌ பெருங்கேள்வி ஆசிரிய வசனங்களை - ஆலம்பனமாக., 
அ௮ருங்கல அணி ஒருங்கு கோத்தாற்போலவும்‌, அலை கடல்‌ கடைத்து அமு. 
கொண்டாற்போலவும்‌ ஒருங்கு கோத்து ஒரு கோவைப்படுத்‌து எல்லார்க்கும்‌ 
உணர்வு புலன்‌ கொள்ளுமாற்றால்‌ யாப்பு உணர்த்துதல்‌ அதலிற்று. இதனானே 
இது சார்பு நூல்‌ என்பது முடி ந்தது. 


இனி, “இவ்வோத்து என்‌ நூதலிற்றோ?” எனின்‌, அசைக்கு. உறுப்பாம்‌ 
எழுத்துக்களது பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ அதலிற்னு ; அதனானே, 
'எழமுத்தோக்து ? என்பதாயிற்று. ர, 


“ இச்சூத்திரம்‌ என்‌ அதலிற்றோ ?' எனின்‌, சிறப்புப்‌ பாயிரம்‌ உணர்த்துதல்‌ 
அதலிற்று. என்னை 2 க அற்‌ 
“வணக்கம்‌ அதிகாரம்‌ என்றிரண்டும்‌ சொல்லச்‌ 
இறப்பென்னும்‌ பாயிர மாம்‌.” 
என்றாராகலின்‌. 


அச்சூத்திரப்‌ பொருள்‌ உரைக்கின்றுழிச்‌ சூத்திரத்தின்‌ விகற்பமும்‌, 
“சூத்திரம்‌” என்ற சொற்குப்‌ பொருளும்‌ உரைத்து உரைக்கப்படும்‌. 


சூத்திரம்‌ ஆறு வகைப்படும்‌: பெயர்ச்‌ சூத்திரம்‌, விதிச்‌ சூத்திரம்‌, 
விலக்கியற்‌ சூத்திரம்‌, நியமச்‌ சூத்திரம்‌, அதிகாரச்‌ சூத்திரம்‌, ஞாபகச்‌ 
சூத்திரம்‌ என. “பெயரே தொகையே” என்ப ஆகலின்‌. ட்‌ 


அவற்றுள்‌ பெயர்ச்‌ சூத்திரமாவது, இடுகுறியானும்‌ காரணக்‌ குறியானும்‌, 
பொது வகையானும்‌ இலக்கணங்கட்கு ஓர்‌ உபகாரம்‌ நோக்கி, *இஃதுூ 
இதற்குப்‌ பெயர்‌,” என்று இடுவஅ. ்‌ ்‌ 


விதிச்‌ கூத்திரமாவ அ, 
“இன்ன தொன்றிற்‌ திதுவாம்‌ என்று 
முன்னில்‌ லதனை மொழிவ தாகும்‌. ” 


விலக்கியற்‌ சூத்திரமாவத, பொது வகையான்‌ விதிக்கப்பட்டதனை அவ்வகை 
ஆகாது என்பது. ன்‌ $6 


ப்‌ நியமச்‌ சூத்திரமாவது, முன்‌ ஒன்றானால்‌. முடிய வைத்துப்‌. பின்னும்‌ 
அதனையே எடுத்துக்கொண்டு விதி முகத்தான்‌ விலக்குவது உம்‌, விலக்கும்‌. 


வகையான்‌ விதிப்பதாஉம்‌ ஆம்‌ எனக்‌ கொள்க. 


3 


அதிகாரச்‌ சூத்திரமாவஅ,. ஆற்றொழுக்கு, அரிமான்‌. தோக்கம்‌,,... சார்ச்‌ 
வழி* ஒழுகுதல்‌, தவளைப்‌ பாய்த்து என்பவற்றுள்‌ ஒன்று ஏற்கும்‌ வகையால்‌ 
இயைந்து பொருள்‌ விளைப்பது: ' 


ட்‌ 





SET I பணத்‌ கட gS sp வகை வததிதல்‌ 
1 தொல்‌. பொ. செய்‌. சூ. 218. 1 
குறிப்பு -—ஆலம்பனம்‌-— பற்றுக்கோடு, 20 ல வவ 
பிம்‌ : * சாரச்சில்வழி, 


8 ட்‌ யாப்பருங்கல விருத்தி 


ஞாபகச்‌ சூத்திரமாவத, எளிஅம்‌ இதிதுமாக இயற்றற்பாலதனை அரிதும்‌ 
பெரிதுமாக இயற்றிப்‌ பிறிதொரு பொருளை அறிவிப்பது. 


“பரிபாடைச்‌ சூத்திரம்‌” என்பனவும்‌ உள. அவை ஈண்டுத்‌ தந்திர உத்தி 


யுள்ளே பட்டு அடங்கும்‌ எனக்‌ கொள்க. 
இவற்றை விகற்பித்துப்‌ பல படுத்துச்‌ சொல்வாரும்‌ உளர்‌. 


முதற்சூத்திரம்‌ நான்கு வகைப்படும்‌ : வழிபடு தெய்வ வணக்கம்‌ செய்தலும்‌, 
மங்கல மொழி முதல்‌ வகுத்து எடுத்தலும்‌, தொகை வகை விரியால்‌ அதலிப்‌ 
புகுதலும்‌, சொல்லத்‌ தகும்‌ பொருளை எடுத்து உரைத்தலும்‌ என. 


இனிச்‌ “சூத்திரம்‌? என்ற சொற்குப்‌ பொருள்‌ உரைக்குமானு : 
ஏற்புடைப்‌ பொருளெலாம்‌ தோற்றுமாறு 
சூத்திரித்து நடத்தலிற்‌ சூத்திரம்‌ எனப்படும்‌. 
௮௮ வடமொழித்‌ திரிசொல்‌ எனக்‌ கொள்க. சூத்திரப்‌ பொருள்‌ உரைக்‌ 
இன்றுழிப்‌ பல திறத்தானும்‌ உரைப்ப. என்னை? 


*மூத்திறத்‌ தானும்‌ மூவிரு விகற்பினும்‌, 

பத்துவிதத்‌ தானும்‌ பதின்மூன்று திறத்தானும்‌ 

எழுவகை யானும்‌ இரண்டுகூற்‌ றானும்‌ 

வழுவுநனி நீங்க மாண்பொடும்‌ மதத்தொடும்‌ 

யாப்புறுத்‌ அரைப்பஅ சூத்திர உரையே.” 
என்பது ஆகலின்‌. 


அவற்றுள்‌ முத்திறமாவன பொழிப்பு, அகலம்‌, அட்பம்‌ என இவை. 


மூவிரு விகற்பமாவன, எடுத்துக்‌ காட்டல்‌, பதம்‌ காட்டல்‌, பதம்‌ விரித்தல்‌, 
பதப்பொருள்‌ உரைத்தல்‌, வினாதல்‌, விடுத்தல்‌ என இவை. 


பத்து விதமாவன, 
“சொல்லே சொற்பொருள்‌ சோதனை மறைநிலை 
இலேசே எச்சம்‌ நோக்கே அணிபே ட 
கருத்தே செலுத்தலென்‌ நீரைங்‌ கிளவியும்‌ கத்தக்‌ 
நெறிப்பட வருவது பனுவல்‌ உரையே.” ரி 
சன்று ஓதப்பட்டன. த 
பதின்மூன்று திறமாவன கூத்திரம்‌ தோன்றல்‌, சொல்‌ வகுத்தல்‌, 
சொற்பொருள்‌ உரைத்தல்‌, வினாதல்‌, விடுத்கல்‌, விசேடம்‌ காட்டல்‌, உதாரணம்‌ 
காட்டல்‌, ஆசிரிய வசனம்‌ காட்டல்‌, அதிகார வரவு காட்டல்‌, கொடுத்து 
முடித்தல்‌, விரித்துக்‌ காட்டல்‌, அணிவு கூறல்‌, பயனொடு புணர்த்தல்‌ என 
இவை. ்‌ 
எழுவகையாவன, பொழிப்பு, அகலம்‌, அட்பம்‌, நூல்‌ எச்சம்‌, பதப்‌ 
பொருள்‌ உரைத்தல்‌, எற்புழிக்‌ கோடல்‌, எண்ணல்‌ என இவை. 


இரண்டு கூறுவன, தொகுத்துக்‌ கண்ணழித்தல்‌, விரித்துக்‌ கொணர்ச்து 
உசைத்தல்‌ என இவை, 1 


பாயிரம்‌ 


t 
. 
ட 


வழுவாவன, 
“குன்றக்‌ கூறல்‌, கட கூறல்‌, 
கூறியது கூறல்‌, மாறுகொளக்‌ கூறல்‌, 
வமழூஉச்சொற் புணர்த்தல்‌ மயங்க வைத்தல்‌, 
வெற்றெனத்‌ தொடுத்தல்‌, மற்றொன்று விரித்தல்‌, 
சென்றுதேய்ற்‌ திறுதல்‌, நின்றுபயன்‌ இன்மை? 1 
என இவை. 


மாண்பாவன, 

“சுருங்கச்‌ சொல்லல்‌, விளங்க வைத்தல்‌, 

நவின்றோர்க்‌ இனிமை, நன்மொழி புணர்த்தல்‌, 
ஓசை உடைமை, ஆழமுடைத்‌ தாதல்‌, 

உலகம்‌ மலையாமை, முறையின்‌ வைத்தல்‌, 

விழுமியது பயத்தல்‌, விளங்குதா ரணத்த 

தாதல்‌ ஏட 
என இவை. ல 


எழுவகை ஆசிரிய மதமாவன, 
£உடன்படல்‌, மறுத்தல்‌, 
பிறர்தம்‌ மதமேற்‌ கொண்டு களைதல்‌, 
தாஅன்‌ மாட்டித்‌ தனாது நிறுத்தல்‌, 
இருவர்‌ மாறுகோள்‌ ஒருதலை அணிதல்‌, 
பிறர்தூற்‌ குற்றம்‌ காட்டல்‌, ஏனைப்‌ 
பிறிதொடு படாஅன்‌ தன்மதம்‌ வடுத்தல்‌ ' 3 
என இவை. 
இவ்வகையே புகுந்தன புகுந்தன பரப்பி உரைப்பான்‌ புகல்‌, இகந்து 
பட்ட உரையிற்றாம்‌, எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருளவற்றுள்‌ யாதானும்‌ 
ஒரு வகையாற்‌ : கேட்போர்‌ உணர்வு புலன்‌ கொள்ளுமாற்றால்‌ எடுத்துக்‌ 
கொண்ட சூத்திரப்‌ பொருள்‌ உரைக்க வேண்டும்‌ என்பது ஈண்டுத்‌ அணிபு. 
அஃது ஆமாறு : 
“வெறிகமழ்‌ ie யாப்பே”, என்பது, “ நறுநாற்றம்‌ கமமும்‌ தாமரைப்‌: 
பூவின்மேல்‌ நடந்த அறிவனை இறைஞ்சிச்‌ சொல்லுவன்‌ யாப்பு” என்றவாறு. 
ர இப்பொருளைச்‌ சொல்லுமோ இச்சூத்திரத்‌ தொடர்மொழி?” என்னில்‌ 
சொல்லும்‌. என்னை? 'வெறி' என்ப, “நறுநாற்றம்‌” என்றவாறு; * கமழ்‌* 
என்பது, “நாறுதல்‌' என்றவாறு; அன, *வெறிகமற்‌, சந்தனம்‌”. “வெறி 
கமழ்‌ அழாய்‌ ' என்றாற்போலக்‌ கொள்க. “ தாமரை?” என்றது, தாமரைப்பூ * 
என்றவாறு, இத “முதலிற்கூறும்‌ சனையறி களவி.” 4 
“ தாமரை புரையும்‌ காமர்‌ சேவடி? 5 
என்றாற்போலக்‌ கொள்க. “மீமிசை? என்பது, “மேன்மேல்‌? என்றவாறு. 
“மீமிசை என்பது, ஒரு பொருட்‌.பன்மொழி இறப்புப்பற்றி வந்தது. 
என்னை 2? 
1 நன்‌. பாயிரம்‌, சூ. 11. 4 தொல்‌, சொல்‌. வேற்‌. மயங்‌. சூ. 81, 


2 நன்‌- பாயிரம்‌. சூ. 12. 5 குறுந்‌ கட. வாழ்‌. 
2 நன்‌. பாயிரம்‌. சூ. 10. 


40 யாப்பருங்கல விருத்தி 


* ஒருபொருட்‌ பன்மொழி சிறப்பினின்‌ வழா. ! 1 A ப்‌ 
என்றாராகலின்‌, அஃது, 

“அடுக்கன்‌ மீமிசை அருப்பம்‌ பேணாது 2 
என்றாற்போலக்‌ கொள்க. *ஓதுங்கல்‌” என்பது, நடத்தல்‌. அது, 

*போதியங்‌ இழவனை பூமிசை ஓதங்கினை ” 3 
என்றாற்போலக்‌ கொள்க. எல்லாப்‌ பொருளையும்‌ ஒருகணத்திற்றுனே அறிந்த 


மையால்‌, “அறிவன்‌” என்பது னை டுத்‌ “ஐ” என்பது இண்ட. 
வேற்றுமை. “வணங்கி! என்பது, * இறைஞ்சி என்றவாறு. “வணங்கி 


எனினும்‌, “இறைஞ்சி எனினும்‌, “பணிந்து” எனினும்‌ ஒரு தொழில்‌, 


ம்‌ அறைகுவன்‌ ” என்பது, “சொல்லுவன்‌ ” என்றவாறு. அறைகுவன்‌ ? 
எனினும்‌, “ மொழிகுவன்‌ ' எனினும்‌, “சொல்லுவன்‌ எனினும்‌ ஓக்கும்‌. 
“யாப்பு” என்பது, “யாப்பு எண்‌ அம்‌ அ திகாரம்‌” ப்ப ப “யாப்பு” 


எனினும்‌, “பாட்டு” எனினும்‌, “தூக்கு எனினும்‌, “செய்யுள்‌” எனினும்‌. 
“தொடர்பு” எனினும்‌ ஓக்கும்‌. ஏகாரம்‌, தேற்றேகாரம்‌ ; “பிரிநிலை ' எனினும்‌, 
அமையும்‌. என்னை ? 


“தேற்றம்‌ வினாவே பிரிநிலை எண்ணே பு ஏத்தத்‌ 
ஈற்றசை இவ்வைற்‌ தேகா ரம்மே.? 4 - 


என்றாராகலின்‌. 


* வழிபடு தெய்வ வணக்கம்‌ செய்து, மங்கல மொழி முதல்‌ வகுத்அ. எடுத்அக்‌ 
கொண்ட இலக்கண இலக்கியம்‌ இடுக்கண்‌ இன்றி இனிஅமுடியும்‌, என்ப 
ஆகலின்‌, இச்சூத்திரம்‌ இவ்வாறு கூறப்பட்டது எனக்கொள்க. தெய்வ 


வாழ்த்து முதலிய செய்யுளுள்ளும்‌, 
“ ஆதியங்‌ கடவுளை அருமறை பயந்தனை 
போதியங்‌ இழவனை பூமிசை ஒஅங்கினை 5 வர்‌ 
்‌ சேதியஞ்‌ செல்வ [நின்‌ திருவடி. பாவுதும்‌. 5 - 
காமனைக்‌ கடிந்தனே காலனைக்‌ கடந்தனை 
தேமலர்‌ மாரியை திருமன மார்பினை 
மாமலர்‌ வண்ண ! நின்‌ மலரடி வணங்குவதும்‌. ? 6 
“ஆரருள்‌ பயந்தனை ஆழ்துயர்‌ தவிர்த்தனை 
ஓரருள்‌ ஆழியை உலகுடை ஒருவனை 
இரருள்‌ மொழியைநின்‌ றிருவடி பாவும்‌. ! 7 
எனக்‌ கொள்க. 


‘ 12 பாயிரம்‌ முத்திய. 








1 நன்‌. பொது. சூ. 47 4 தொல்‌, இடை, சூ. 9 
2 மலைபடு. 19. 5-7 சூளா. இரத. 95-98. 


38 சூளா. இரத. 96. 


குறிப்பு முதலிற்‌ கூறும்‌ தனையறிகீளவி--முதலாகு பெயர்‌, காரணக்குறி காரணப்‌ 
பெயர, * ஐூ என்றது, £ அறிவனை £ என்பதிலுள்ள உருபை. 


யாப்பு ?? என்பது ££ யாப்பு? என்னும்‌ அதிகாரத்தை ரந்த க்‌ சருலியாகு 
பெயராம்‌, 


1. உறுப்பியல்‌ 


க. எழுத்தோத்து 


கடய அவம்‌ 





யாப்பு. 


எழுத்தசை சீர்களை அடிதொடை அரக்கோடு 

இழுக்கா நடைய தியரப்பெனப்‌ படுமே. 
“என்பது என்‌ நூதலிற்றோ?”' எனின்‌, “யாப்பாவது இன்னது, என்று 
தொகுத்து உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு : எழுத்அம்‌, அசையும்‌, சீரும்‌, தனையும்‌, அடியும்‌, தோடை 

யும்‌, தாக்கும்‌ என்னும்‌ இவ்வேழுறுப்போடும்‌ புணர்ந்து குற்றமின்றி நடை 
பெறுவது “யாப்பு” என்னு சிறப்பித்துச்‌ சொல்லப்படுவது (என்றவாறு). 

உம்மைகள்‌ தொக்கன. “ஓடு, எண்‌ ஓடு. 

“இவ்வேழுறுப்பினும்‌ தீர்ந்து யாப்பு உண்டோ ?' எனின்‌, இல்லை. 
“என்‌ போல?” எனின்‌, முப்பத்திரண்டு உறுப்பொடு புணர்ந்தது மக்கட்‌ 
சட்டகம்‌ என்றால்‌, முப்பத்திரண்டு உறுப்பினும்‌ தீர்ந்து மக்கட்சட்டகம்‌ 
இல்லை. அதுபோலக்‌ கொள்க. அல்லதூஉம்‌, பிறரும்‌ கூறினார்‌. என்னை? 

“யாப்பெனப்‌ படுவ தியாதென வினவின்‌ 

தூக்கும்‌ தொடையும்‌ அடியுமிம்‌ மூன்றும்‌ 

நோக்திற்‌ றென்ப நணங்கி யோரே, 
என்றார்‌ நற்றத்தனார்‌. ்‌ 

*இமிழ்கடல்‌ வரைப்பின்‌ எல்லையின்‌ வழாஅத்‌ 

தமிழியல்‌  வரைப்பிற்‌ ருனினிது விளங்கி 

யாப்பிய ரானே யாப்புற விரிப்பின்‌, 

எழுத்தசை சீர்களை அடிதொடை. அக்கோடு 

இருக்கா மரபின்‌ இவற்றோடு பிறவும்‌ 

ஓழுக்கல்‌ வேண்டும்‌ உணர்ந்திரி னோரே. 
என்றார்‌ பல்காயனார்‌. 


இவற்றை இடுகுறியானும்‌ காரணக்குறியானும்‌ வழங்குப. 


ப்பன்‌ அவற்றுள்‌ 
காரணக்குறியான்‌ வழங்குமாறு : 


“எழுதப்‌ படுதலின்‌ எழுத்தே ; அவ்வெழுக்து 
அசைத்திசை கோடலின்‌ அசையே ; அசையியைத்‌து 
சீர்கொள நிற்றலிற்‌ சீரே ; சீரிரண்டு 
இட்டு நிற்றலிற்‌ றனையே ; அத்தளை 1 
. குறிப்பு-3த உறுப்பாவன, இருவரங்கக்‌ கலம்பகம்‌. 56-ஆம்‌ செய்யுளிற்‌ கண்டு 


கொள்க ; மக்கட்‌ சட்டகம்‌--மனித சரீரம்‌, விளங்கியாப்பியல்‌--(வினங்கு-- யாப்பியல்‌) வினைத்‌ 
தொகை, ல்‌ 


12 யாப்பருங்கல விருத்தி 


அடுத்து நடத்தலின்‌ அடியே ; அடியிரண்டு 
தொடுத்தல்‌ முதலாயின தொடையே ; அத்தொடை 
அங்கித்‌ * தொடர்ந்‌ திசைத்தலின்‌ தாக்கெனப்‌ படுமே. * 


என்றார்‌ ஆசிரியர்‌ எனக்‌ கொள்க. 


“இவை இம்முறையே வைத்ததற்கு என்னையோ காரணம்‌? எனின்‌, 
எழுத்து எல்லா உறுப்புக்கும்‌ முதற்காரணம்‌ ஆதலின்‌, சிறப்படை.க்து என்று 
முன்‌ வைத்தார்‌. என்னை 2 

“சிறப்புடைப்‌ பொருளை மு.ந் அறக்‌ இளத்தல்‌.* 

என்பது தந்தி உத்தி ஆகலான்‌. எழுத்தின்‌ பின்னர்‌ அசை வைத்தார்‌, அசை 
எழுத்தினான்‌ ஆமாகலின்‌. அசையின்‌ பின்னர்ச்‌ சீர்‌ வைத்தார்‌, சீர்‌ அசை 
யினான்‌ ஆமாதலின்‌. சீரின்‌ பின்னர்த்‌ தல வைத்தார்‌. தளை சீரினான்‌ அமா 
கலின்‌. தளையின்‌ பின்னர்‌ அடி வைத்தார்‌, அடி தளையினான்‌ ஆமாகலின்‌. அடி 
யின்‌ பின்னர்த்‌ தொடை வைத்தார்‌, தொடை அடியினான்‌ ஆ.மாகலின்‌. 
தொடையின்‌ பின்னர்த்‌ காக்கு வைத்தார்‌, தாக்குத்‌ தொடையினான்‌ ஆமா 
கலின்‌. “தூக்கு? எனினும்‌, “பாட்டு! எனினும்‌, “பா? எனினும்‌ ஒக்கும்‌. 
என்னை 2 


*யாப்புச்‌ 
அரக்கும்‌ பாட்டும்‌ பாவும்‌ ஒன்றென ர்‌ 
தோக்கிற்‌ மென்ப நணங்கி யோரே.” 


என்றார்‌ பல்காயனார்‌ ஆகலானும்‌, 


“பாவென மொழியினும்‌ தாக்கெது பெயரே. 


என்றார்‌ நற்றத்தனார்‌ ஆகலானும்‌ எனக்‌ கொள்க. 


£எழுத்தசை சீர்களை அடிதொடை அகாக்கோ டியாப்பு * என்னாஅ, * இழுக்கா 

தடைய தியாப்பெனப்‌ படுமே,” என்றமையான்‌, “அவை முற்றிய ஆறு உறுப்‌ 
பித்து ஆயினும்‌, குற்றமின்றி நடைபெறுவது “யாப்பு” என்று சிறப்பித்துச்‌ 
சொல்லப்படுவஅ,” எனக்‌ கொள்க. “சிறப்பு என்பது எற்றாற்‌ பெறுதும்‌ ?” 
எனின்‌, “என” என்னும்‌ சொல்லாற்‌ பெறுதும்‌. ௮௮ இறப்பினைக்‌ கூறுமோ?? 
எனின்‌, கூறும்‌ ; என்னை 2 

“நளியிரு முந்நீர்‌ ஏணி யாக” 7 
என்னும்‌ புறப்பாட்டினுள்‌, 

“முசசுமுழங்கு தானை மூவி ரூள்ளும்‌ 

அரசெனப்‌ படுவது நினதே பெரும! 2 
எனவும்‌, 

* ஆடுகழைக்‌ கரும்பின்‌ வெண்பூ அடங்கும்‌ 

நாடெனப்‌ படுவது நினதே யத்தை. ' 3 
எனவும்‌ சிறப்புப்‌ பற்றிப்‌ புணர்த்தார்‌ சான்றோர்‌ ஆகலானும்‌, 





1-3. புறம்‌. 85. 
பி-ம்‌: * தூக்கிற்‌, 1 தொடர்பும்‌ செய்யுளை, ்‌ 
: குறிப்பு :--தூங்கதல்‌--செறிதல்‌ : தூங்‌கருள்‌ இறும்பில்‌ (புறம்‌: 186,) * அவை. 
மூற்றிய £ என்பது எழுத்து அசை முதலிய உறுப்புக்களைக்‌ குறிக்கும்‌, ப. 


உறுப்பியல்‌--எமுத்தோத்து 48 


£ நாடெனப்பவெது சோழநாடு 

“ ஊரெனபபடுவது உறையூர்‌ * 
என்று பரவை வழக்கினுள்ளும்‌ இறப்பித்துச்‌ சொல்லுவார்‌, ஆகலானும்‌ எனக்‌ 
கொள்க. எனவே, எழுத்துக்‌ குற்றம்‌ முதலாக உடைய செய்யுள்‌ “யாப்பு * 


என்று கூறப்படாத எனபது பெறப்பட்டதாயிற்று எனக்‌ கொள்க. 


[22 


அஃதே எனின்‌, 'எழுத்தசை சீர்களை அடிதொடை அரக்கோடு இழுக்காதது 
யாப்பெனப்‌ படுமே,” என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. “ நடையதி 
யாப்பு” என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை ?' எனின்‌, “வனப்‌ 
புடைத்‌ * தொடக்கத்து ஒருசாரனவும்‌ யாப்புறுப்பு ', என்பத அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டது. அவை போக்கி, “நிரனிறை முதலிய பொருள்கோட்‌ 
பகுதியும்‌”1 என்னும்‌ ஒழிபியற்‌ சூத்திரத்துட்‌ சொல்லுவதும்‌. 


'“ நாதன்‌ முதலாக நல்லுறுப்‌ பேழியைத்‌ 
தேதமில்‌ தன்மை இயலாசாம்‌ ; 7--தாஅக்கள்‌ 
எழும்‌ புணர்ந்த இயொக்கை ; எழுத்தாதி 
ஏழும்‌ புணர்ந்த தியாப்பு. 


“தொல்காப்‌ பியப்புலவோர்‌ தோன்ற விரித்துரைத்தார்‌ ; 
பல்காய னார்பகுத்துப்‌ பன்னினார்‌ ;-நல்யாப்புக்‌ 
கற்றார்‌ மதிக்கும்‌ கலைக்காக்கை பாடினியார்‌ 
சொற்றார்தம்‌ நூலுள்‌ தொஞுத்து.” 

இவற்றை வீரித்துரைத்துக்‌ கொள்க. 


2] .. அசைக்கு உறுப்பாம்‌ எழுத்தின்‌ வகை. 
உயிரே மெய்யே உயிர்மெய்‌ யென்றா 
குறிலே நெடிலே அளபெடை யென்று 
வன்மை மென்மை இடைமை யென்று 
சார்பிற்‌ றோன்றும்‌ தன்மைய வென்றா 
ஐஓள மகரக்‌ குறுக்கம்‌ என்றாங்கு 
ஐம்மூ வெழுதக்தும்‌ ஆமசைக்‌ குறுப்பே, 


“என்பது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, அசைக்கு உறுப்பாம்‌ எழுத்துக்களின த 
பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ நூதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு : உயிரும்‌, மெய்யும்‌, உயிர்மெய்யும்‌, குதிலும்‌, நெடிலும்‌, 
அளபெடையும்‌, வன்மையும்‌, மென்மையும்‌, இடைமையும்‌, சார்பில்‌ தோன்‌ மம்‌ 
இயற்கைய மூன்றும்‌, ஐகாரக்‌ குறுக்கமும்‌, ஒளகாரக்‌ குறுக்கமும்‌, மகாக்‌ 
குறுக்கமும்‌ என்றிப்பதினைந்து திறத்து எழுத்தும்‌ அசைக்கு உறுப்பரவன 
(என்றவாறு). 





1. யா. வி..சூ. 95. 

பிம்‌: அரவ வனப்புடை.-- இயலரசாம்‌, 

குறிப்பு--பரவை வழக்கு-உலக வழக்கு; நாதன்‌ முதலாக நல்லுறுப்ப எழு 
அரசன்‌, படை, குடி, கூழ்‌, அமைச்சு, நட்பு; அரண்‌ என்னும்‌ அரசியல்‌ - உறுப்புக்கள்‌. 
தாதுக்கள்‌ எழு--இரதம்‌, உதிரம்‌, எலும்பு, தோல்‌, இறைச்சி, மூளை, சுக்கிலம்‌... 


14 யாப்பருங்கல விருத்தி. 


உயிராவன, அகரம்‌ முதல்‌ ஒளகாரம்‌ ஈறாய்க்‌ இடந்த பன்னிரண்டு ௦ ட்‌ 
எனக்‌ கொள்க. என்னை? 


“அகரம்‌ முதலா ஒளகாரம்‌ ஈறு ட்‌ பட்டத. 
இசையொடு புணர்ந்த ஈராறும்‌ உயிரே. ச்‌ 
- என்பது சங்க யாப்பு ஆகலின்‌. 

மெய்யாவன, ககரம்‌ முதல்‌ னகரம்‌ ஈறாய்க்‌ இடந்த பதினெட்டு எழுத்தும்‌ 
-எனக்‌ கொள்க. என்னை? I 


“ககரம்‌ முதலா னகரம்‌ ஈறா 


இவையி ரசொன்பதும்‌ மெய்யென மொழிப.” 
என்பது சங்க யாப்பு ஆகலின்‌. 
“மெய்‌ எனினும்‌, “உடம்பு: எனினும்‌ “ உறுப்பு” எனினும்‌ ஓக்கும்‌. 


உயிர்மெய்யாவன, உயிரும்‌ மெய்யும்‌ கூடின எழுத்தெனக்‌ கொள்க. 
என்னை ? 
“உயிரும்‌ மெய்யும்‌ புணர்ந்த புணர்ச்டி 


உயிர்மெய்‌ என்றாங்‌ குணர்ந்தனர்‌ கொளலே.” 


எனவும்‌, Le 
“உயிரும்‌ மெய்யும்‌ ஓராங்‌ இயைந்த 
உயிர்மெய்‌ என்ப உணர்ந்திர னோரே. 

எனவும்‌, ற்‌ 
உயிரின்‌ அளபே அளபென மொழிப. ” 

எனவும்‌, 


“உயிரின்‌ அளவுயிர்‌ மெய்யென மொழிப 
வழக்கொடு வரூஉங்‌ காலை யான. 


எனவும்‌ சொன்னார்‌ தொல்லாசிரியர்‌ எனக்‌ கொள்க. 


பதினெட்டு மெய்மேலும்‌ பன்னிரெண்டு ல்‌ ஏற இருதாற்‌ ௮. ஒரு 
பத்தாறு உயிர்மெய்யாம்‌. என்னை 2 
“உயிரி ராறே; மெய்மூ வாறே; 
அம்மூ வாறும்‌ உயிசொ டுயிர்ப்ப 
இருநாற்‌ ஜொருபத்‌ தாறுயிர்‌ மெய்யே.” 


என்பது பல்காயம்‌ ஆகலின்‌. 


குத்தெழுத்தாலன, ௮, இ, ௨,ள,ஓ என்னும்‌ இவ்வைந்தும்‌ எனக்‌: கொங்க 
என்‌ 


குறிலோ சைந்தும்‌ அறிவுறக்‌ கிளப்பின்‌ 


௮இ ௨௭ ஓஎனும்‌ இவையே.” 
என்பது சங்க யாப்பு ஆகலின்‌. 


உறுப்பியல்‌--எழு த்தோத்து ப்‌ நத 


நெட்டெழுத்தாவன, ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஒள என்னும்‌ இவ்வேழும்‌ எனக்‌ 
கொள்க. என்னை 2 
“ஆஈ ஊளஎ ஐஐ ஒளவெனும்‌ - 
ஏழும்‌ நெட்டெழுத்‌ தென்றல்‌ இயல்பே.” 
என்பது சங்க யாப்பு ஆகலின்‌. 
“அஇ. 
௨௭ ஓஇவை குறிய மற்றை 
ஏழ்நெட்‌ டெழுத்தா நேரப்‌ படுமே.' 
இஃ அவிநயம்‌. லப்‌ 


“குற்றெழுத்‌ அத்தொண்‌ ணூற்றைநத்‌ தாகும்‌; 
நூற்றொடு முப்பத்து மூன்று நெடிலாம்‌ ; 
இருஅற்‌ நிருபத்‌ தெட்டு விரிந்தன 

உயிரே வன்மை மென்மை. இடைமை.” 


1 இஃது அவி நயம்‌. 


அளபடையாவன, மாத்திரை குன்றலிற்‌ சீர்‌ குன்றித்‌ தலைகெட நின்ற 
விடத்து யாப்பழியாமைப்பொருட்டு வேண்டப்பட்டன. என்னை 2 
மாத்திரை வகையாற்‌ நளைதபக்‌ கெடாதிலை 
யாப்பழி யாமைநின்‌ றளபெடை வேண்டும்‌. 


என்ப ஆகலின்‌. 


அவ்வளபெடைதான்‌ இரண்டு வகைப்படும்‌ : உயிரளபெடையும்‌, ஓற்றள 
பெடையும்‌ என. என்னை? 
“உயிரள பெடையும்‌ ஒற்றள பெடையுமென்‌ - 
றாயிரண்‌ டென்ப அளபெடை தானே.” 


என்ப ஆகலின்‌. 


உயிருள்‌ நெட்டெழுத்து எழும்‌ அளபெடுக்கும்‌. அவை அளபெடுக்கு 
மிடத்து ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ என்னும்‌ ஐந்தும்‌ தமக்கு. இனமாயெ குற்றெழுத்‌ 
தினோடு அளபெடுக்கும்‌. ஐகாரம்‌, இகரத்தோடு அளபெடுக்கும்‌. ஓளகாசம்‌, 
உகரத்தோடு அளபெடுக்கும்‌. என்னை 2 
“குன்றிசை மொழிவயின்‌ நின்றிசை நிறைக்கும்‌ 
தெட்டெழுத்‌ தஇிம்பர்‌ ஓத்தகுற்‌ மெழுத்தே. ' 1 
“ஐஓன என்னும்‌ ஆயி ரெழுத்திற்கு 
இகர உகரம்‌ இசைநிறை வாகும்‌.” 2 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 


ட அவ்வளபெடை தான்‌ தான்கு வகைப்படும்‌ : தனிநிலை அளபெடையும்‌, முதல்‌ 
நிலை அளபெடையும்‌, இடைநிலை அளபெடையும்‌, இறுதிநிலை அளபெடையும்‌ 


என. என்னை 2 





1 தொல்‌. எழுத்து. சூ. 41. 2 தொல்‌. எழுத்து. சூ. 42. 


16 யாப்பருங்கல விருத்தி 


“தனிநிலை முதனிலை இடைதிலை ஈறென 
தால்வகைப்‌ படூஉமள பாய்வரும்‌ இடனே.” 
என்றார்‌ ஆகலின்‌. அவை வருமாறு : 

(1) ஆஅ, ஈஇ, ஊ௨, ௭௭, ஐஇ, ஓஓ, ஒஓனஉ௨-எ௭ன நெட்டெழுத்து எழும்‌ 
தனிநிலை அளபெடையாய்‌ வந்தவாறு. 

(2) பாதுரி, 8இரை, கூஉரை, ஏளரி, தைஇயல்‌, ஓஓரி, ஒளஉவை என 
ஏழு நெட்டெழுத்தும முதல்நிலை அளபெடையாய்‌ வந்தவாறு, 

(3) படாஅகை, பரீஇகம்‌, கமூ௨மணி, பரேளரம்‌, வளைஇகம்‌, புசோஓசை, 
மனெளஉகம்‌-- என ஏழு தெட்டெழுக்அும்‌ இடைநிலை அளபெடையாய்‌ வந்த 
வாணு. ட்ப 
(4) படாஅ, குரீஇ, கழூஉ, விலே, விரைஇ, நிலோஓ, அனெளஉ௨-—என 
ஏழு நெட்டெழுத்தும இறுதிநில்‌ அவபெடையாய்‌ வந்தவாறு. 


றறளபெடை போக்கிக்‌ “ தனிநிலை ஒற்றிவை தாமல கிலவே, 1 என்னும்‌ 
ஓற்ற த்‌ த ஓஹ்‌ த 
சூத்திரத்துட்‌ காட்டுதும்‌. 
குற்றெழுத்து ஒரு மாத்திரை, நெட்டெழுத்து இரண்டு மாத்திரை, அள 
பெடை மூன்று மாத்திரை எனக்‌ கொள்க. என்னை 2 
*குறிலொரு மாத்திரை, நெடிலிரு மாத்திரை 
அளபெடை மூன்றென்‌ றறியல்‌ வேண்டும்‌.” 


என்பது பல்காயம்‌ ஆகலின்‌. 


கையால, கண்‌ இமைத்தலொடு கைந்நொடித்தல்‌ ஓத்த காலம்‌. 
என்னை ? 
£ கண்ணிமை தொடியென அவ்வே மாத்திரை 
நுண்ணிதின்‌ உணர்ந்தோர்‌ கண்ட வாறே, 9 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
கண்ணிமை கைந்தொடி என்றிவை இரண்டும்‌ 
மின்னிடை அளவே எழுத்தின்‌ மாத்திரை.” 
என்றார்‌ சங்கயாப்புடையார்‌ ஆகலின்‌. 
£ ஒன்றிரண்‌ டொருமூன்‌ றொன்றரை அரைகால்‌ 
என்றனர்‌ பொழுதிவை இமைதொடி. அளவே.” 
என்றார்‌ பிறரும்‌. 
விளி முதலாயினவற்றுள்‌ மூன்று மாத்திரையின்‌ மிக்க பல மாத்திரை 
யானும்‌ அளபெடுத்து வருமாயினும்‌, அவை செய்யுட்களுக்குப்‌ பெரியதோர்‌ 
உபகாரம்பட நில்லா ஆகலின்‌, அவற்றிற்கு இலக்கணம்‌ எடுத்து ஓதினாரில்லை 


எனக்‌ கொள்க. 





1 யா. வி. சூ. 8, 2 தொல்‌. எழுத்து. சூ. 7. 
ப்புஅபாஅரிஒரு வள்ளல்‌, இதரி-ஒரு வள்ளல்‌, படாஅகைகொடி, பரீஇகம்‌, 
தா்‌ சுத்தஞ்செய்த இரத்தினம்‌, பரேஎரம்‌-— மிக அழகு, வளைஇகம்‌ 
சூழ்வோம்‌, புரோசை-—யானைக்‌ கழுத்திடு கயிறு, மனெளஉகம்‌-—(மன--ஒகம்‌) உள்ளக்‌ 
இளர்ச்ச, படாஅ-குட்டிப்பிடவம்‌, குரீஇ-குருவி, கழூ௨-கழு மரம்‌. விலே௪--வில்லம்பு, விரைஇ, 
வாசனை, நிலோத--நிலா அனெனஉ௨- இரக்கக்‌ குறிப்புப்போலும்‌, அவ்வே-அவையே. 


உறு.ப்பியல்‌--எழு த்தோத்து 4 


~ வன்மையாவன, ௧, ௪, ௨, த, ப, ற என்னும்‌ ஆறும்‌. 
மென்மையாவன, ௯, ஞ, ண, தந, ம, ன என்னும்‌ ஆனும்‌. 


இடைமையாவன, ய, ச, ல, வ, ம, ள என்னும்‌ ஆனும்‌. 





என்னை 2 ப பச 
ச ட. 
- “வன்மை என்ப கசட தபற) A ட 
்‌ மென்மை என்ப நஞ்ண நமன ; ட து ன 
இடைமை என்ப யரல வழள. - ல 
ட்‌ ; பத ணி ல 
2 அவைதாம்‌, சிட்‌ உம்‌ ல்‌ 
H க 3 ஆ 
புள்ளியொடு நிற்றல்‌ இயல்பென மொழிப ; ம்‌ 


புள்ளியில்‌ காலை உயிர்மெய்‌ ஆகும்‌.” 
என்பது சங்க யாப்பு ஆகலின்‌. அவை ஒரோ ஒன்னு அசையசை மாத்துமை 
எனக்‌ கொள்க. என்னை 2 

“உறுப்பின்‌ அளவே ஒன்றன்‌ பாகம்‌,” பலய ' 
என்றார்‌ கையனார்‌. ' 

“அரைநொடி அளவின்‌ அறும்‌ வுடம்பே. 

“அரைநொடி என்ப தியாதென மொழியின்‌, 

நொடிதரக்‌ கூடிய இருவிரல்‌ இயைபே 


என்றார்‌ சங்கயாப்புடையார்‌. 


சார்பில்‌ தோன்றும்‌ தன்மைய ஆவன, குற்றியலிகரமும்‌, குற்றியலுகரமும்‌, 
ஆய்தமும்‌ என இவை. என்னை? 
“குற்றிய லிகரம்‌, குற்றிய இகரம்‌ 
ஆய்தப்‌ புள்ளி என்றிவை மூன்றும்‌ 
சார்பில்‌ தோற்றத்‌ துரிமைய முளவே.' 


என்ப ஆகலின்‌. ட்ட வக்க அலம்‌ வத்த 


ஏழிடத்து * ஆறு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து உகரம்‌ வந்தால்‌, அதனைக்‌ 
“குற்றியலுகரம்‌” என்று வழங்குப. என்னை 2 
“எழுவகை இடத்தும்‌ குற்றிய லுகரம்‌ 
வழுவின்றி வரூஉம்‌ வல்லா அார்ந்தே. ம்பத்‌ பத க்க 


என்பது பல்காயம்‌ ஆகலின்‌. 
எழுவகை இடமாவன, தெடிற்‌ கீழும்‌, நெடிலொக்றின்‌ மும்‌, குறிலினேக்‌ 


கீழும்‌, குறிலிணை ஒற்றின்‌ கீழும்‌, குறில்‌ நெடிற்‌ கீழும்‌, குறில்‌ நெடில்‌ ஒற்றின்‌ 
கீழும்‌, குற்றொற்றின்‌ கீழும்‌ என இவை. என்னை 2 








குறிப்பு :—ஒரோ ஒன்று--ஒவ்வொன்று, உறுப்பு--மெய்யெழுக்கு ஒன்றன்‌ பரத்‌ 
க ப்‌ எ] முனிவரும்‌ குற்‌ றுகரத்திற்கு ஆறிடமே 
வண்டினர்‌ தால்‌. எழுத்து.சூ. 36. 406 ; நன்‌. எழுத்து. சூ. 39). று ௦ 
(கம்ப மீட்டு, 140), கச்‌ அன்த ல ட ர ரது 


Yap.—2 


18 யாப்பருள்கல வரு த்தி 7 


*தெடிலே குறிலிணை குறினெடில்‌ என்றிவை 
ஒற்றொடு வருதலொடு குற்றொற்‌ றிறுதியென்று 
ஏழ்குற்‌ அகரக்‌ இடனென மொழிப. 

என்றார்‌ ஆகலின்‌. அவை வருமான : 


நாகு, காசு, காடு, காது, காப, காறு-- என நெடிற்கழ்‌ ஆறு வல்லெழுத்‌ 
தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு. 


தாக்கு, காச்சு, காட்டு, காத்து, காப்பு, காற்று-- என ழறெடிலொற்றின்கிழ்‌ 
ஆணு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு. 


வாகு, முரசு, முரடு, மருது, அபு, கவறு-எனக்‌ குறிலிணைக்கீம்‌ ஆ 
வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு, 


அக்கு, பொரிச்சு, தெருட்டு, குருத்து, பொருப்பு, சரற்று--எனச்‌ குறிலிணை 
ஒற்றின்‌ழ்‌ ஆனு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு. 


அசோகு, பலாச, மலாடு, கெடாது, புதாபு, விராறு எ குறில்‌ டம்‌ 
கிழ்‌ ஆறு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு. ்‌ 


தமாக்கு, தடாச்சு, பனாட்டு, கெடாத்து, புதாப்பு, விராற்று-எனக்‌ குறி 
னெடில்‌ ஒற்றின்ழ்‌ ஆஅ வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்த 
வாறு. ; 


தக்கு, கச்ச, கட்டு, கத்து, கப்பு, கற்று-எனக்‌ குற்றொற்றின்‌கமழ்‌ ஆன 
வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு. 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
அக்குற்றியலுகரந்தான்‌ வருமொழிக்கு முதலில்‌ யகரம்‌ வந்தால்‌, ரித்து 
குற்றியலிகரம்‌ ஆம்‌. என்னை? . 
“யகரம்‌ முதல்வரின்‌ உகரம்‌ ஒழிய Ti Sea 
இகரமும்‌ குறுகும்‌ என்மனார்‌ புலவர்‌. 
என்றார்‌ பல்காயனார்‌. mE ்‌ பப்‌ 
*வல்லெழுத்‌ தாறோ டெழுவசை இடத்தும்‌ 
உகரம்‌ அசையாம்‌; யகரமோ டியையின்‌ 
இகரமும்‌ குஅகும்‌ என்மனார்‌ புலவர்‌. த ல்‌, 
என்றார்‌ அவிதயனாச்‌. அவை வருமாறு : 


நாயொது, காதியாது, காடியாது, காதியாது, கரபியாஅ, காறியாது என. 





குறிப்பு.--காச்சு-- ஒலிக்குறிப்பு (காச்சு கூச்சென்று), காட்---உதாரணம்‌ (கருத்துப்‌ பதப்‌ 
பொருள்‌ காட்டு மூன்றினும்‌-—நன்‌. சூ. 22) மூருடு, மத்தள வகை (முருடதிர்ந்தன ர 
சலப்‌, மங்கல,), மருது--மருத மரம்‌, துரபு--செலுத்தி, கவறு--சூதாடு கருவி, காதல்‌ கவறு 
ஆடல்‌--நள. கஸி. 39) பொரி௫ச-பொரித்தல்‌, தெருட்டு-தெசரியச்‌ செய்‌, பொருப்பு-மலை, 
சிரற்‌ கோபி (சிறுபாகராகச்‌ சிரற்றாது, கலி. 97 : 29) பலாசுஈரப்பலா, மலாடு மலைய 
மாண்‌ நாடு. என்பதன்‌ மரூஉ (நன்‌, சூ 279 உரை) பனாட்டுபனவெல்லம்‌ (தொல்‌, 
எழுத்‌ 284), தக்குசிரித்து, க௪௪--இரவிக்கை (கச்சது கடிந்து, கல்லாடம்‌ 44), கப்பு 

னவு. 


உறுப்பியல்‌--எழு த்‌ே கா த்தூ 19 
ஒழிந்தனவும்‌ இவ்வாறே ஓட்டிக்கொள்க ; பிறவாற்றானும்‌ கண்டுகொள்க. 
“மியா? என்னும்‌ முன்னிலை அசைச்சொற்கண்‌ வத்த இகசமும்‌ குற்றிய 
லிகரமாம்‌. என்னை? 

“குற்றிய லிகரம்‌ நிற்றல்‌ வேண்டும்‌ 
யாவென்‌ சனைமிசை உசையசைக்‌ கிளவிக்கு 
ஆவயின்‌ வரூஉம்‌ மகரம்‌ ஊர்ந்தே. 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 
வரலாறு : கேண்மியா, சென்மியா ்‌ 1 
எனக்‌ கொள்க ; பிற வகையானும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. அ 
குற்றியலிகாமும்‌ குற்றியலுகரமும்‌ புள்ளி பெறும்‌. என்னை £ 
“குற்றிய லிகரமும்‌ குற்றிய லுகாமும்‌ 
மற்றவை தாமே புள்ளி பெறுமே. 
என்பது சங்கயாப்பு ஆகலின்‌. > 
உயிருள்‌ எகரமும்‌ ஓகரமும்‌ புள்ளி பெறும்‌. என்னை 
மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு திலையல்‌. ' 2 உணட ப தலத்‌ 


“எகர ஓகரத்‌. தியற்கையும்‌ அற்றே 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 


சார்பிற்றோற்றத்த மூன்றும்‌ அசையசை மாத்திரை உடைய எனக்‌ கொள்க. 
என்னை 7 
“மெய்யின்‌ அளவே அசையென மொழிப.” 4 
* அவ்வியல்‌ நிலையும்‌ ஏனை மூன்றே,” 8 
எனறார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌, 
ஆய்தம்‌ ஒரு மொழியில்‌ வருகின்றுழிக்‌ குற்றெழுத்‌அக்றோய்‌, உயிர்‌ 
மெய்யாகிய. வல்லெழுத்தினைச்‌ சார்ந்து வரும்‌. என்னை £ 
“குறியதன்‌ முன்னர்‌ ஆய்தப்‌ புள்ளி 
உயிரொடு புணர்ந்தவல்‌ லாறன்‌ மிசைத்தே. 6 4 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
'ஆய்தத்‌ தானே குறியதன்‌ தாய்‌ தனம்‌ இம்‌ ம தகவ 
வலியதன்‌ மேல்வத்‌ தியலும்‌ என்ப.” ச்‌ கிட்‌ இங்கன 
என்றார்‌ கையனார்‌. அவை வருமாறு, ்‌ 


௦ ட] ௦. © © ௦. ௦ ௦ ௦ ்‌] ச 
அஃகம்‌, வெஃகா, எல்கு, கலச, கஃடு, ௧௯௮, கஃபு, கஃறு-எனக்கொள்க. 


தொடர்‌ மொழியுள்ளும்‌ அவை வரும்‌ வழிக்‌ கண்டு கொள்க. 








1. தொல்‌. எழுத்து. சூ. 34. 2. ஷை ழை சூ. 15. 3: ALG: 
ஷே சூ. 11. 5. கெதஜேசூ. 12. 6. டை டே சூ, 38. ட ப 

_ குறிப்பு- கேண்மியா-கேள்‌, சென்மியா--செல்‌ (இவை திரியாது வந்த குற்றியலிகரம்‌) 
குற்றியலிகரமும்‌, குற்றியலுகரமும்‌, எகரமும்‌, ஒகரமும்‌ பள்ளி பெறுதல்‌ பழைய வழக்கு 
கஃசு - காற்பலம்‌ (*தொடிப்புழுதி கஃசா உணக்கன்‌'--குறள்‌ 1037) அஃகம்‌ - தானியம்‌ 
வெ.:.கா- திருமால்‌ திருப்பதிகளுள்‌ ஒன்று, கறு - கறுத்துள்ளமை காட்டும்‌ குறிப்பு 
(£க.'.றென்னும்‌ கல்லதரத்தம்‌' - தொல்‌, எழுத்து. 4&0 உரைமேற்‌), ௧.-.டு, கஃபு கஃது 
என்பனவும்‌ எழுத்தல்‌ இசையாகக்‌ கொள்க. 1 


Yap.2-A 


£0 யாப்பருங்கல விருத்தி 
“ஆய்தம்‌” எனினும்‌, “அக்கேனம்‌” எனினும்‌, “ தனிநிலை” எனினும்‌, £ புள்ளி? 
எனினும்‌, “ஒற்று? எனினும்‌ ஓக்கும்‌. என்னை 2 
* அக்கேனம்‌ ஆய்தந்‌ தனிநிலை புள்ளி 
ஒற்றிப்‌ பால ஐந்தும்‌ இதற்கே.” 
என்றார்‌ அவிறயனார்‌ ஆகலின்‌. 


ஐகார ஓளகாரக்‌ குறுக்கம்‌ ஆமாறு : அளபெடுத்தற்கண்ணும்‌ தனியே 
சொல்லுதற்கண்ணும்‌ என இரண்டிடத்தும்‌ அல்லாத வழி வநது ஐகார 
ஒளகாரம்‌ என்பன தம்‌ அளவிற்சுருங்கி ஒன்றரை மாத்திரையாம்‌. ஐகாரம்‌ 
தனியே நின்று ஓசோவிடத்து ஒரு பொருளைச்‌ சொல்லுதற்கண்‌ ஓன்றசை 
மாத்திரையாம்‌. என்னை 2 
£ அளபெடை தனியிரண்‌ டல்வழி ஐஒள 
உளதாம்‌ ஒன்றரை. தனியும்ஐ ஆகும்‌.” * 
என்றார்‌ அவிதமனார்‌. 
அவை மொழிக்கு முதலும்‌, இடையும்‌, இறுதியும்‌ நின்றவழிக்குறுகுவ 


தெனக்‌ கொள்க. வரலாறு: 
ஐப்ப௫, மைப்புறம்‌, ஐக்கட்டி 

எனவும்‌, 
பெளவம்‌, மெளவல்‌, கெளவை 

எனவும்‌ ஐகார ஓளகாரம்‌ முதல்‌ நின்னு ஒன்றரை மாத்திரை ஆயினவானு. 
இடையன்‌, மடையன்‌, உடைவாள்‌, கடைவாள்‌ 

எனவும்‌, 
-இறுதலை நெளவிமான்‌, தனுமலர்‌ வெளவினார்‌, ஒல்லென்பெளவம்‌, 
கல்லென்‌ கெளவை 

எனவும்‌ இடைநின்ற ஐகார ஒளகாரம்‌ ஒன்றரை மாத்திரை ஆயினவாறு, 
குவளை, தவளை, இனை, பனை 


எனவும்‌, 
எனவும்‌ இறுதி நின்ற ஐகார ஒளகாரரம்‌ ஒன்றரை மாத்திரை ஆயினவாு. 


ஐகாரம்‌ தனியே நின்று ஒரு பொருளைக்‌ குறித்து ஒன்றரை மாத 
திரையாம்‌ : 
பை, மை, வை 


எனத்‌ தனியே நின்ற ஐகாரம்‌ ஒன்றரை மாத்திரை ஆயினவா று. 


௨ பப ப பப ப ப ப ப ப ப பபப ப பபப ய்‌ 





*பி. ம்‌. தனிமையு மாகும்‌. 


- உறுப்பியல்‌--எழுத்தோத்து 21 


மகரக்‌ குறுக்கம்‌ ஆமாறு: மகரம்‌ ஒரோவிடத்து அரை மாத்திரையித்‌ 
சுருங்கிக்‌ கால்‌ மாத்திரையாம்‌. என்னை 2 
* அரையளபு குறுகல்‌ மகரம்‌ உடைத்தே 
இசையிட னருகும்‌ தெரியுங்‌ காலை. 1 
என்பது தொல்காப்பியம்‌. அத வகரமோடு கூட்டத்தின்கண்‌. குறுகும்‌. 
என்னை 2 
“வகார மிசையும்‌ மகாரம்‌ குறுகும்‌.” 2 ட்‌ > i 
எனவும்‌, 2 
“வகாமோ டியையின்‌ மகரமும்‌ குறுகும்‌.” ்‌ த 
எனவும்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. 


வாலாறு : வரும்‌ வளைகாரன்‌, தனம்‌ வினைநிலம்‌, வாழும்‌ வணிகன்‌, 


சூழும்‌ வாவிகள்‌--எனக்‌ கொள்க. 
பிற வகையானும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
.... *சரர்பிற்‌ றோன்றும்‌ தன்மைய” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, 
அகரத்தோடு யகர ஒற்று வந்தும்‌, ஆய்தம்‌ வந்தும்‌ காரத்தின்‌ பயத்தவாம்‌. 
அகாத்தோடு உகரம்‌ வந்தும்‌, வகர ஒற்று வந்தும்‌ ஓளகாரத்தின்‌ பயத்த 
வாம்‌. என்னை? ்‌ 
“ஆய்தமும்‌ யவ்வும்‌ அவ்வொடு வரினே 
ஐயென்‌ எழுத்தொடு மெய்பெறத்‌ தோன்றும்‌.” 
. “உவ்வொடு வவ்வரின்‌ ஓளவிய லாகும்‌.” 
என்றார்‌ அவிநயனார்‌. 
வரலாறு : அய்யன்‌, கய்தை, தய்யல்‌, மய்யல்‌, கய்யன்‌-- என அகரத்தோடு 
யகர ஒற்று வந்து, ஐயன்‌, கைதை, தையல்‌, மையல்‌, கையன்‌ என்னும்‌ 
காரத்தின்‌ பயத்தவாயினவாறு. 
௧௯௬, கஃதம்‌, கஃசம்‌-- என அகரத்தோடு ஆய்தம்‌ வந்து, கைச, 
கைதம்‌, கைசம்‌, என்னும்‌ ஐகாரத்தின்‌ பயத்தவாயினவாறு. 
அவ்வை, நவ்வி, அஉவை, நஉவி-என அகாத்தோடு வகர ஒற்றும்‌ 
மகாமும்‌ வத்து, ஒளவை, தெளவி என்னும்‌ ஓளகாசத்தின்‌ பயத்தவாயின 
வாறு. 
இனி, *அசைக்கு உறுப்பே? என்பதில்‌ ஏகாரம்‌ ஈற்றசை) அல்லன 
எண்ணேகராம்‌. என்னை ? 
தேற்றம்‌ வினாவே பிரிநிலை எண்ணே 
ஈற்றசை இவ்வைந்‌ தேகா ரம்மே.' 38 
என்ப ஆகலின்‌. “என்றா? என்பது, எண்ணிடைச்சொல்‌. என்னை 2 
“உம்மை தொக்க எனாவென்‌ கிளவியும்‌ 
ஆவி றாயெ என்றென்‌ கிளவியும்‌ 
ஆயிரு கிளவியும்‌ எண்ணுவழிப்‌ பட்டன.£ 
என்றார்‌ ஆகலின்‌. 





1 தொல்‌. எழுத்து. சூ. 15. 2 தொல்‌. எழுத்து. சூ. 880. 
3 தொல்‌. சொல்‌. இடை சூ. 9. 4 தொல்‌. சொல்‌. இடை. சூ. 41, 


இத ல யாப்பகுங்கல விருத்தி 


*குற்றொற்‌ தென்று நெட்டொல்‌ தென்று 
ஒற்றே உயிரே என்மனார்‌ புலவர்‌.” ப 
எனப்‌ பிறரும்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. 
“ஆங்கு” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, ஓசெழுத்தே ஒரு 


பொருளைப்‌ பயத்து நிற்பன ' சிறப்பெழுத்து என்னும்‌, இயைந்து. பொருள்‌ 
பயப்பன “உறுப்பெழுத்‌அு' என்றும்‌ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. 


எழுத்தெல்லாம்‌ ஒற்றும்‌, உயிரும்‌, உயிர்மெய்யும்‌ என அடங்குவனவற்றை 
இவ்வாறு விகற்பித்துச்‌ சொல்லியது,  எழுத்துக்களது பெயர்‌ வேறுபாடு 
எல்லாம்‌ அறிவித்தற்கும்‌, அப்பெயரால்‌ பெயராக்‌பி ஆண்டதற்கும்‌ எனக்‌ 
கொள்க. அல்லதாஉம்‌, பிறரும்‌ விகற்பித்துச்‌ சொன்னார்‌. என்னை? 
*குறினெடில்‌ அளபெடை உயிருஅப்‌ புயிர்மெய்‌ 
வலிய மெலிய இடைமையொ டாய்தம்‌ 
இஉ ஐயென்‌ மூன்றன்‌ குறுக்கமோடு ர்‌ 
அப்பதின்‌ மூன்றும்‌ அசைக்குறுப்‌ பாகும்‌.” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. பவட ர 


“குறிய நெடிய உயிருஅப்‌ புயிர்மெய்‌ 

வலிய மெலிய இடைமை அளபெடை 

மூவுயிர்க்‌ கு௮க்கரும்‌ ஆமசைக்‌ கெழுத்தே, £ 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 

“நெடிய குறிய உயிர்மெய்‌ உயிரும்‌ 

வலிய மெலிய இடைமை அனபெடை 


மூவுயிர்க்‌ கு௮ுக்கமோ டாமசைக்‌ கெழுத்தே. ? 
என்றார்‌ அவிதயனார்‌. 


' குறினெடில்‌ ஆய்தம்‌ அளபெடையை காரக்‌ 
குறில்குத்‌ நிகர உக.ம்‌--மறுவில்‌ 
உயிர்மெய்‌ வியாய்மெய்யெொ டாறா மெழுத்தாம்‌ 


செயிர்வன்மை மென்மை சமன்‌.” * 


என்பது நாலடிநாற்பது என்னும்‌ [என்னும்‌ நூலின்‌ எழுத்துப்‌] புறநடை.. 


*உயிருறுப்‌ புயிர்மெய்‌ தனிநிலை எனாஅக்‌ 
குறினெடில்‌ அளபெடை மூவினம்‌ எனாஅ 
௮ஃஇய நாலுயிர்‌ மஃகான்‌ குற௮ுக்கமோடு 
ஐத்துதலை யிட்ட ஐயீ செழுத்தும்‌ 
அசைசீர்‌ தனைதொடைக்‌ காகும்‌ உறுப்பென 
்‌ வசையது புலவர்‌ வகுத்துரைத்‌ தனரே.” 
இத பெரியபம்மம்‌. 


EE SE SE பட்ட டட பட்ட. பட்ட அதத்‌. 1 i 
ப்பு--சமன்‌ - இடையெழுத்து, அகிய நாலுமிர்‌ - லி 
றகரம்‌ ஒளகாரக்குறுக்கமும்‌. நாலு குற்றியுலிகரமும்‌ குற்றியலுகரமும்‌ 


அள்‌ எலு, ட்‌ 


உறுப்பியல்‌--எழுத்தோத்து ்‌ அணக. 23 


*குறிலுயிர்‌ வல்லெழுத்துக்‌ குற்றுகர வாதி 
குனயெ ஐஒளமவ்‌ வாய்தம்‌--நெறிமையால்‌ 
ஆய்ந்த அசைதொடைதாம்‌ வண்ணங்கட்‌ கெண்முறையால்‌ 
எய்ந்தன நானான்‌ கெழுத்அ. 
இது தாலடிநாற்பது என்னும்‌ [நூலின்‌] அசைப்‌ புறனடை. 
இவ்வெழுத்துக்களசற்‌ செய்யுள்‌ வருமாறு : ்‌ 21 
£ஐயாவோ ஐயாவோ எய்யாயேச எய்யாயேச 
கையாயோ ஐயா களிறு,” ச 
இஃது உயிர்‌ மிக்கு வத்த செய்யுள்‌. அம ரல்‌ சிறித 


“பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை அப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற்கு.” 1 
இது மெய்‌ மிக்கு வந்த செய்யுள்‌. ப்‌ த்‌ 


“படைகுடி கூழமைச்சு நட்பர ணாறும்‌ 





உடையா னரசரு ளேழு. ' 4 
- இஃது உயிர்மெய்‌ மிக்கு வத்த செய்யுள்‌. க வ்‌ ப்ரி 
“கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
திற்க அதற்குத்‌ தக. 3 
இ௮ குற்றெழுத்து மிக்கு வந்த செய்யுள்‌. 
“யாகாவா ராயினும்‌ நாகாக்க; காவரச்கால்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு.” 4 
இன நெட்டெழுத்து மிக்கு வந்த செய்யுள்‌. 
£ஏஎர்‌ சிதைய அழாஅல்‌ எலாஅதின்‌ 
சேஎயரி சிந்திய கண்‌.” 
இத நான்கு அளபெடையும்‌ வந்த செய்யுள்‌. 
'தெறுக தெறுக தெறுபகை தெற்றாற்‌ 


பெறுக பெறுக பிறப்பு.” 
இது வன்மை மிக்கு வந்த செய்யுள்‌. 
மணிதீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிதிழற்‌ . 
காடும்‌ உடைய தரண்‌. 5 
இது மென்மை மிக்கு வந்த செய்யுள்‌. 
 வயலுழுவார்‌ வாழ்வாருள்‌ வாழ்வார்‌ ; அயதுழுவசர்‌ 
வாழ்வாருள்‌ வாழா தவர்‌.” 
இஃது இடைமை மிக்கு வத்த செய்யுள்‌. 


1 குறள்‌. 350. குறள்‌. 381. 3 குறன்‌. 391. ககுறன்‌. 191. 5 றல 
42. 


குறிப்பு_—எளர்‌-அமஞூ. அழாஅல்‌-அழாதே, எலாஅ - கோழியே, சேசயரி செவ்வரி 


24 க்கில்‌! யாப்பருங்கல விருத்தி 
“குருத்துக்‌ குறைத்துக்‌ கொணர்ந்து நமது 
கருப்புச்‌ செறுப்புப்‌ பாப்பு. £ 

இது குற்றியலுகரம்‌ வந்த செய்யுள்‌. 

“ குழலினி தியாழினி தென்பர்தம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொற்‌ கேளா தவர்‌.” 2 

இ௫ குற்றியலிகரம்‌ வந்த செய்யுள்‌. 

“சிலையன்‌ செழுந்தழையன்‌ சென்மியா என்று 
மலையகலான்‌ மாடே வரும்‌.” 

இதுவும்‌ குற்றியலிகரம்‌ வந்த செய்யுள்‌. 

*அஃகி அகன்ற அறிவென்னாம்‌ யார்மாட்டும்‌ 
வெஃகி வெறிய செயின்‌.” 2 

இஃது ஆய்தம்‌ வந்த செய்யுள்‌. 

*படுமழைத்‌ தண்மலை வெற்பன்‌ உறையும்‌ 
நெடுந்தகையைக்‌ கண்டதாம்‌ தாள்‌.” 

இஃது ஐகாரக்குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌. 

*நெளவிமான்‌ நோக்கினார்‌ அவ்வாய்‌ மணிமுறுவல்‌ 
வெளவாதார்‌ கெளவை இலர்‌. ? 

இஃது ஒளகாரக்குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌. 

“ஒளவித்‌ தழுக்கா அுடையானைச்‌ செய்யவள்‌ 

தெளவையைக்‌ காட்டி விடும்‌,” 3 த்‌ பல லில்‌ 
இதுவும்‌ ஓளகாசக்குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌. 

“தம்பொருள்‌ என்பர்தம்‌ மக்கள்‌ அவர்பொருள்‌ 

தந்தம்‌ வினையான்‌ வரும்‌,” 4 

தாம்வீழ்வார்‌ தம்விழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 

காமத்துக்‌ காழில்‌ கனி. ச 

இவை மகரக்குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌, ்‌ ட க்ஷ 

மகரக்‌ குறுக்கத்துக்குப்‌ பயன்‌ மாபுராணம்‌ உடையார்‌ எடுத்து ஓதினார்‌. 

என்னை 2 3 
“ கழிநெடில்‌ அசையும்‌ காலெழுத்‌ தசையும்‌ 
பெயரயற்‌ புணர்ப்பினும்‌ பெயரிடைப்‌ புணர்ப்பினும்‌ 
வழுவென மொழிப வாய்மொழிப்‌ புலவர்‌,” 6 

என்றார்‌ ஆகலின்‌, 





1 குறள்‌. 66. 2 குறள்‌. 85. 3 குறள்‌. 167. 4 குறள்‌. 68. 5 குறள்‌. 1191. 
6 மாபுராணம்‌. 


குறிப்பு --நெளவிமான்‌ - பெண்மான்‌. நோக்கினார்‌ - பார்வையை உடையவர்‌, அவ்‌ 
வாய்‌- அழகிய வாய்‌. மணி முறுவல்‌ - அழகிய புன்னகையால்‌, வெளவாதார்‌--கவரப்‌ 
படாதவர்‌. கெளவை - துன்பம்‌, கழிநெடிலசை - அளபெடையசை, காலெழுத்து - 


மகரக்குறுக்கம்‌. 


உறுப்பியல்‌--எழுத்தோத்து 25 


*ஆய்தமும்‌ ஒற்றாய்‌ அடங்கினும்‌ ஆங்க தனை 
ஓதினார்‌ தொன்னூல்‌ உணர்வுடையோர்‌-தீதியால்‌ 
ஓற்றாய்‌ அடங்குகினும்‌ உன்கால வேற்றுமையால்‌ 
சொற்றார்‌ மகரச்‌ சுருக்கு, 

எனவும்‌, 
'மெய்யென்ற சொல்லானே மிக்கமக ரத்தினையும்‌ 
நையு மடங்கும்‌ நனியென்னின்‌--ஐயன்ப 
தாவி எனவடங்கும்‌ ௮ஃகிற்‌ றெனின்மகரத்‌ ்‌ 
தேய்விற்கும்‌ அஃதே திறம்‌. 

எனவும்‌ மகரப்பிரகரணத்அட்‌ காண்க. 
£ உயிரென்ற சொல்லானே ஒன்பதாம்‌ ஆவி 
செயிரின்றிச்‌ சென்றடங்கு மேனும்‌-—பயில்புரைத்தார்‌ 
குன்றுதலால்‌ என்னிற்‌ குணம்புரிந்தார்‌ ஒளவுந்தான்‌ 
குன்றுதலாஜ்‌ கூறப்‌ படும்‌,” 
“கால விகற்பத்தாற்‌ கட்டுரைக்கப்‌ பட்டவற்றுள்‌ 
மூல வியனூல்‌ முறைமையரல்‌--ஞாலத்துள்‌ 
எல்லாம்‌ எடுத்துரைத்தார்க்‌ காமோ சிலவெழுத்துச்‌ 


சொல்லாதார்க்‌ காகுமோ தோம்‌ 2” * 


£ அசையாக்கும்‌ தன்மையவே அன்றித்‌ தொடையோ 
டிசையாக்கும்‌ ஏனையவும்‌ சொற்றார்‌-இசைதொடைகோம்‌ 7 
ஆக்கும்‌ எழுத்தனைத்தும்‌ சொன்னார்‌ அசைமுகத்தால்‌ 
அக்கெயநூற்‌ கேற்பத்‌ தொகுத்து.” 
“குறிலும்‌ நெடிலும்‌ அளபெடையும்‌ ஒற்றும்‌ 
அறிஞர்‌ . அசைக்குஅப்பாம்‌ என்பர்‌-- வறிதே 
உயிர்மெய்யும்‌ ர மூவினமென்‌ ரேதினார்‌ என்று 
செயிசவர்க்கு நின்றதோ சென்று?” 
“வடாது தெனாதென்று வைத்ததனால்‌ மற்றாண்‌ 
டெடாதனவும்‌ சொற்றார்‌ இனத்தாற்‌--கெடாததுபோல்‌ 
மல்கான்‌ குறுக்கம்‌ வகுத்ததனால்‌ மாட்டெறிந்தார்‌ 
அஃகாய்தந்‌ தானும்‌ அசைக்கு.! 
“ஐயெளமவ்‌ வென்றிவற்றிற்‌ காங்கந்த ரீ தீபகமா ர 
நையா தகாரம்‌ $ நடத்தாதே--மெய்யானே 
கற்றாய்ந்த அலோர்கள்‌ தாமே ௦ புணர்த்ததாஉம்‌ 
குற்றாய்தம்‌ தானும்‌ கொளற்கு. 
மகரச்சுருக்கு--மகரக்‌-குறுக்கம்‌. மகரத்‌ தேய்வு- மகரக்குறுக்கம்‌. மகரப்‌ 
பிரகரணம்‌-மகரத்‌ திற்குரிய இலக்கணத்தைக்‌ கூறும்‌ அத்தியாயம்‌. 
பி-ம்‌* நில்லாச்‌ சுருக்க நிலை, ர்‌ இசை தொடைதாம்‌. 1 உயிர்மெய்யாம்‌, $ காங்‌ 
குற்ற-ஞாபகமா. 8 துகாரம்‌. ௦ நூலோ நிகரம்‌. ்‌ 


கறிப்பு- அ ௨ காய்தம்‌ - ஆய்தக்‌ குறுக்கம்‌, அந்த பகம்‌ - கடைநிலைத்‌ இவகம்‌, 
குற்றாய்தம்‌ - ஆய்தக்‌ குறுக்கம்‌, 


26 I யாப்பருங்கல விருத இ 


£ இறப்புடைய அல்ல எனவிவற்றுட்‌ கொள்ப 
சிறப்புடைய என்பவே சந்தித்‌ துறுப்பசைக்கண்‌ 
காலளவாம்‌ ஒற்றினையம்‌ கைக்கோடல்‌ காசணமச 
அாலளவிற்‌ சொற்றார்‌ அனித்து.! 
“ஐம்மூ வெழுக்தும்‌ அசைக்குறுப்பாம்‌ என்பதற்கண்‌ 
உம்மைதாம்‌ எச்சம்‌ எனவுரைப்பர்‌-ஐம்மூன்‌ றின்‌ 
மிக்கனவும்‌ கைக்கோடல்‌ வேண்டி வியன்பொருளை 

- மெய்ப்படுக்கும்‌ ஆங்கே விதப்பு.” ்‌ 


“மகரக்‌ குறுக்கம்‌ வகுக்ததுகான்‌ ஆய்தக்‌ ற a 
கரக்‌ குறுக்கம்‌ முதலாப்‌ புகரற்ற 3 
காலொன்றும்‌ எண்ணாதே நாட்டுதற்கு 1 ஞாபகமாய்‌ 

அலொன்றி நிற்றற்‌ பொருட்டு.” 


இவற்றை விரித்துரைத்துக்‌ கொள்க. இன்னும்‌ மகரக்குறுக்கத்திற்குப்‌ 
பயன்‌ மரபுணர்த்குமிடத்துக்‌ * கண்டுகொள்க. ஈண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌, 


“ஆய்தத்திற்கும்‌ ஒற்திற்கும்‌ ப்பு விதி 
தனிநிலை ஒற்றிவை தாமல இலவே -: 
அளபெடை அல்லாக்‌ காலை யான. 


என்பது என்‌ நூதலிற்றோ?' எனின்‌, மேற்குத்திரத்துள்‌ பொது வகையான்‌ 
எல்லா எழுத்தும்‌ அசைக்க உறுப்பாம்‌ என்றார்‌, அவற்றுட்‌ சிலவற்றை விலக, 
ஓசோ வழியே ஆமாறு உணர்த்துவான்‌ எடுத்தக்கொண்டார்‌. இச்சூத்திரம்‌, 
ஆய்தத்திற்கும்‌ ஒற்றிற்கும்‌ எய்‌தியதோர்‌ இலக்கணம்‌ உணர்த்துதல்‌ 
அதவிற்று. 


இதன்‌ பொழிப்பு: “ஆய்தமும்‌ ஒன்னும்‌ தாமாக அலகு காரியம்‌ பெறா, 
அளபெழுத்தவழி அல்லாது,” (என்றவாறு). 


எனவே, ஆய்தமும்‌ ஒற்றும்‌ ஒரோஒன்றேயாய்‌ நின்று அலகுபெரறா 


என்பதாம்‌. 


“கார்க்கடல்‌, கார்க்கேகம்‌, கதிர்ச்செற்நெல்‌, கடாய்க்கன்று,” ' என 
இவற்றுள்‌ இரண்டு ஒற்று ஒருங்கு நிற்பினும்‌, ஒரு மாத்திரையடைய 
எழுத்தின்‌ பயத்தவாய்‌ அலகு காரியம்‌ பெறுங்கொலோ ?' எனின்‌, பெறா“ 
என்பதூஉம்‌ பெறப்பட்டு. அவிறயனாரும்‌, ் 


* அளபெழின்‌ அல்லதை ஆய்தமும்‌ ஒற்றும்‌ 
அலதியல்‌ பெய்தா என்மனார்‌ புலவர்‌.” 
என்றார்‌ ஆகவின்‌. 





காலளவு - கால்‌ மாத்திரை, 
1 தொல்‌. எழுத்து. சூ. 51, 52. 
௮ ஆய்தற்‌. ய நாட்டுதல்‌, பி-ம்‌.*--மாபுராணக்கிடத்து. 
குறிப்பு._-—ஒரோஜணன்றாம்‌ - தனித்து, கார்க்கேதம்‌ - கார்காலத்‌ நுண்டாகும்‌ அன்பம்‌, 
கடாய்க்கன்று - காளைக்கன்று, அல்லதை - அல்லது (ஐ - சாரியை),  மூவொற்றுடனீலை 
யாம்‌ வருதற்குதாரணம்‌ “ஈர்க்கு, பார்ப்பு எனவும்‌ இவற்றுள்‌ குற்றுகரமும்‌ தன்றி 
பயத்ததாம்‌ எனவும்‌ அதிக. 


உறுப்பியல்‌--எழுத்தோத்து 27 
“ ஒற்றள பெழாவழிப்‌ பெற்றவல இலவே, 
எனவும்‌, 
“சரொற்‌ ராயினும்‌ மூவொற்‌ ராயினும்‌ 
ஓசொற்‌ றியல ஆகும்‌ என்ப.” 


எனவும்‌ சொன்னார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க. 


'ஆய்தமும்‌ ஒற்றும்‌ தாமாக அலகு பெறு, எனவே, “வேறோர்‌ எழுத்தோடு 
கூடி நின்ற பொழுது அலகு பெறும்‌, என்பதாயிற்று. என்னை? 


‘தேவதத்தன்‌ தானாகப்‌ போகலான்‌,” என்றால்‌, ' அணைபெற்றால்‌ போம்‌,” என்‌ : 
பதாம்‌; அது போலக்‌ கொள்க, அவை வருமாறு : 


“ தனிநிலை ஒற்றிவை தாமல இலவே 
அளபெடை அல்லாக்‌ காலை யான.” 


எனவே, 


தனிநிலை ஒற்றியவை தாமலகு பெறூஉம்‌ LE [த 
அளபெடை ஆய காலை யான. டல்‌ 


என்பது பெறப்பட்டது என்பதாயிற்று. காக்கைபாடினியாரும்‌, 


*ஆய்தமும்‌ ஒற்றும்‌ அளபெழ தின்றுழி 
வேறல கெய்தும்‌ விதியின ஆகும்‌.” 


என்றார்‌ எனக்‌ கொள்க. ்‌ கல ்‌ 


“தாம்‌ அலகிலவே ' என்றவழி ஏகார விதப்பினால்‌, ஒன்றும்‌ ஆய்‌ கமும்‌ அள 
பெழுற்து குற்றெழுத்தின்‌ பயத்தவாய்‌ ஓர்‌ அலகு பெறுவது அல்ல, முன்னும்‌ 
பின்னும்‌ நின்ற எழுத்தினோடி புணர்ந்து நிரையசை ஆகா எனக்‌ கொள்க, 
“இவை?” என்னும்‌ சுட்டு விதப்பினால்‌, ஒற்றினுள்‌ அளபெழுவன, தாம்‌” 
என்பதனாற்‌ பெறப்பட்ட ௩, ஞ, ண, ந,ம,ன, வ, ய, ல, ள என்னும்‌ பத்து 
மெய்யும்‌, ஆய்தமும்‌ குறிற்கீழும்‌ குறிலிணைக்கீழும்‌ வந்த, இறுதிநிலை அள 
பெடையும்‌ இடைதிலை அளபெடையும்‌ அன்றி ஆகா எனக்‌ கொள்க. பிறரும்‌, 


“கஞண நமன வயலள ஆய்தம்‌ 
ஈரிடத்‌ தளபெழும்‌ ஒரோவழி யான.” 
என்றார்‌ எனக்‌ கொள்க. அவை வருமாறு : 
% 
மங்ங்கலம்‌, மஞ்ஞ்சு, மண்ண்ணு, பந்ந்து, அம்ம்பு, மின்ன்னு ; தெவ்வ்வர்‌, 
மெய்ய்யர்‌, செல்ல்க, கொள்ள்க, எஃஃகு--என ஆய்தத்கோடு பதினோரொற்றும்‌ 
குறிற்கீழ்‌ அளபெழுத்தவாறு. 





குறிப்பு--புள்ளி அளபெடை- ஒற்றளபெடை, பரவை வழக்கு - உலக வழக்கு, எ.ஃ.கு - 
ஆய்தம்‌, தெவ்வர்‌ - பகைவர்‌, அரங்கம்‌ - சபை, முரண்டு - மாறுபாடு, மூசன்று - 
ஆலாபனம்‌ (“கனிவண்டு முரன்று பாட' -வக. 1959), குரவை - மகளிர்‌ தம்முள்‌ கை 
கோத்து ஆடும்‌ கூத்து (“ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்‌ குரவை சலப்‌.) அரயர்‌ - அரசர்‌, 
குரல்கள்‌ - தானியக்‌ கதிர்கள்‌, வரஃகு - வரகுத்தானியம்‌, 


தளைதப - தளைகெட்‌, அஃசிய - நுண்ணிதாகய, எஃகுணர்‌ நாவினார்‌ - கூர்‌ 
நாகினையுடையனர்‌, வெஃூன்‌-விரும்பினால்‌, வீட-மோட்சம்‌, வெல்க ர-இசசப்பவ டன்‌, 


28. யாப்பருங்கல விருத்தி 
அரங்ங்கம்‌, உரிஞ்ஞ்சு, முரண்ண்டு, பருத்ந்து, அரும்ம்பு, முரன்ன்று, 
குரவ்வ்வை, அரய்ய்ர்‌, குரல்ல்கள்‌, திரள்ள்கள்‌, வாஃஃகு--என 'ஆய்தத்தோடு 


பதினோசொற்றும்‌ குறிலிணைக்்‌ழ்‌ அளபெழுத்தவாறு. 


இவ்விருபத்திரண்டு புள்ளி அளபெடையும்‌ செய்யுளகத்து அல்லது பரவை 


வழக்கினுள்‌ வாரா எனக்‌ கொள்க. என்னை 2 


“மாத்திரை வகையாற்‌ நளைதபக்‌ கெடாநிலை 


யாப்பதி யாமைநின்‌ றளபெடை வேண்டும்‌.” 


என்றார்‌ ஆகலான்‌. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 


௦ ot இ னஃஃடுய வெஃஃகுணர்‌ 5 ரவினார்‌ 


௦ 
வெஃகின்‌ வெஃஃகுவர்‌ வீடி.” 


£ எஃல்கி லங்கிய கையராய்‌ இன்னுயிர்‌ 
வெஃஃகு வரர்கடஇல்லை வீடி.” 
எனவும்‌ ஆய்தம்‌ அளபெழுந்து நேரசை ஆயினவாறு. 


£ கண்ண்‌ கருவினை ; கார்முல்லை கூரெயிறு ; 
பொன்ன்‌ பொறிசணங்கு ; போழ்வாய்‌ இலவம்பூ ; 
மின்ன்‌ நூழைமருங்குல்‌ ; மேதகு சாயலாள்‌ 

ஈ. என்ன்‌ பிறமகளா* மாறு?" 
“ அம்ம்‌ பவள்ன்‌ வரிநெடுங்கண்‌ ; ஆய்வஞ்சிக்‌ 
கொம்ம்‌ பவள்ள்‌ கொடிமருங்குல்‌ ; கோங்கின்‌ 
அரும்ம்‌ பவள்ள்‌ மூலையொக்கும்‌ ; ஓக்கும்‌ 


கரும்ம்‌ பவள்வாயிற்‌ சொல்‌.” 


எனவும்‌, 
“வாளேர்‌ தடங்கண்‌ வகையாலும்‌, வைகலும்‌ 
வாளா விருக்கும்‌ வகையாலும்‌-தாளும்‌ 
விழைந்தது வேறொன்றுர்‌ சிந்திப்பாள்‌ போலும்‌ 
குழைந்ந்த கோதை குறிப்பு.” 

எனவும்‌, 


“சண்ண்‌ டண்ண்ணெனசக்‌ கண்டும்‌ கேட்டும்‌? 1 
எனவும்‌ ஒற்று அளபெழுத்அ நேரசை ஆயினவாறு. 7 பிறவும்‌ வத்‌ அழிக்‌ கண்டு 
கொள்க. 











1 பத்துப்‌. மலைபடு, 352. 
பி-ம்‌.--குறமகள்‌ 1 வேமேன்று. 
குறிப்பு--கருவிளை - காக்கட்டான்‌ மலர்‌, எயிறு - பல்‌, அணங்கு - தேமல்‌, போழ்வாய்‌ - 
பிளந்த வாய்‌, அழை மருங்குல்‌ - நுட்பமான இடை, வரி - செவ்வரி, வாளேர்‌ - வாள்‌ 
போன்ற, வைகலும்‌ - எந்நாளும்‌, குழைந்த - வருந்திய, நாநலி-தசை - நலிபு வண்ணம்‌- 
எது - காரணம்‌. 


ந்து 
இ 


* ஆய்தம்‌ ஓற்றெனப்‌ பெற்றசை யாக்குமென்‌ 
்‌ றோதி னாருள சாகவும்‌ ஓண்டமிழ்‌ 

நாத ராயவர்‌ நாதலி போசையிற் 

கேது வென்றெடுத்‌ தோதினர்‌ என்பவே, 


எனவும்‌, 


* நலிபு வண்ணம்‌ ஆய்தம்‌ பயிலும்‌. ' 1 
எனவும்‌ கூறினார்‌ ஆகலின்‌. 


*மறையவரும்‌ வந்தார்‌ வசிட்டரும்‌ வந்தார்‌ 
குறைவின்றிக்‌ கொண்டாடல்‌ வேண்டும்‌. -மறையவருள்‌ 
மிக்க விழுக்குணங்கள்‌ நோக்கி வியனிலத்‌அ 

மக்கள்‌ வட்டார மானு. * 


பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 


4] இகர உகரக்‌ குறுக்கங்களுக்கும்‌ உயிரளபிற்கும்‌ சிறப்பு விதி. நீசு 
தளைசர்‌ வண்ணம்‌ தாம்கெட வரினே 


குறுகிய இகரமும்‌ குற்றிய கரமும்‌ 
அளபெடை ஆவியும்‌ அலகியல்‌ பிலவே. 


இச்சூத்திரம்‌, குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, உயிசளபெடைகட்கு எய்திய 
தோர்‌ இலக்கணம்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: “ தளையும்‌, சீரும்‌, வண்ணமும்‌ சொன்ன இலக்கணத்‌ 
தோடு மாறுகொள்ள வருமே எனின்‌, குற்றியலிகரக்‌ குற்றியலுகர உயிரள 
பெடைகள்‌ அலகு காரியம்‌ பெறா எனக்‌ கொள்க, (என்றவாறு). 


எனவே “எதிர்‌ மறுத்தல்‌” என்னும்‌ இலக்கணத்தால்‌, 
தளைசீர்‌ வண்ணம்‌ தாம்கே டில்வழிக்‌ 
குறுகிய இகரமும்‌ குற்றிய லுகரரும்‌ 
அளபெடை ஆவியும்‌ அலகியல்‌ பினவே. 
என்பதாயிற்று. 


இதன்‌ கருத்அ, “ களையும்‌, சீரும்‌, வண்ணமும்‌ ஆமாறு சொன்ன இலக்கணத்‌ 
தோடு மாறு கொள்ளாது ஓர்‌ உபகாரம்பட நிற்பின்‌, குற்றியலிகரக்‌ குற்றிய 

௮௧7 உயிரளபெடைகள்‌ அலகு காரியம்‌ பெறும்‌. என்றவாறு. 
க பட்டம்‌ கம்பட்ட டப்ப பபப வ பப்பு தல தல அத்‌. 


1 தொல்‌. பொரு. செய்‌. சூ. 228. 

* “பிறப்‌ பொன்றானே சிறப்புற்ற மறையவரும்‌, பிறப்பான்‌ மட்டுமன்றித்‌ வம்‌ 
முதலிய விழுமிய பண்புகளாலும்‌ உயர்வெய்திய வசிட்டரும்‌ வந்தனர்‌. வ்‌ ல்‌ 
வின்றிக்‌ கொண்டாடுதல்‌ வேண்டும்‌ ; ஏனெனின்‌, மறையவருள்‌ மிக்க விழுக்குணங்களை 
நோக்கப்‌ பெருநில மக்கள்‌ தாங்களும்‌ அப்பண்புகளையுடையவர்களாய்‌  வூட்டரேயாக முயலு 
மாறு? என்க. 


மிக்க விழுக்குணங்களான்‌ மேன்மையடைந்தாரைச்‌ சார்ந்தொழுகும்‌ எனையரும்‌ 
அம்மேலோரெய்தும்‌ சிறப்பினைத்‌ தாமும்‌ நன்னெறி கடைப்பிடி தீ தொழு எதோ, 
சிறப்பில்‌ எழுத்துகளும்‌ சிறப்புடை எழுத்துகளைச்‌ சார்ந்து மொழியிற்‌ பயின்று சறப்பெய்தும்‌ 
என்பது இச்செய்யுளின்‌ ஒட்டணியாற்‌ பெற்ற பொருள்‌ என்க, ்‌ 


1% 


40 யாப்பருங்கல விருத்தி 

தளை சீர்‌ வண்ணம்‌ ஆமாறு சொன்ன இலக்கணமும்‌ “தளை 8ர்‌ வண்ணம்‌” 
எனப்படும்‌, உபசார வழக்கினால்‌ ; குண்டல நீல பிங்கல கேசிகளது தோற்றமும்‌ 
தொழிலும்‌ சொன்ன செய்யுட்களும்‌ வேறொரு வழக்கினால்‌ “குண்டல கேசி, நீல 
கேசி, பிங்கல கேசி, என்னும்‌ பெயர்‌ பெற்றாற்‌ போல எனக்‌ கொள்க. 

“ தளைசர்‌ வண்ணம்‌” என்புழி உம்மை தொகுத்து நிறுத்துப்‌ பின்னர்க்‌ 
“குறுகிய இகாரமும்‌ குற்றிய லுகரமும்‌ அளபெடை ஆவியும்‌” என்று உம்மை 
விரித்து, ஒரு நெறியின்றிச்‌ சொல்ல வேண்டியது என்னை ?”” எனின்‌, ' ஈண்டு 
திரனிறை என்னப்படாது, கூடமொற்றாற்கொள்ளப்படும்‌,” என்பது அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டது. அவை வருமாறு : 

“குழலினி தியாழினி தென்பர்தம்‌ மக்கள்‌ 

மழலைச்சொற்‌ கேளா தவர்‌, 1 ' 

“அருளல்ல இயாதெனிற்‌ கொல்லாமை கோறல்‌ 

பொருளல்ல தவ்வூன்‌ தினல்‌.' 2 
என்ற இவற்றுள்‌ 'குழலினி தியாழினிது' எனவும்‌, “ அருளல்ல தியாதெனில்‌ ?. 
எனவும்‌ ஆசிரியத்தளையும்‌ கலித்தளையும்‌ தட்டு, “வெள்ளையுட்‌ பிறதளை 
விரவா 3 என்னும்‌ இலக்கணத்தோடு மாறு கொள்ளும்‌ ஆதலின்‌, ஆண்டுக்‌ 
குற்றியலிகரத்தை இவ்விலக்கணத்தால்‌ அலகு பெறா என்று விலக்க, வெண்டனை. 
யாம்‌. “அருளல்ல தியாது' என்புழிக்‌ குற்றியலிகரம்‌ ஆமாறு, 

“குறுமையும்‌ நெடுமையும்‌ அளவிற்‌ கோடலின்‌ 

தொடர்மொழி எல்லாம்‌ நெட்டெழுத்‌ தியல. ' 4 
என்பதனாற்‌ கொள்க. 

“இறுநன்றி யின்றிவர்க்கயாம்‌ செய்தக்கால்‌ நாளைப்‌ 

பெறுநன்றி மன்னும்‌ பெரிதென்‌—அறுநன்றி 

தானவாய்ச்‌ செய்வதாஉம்‌ தானமன்‌ றென்பவே 

வானவாம்‌ உள்ளத்‌ கவர்‌.” 
்‌. என -இதனுள்‌ “ இன்றிவர்க்கயொம்‌ செய்தக்கால்‌' என்புழிக்‌ குற்றியலிகரம்‌ 
வந்து வஞ்சியுரிச்சர்‌ ஆயிற்று. இது வெண்பாவினுள்‌ விரவுக என்னும்‌ ஓத்து 
இல்லாமையால்‌, வெண்பா அழிய திற்கும்‌. ஆண்டுக்‌ குற்றியலிகரத்தை இவ்‌ 
விலக்கணத்தால்‌ அலகு பெறாது என்று களைய, வஞ்சியுரிச்சீர்‌ அன்றாம்‌. 

இனிக்‌ குற்றியலுகரத்திற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 

[5] “கொன்றுகோடுதீடு குருதிமாறவும்‌ 

[6] சென்றுசென்றுநீடு * செழுமலைபொருவன 

[6] வென்றுகோடுநீடு விறல்வேழம்‌ 
[5] என்றுமூடுநீடு பிடியளபோலும்‌ 
ப அதனால்‌, 

இண்டிடை இரவிவ ணசை இவரின்‌ 

வண்டுண்‌ கோதை உயிர்வா மாளே.' 
என இரு£ரடி வஞ்சிப்பாவினுள்‌ குற்றுகரம்‌. வத்து ஆறசைச்‌ரும்‌ ஐயசைச்‌ 
சீரும்‌ ஆயின. இவ்வாறு வருக என்னும்‌ இலக்கணம்‌ இன்மையால்‌, ஆண்டுக்‌ 
குற்றியலுகரங்களை இவ்விலக்கணத்தால்‌ அலகு பெறா என்று களையச்‌ ஏர்‌ 
சதையாதாம்‌. 





1 குறள்‌. 66. 2 குறள்‌. 254. 3 யா, வி, சூ. 22. க தொல்‌. எழுத்து. சூ. 80. 


குறிப்பு ஒத்து - இலக்கணம்‌. 
பி-ம்‌ ₹சென்று கோடு நீ: 


 தாழிரும்‌ பிணர்த்தடக்கை'1 என்னும்‌ இருசிரடி வஞ்ூப்பாவினுள்‌, 
எனைப்பல எமக்குத்தண்டாது' என ஐயசைச்சீர்‌ வந்ததனுள்‌ குற்றுகாத்தை 
அலகு பெறாஅ என்று களையச்‌ சீர்‌ சிதையாதாம்‌. 


“நலஞ்செலத்‌ தொலைந்து புலம்பொடு பழகி” என்னும்‌ பாட்டினுள்‌, 
“குண்டுதீடுநீர்க்‌ குவளைத்தண்சுனை, குறித்துக்குடுவோர்‌ நெறிமயங்கவும்‌ ' 
எனவும்‌, “போஅசேர்ந்துகூடு பொறிவண்டினம்‌, புரித்துவாங்குவிங்கு நரம்பி 
மிர்தலின்‌ எனவும்‌ வந்த வஞ்சயடிகளுள்ளும்‌ குற்றுகரங்களை அலகு பெறா 
என்று களையச்‌ சீர்‌ சிகையாதாம்‌. 


£ இவற்றுக்கு இலக்கணம்‌ ஒத வேண்டியது என்னை.? குற்றிகரக்‌ குற்று 
கரங்கள்‌ வந்து இன்னாங்காய்‌ அணுத்திகைத்தமையால்‌ குற்றப்பாடு என்று 
களைந்திடாமோ ?” எனின்‌, அற்றன்று; 'அறுத்திசைப்பம்‌ - வெறுத்திசைப்பும்‌ 
குற்றம்‌ என்று களைந்திடப்படா, பிற சான்றோர்‌ செய்யுளகத்தும்‌ அருகி 
வருமாகலின்‌,' எனக்‌ கொள்க. 
அளபெடைக்குக்‌ கூஅமானு : 
*இடைநடங்க ஈர்ங்கோதை பின்றாழ வாட்கண்‌ 
புடைபெயாப்‌ போழ்வாய்‌ திறத்து--கடைகடையின்‌ 
உப்போஓ எனவுரசைகத்து மீள்வாள்‌ ஒளிமுறுவற்‌ 
கொப்போதீர்‌ வேலி உலகு ?” 
என இதனுள்‌ 'உப்போஓ” என்புழி அளபெழுத்து கலித்தளை தட்டு, வெள்ளை 
யுட்‌ பிறதளை விரவா'3 என்னும்‌ இலக்கணத்தோடு மாறு கொள்ளுமாகலின்‌, 


ஆண்டு அவ்வளபெடையை இவ்விலக்கணத்தான்‌ அலகு பெறாஅ என்னு விலக்க, 
வெண்டனையாம்‌. 


£ பிண்ணாக்கோஓ என்னும்‌ பிணாவின்‌ முகத்திரண்டு 
கண்ணாக்‌ குடையனபோத்‌ கட்டுரைக்கும்‌ ;-—* பிண்ணாக்குக்‌ 
கொள்ளீரோ ?' என்பாடன்‌ கூரெயிறு காளேயரை த 


உள்ளீர்வ போல உள. ம்‌ 


எனவும்‌, 
'பல்லுக்குத்‌ தோற்ற பனிமுல்லை ; பைங்களிகள்‌ 
சொல்லுக்குத்‌ தோற்றின்னற்‌ தோற்றினவால்‌ ;--நெல்லுக்கு 
தாறோஓதா றென்பாள்‌ அடங்கிடைக்கும்‌ வெம்முலைக்கும்‌ 
மாறோமால்‌ அன்றளந்த மண்‌ 2* 2. அர்த்‌ 
எனவும்‌, 3 


“களிச்சாத்தாஅ என்றியான்‌ கட்காண நின்று 

விளித்தாலும்‌ வாரான்‌ விரைத்து. * 
எனவும்‌ இவற்றுள்‌ பண்ட மாற்றின்கண்ணும்‌, விளித்தற்கண்ணும்‌ அளபெடை 
அநகரணங்கள்‌ வந்து, வெண்பாவினுள்‌ நாலசைச்‌சீராய்‌, வண்ணம்‌ அனுப்‌ 





1 யா. வி, 93 உரைமேற்‌. 2 யா. லி. சூ. 95 உரைமேற்‌, 3 யா.வி. சூ, 22 


பி-ம்‌: * களிச்சாத்தன, வாளாவே தின்பான்‌ வேலைக்குப்‌ போகலான்‌, காளையாம்பை 
தல்‌ கவடூஇவ்வடிகள்‌ எட்டுப்‌ பிரதியிலில்லை ) முன்பதிப்பிலுள. . 
குறிப்பு _—இன்னாங்காய்‌-—கொடுமையாய்‌. பிணா]அபெண்‌, ஈரீவ-அறுப்பன, தோற்ற 
தோல்வியுற்றன, காற்றின பலருமறியப்‌ பழிகூறின,  நூாறோஒ நூறு, சுண்ணாம்போ 
சுண்ணாம்பு, மாறோ-—பிரதியாகக்கொள்ளுவதோ, மால்‌ திருமால்‌ அறருகரணங்கள்‌-- 
ஒலிக்குறிப்புகள்‌, வண்ணம்‌--பாவின்கண்‌ நிகழும்‌ தசை விகற்பம்‌. 


32 யாப்பருங்கல விருத்தி 


புழிச்‌ “செப்பல்‌ இசையன வெண்பா: 1 என்னும்‌ இலக்கணத்தோடு மாறாய்‌, 
செப்பலோசை சிதைய நிற்கும்‌; ஆகலின்‌, ஆண்டு உயிரளபெடைகளை இவ்‌ 
விலக்கணத்தால்‌ அலகு பெறா என்னு விலக்க, வண்ணம்‌ சிதையாதாம்‌. 

“அளபெடை ஆவியும்‌ அலகில,? என்னாது, £ அலயெல்யில” என்ற விதப்‌ 
பினால்‌, ஆண்டு உயிரளபெடைகளை நெட்டெழுத்தே போலக்‌ கொண்டு வழங்கப்‌ 


படும்‌ எனக்‌ கொள்க. 


இனி, அவை அலகு பெறுமாறு : A 
£ இலைவிலங்கு நீள்புருவம்‌ சென்றொசிய நோக்கி ்‌ i 
முலைவிலங்கிற்‌ றென்று முனிவாள்‌--மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப! தனிமை பொறுக்குமோ 
கார்மாலை கண்கூடும்‌ போழ்து 2? 2 


னுள்‌ ்றியலுகாம்‌ வ்விலக்கணத்தோடு மாறு கொள்ளாது ன்று 
க ஞ்‌ தமது 
அலகு பெற்றவாறு கண்டுகொள்க. 


*வற்தூநீ பேரின்‌ * உயிர்வாழும்‌ ; வாராக்கால்‌ பு 
மூத்தியாய்‌ பெய்த வளைகழலும்‌ ;-முத்தியாம்‌ 


கோளானே கண்டனம்‌ கொல்குறியாய்‌ இன்னுமோர்‌ 





ட்ட. 


நாளானே நாம்புணரு மாறு. £ 
இதனுள்‌, “வந்துநீ? என்புழிக்‌ குற்றியலுகாமும்‌, “முத்தியாய்‌? என்புழிக : 
குற்றியலுகாமும்‌ தனை சீர்‌ வண்ணங்கட்கு ஓர்‌ உபகாரம்‌ பட நின்னு அலகு 
பெற்றவாறு. பிறவும்‌ அன்ன. 


“காவல்‌ உழவர்‌ களத்தகத்துப்‌ போரேறி 
நாவலோஓ என்றிசைக்கும்‌ நாளோதை 7--காவலன்றன்‌ 
கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தாற்‌ போலுமே 7 
நல்யானைக்‌ கோக்கிள்ளி நாடு. 38 
என இதனுள்‌, “நாவலோஓ? என்புழி உயிரளபெடை தளை சீர்‌ வண்ணங்‌ 
களோடு மாறு கொள்ளாது நின்று அலகு பெற்றவாணு. 


“கடானுக்‌ களிற்றின்மேற்‌ கட்படர மாதர்‌ 
படாஅ முலைமேற்‌ அகில்‌, 4 
எனவும்‌, ்‌ 
“காஅரி கொண்டான்‌ கதச்சோ மதனழித்தான்‌ 
ஆஅழி ஏந்த லவன்‌.” 5 
எனவும்‌ இவற்றுள்‌, * கடாஅக்‌ களிறு,” “படாஅ முலை,” “காஅமரி,' ஆழி” என்‌ 
புழி வந்த உயிரள பெடைகள்‌ தளை சீர்‌ வண்ணங்களோடு மாறு கொள்ளாது 
தின்னு அலகு பெற்றவாறு. 


1 யா. வி. சூ. 57. 2 தண்டி. கூ. 16 மேற்‌. 3 முத்தொள்‌. க. 
4 குறள்‌, 1087. 5 யா. வி. சூ 41 95. உரைமேற்‌. 


குறிப்பு :--*விதப்பு--சிறப்பித்து எடுத்துச்‌ சொல்லுதல்‌, முந்தியாய்‌—(முந்து--யாய்‌) 
முந்து--முன்பு யாம்‌--தாய்‌ பெய்த--அணிந்த கோளானே--௮ நுபவத்தால்‌ (என்னாருயிர்‌ 
கோள்‌ உண்டே திவ்‌. திருவாய்‌. 9--6--7,) 


பிஃம்‌ : * சேரின்‌ ர்‌ நாவோதை 1 கூற்றிசைப்பப்‌ போலாதே 


உறுப்பியல்‌-எமுத்தோத்து 


“தூஉ௨உத்‌ திம்புகை தொல்விசும்பு போர்த்தது கொல்‌ 
பாஅஅய்ப்‌ பகல்செய்வான்‌ பாம்பின்வாய்ப்‌ பட்டான்கொல்‌ 
மாஅ மிசையான்கொல்‌ நன்னன்‌ நறஅதலார்‌ ல்‌ 
மாஅமை எல்லாம்‌ பசப்பு.” 1 

என்பதூஉம்‌ கொள்க. 

*சிர்தளை வண்ணம்‌” என்னா, “தாசர்‌ வண்ணம்‌ எனமுறை பிறழச்‌ 

கூறினமையால்‌, குற்றியலிகரக்‌ குற்தியலுரங்களைக்‌ குற்றெழுத்தே போலக்‌ 


கொண்டு அலகிடப்படும்‌ எனக்‌ கொள்க. 


“ தளைசீர்‌ வண்ணம்‌ கெடவரும்‌? என்னாது “ தாம்கெட வரினே ? என்ற விதப்‌ 
பினால்‌, தனிநிலை அளபெடை நேர்நேர்‌ ஆகவும்‌, இறுதிநிலை அளபெடை திசை 
நேர ஆகவும்‌ வைக்கப்படும்‌, மூன்று மாத்திரையின்‌ மிக்க பல மாத்திசையான்‌ 
வரினும்‌, எனக்‌ கொள்க. என்னை? 

தனிநிலை அளபெடை நேர்நேர்‌ இயற்றே,? 2 
* இறுதிநிலை அளபெடை திசைதேர்‌ இயற்றே.? 3 
என்றார்‌ ஆகலின்‌. 

* இடைநடங்க ஈர்ங்கோதை? என்னும்‌ தொடக்கத்தன அளபெடுப்பன 
அல்ல. என்னை? த்‌ குத்‌ 

“மாத்திரை வகையாற்‌ நளைதபக்‌ கெடாநிலை 

யாப்பழி யாமைதின்‌ றளபெடை வேண்டும்‌. 
என்ப ஆகலின்‌. “ அதனால்‌ இச்சூத்திரத்துள்‌ “அளபெடை ஆவியும்‌ என்பு 
வேண்டா என்று விடுத்திடலாமோ ?” எனின்‌, அற்றன்று; செய்யுளகத்தும்‌ 
பரவை வழக்கினுள்ளும்‌ “கடாக்களிறு, படாமுலை' என்று அளபெடாதே 
தத்தம்‌ பொருளைப்‌ பயக்கும்‌ சொற்கள்‌, ஒருசார்ச்‌ செய்யுளகத்து வத்து 
மாத்திசை சுருங்கிச்‌ சீரும்‌ தளையும்‌ இதைய வந்தால்‌, 

“கடாஅக்‌ களிற்றின்மேற்‌ கட்படா மாதர்‌ 

படாஅ நிலைமேற்‌ ஹில்‌. 4 
என்று சீரும்‌ தளையும்‌ சதையாமே அளபெடுக்கும்‌. 

“திலம்பாய்ப்பாய்ப்‌ பட்டன்று நீலமா மென்றோள்‌ 

கலம்போய்ப்போய்க்‌ கெளவை தரும்‌. ச 
என்றித்‌ தொடக்கத்தன மாத்திசை சுருங்கச்‌ சீரும்‌ தளையும்‌ தைய தில்லா 
- ஆகலின்‌, அளபெடா என்பது. என்னை? 

“மாத்திரை வகையாற்‌ நளைதபக்‌ கெடாநிலை 

யாப்பழி யாமைநின்‌ தளபெடை வேண்டும்‌.” 
சன்றார்‌ ஆகலின்‌. 

'இதன்‌ கருத்து, பரவை வழக்கினுள்‌ பண்ட மாற்றும்‌, நாவல்‌ கூறலும்‌, 
அவலமும்‌, அழுகையும்‌, பூசலிடுதலும்‌, மூறையிடுதலும்‌ மூதலாவுடையன 


குறிப்பு.--நாவலோடு--நெற்போர்‌ தெழிப்போர்‌ பகட்டினல்களைத்‌ துரப்பதோர்‌ ஒலிக்‌ குறிப்பு, 
ஓதை--ஒலி. ்‌ 

ம பத்துப்‌: மலைபடு இறுதிச்‌ செய்யுள்‌ 2, 3 நற்றத்தனார்‌. 4 குறள்‌, 1087. 
5. தொல்‌. பொ. செய்‌. சூ. 17 உரைமேம்‌, யா. வி. சூ. 93, 95 உரைமேற்‌. 


Yap.—3 


34 யாப்பருங்கல விருத்தி 


வற்றுள்‌ அளபெடுத்த மொழிகள்‌ செய்யுளகத்து வந்து உச்சரிக்கும்பொழுஅ 
அ௮ளபெடா என்பது இலக்கணம்‌ இன்மையின்‌, செய்யுளகத்தே வந்து தளை சர்‌ 
வண்ணம்‌ கெட நின்றால்‌ அலகு பெறா என்பதற்கு, “அளபெடை ஆவியும்‌ 
அலகியல்‌ பில”, என்பது சொல்லவேண்டும்‌ என்க. அல்லதூஉம்‌, 

“ஆழி இழைப்பப்‌ பகல்போம்‌ ; இரவரின்‌ * 

தோழி அுணையாத்‌ அயர்தீரும்‌ ;- வாழி 

தறுமாலை தாராய்‌ திசையவோலஓ !” என்னும்‌ 

செறுமாலை சென்றடையும்‌ போழ்து.” 1 





என்னும்‌ பொய்கையார்‌ வாக்கனுள்‌, “ திசையவோ ” ணட ௮ புளி 
மாங்காயாக வைப்பினும்‌, வகையுளி சேர்த்துக்‌ “கருவிளம்‌”? என்னும்‌ சீராக 
வைப்பினும்‌ சீரும்‌ தளையும்‌ சிதைந்து செய்யுள்‌ அழிய நிற்பதன்னு ஆயினும்‌, 
விளி முதலியவற்றுள்‌ அளபெழுநத செய்யுளிடத்து அவ்வாறே சொல்லப்படும்‌ 
என்னலும்‌ கருத்தினால்‌ அகத்தியனார்‌ ஆனந்த ஓத்தினுள்‌ இதனை, 

* இயற்பெயர்‌ சார்த்தி எழுத்தள பெழினே 

இயற்பா டில்லா எழுத்தா அந்தம்‌.” 2 
என்றார்‌ என்க: பிறரும்‌ கூறினார்‌. என்னை 

*ர்தளை சிதைவுழி ஈருயிர்க்‌ குறுக்கமும்‌ 

நேர்தல்‌ இலவே உயிரள பெடையும்‌. ” 3 


என்றார்‌ மயெச்சுரர்‌. 


£இஉ இரண்டன்‌ குறுக்கம்‌ தளைதப 
திற்புழி ஓற்றாம்‌ நிலைமைய அகும்‌.” 4 
*உயிரள பேமும்‌ உரைத்த முறையான்‌ 
வருமெனின்‌ அவ்வியல்‌ வைக்கப்‌ படுமே.” ச 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


*உயிசள பெடையும்‌ குறுகிய உயிரின்‌ 

இகர உகரமும்‌ தளைதபின்‌ ஒற்றாம்‌. ? 6 

சீர்தப வரினும்‌ ஒற்றியம்‌ றாகும்‌.” 7 
என்றார்‌ அவிதயனார்‌. 


“ஐற்தா றசையின்‌ அருகி உகரத்தின்‌ 
வந்தீர்‌ ஒன்றிரண்டொற்‌ நறொப்பித்து-நந்தவித்தால்‌ 
வஞ்சிப்பா விற்யெலும்‌ நாலசைச்சீர்‌ ; அல்லுரிச்சர்‌ 
தங்கி விரவத்‌ தகும்‌.” ௧ 

என்றார்‌ பிறரும்‌. 





a 


1-2. யா. வி. சூ. 96 உரை மேற்‌. 3-8. யா. வி. சூ. 95 உரைமேற்‌. 


்‌ பி. ம்‌: * இரவெல்லாம்‌. 


குறிப்பு: தப்பித்‌ து--சமானமாக்கி, நந்துவித்தால்‌--கெடச்செய்‌ தால்‌, 


(அவை) அல்லாத வஞ்சியுரிச்‌£ர்‌. விரவ--கலக்க, அல்ல்து து 


உறுப்பியல்‌--எமுத்தோத்து , 35 
*ஆற்றல்சால்‌ ஆவி முயல அகத்தியல்கால்‌ 
எற்றெழுத்த தெட்டிடத்தும்‌ முத்திறத்தால்‌-தோத்றி 
விசையா மணுக்கத்தம்‌ ஐந்தெழுத்தாய்ப்‌ பத்துத்‌ உத்‌ 
இசையாய்ச்‌ செவிப்புலனாய்ச்‌ சென்று.” 


' இதனை விரித்து உசைத்துக்கொள்க. 


எழுத்து ஓத்து முடிந்தது. ட தா 





குறிப்பு--அகத்து இயல்‌ கால்‌--உள்ளியங்கும்‌ காற்று, எட்டிடம்‌--உரம்‌, கண்டம்‌, 
உச்சி, மூக்கு, இதழ்‌, நா, பல்‌, அண்ணம்‌ என்பவைபோலும்‌ ! முத்திறம்‌--எடுத்தல்‌, படுத்தல்‌, 
நலிதல்‌ என்னும்‌ மூவகை ஒலி முயற்சி. ஐந்தெழுத்து--உயிர்‌, மெய்‌, உயிர்மெய்‌, ஆய்தம்‌ 
எழுத்‌ தல்லிசையாகிய ஒலிக்குறிப்பு என்பனபோலும்‌ ! உமிரெழுத்தும்‌, மெய்யெழுத்தும்‌, 
ஆய்தமும்‌, குற்றியலிகரமும்‌, குற்றியலுகரமும்‌ ஆகிய ஐந்தெழுத்து எனலுமாம்‌. பத்துத்‌ 
திசை எண்டிசையும்‌ ஆகாயமும்‌ பூமியும்‌. அணுக்கந்தம்‌--அணுக்களின்‌ தொகுதி. 
Yap.—3°A 





உ. அசை ஓத்து. 
i - [க இ 
அசையின்‌ வகை. க 


*தேசசை என்றா நிரையசை என்றா 





ஆயிரண்‌ டாகி அடங்குமன்‌ அசையே.! 


என்பது சூத்திரம்‌. 'இவ்வோத்து என்ன பெயர்த்தோ 2: எனின்‌, எழுத்தினான்‌ | 
அசை ஆமாறு உணர்த்திற்று ஆகலான்‌, “அசை இத்து என்னும்‌ பெயர்த்து. 


“இச்கூத்திரம்‌ என்‌ அதலிற்றோ?” எனின்‌, எழுத்தினான்‌ ஆக்கப்பட்ட 
அசைகளது பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ நூதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ : 
நேரே நிரையே நேர்பே நிசைபென 
ஈரிரண்‌ டென்ப அசையின்‌ பெயரே.” 1 
என விரித்து உரைத்தாராயினும்‌, தொகுத்து நோக்குங்கால்‌, அசையே— 
அசை, நேரசை என்றா நிரையசை என்றா] நேரசையும்‌ நிசையசையும்‌ என, 
ஆயிரண்டாகி அடங்கும்‌-அவ்விரண்டாய்‌ அடங்கும்‌ (என்றவாறு), 


தேர்நேராய்‌ “நேர்பு” அடங்கும்‌; திரைதேராய்‌ “தநிசையு', அடங்கும்‌. 
“நேரென்றா நிரையென்றா ஆயிரண்டாகி அடங்குமன்‌ அசை, என்னாது, 
*நேசென்றா நிரையென்றா ஆயிசண்டாகி அடங்குமன்‌ ௮சை,' என்னாது, 
பெறும்‌; திசையசை இரண்டலகு பெறும்‌. என்னை? 
“நேரசை ஒன்றே நிரையசை இரண்டல 
காகும்‌ என்ப அறிந்திசி னோரே. 
எனவும்‌, 
*நேசோர்‌ அலகு நிசையிசண்‌ டலகு 
நேர்புமூன்‌ றலகு திளைபுநான்‌ கலகென்‌ 
ரேதினர்‌ புலவர்‌ உணரு மாறே. 2 
எனவும்‌ சொன்னார்‌ ஆகவின்‌. 
“நேர்நேர்‌ திரைநேசாய்‌ நேர்பு நிசைபடக்கும்‌ ; 
சீர்மேல்‌ இசைபலவாய்ச்‌ செல்லுங்கால்‌--ஈரியல்பிற்‌ 
குற்றிபோற்‌ குற்றுகரம்‌ கொண்டியற்ற நேர்நிசையாய்‌ 
முற்றும்‌ முடிந்து விடும்‌.” 
என்றார்‌ பிறரும்‌. 
1 யா. வி. சூ. 95 உரைமேற்‌, 2 அவிநயம்‌ $யா. வி. சூ.95 உரைமேற்‌, 
குறிப்பு--விதந்ததனால்‌--சிறப்பித்து எடுத்துச்‌ சொன்னதனால்‌, 


உறுப்பியல்‌அஅசை ஓத்து 37. 


இனி, ஒருசார்‌ வடதால்வதித்‌ தமிழாசிரியர்‌, “நேர்‌, திசை, நேர்பு, திரைபு 
அசைகள்‌ ச, ட, ௬, டு வடிவாக இடுவாரும்‌ உளர்‌. ன்னை 7 
“தேர்நிசை நேர்பு நிசைபென நான்கும்‌ 
சடருடுப்‌ போல ஒருவிசல்‌ நேரே. 
எனவும்‌, 
“விரலிடை இட்டன அசைச்சீர்‌ நாலசை 
விரல்வரை இடையினும்‌ மானம்‌ இல்லை. 
எனவும்‌, 


*விசலிடை இட்ட சடருடு வடிவம்‌ 
நிரல்பட எழுதி அலகு பெறுமே. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
இனி, நேரசை நிசையசைகளைத்‌ * தனியசை, இணையசை * என்பாரும்‌ 
உளர்‌. என்னை 2 
* தனியசை என்றா இணையசை என்றா 
இசண்டென மொழிமனார்‌ இயல்புணர்ந்‌ தோரே. 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
6] நோசை. [3 


நெடில்குறில்‌ தனியாய்‌ நின்றுமொற்‌ றடுத்‌அம்‌ 
நடைபெறும்‌ நேரசை நால்வகை யானே. 


என்பது சூத்திரம்‌. “இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, அதிகாரம்‌ பாரித்த 
இசண்டசையுள்ளும்‌, முதற்கண்‌ நேரசை ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌: நெடில்‌ குறில்‌ தனியாய்‌ கின்அம்‌-நெட்டெழுத்‌அதீ 
தனியே நின்றும்‌, குற்றெழுத்தச தனியே நின்றும்‌, ஒற்று அடுததும்‌-தெட்‌ 
டெழுத்து ஒற்றடுத்து நின்றும்‌, குற்றெழுத்து ஒற்றடுத்‌து நின்றும்‌, நடைபெறும்‌ 
நேரசை நால்வகையானே-நேரசை இந்நான்கு வ்கையானும்‌ நடத்தல்‌ 
பெறும்‌ (என்றவாறு). 


உதாரணம்‌: ஆ, ழி வெள்‌, வேல்‌ 
இதில்‌ “ஆ தனி நெடில்‌ நேரசை. 
“ ழி தனிக்குறில்‌ நேரசை. 
“வெள்‌ குற்றெழுத்து ஒற்றடுத்த நேோசசை. 
“வேல்‌ நெட்டெழுத்து ஒற்றடுத்த நேரசை. 
கோல்‌, வேல்‌, கண்‌, கோழி, வேந்தன்‌, காரி, படபட பெற்றான்‌, வீடு 
என்றிவை பிறவும்‌ அன்ன. 
உதாரணச்செய்யுள்‌ : 
“ஆளி நன்மான்‌ கோள்வல்‌ வேற்கை.” 


எனவும்‌, 


ணக அ 





குறிப்பு--மானம்‌--குற்றம்‌, ஆளி--யாளி, மான்‌--மிருகம்‌, கோள்வல்‌ ஏற்றை-ஆற்றல்‌ 
மிக்க ஆண்‌ விலங்கு. 


38 டீ வத்த - யாப்பருங்கல விருத்தி 


“போது சாந்தம்‌ பொற்ப ஏத்தி 
ஆதி நாதற்‌ சேர்வோர்‌ 
சோதி வானம்‌ அன்னு வோரே. 1 
எனவும்‌ இவை நேரசை நான்கும்‌ வந்த செய்யுள்‌. 
“ நடைபெறும்‌ என்ற விதப்பால்‌ ஒன்றசை மாத்திசை என்று ஓஒதப்பட்ட 
. ஐகார ஒளகாரக்‌ குறுக்கரமும்‌ தேரசையாம்‌ : 
*தன்னாட்‌ பூத்த பொன்னிணர்‌ வேங்கை. 2 
எனவும்‌, 
“கெளவை போகிய கருங்காய்‌ பிடியேழ்‌ 
தெய்கொள ஒழுகிய பல்கவ ரீரெண்‌ 8 
எனவும்‌, 


\ “ஒளவை என்று வேறெடுத்‌ அசைக்கும்‌ 
தெளவை என்றன்‌ ஓலை” 
எனவும்‌, 


“பெளவத்‌ தன்ன பாயிருள்‌ நீந்தி? 4 


எனவும்‌ கொள்க. 


7] தனிக்குறில்‌ நேரசை ஆகாத இடங்கள்‌ ' ர்‌ = 


5. 4. 
டதத 


குறிப்பே ஏவல்‌ தற்சுட்‌ டல்வழித்‌ 
தனிக்குறில்‌ மொழிமுதல்‌ தனியசை இலவே. 
“என்பது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, மேற்குத்திரத்துத்‌ “தனிக்குறில்‌ 
தோசையாம்‌” என்றவழி, ௮&த இன்ன இடத்தன்றி ஆகாது என்பது 
உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொருள்‌: குறிப்பே ஏவல்‌ தற்சுட்டு அல்வழிதனிக்குறில்‌- 
குறிப்பின்கண்ணும்‌ ஏவற்கண்ணும்‌ தற்சுட்டின்கண்ணும்‌ அல்லாதவழித்‌ 
தனிக்குறில்‌, மொழி முதல்‌ தனியசை இலவே--மொழி முதற்கண்‌ நின்று 
தேசசை ஆதல்‌ இல (என்றவாறு). 
என்னை ? 4 
* தற்சுட்‌ டேவல்‌ குறிப்பிவை அல்வழி ட்ப | ந ச கத்த 
முற்றத்‌ தனிக்குறில்‌ முதலசை ஆகா.” 
என்றார்‌ பல்காயனார்‌. 
(உ-ம்‌.)  உண்ணான்‌ ஒளிதிறான்‌ ஓங்கு புகழ்செய்யான்‌ 
அன்னருங்‌ கேளிர்‌ அயர்களையான்‌_— கொன்னே 
வழங்கான்‌ பொருள்காத்‌ திருப்பானேல்‌ அஆ ! ப்பட பதத 
இழந்தான்‌என்‌ றெண்ணப்‌ படும்‌.” 5 
rs pg கனவான த ரப SE EEE பப்ப லட 


போத--மலர்‌, சாந்தம்‌--சந்தனம்‌, ஆதிநாதர்‌--விருஷப தீர்த்தங்கரர்‌. மேருமந்‌. 187 
உரை ; அருகக்‌ கடவுள்‌ எனினுமாம்‌. ்‌ 

1 யா. வி. சூ. 69 உரைமேற்‌. 2 அகம்‌. 85. 3 பத்துப்‌. மலைபடு, 105--6. 4 “பகலே 
யல்பூங்‌ காணல்‌, எனும்‌ செய்‌. அடி 12; யா. வி. சூ. 87 உரைமேற்‌. 


5 நாலடி. 9. 


உறுப்பியல்‌--அசை ஓத்து தூ 


இதனுள்‌ “அஆ? என்புழிக்‌ குறிப்பின்கண்‌ தனிக்குறில்‌ மொழிமுதற்கண்‌ 

நின்று நேரசை ஆயிற்று. 

“வெறிகமழ்‌ தண்லெம்பின்‌ * வீங்கி உகளும்‌ 

மறிமுலை உண்ணாமை வேண்டிப்‌--பறிமுன்கை 

௮௨ அறியா அறிவில்‌ இடைமகனே ! 

நொஅலையல்‌ நின்னாட்டை தீ.?3 ்‌ 
இதனுள்‌ “நொ” என எவற்கண்‌ தனிக்குறில்‌ மொழிமுதற்கண்‌ வந்து சேசசை 
ஆயிற்று. “தொ? என்றது, 'ஓன்றைச்செய்‌! என்றமையான்‌ ஏவல்‌. *அ௨ 
அறியா” எனத்‌ தற்சுட்டின்கண்‌ தனிக்குறில்‌ மொழி முதற்கண்‌ நின்று 
தேசசையாயிற்று. £௮௨ அறியா? என்பதில்‌ அகரம்‌ தன்னை உணர்த்திற்று ; 
ஆதலால்‌, தற்சுட்டு. 

“குறிப்பே” என ஏகாரம்‌ மிகுத்துக்‌ கூறிய அதனால்‌, சுட்டின்கண்ணும்‌ 
வினாவின்கண்ணும்‌ ஒருசார்‌ தனிக்குறில்‌, மொழி முதற்கண்‌ வத்து தேரசையாம்‌. 
என்னை 2 

“ஏவல்‌ குறிப்பே தற்சுட்‌ டல்வழி 
யாவையும்‌ தனிக்குறில்‌ முதலசை ஆகர ; 
சுட்டினும்‌ வினாவினும்‌ உயிர்வரு காலை 
ஓட்ட வரூஉம்‌ ஒருசாரும்‌ உளவே.” 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
(உ--ம்‌.] “அஅவனும்‌ இஇவனும்‌ உஉவனும்‌ கூடியக்கால்‌ 
எளவனை வெல்லார்‌ இகல்‌ 2 * 

“குறிப்பே ஏவல்‌ தற்சுட்டு . . . . அசையிலவே,” என்றாலும்‌, “மொழி 

“குறிப்பே ஏவல்‌ தற்சுட்டு . அசையிலவே, என்றாலும்‌, “மொழி 
முதல்‌ என்பது பெறலாம்‌. என்னை 2 

*ஓற்றின்‌ முகியும்‌ குறிப்பே ஏவல்‌ 

தற்சுட்‌ டல்வழி முதல்தனி தேராம்‌.” 
என்றார்‌ ஆகலின்‌. அவ்வாந்றலாற்பெற வைத்தும்‌, “மொழிதல்‌ ” என்னு விகற்‌ 
பித்த அதனால்‌, குறிப்பே ்‌ ஏவல்‌ தற்சுட்டின்கண்‌ வந்த குற்றெழுத்து 
விட்டிசைப்பின்‌ அல்லது மற்றொன்றனோடு இயைந்து இனியவாய்‌ நடப்பினும்‌ 
முதற்கண்‌ நேரசை ஆகா. 

வரலாறு : “யால வழன இடையினமாம்‌ ஏனை * 

மரபு பிழையாத வைப்பு. * 

“அமருந்து தானை அதியர்தம்‌ ர்‌ கோவே! 

அமருந்து அயனவே கொண்டு. ? 
என்ற இவற்றுள்‌, தற்சுட்டின்கண்ணும்‌ ஏவற்கண்ணும்‌ வந்த குற்றெழுத்து 
விட்டிசையாது, மற்றொன்றனோடு இயைந்து இனியவாய்‌ நடத்தலின்‌, நேரிசை 
யாகா. 





1. இடைக்காடணார்‌ பாடல்‌ ; யா. வி. சூ. 87, 95 உரை மேற்‌. 

பி-ம்‌ : . * தண்புறவின்‌. *இடையின மென ர்‌ அதிகரதங்கொண்டு. 

குறிப்பு--அ ஆ? என்பது அறிவின்கட்‌ குறிப்பு. 

குறிப்பு--கொ-துன்பப்பட்டு ('(நொக்கொற்றா-நன்‌. சூ. 165 உரைமேற்‌ ) ௮௨ 
அறியா- எட்டும்‌ இரண்டும்‌ அறியாத ; ௮,௨ என்பன தமிழில்‌ 8, 2 என்னும்‌ இலக்கங்களைக்‌ 
குறிக்கும்‌. “யரல வழள” என்பன தற்சுட்டின்கண்‌ வந்தன ; “து? என்பது எவலின்கண்‌ 
வந்தது. து-உண்‌ (அவ்வளவா !' -நன்‌, சூ. 157 உரை). 


கீறி: a யாப்பருங்கல விருத்தி A 


க இலவே ' என்னும்‌ தேற்றேகார விதப்பினால்‌, குறிப்பு ஏவல்‌ தற்சுட்டின்கண்‌ 
வந்த குற்றெழுத்து விட்டிசைத்து நிற்பின்‌, மொழியிடையும்‌ இறுதியும்‌ 
நின்றும்‌ நேரசையாம்‌. 

(உ-ம்‌.) £அஇ ௨௭ ஓ இவை குறிய. * 
என மொழியிடையிலும்‌ கடையிலும்‌ குற்றெமுத்துத்‌ தற்சுட்டின்கண்‌ வழ்து 
தேரசை ஆயின. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 


4 திசையசை. [௪ 
குதிலிணை குநில்கெடில்‌ தனித்தமொற்‌ ஐடுத்தும்‌ 
தெறிமையின்‌ நான்காய்‌ வருநிசை அசையே. 


என்பது சூத்திரம்‌. “இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, நிரையசை ஆமாறு 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ த்‌ குறில்‌. இணை குறில்‌ நெடில்‌ தனித்தும்‌-குறில்‌ இரண்டு 
இணைந்தும்‌, குறில்‌ நெடில்‌ இரைற்தம்‌, ஒற்று அடுத்தும்‌-குறில்‌ இணை: 
ஓற்றடுத்தும்‌, குறில்‌ நெடில்‌ ஒற்றடுத்கும்‌, தெறிமையின்‌ நான்காய்‌ வரும்‌ 


திரையசையே-நியையசை இந்த நான்கு முறைமையினும்‌ வரும்‌... (என்ற . 
அத்து ப வி 


வாறு]. 


“தனித்தும்‌”. என மிகுத்த அதனால்‌, தேசைகட்கும்‌ திரையசைகட்கும்‌ 
ஓதிய எழுத்துக்கள்‌ மொழியாய்‌ நிற்பினும்‌, மொழிக்கு உறுப்பாய்‌ நிற்பினும்‌ 
கொள்ளப்படும்‌. அவற்றுள்‌ பொருள்‌. பயந்து நிற்பன *சிறப்பசை ? என்றும்‌, 
மொழிக்கு உறுப்பாய்‌ நிற்பன “சிறப்பில்‌ அசை? என்றும்‌ வழங்கப்படும்‌, 
இவ்விரண்டினானும்‌ எட்டசையும்‌ உறழப்‌ பதினாறாம்‌. 


*நெறிமையின்‌ £ என்ற விதப்பினால்‌, நெடில்‌ இரண்டு இணைந்தும்‌, நெடில்‌ 
குறில்‌ இணைந்தும்‌ நிரையசை ஆகா. என்னை 2 


“நெடிலொடு நெடிலும்‌ நெடிலொடு குறிலும்‌ 
இணையசை ஆதல்‌ இலவென மொழிப.” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


(௨-ம்‌.) வெறி, சுமு, நிறம்‌, விளாம்‌ என வரும்‌. 

வெறி-—குறில்‌ இரண்டு இணைந்த நின்‌ 

சுறா] குறில்நெடில்‌ இணைந்த நிரையசை. 

திறம்‌--இரு குறில்‌ இணைந்து ஒற்றடுத்த நிரையசை. 

விளாம்‌. குறில்நெடில்‌ இணைத்து ஒற்றடுத்த நிரையசை. 

“பல்‌, பலா, பலம்‌, பலாம்‌ எனவும்‌, “மரு, பலா, முயல்‌, இழான்‌ ' எனவும்‌, 
“கழி, கனா, கடல்‌ கடாம்‌ ' எனவும்‌, “கறி, பொரு, கடா, கடாம்‌? எனவும்‌ வரும்‌. 
பிறவும்‌ அன்ன. ரா. 
அய NTE அத்தனை க ன என்னன அன ரகளை அட ட அப வவ வடட NS 


ப... குறிப்பு--எட்டசை-நேரசை நான்கும்‌ நிரயசை நான்கும்‌, உறழ- பெருக்க (“இரு 
நான்‌ குருபும்‌ உறழ்‌ தர'-நன்‌. சூ. 240). ட்‌ 





உறுப்பியல்‌--அ௮சை ஒத்து 
உதாசணச்‌ செய்யுள்‌ : 


“கடியுலாய்‌ திமிர்ந்த கயங்குடை வராஅுல்‌்‌ 
எனவும்‌, 


“ அணிநிழ லசோகமர்ந்‌ தருள்தெறி நடாத்திய 

மணிதிக ழவிசொளி வரதனைப்‌ 

பணிபவர்‌ பவநனி பரிசறுப்‌ பவரே.” 
எனவும்‌ இவை திரையசை நான்கும்‌ வந்த செய்யுள்‌. அல்லதாஉம்‌, 
'தெடில்குறில்‌ தனியாய்‌ நின்றுமொற்‌ றடுத்தும்‌ 
குறிலிணை குறினெடில்‌ தனித்துமொற்‌ றடுத்தும்‌ 
சடைபெறும்‌ அசைநேர்‌ நிரைநா லிரண்டே.' 
என்றார்‌ பல்காயனார்‌. 

“குறிலே தெடிலே குறிலிணை குறினெடில்‌ 

ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 

தேரும்‌ நிரையும்‌ என்றிசிற்‌ பெயரே. 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


“ தனிநெடில்‌ தனிக்குறில்‌ ஓற்றொடு வருதலென்‌ 
றந்நால்‌ வகைத்தே நேரசை என்ப. 2 


“குறிலிணை குறினெடில்‌ ஒற்றொடு வருதலென்‌ 
ந்ந்நால்‌ வகைத்தே நிரையசை என்ப..3 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
“நேர்நால்‌ வகையும்‌ தெறியுறக்‌ கிளப்பின்‌ 
நெடிஓம்‌ குறிலும்‌ தனியே நிற்றலும்‌ 
அவற்றின்‌ முன்னர்‌ ஓற்றொடு நிற்றலும்‌ 
இவைதாம்‌ நேரசைக்‌ கெழுத்தின்‌. இயல்பே.” 


்‌ இணைக்குறில்‌ குறினெடில்‌ இணைந்துமொத்‌ டுத்தும்‌ 
திலைக்குறி மரபின்‌ நிரையசைக்‌ கெழுத்தே.” 
என்றார்‌ சங்க யாப்பு உடையார்‌. 
“தெடிலும்‌ குறிலும்‌ ஓற்றொடு வருதலும்‌ 
கடிவரை இலவே தே ரசைத்‌ தோற்றம்‌.” 
“குறிலும்‌ தெடிலும்‌ குறில்முன்‌ நிற்பவும்‌ 
நெறியினொற்‌ றடுத்தும்‌ நிசையசை ஆகும்‌.” 
பிறைநெடுமுடிக்‌ கடைமிடற்றானார்‌ பெயர்‌ மூழ்ந்த பேசாஇரியர்‌. 
“ தனிநெடி. லாகியும்‌ தனிக்குறி லாகியும்‌ 
ஒற்றொடு வந்தும்‌ நேரசை யாகும்‌.” 


என்றார்‌ 


“ குறிலிணை யாகியும்‌ குறினெடி லாகியும்‌ 
ஒற்றொடு வந்தும்‌ நிரையசை யாகும்‌.” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 


1 தொல்‌. பொ. செய்‌. சூ. 8. 2, 8யா. லி. சூ. 95 ர்‌ மேற்‌. 


42 யாப்பருங்கல விருத்தி 


ஜகாரக்குறுக்கம்‌ இணைந்த நிரையசை. 

ஈறும்‌ இடையும்‌ இணைந்தும்‌ இணையசை 
ஆகும்‌ஐ என்ப அறித்திசி னோரே. 
என்பது சூத்திரம்‌. “இஃது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, ஐகாரக்குஅுக்கம்‌ 
இணையசையாமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு : சீர்க்கு இறுதியும்‌ இடையும்‌ நின்ற ஐகாரம்‌, ஐகாசத்தி 
னோடு இணைந்தும்‌ நிரையசையாம்‌ (என்றவாறு). 


“இணைந்தும்‌” என்ற டை அல்வழி ஐகாரம்‌ குற்றெழுத்தே போல 
நின்று பிறிதோர்‌ எழுத்தினோடு இணைக்து நிசையசையாம்‌. 


“சீர்‌? என்பது, ஆற்றலாற்‌ பெற்றது. அதனை “அரிமா நோக்கு?” எனினும்‌, 
“ அதிகாரம்‌ எனினும்‌ அமையும்‌. 3 


*குற்றெழுத்தே போல” என்பது, 
“விதப்புக்‌ இளவி வேண்டியது விளைக்கும்‌.” 
என்ப ஆகலானும்‌, 
“குறுமை எழுத்தின்‌ இயல்பே ஐகாரம்‌ 
நெடுமையின்‌ நீங்யெக்‌ கால்‌.” 
என்றார்‌ ஆகலானும்‌ சொல்லப்பட்டு. 


“அந்தமும்‌ நடுவும்‌ நிரையசை யாகும்‌,” எனவே, ஆதிக்கண்‌ நின்ற ஐகாரம்‌ 
நிரையசை ஆகாது. என்னை 2 


“ ஐயென்‌ நெடுஞ்சினை ஆதி ஓழித்தல 

கெய்‌ தும்‌ இணையசை என்றி னோரே. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

இடையும்‌ கடையும்‌ இணையும்‌ ஐ எழுத்தே. ” 
என்றார்‌ சிறநுகாக்கைபாடினியார்‌. 

£ கடையும்‌ இடையும்‌ இணையும்‌ ஐ இரட்டியும்‌. * 
என்றார்‌ அவிநயனார்‌. 

(உ-ம்‌.): £ கெண்டையை வென்ற கிளசொளி உண்கண்ணாள்‌ 
பண்டையள்‌ அல்லள்‌ படி...” 

- எனச்‌ சர்க்கடைக்கண்‌ ஐகாரம்‌ இரண்டு இணைந்து திசையசை அமிற்று. 
“ அன்னையையான்‌ நோவ தவமால்‌ அணியிழாய்‌ ! 
புன்னையையான்‌ தோவன்‌ புலத்து.” 


எனச்‌ சீர்‌ நடு ஐகாரம்‌ இரண்டு இணைந்து நிரையசை ஆயிற்று. 





குறிப்பு -அல்‌ வழி-இணை அல்லாத வழி, ஆற்றல்‌-இன்ன சொல்‌ இன்ன பொருள்‌ 
உணர்த்தும்‌ என்னும்‌ நியதி, அரிமா நோக்கு-சிங்க நோக்கு ; அது முன்னும்‌ பின்னும்‌ 
நோக்குவது ; சூத்திர நிலைகளுள்‌ ஒன்று (நன்‌. சூ. 19), அதிகாரம்‌-சந்தர்ப்பம்‌ (குறள்‌. 
478 உரை), உண்கணாள்‌-மையுண்ட கண்ணாள்‌, படி-உடம்பு (*நினையாரவன்‌ மைப்படி$ய, 


இவ, இயற்‌. இருவிருத்‌. 93). 


உறுப்பியல்‌--அசை ஓத்து 2. 


* படுமழைத்‌ தண்மலை வெற்பன்‌ உறையும்‌ 
நெடுத்தகையைக்‌ கண்டதாம்‌ நாள்‌. 
எனச்‌ சர்க்கடைக்கண்‌ நின்ற ஐகாசம்‌ குற்றெழுத்தோடு இயைந்து திரையசை 
ஆயிற்று. 
“புன்னைப்‌ பொழிலருகே போயினாள்‌ பூங்கொம்பர்‌ 
தன்னையரும்‌ காணத்‌ தளர்ந்து.” 
எனச்‌ சீர்‌ நடு ஐகாரம்‌ குற்றெழுத்தினோடு கூடி நிரையசை ஆயிற்று. 
“பையுண்‌ மாலைப்‌ பழுமரம்‌ படரிய 
நொவ்வுப்பாறை வாவல்‌.” 1 


எனச்‌ சீர்முதற்கண்‌ நின்ற ஐகாரம்‌ குற்றெழுத்தினோடு கூடி நிரையசை ஆகாத 
வாறு காண்க. . 


‘ 1 சிவல்‌ ம்‌ 


“நடைக்குதிசை ஏறி நறுந்தார்‌ வழுதி 

அடைப்பையா ! கோல்தா எனலும்‌--அடைப்பையான்‌ 

சுள்ளற்‌ * சிறுகோல்‌ கொடுத்தான்‌ ; தலைபெறினும்‌ 

எள்ளா 7 தியாங்காண்‌ டலை.? 2 
இதனுள்‌, “அடைப்பையா ? என்புழிச்‌ சீர்‌ நடு ஐகாரம்‌ தெட்டெழுத்தினோடு 
இயைத்து நிரையசை ஆயிற்று. 

“மொழிபுணர்ந்த சீர்முதற்கண்‌ மும்மூன்றாம்‌ ஆவி 

இழிபும்‌ இணையசையாம்‌ என்பர--ஓழிவின்‌ நித 

தேரைத்தத்‌ தாகச்‌ வெணும்‌ முதற்குறிப்பே 

ஏவற்க ணின்றும்‌ எனல்‌.” 
“குறிப்பே ஏவல்‌ தற்சுட்டு? 3 என்னும்‌ சூத்திரத்துணின்றும்‌ “இர்மூதல்‌? 
என்று அதிகாரம்‌ வருவித்அ, *மொழிபுணத்த சர்முதற்கண்‌ மும்மூன்றாம்‌ ஆவி 
இழிபும்‌ இணையசையாம்‌,” என்று ஐகாரக்‌ குறுக்கம்‌ பிறிகொன்‌ றனோடு 
இயைந்தும்‌, ஐகார த்தினோடு இயைந்தும்‌ நிரையசையாம்‌ என்று கூட்டிப்‌ 


பொருள்‌ உரைக்கப்படும்‌. என்னை 2 


“வேண்டி. யதுநிறுவி வேண்டாப்‌ பொருள்விலக்கும்‌ 


மாண்பினதாய்‌ நிற்பது நூல்‌.” 
என்பது ஆகலின்‌. 


வாலாறு : “பூந்தாமரை '4 என்னும்‌ பாட்டினுள்‌, * 
“புகழ்த லானாப்‌ பெருவண்‌ மையனே ” 








எனவும்‌, 
1 தொல்‌. பொ. கள. சூ. 23. நச்‌. உரைமேற்‌. 2யாவி க 98 
3 யா. லி. சூ. 7. 4 யா. வி. சூ. 15 உரைமேற்‌. சூ. 95 உரைமேந்‌, 


பிம்‌: * கொள்ளச்‌ ர சொல்லா 


குறிப்பு.--*பையுள்‌-துன்பம்‌, படரிய- சென்ற, நொவ்வு-விரைவ, பறை 
வாவல்‌-வெளவால்‌, அடைப்பையான்‌-வெற்றி ண எடு ரன்‌ அ ஜகம்‌ ட்‌ கொண்டல்‌ 
ரைச்‌ சாட்டை ; சுள்ளற்‌ சிறுகோல்‌ என்பதும்‌ அது (“குதிரை மேலிருந்து “கோல்தா” என்றால்‌ 
க HX டட பார ஆகலான்‌ - தொல்‌. சொல்‌. 53 இளம்‌ பூரணர்‌ உரை), மும்மூன்றாம்‌ 
ஆ மழிபு-ஒன்பதாம்‌ உயிராகிய ஐகாரக்‌ க்கம்‌, கேரைத்தத்த ்‌ 
சிவணும்‌-பொருந்தும்‌, எனல்‌-என்க. அரி சிசுக்களை களு 


க்க்‌ ்‌ யாப்பருங்கல விருத்தி 


“வண்கொன்றை யஞ்சூட்டு வண்டார்‌ குழன்மடவாள்‌ 
கண்கெண்‌ டையையருட்டும்‌ காண்‌.” 


எனவும்‌ கொள்க. 


* வழுக்கா* இயல்வகையின்‌ வாய்மையால்‌ வேறாய்‌ 
இழுக்கின்‌ எறும்பொழுக்கே போலும்‌ எழுத்தின்‌ 
இசைத்தொடர்ச்‌ச மாலையை எண்முறையாற்‌ கண்டித்‌ 
தசைத்திசைய வைப்ப தசை.” 


இதனை விரித்து உரைத்துக்கொள்க. 


அசை ஓத்து முடிந்த. 


இரண அட வல்‌ 0 வ்கி பட்ட ட்ட ட ட கட்க. 
பி-ம்‌. : * வழுக்கன்‌. 
குறிப்பு.--வழுக்கா-குறைபடாத, இயல்‌-இலக்கணம்‌, இழுக்கின்‌-குறைபட்டால்‌, எறும்‌ 
பொழுக்கு-எறும்பின்‌ சாரை, மாலை-வரிசை, எண்முறை-எட்டு வகை, கண்டித்து-துணித்து, 
அசைத்து-சார்‌ ததி. 


து 
வடு 


ப்‌ க்‌? 


10] ர்களின்‌ பெயர்‌ வேறுபாடு. [க 


இயற்சீர்‌ உரிச்சீர்‌ பொனுச்சீர்‌ என்று 
மயக்கற வகுத்த சீர்மூன்‌ றாகும்‌. 


என்பது சூத்திரம்‌. இவ்வோத்து அசையினாற்‌' சீராமாறு உணர்த்திற்று 
ஆகலான்‌, “சீர்‌ ஓத்து? என்னும்‌ பெயர்த்து. “ 


“ இச்சூத்திரம்‌ என்‌ நுதலிற்றோ?' எனின்‌, அசைகளான்‌ ஆகிய சீர்களது 
வேறுபாடும்‌, அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ துதலிற்று, 


இதன்‌ பொருள்‌ : இயற்சீர்‌ உரிச்சீர்‌ பொதுச்சீர்‌ என்று--இயற்சரும்‌ உரிச்‌ 
இரும்‌ பொதுச்‌சரும்‌ என்று, மயக்கு அற வகுத்த சீர்‌ மூன்று ஆகும்‌--ஐயம்‌ 
அற வகுக்கப்பட்ட சர்‌ மூன்று வகைப்படும்‌ (என்றவாறு). 


“இவை இம்முறையே வைத்த காரணம்‌ என்‌ ?” எனின்‌, இயற்சீர்‌ எல்லாச்‌ 
செய்யுளுள்ளும்‌ இயன்று இனிது நடத்தலின்‌, சிறப்பு உடைத்று என்று முன்‌ 
வைக்கப்பட்டது. என்னே? 


 இறப்புடைப்‌ பொருளை முற்துறக்‌ கிளத்தல்‌.” 
என்பது தந்திர உத்தி ஆகலின்‌. 


உரிச்சீர்‌ எல்லாச்‌ செய்யுளுள்ளும்‌ வரும்‌ எனினும்‌, வெண்பாவிற்கும்‌ 
வஞ்சிப்பாவிற்கும்‌ உரிமை பூண்டு நிற்றலின்‌, இடைக்கண்‌ வைக்கப்பட்டது. 


பொதுச்சிர்‌ அருகென்றி வாராமையின்‌, கடைக்கண்‌ வைக்கப்பட்ட அ. 


அல்லதூஉம்‌, இரண்டு முதலிய அசைகளாய்‌ அடுக்கப்படுதலின்‌, எண்முறை 
வைத்ததூஉம்‌ ஆம்‌. என்னை? 
£ இயற்சீர்‌ உரிச்சீர்‌ பொதுச்சீர்‌ என்னும்‌ 
நிகழ்ச்சி என்ப நின்ற மூன்றும்‌. * 


என்றார்‌ மயேச்சரர்‌. 


“சீர்மூன்‌ றாகும்‌; எனினும்‌, குறித்த பொருளைக்‌ கொண்டு நிற்கும்‌. 
“மயக்கற வகுத்த' என்ற மிகையால்‌, நேசசையும்‌ நிரசையசையும்‌, நேர்பு 
அசையும்‌, நிரைபு அசையும்‌ என நான்கு அசை வேண்டினர்‌ தொல்காப்பியர்‌ 
முதலிய தொல்லாசிரியர்‌ ; நேர்பு அசை நிரைபு அசை வேண்டாத, நோசை 
நிரையசை வேண்டி, நாலசைப்‌ பொதுச்சீர்‌ வேண்டினார்‌ காக்கைபாடினியார்‌ 
முதலிய ஒருசார்‌. ஆசிரியர்‌ ; நேர்‌, நிசை, நேர்பு, நிசையு என்னும்‌ நாலசையும்‌ 
தாலசைப்‌ பொதுச்‌ சீரும்‌ வேண்டினார்‌ பல்காயனார்‌ முதலிய ஒருசார்‌ ஆசிரியர்‌ ; 
இற்தூலுடையார்‌ நேர்பு அசையும்‌ திரைபு அசையும்‌ வேண்டாது, நாலசைப்‌ 


டட ்‌ யாப்பருங்கல விருத்தி 


பொதுச்சீரும்‌ வேண்டாமே நடப்பதோர்‌ உபாயம்‌ கண்டாரேனும்‌, முதல்‌ 
தாலின்‌ வழி நில்லாது தமது மதம்‌ படுத்துச்‌ சொன்னார்‌ என்னும்‌ பாதுகாவல்‌ 
தோக்கியும்‌, 


ம்‌ 


உலகம்‌ தழீஇய தொட்ப மலர்தலும்‌ 
கூம்பலும்‌ இல்ல தறிவு. 7 
என்ப ஆகலானும்‌, அவ்வாறு உரைப்பின்‌ ஆண்ணுணர்வினார்க்கு அல்லத 
அறிவரிது ஆகலானும்‌, காக்கைபாடினியார்‌ மூதலிய  தொல்லாசிரியர்தம்‌ 
மதம்‌ பற்றி ஈண்டு நாலசைச்சீர்‌ எடுத்தோதினார்‌ என்பது அறிவித்தற்கெனக்‌ 
கொள்க. நாலசைச்சீர்‌ வேண்டாமே நடாத்தும்‌ உபாயம்‌- போக்குக்‌ கூறுதும்‌. 
 அல்லதாஉம்‌, சீர்வயின்‌ பொருள்‌ பயந்து நிற்பனவற்றைச்‌ “கசிறப்புடைச்சர்‌? 
என்றும்‌, வகையுளி சேர்ந்து நிற்பனவற்றைச்‌ “கறெப்பில்சிர்‌' என்றும்‌ 
சொல்வர்‌ என்பது அறிவித்தற்கும்‌ வேண்டப்பட்ட ; ஆ 
*விதப்புக்‌ கிளவி வேண்டியது வினைக்கும்‌.” 
என்ப ஆகலின்‌. 
2 £குற்றுகரம்‌ ஒற்றாக்கிக்‌ கூன்வகுத்அச்‌ இந்தியற்றி 
மற்று நெடிலும்‌ வகையுளியும்‌-—சொற்றபின்‌ 
மேலசைச்சீர்‌ நாட்டி அளபெடை வீறழித்தால்‌ 
நாலசைச்சீர்க்‌ கில்லை நடை. 4 
இதனை விரித்து உரைத்துக்கொள்க. 
்‌ 
11] இயற்சீரின்‌ திறமும்‌ தொகையும்‌. [உ 
ஈரசை கூடிய சீரியற்‌ சீர்‌; அவை 
ஈரிரண்‌ டென்ப இயல்புணர்த்‌ தோரே. 
இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, மேல்‌ அதிகாரம்‌ பாரித்த முறையானே 
மூவகைச்‌ சீிருள்ளும்‌ முதற்கண்‌ இயற்சீர்‌ மாறும்‌, அவற்றது எண்ணும்‌ 
உணர்த்துதல்‌ நூதலிற்று. 
இதன்‌ பொருள்‌: ஈரசை கூடிய சீர்‌ இயற்சீர்‌-இரண்டசை இணைத்து 
நின்றது இயற்சீர்‌” எனப்படும்‌; அவை ஈரிரண்டு என்ப-அவை நான்கு 
இறத்தன என்பர்‌, இயல்பு உணர்ந்தோரே-— தால்‌ முறைமையினை அறித்தோர்‌ 
(என்றவாறு). 
அவை, நேர்நேர்‌, நிரைநேர்‌, நிரைநிரை, நேர்நிரை என்பன. என்னே? 
“நேர்நேர்‌ நிரைநேர்‌ நிரைநிரை தேர்நிரையென்‌ 
நீரிரண்‌ டென்ப இயற்சீர்த்‌ தோற்றம்‌.” 
என்றார்‌ ஆகலின்‌. 
(உ-ம்‌.) “தேமா, புளிமா, கருவிளம்‌, கூவிளம்‌.” 
எனவும்‌, 
“தேமா, புளிமா, கணவிரி, பாதிரி 
எனவும்‌, 
“பூமா, மலர்பூ, மலர்மழை, பூமழை. 
எனவும்‌, 





3. குறள்‌. 425. 2. யா. வி. சூ. 94 உரைமேற்‌. 


ட குறிப்பு--வகையுளி-முன்னும்‌ பின்னும்‌ அசை முதலாகிய உறுப்புக்கள்‌ நிற்புழி 
அறிந்து குற்றப்படாமல்‌ வண்ணம்‌ அறுத்தல்‌ (யா.வி. சூ. 95 உரை) ; பாரித்த-சங்கற்பித்த. - 


உறுப்பியல்‌--சீர்‌ ஓத்து - 47: 


ம்‌ இம்மா, எழினி, இனிமொழி, இன்மொழி.” > 


எனவும்‌, 


“வேங்கை, அரிமா, வலம்புரி, சந்தனம்‌.” 
எனவும்‌, 
௩ 
“காசு, பிறப்பு, வரிவளை, நூபுரம்‌. 
எனவும்‌ வரும்‌. பிறவும்‌ அன்ன. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
“குன்றக்‌ குறவன்‌ காதல்‌ மடமகள்‌ 
வரையர மகளிர்ப்‌ புரையும்‌ சாயலள்‌ 
ஐயள்‌ அரும்பிய மூலையள்‌ 
செய்ய வாயினள்‌ மார்பினள்‌ சுணங்கே. 7 


எனவும்‌, 


“இயம்‌ சுமந்த மாசறு மணியணை 
மேய உரவோன்‌ சேவடி 


வாயின்‌ வாழ்த்த வானுல கெளிதே.' 2 
எனவும்‌ இவற்றுள்‌ இயற்சீர்‌ நான்கும்‌ வந்தன. 
ஈரசைச்சீர்‌ பிறிதாகாது எல்லாப்‌ பொருள்‌ மேலும்‌ சொல்லப்படும்‌ 


இெப்புடைமையானும்‌, முதற்பா இரண்டினுள்ளும்‌ பெரும்பான்மை இயன்று 
இனிது நடத்தலானும்‌ “ இயற்சீர்‌” என்பது காரணக்குறி. * 


£ ஒரோ அகையினால்‌ ஆகிய ஈரசைச்‌ 
சீரியற்‌ சீரெனச்‌ செப்பினர்‌ புலவர்‌ ” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


“கூடிய? என்ற மிகையான்‌, இயற்சீசை “ஆசிரிய உரிச்சீர்‌' என்றும்‌ 
வழங்குவாரும்‌ உளர்‌. என்னை 2 


* இயற்சீர்‌ எல்லாம்‌ ஆசிரிய உரிச்சர்‌.” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 








1 ஐங்குறு. 255. 2 இருப்பாமாலை, 
குறிப்பு வரையர மகளிர்‌-மலை வாழ்‌ தெய்வப்‌ பெண்டிர்‌; 


ரையும்‌-ஓக்கும்‌ : 
ஐயள்‌-வியக்கத்‌ தக்கவள்‌ ; சுணங்கு-அழகு தேமல்‌. . புரையும்‌-ஒக்கும்‌ ; 
சீயம்‌-சிங்கம்‌ ; மாசறு-குற்றமற்ற ; மணியணை-அழூய ஆசனம்‌ ; மேய-அமர்ந்த 
உரவோன்‌-வலியோன்‌ (அருகன்‌) ; வானுலகு-மோட்சம்‌. 


முதற்பா இரண்ட-வெண்பாவும்‌ ஆசிரியப்பாவும்‌ ; காரணக்‌ குறி-காரணப்‌ பெயர்‌. 

* “இஃது ஆட்சியும்‌ குணனும்‌ காரணமாகப்‌ பெற்ற பெயர்‌. 1. ஆட்சி: * இமந்‌தர்‌ 
இறுதிமுன்‌ நேரவண்‌ நிற்பின்‌ ” எனவும்‌ (தொல்‌. பொ. செய்‌. சூ. 19). ரன்னை அட 
2. குணம்‌ : இயற்சீராகலானும்‌. நான்கு பாவிற்கும்‌ இயன்று வருதலானும்‌ குணம்‌ 
காரணமாயிற்று. இயல்பு வகையான்‌ ஒரோ ஒன்றா? நின்ற சொற்கள்‌ வருதல்‌ பெரும்‌ 
பான்மையாகலானும்‌, நான்கு பாவிற்கும்‌ பொதுவாக இயன்று வருதலானும்‌, இயலசையான்‌ 
வரும்‌ ஈரசைச்‌ சீர்‌ ஆதலானும்‌, இவற்றை ஒரு பாவிற்கு உரிமை கூறுதல்‌ அரிதாகலானும்‌, 
இவற்றை “ இயற்சீர்‌ ” என்றான்‌.” (தொல்‌. பொ. செய்‌. சூ. 18 பேராசிரியர்‌ உரை.) 

அகை-கூறுபாடு (சீவக. 2694). 


48 யாப்பருங்கல விருத்தி 
12] உரிச்‌£ரின்‌ திறமும்‌ தொகையும்‌ [௩ 
மூவசைச்‌ சீர்உரிச்‌ சீர்‌இரு நான்கனுள்‌ 
தேரிறு நான்கும்‌ வெள்ளை ; அல்லன 
பாவினுள்‌ வஞ்சியின்‌ பாற்பட்‌ டனவே. 
“என்பது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, *உரிச்சிர்‌? ஆமாறும்‌, அவற்றது 
எண்ணும்‌, பெயர்வேறுபாடும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ : மூவசைச்சிர்‌ உரிச்சீர்‌ இரு தநான்கனுள்‌--மூன்று அசை 
யான்‌ ஆகிய சர்‌ உரிச்சீர்‌; அஃது எட்டு வகைப்படும்‌ ; அவற்றுள்‌, தேர்‌ இறு 
நான்கும்‌ வெள்ளை நேரசை இறுதியாகிய நான்கும்‌ வெண்பா உரிச்சிர்‌ ; 
அல்லன பாவினுள்‌ வஞ்சியின்பாற்பட்டனவே--அவை அல்லனவாகிய திசை 
யசை இறுதியாகிய நான்கும்‌ பாவகையுள்‌ வஞ்சிப்பாவின்‌ பகுதியாயெ 
£ வஞ்சி உரிச்சீர்‌' எனப்படும்‌ (என்றவாறு). 


-“பாவினுள்‌ வஞ்சியின்‌ பாற்பட்டனவே, என்ற சிறப்பால்‌, வஞ்சி உரிச்சர்‌ 
பிற செய்யுளுள்‌ வரினும்‌, வஞ்சிப்பாவினுட்போல இனிது தடவா என்சு. 
வெண்பா உரிச்சீர்‌ நான்கிற்கும்‌ வாய்பாடு : 
*தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌, கருவிளங்காய்‌, கூவிளங்காய்‌. ” 
எனக்‌ கொள்க. இனி, 
“பூவாமா, விரிபூமா, நறுவடி.மா, பூவிரிமா.” 
எனவும்‌, 
“பொன்னாக்கும்‌, பொருளாக்கும்‌, பொருள்பெருக்கும்‌, பொன்பெருக்கும்‌.” 
எனவும்‌, 
*கென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு.” 
எனவும்‌, 
* வேய்மென்றோள்‌, வளைமென்றேள்‌, வளைகெழுதோள்‌, வேய்கெழுதோசள்‌.” 
எனவும்‌ வரும்‌. பிறவும்‌ அன்ன. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : ்‌ 
“பொன்னாசை மார்பிற்‌ புனைகழற்காற்‌ இள்ளிபேர்‌ 
உன்னேனென்‌ அாழுலக்கை பற்றினேத்‌--கென்னோ * 
மனனோடு வாயெல்லாம்‌ மல்குதீர்க்‌ கோழிப்‌ 
புனனாடன்‌ பேரே வரும்‌ !” 


எனவும்‌, ' 





பி-ம்‌.: * கன்னோ 


குறிப்பு :--கழல்‌-வீரகண்டை ; இள்ளி-சோமன்‌ ; உன்னேன்‌- நினையேன்‌ : வழு 
லக்கை-நினைப்பழிதல்‌ ; என்னோ-எக்காரணத்தாலோ ; கோழி-(சோழர்க்குத்‌ தலைநகராக) 
உறையூர்‌ ; புனல்‌ நாடன்‌-சோனாட்டான்‌. 


ச 


உறுப்பியல்‌-சிர்‌ ஒத்து 
“ வான்றோயும்‌ பொன்னெயிலான்‌ வண்டார்‌ ல்க 
தேன்றோய்‌ மலர்பெய்ம்மின்‌ சென்று. 
எனவும்‌ இவற்றுள்‌ வெண்பா உரிச்சர்‌ தான்சும்‌ வத்தன: 
வஞ்சி உரிச்சர்‌ நான்கிற்கும்‌ வாய்பாடு : 
“தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளாங்கனி, கூவினாங்கனி. 
எனவும்‌, 
“மாவாழ்சுரம்‌, புலிவாழ்சுரம்‌, புலிபடுசுரம்‌, மாபடுசுரம்‌.” 
எனவும்‌, 
“பூவாழ்பதி, தருவாழ்பதி, தஇருவுறைட்‌ தி, பூவுறைபதி.” 
எனவும்‌, 
* மீன்வாழ்துளை, சறவாஜ்‌தாதை, சுறமறிதுறை, மீன்மறிதுறை. 


எனவும்‌, 


* பூண்மென்முலை, புணர்மென்முலை, புணரிணமுலை, பூணிளமுலை.* 


எனவும்‌ வரும்‌. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
“ சுறமறிவன அழையெல்லாம்‌ ; 
இறவீன்பன இல்லெல்லாம்‌ ; 
மீன்றிரிவன இடங்கெல்லாம்‌ ; 
தேன்றாழ்வன பொழிலெல்லாம்‌ ; 
எனவாங்கு; 
தண்பணை தழீஇய இருக்கை 
மண்கெழு நெடுமதில்‌ * மன்னன்‌ ஊரே. 
எனவும்‌, 
£ தாளோங்கிய தண்பிண்டியின்‌ 
நாண்மலர்விரி தருதிழற்கழ்ச்‌ 
சுடர்பொன்னெயில்‌ நகர்நவெண்‌ 
அரியணைமிசை இனிதமர்‌ ந்தனை 
அதனால்‌, 
பெருந்தகை அண்ணல்‌ ! நிற்‌ பரவுதும்‌ 
திருந்திய வெகதி சேர்கயாம்‌ எனவே.” 1 
எனவும்‌ இவற்றுள்‌ வஞ்சியுரிச்‌சீர்‌ நான்கும்‌ வந்தன. 
1 திருப்பாமாலை. 


பொன்‌ எயில்‌-பொன்‌ மதில்‌. 
பி-ம்‌: * செங்கோல்‌, 


ன்‌ 


3 


என்‌ ரூ 


I 


குறிப்பு_ச௪ற-சறாமீன்‌ ; மறிவன-திரிவன ; துறை-நீர்த்துறை ; இறவு- தேன்‌ 
கூடு; இடங்கு-குளம்‌ ; தேன்‌ தாழ்வன-தேன்‌ சிந்துவன ; பொழில்‌-சோலை ; தண்பணை- 


மருத நிலம்‌ ; இருக்கை-இருப்பிடம்‌. 


பிண்டி-அசோக மரம்‌, நாள்‌ மலர்‌-புது மலர்‌ ; எயில்‌-மதில்‌ ; நடுவண்‌-இடையில்‌ ; 
அரியணை-சிங்காதனம்‌ ; அண்ணல்‌-பெரியோனே ; நிற்பரவுதும்‌- உன்னை க அன்‌ 5 ட 


சிவ ௧இ-சமணர்‌ கூறும்‌ முத்தி நிலை (சிலப்‌. 10 : 180.) 
Yap.—4 


தீ யாப்பருங்கல விருத்தி 


பூத்தாமரைப்‌ போதலமாரத்‌ 
தேம்புனலிடை மீன்றிரிதா 
வளவயலிடைக்‌ களவயின்மகிழ்‌ 
வினைக்கம்பலை மனைச்லைம்பவும்‌ 
மனைச்சிலம்பிய மணமுசசொலி 
வயற்கம்பலைக்‌ கயலார்ப்பவும்‌ 

(2 தாளும்‌, 
மகிழும்‌ மகிழ்கூங்‌ கூரன்‌ 
புகழ்தல்‌ ஆனாப்‌ பெருவண்‌ மையனே. 1 


எனவும்‌ கொள்க. ல HE } 


“ இயற்சீர்‌ இறுதிமுன்‌ நேரவண்‌ நிற்பின்‌ 
உரிச்சீர்‌ வெண்பா ஆகும்‌ என்ப.” 2 
எனத்‌ தொல்காப்பியனார்‌ “வெண்பா உரிச்சீர்‌' என்றதனை மொதி மாற்றி 
' “உரிச்‌சீர்‌ வெண்பா ” என்றார்‌. அதுபோலக்‌ கொள்க,  " 


தேரிருகய மூவசைச்£ீர்‌ மான்கும்‌ பெரும்பான்மையும்‌ வெண்பாவுக்கே 
உரிமை பூண்டு நிற்றலின்‌, “வெண்பா உரிச்சீர்‌? என்பதூஉம்‌ காரணக்றாறி ; 
திரைமீறாயெ மூவசைச்சீர்‌ நான்கும்‌ பெரும்பான்மையும்‌  வஞ்டுப்பாவிற்கே 
உரிமை பூண்டமையின்‌, “வஞ்சி உரிச்சர்‌' என்பதூஉம்‌ காரணக்குமி. 
என்ன 2 
“மூவசை யான்முடி வெய்தய எட்டனுள்‌ 
அந்தம்‌ தனியசை வெள்ளை; அல்லன்‌ 
வஞ்சிக்‌ கிழமை வகைப்பட்‌ டனவே. 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. ப A 


“ஈரசை யாக மூவசைச்‌ சர்தான்‌ 


நேரிறின்‌ வெள்ளை ; நிரையிறின்‌ வஞ்சி. 
என்றார்‌ அவிதயனார்‌. ்‌ 


13] பொனுச்சீரின்‌ திறமும்‌ தொகையும்‌ [௬ 


தாலசைச்‌ சீர்பொதுச்‌ சிர்பதி னாறே. 


“என்பது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, நிறுத்த முறையானே *பொரதுச்2ர்‌ 
ஆமானும்‌, அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 








1 யா. வி. சூ, 15,21,90 உரைமேற்‌. 2 தொல்‌. பொ. செய்‌. சூ. 19. . 


குறிப்பு -போது-மலர்‌ ; அலமர-அசைய ; புனல்‌-நீர்‌ ; களவயின்‌-களவொழுக்கத்தில்‌ ; 
கம்பலை-ஒலி ; சிலம்பவும்‌-ஒலிக்கவும்‌ ; கயல்‌-கெண்டை மீன்‌ ; மகிழ்‌ தூங்கு ஊரன்‌-மகழ்ச்சி 
தங்கியுள்ள மருத நிலத்‌ தலைவன்‌ ; ஆனா-கெடாத ; வண்மையன்‌-வள்ளல்‌. 


அந்தம்‌-இறுதி ; தனியசை-நேரசை (இணையசை- நிரையசை) ; கிழமை - உரிமை ] 
வெள்ளை-வெண்பா. 


ஈமசையாக-நேரசையும்‌ நிரையசையுமாக. 
கிறுத்த மூறை- (சூத்திரம்‌ 10 ல்‌) நிறுத்திய முறை. 








துப்ப செ ஓத்து 51. 


இதன்‌ பொருள்‌:  தாலசைச்சீர்‌ பொதுச்சா--மாலசையானாகிய ச்‌ 
பொதுச்சர்‌' எனப்படும்‌; பதினாஜறே-(அவைதாம்‌) பதினாறு திறத்தன 
[என்றவாறு]. 


அவற்றுள்‌ நேர்‌ இறுதி எட்டும்‌, திசை இறுதி எட்டுமாம்‌. என்னே? 


“ஈரசைச்சீர்‌ பின்முன்‌ னவைத்‌ அுறழ்தீது வ்‌ 
மாறியக்கால்‌ நாலசைச்‌ சீர்பதி னாரும்‌.” ச 2, ஆடப்‌ 


என்றார்‌. அவிதயனார்‌. ற டு பய! i 


அவற்றிற்கு வாய்பாடு : . ம்‌ 

1. தேமாற்தண்ணிழல்‌ | 9. தேமாதறும்பூ 

2. புளிமாத்தண்ணிழல்‌ 10. புளிமாதறும்பூ 

3. கருவிளம்‌ தண்ணிழல்‌ 11. கருவிளதறும்பூ 

4. கூவிள ந்தண்ணிழல்‌ 12. கூவிள தறும்பூ 
எனவும்‌, எனவும்‌, 

ச. தேமாந்தண்பூ 13. தேமாநறுநிழல்‌ 

6. புளிமா ந்தண்பூ 14. புனிமாநறுநிழல்‌ 

7. கருவிளந்தண்பூ 15. கருவிளநறுநிழல்‌ 

8. கூவிளந்தண்பூ 16. கூவிள நறுதிழல்‌ 
எனவும்‌, எனவும்‌ கொள்க. 


* தேமா புளிமா கருவிளங்‌ கூவிளமென்‌ 

ரேமா நறிந்தவற்றின்‌ அந்தத்து--நாமாண்பின்‌ 

தண்ணிழல்‌ தண்பூ நறும்பூ நறுதிழலும்‌ 

தண்ணுவிக்க -நாலசைச்சீர்‌ ஆம்‌.” 
இதன்‌ வழியே ஓட்கெ. 


*வாய்க்காலும்‌ வாய்த்தலையும்‌ மாண்ட அலைவாயும்‌ 

தீக்காப்‌ பெருந்துறையும்‌ முன்னிதிஇ- நீக்கா 

மறிவுவாழ்‌ வென்ப திடையா முதற்கண்‌ 

சுறமறிப்பின்‌ நாலசைச்சீர்‌ சொல்‌.” ம்‌ 


எனவும்‌, ல அய்‌ 


* ஆரம்‌ முறுவல்‌ அணிவட மேகலையென்‌ 
கிரிரண்டும்‌ வைத்தெண்‌ இடையாசச்‌--சேர்விக்ு 
ப முத்தும்‌ மணியும்‌ முதல்வைப்ப நாலசைச்£ீர்‌ 
பத்தும்‌இரு மூன்றும்‌ படும்‌. 
எனவும்‌ நாலசைச்சீர்க்கு வாய்பாடு கூறினார்‌ பிறரும்‌. 
குறிப்பு -உறழ்ந்து-பெருக்‌5, ஒட்டக-(சர்களைப்‌) பொருத்துக, 
Yap.—4-A 





42 யாப்பருங்கல விருத்தி 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
“ அங்கண்வானத்‌ தமரா ௪ரும்‌ 
ட வெங்களியானை வேல்வேத்தரும்‌ 
வடிவார்கூந்தல்‌ மங்கையரும்‌ 


கடிமலசேந்திக்‌ கதழ்ந்திறைஞ்சச்‌ 


ச. சிங்கஞ்சுமந்த மணியணைமிசைக்‌ ்‌ | 
ம்‌ கொங்கிவாசோகின்‌ கொழுநிழநற்கழ்ச்‌ * 


௫௯. 


is செழுநீர்ப்பவளத்‌ இரள்காம்பின்‌ 
முழுமதிபுரையும்‌ முக்குடைதிழல்‌ 
$ வெங்கண்வினைப்பகை விளிவெய்தப்‌ 


10. பொன்புனைநெடுமதில்‌ புடைவனைப்ப 
i அனதந்தசதுட்டயம்‌ அவையெய்த 
i தனந்தலையுலகுடை நவைநீங்க : 
மந்தமாருதம்‌ மருங்கசைப்ப 


நி அந்தாஅற்தபிர்‌ நின்றியம்ப 


16. இலங்குசாமசை எழுந்தலமர 
தலங்கிளர்பூமழறை நனிசொரிதர 
இனிதிருத்‌ 
தருள்நெறி நடாத்திய ஆதிதன்‌ 
திருவடி பரவுதும்‌ இத்திபெதற்‌ பொருட்டே. 1 
இக்குறளடி. வஞ்சிப்பாவினுள்‌ 2 நாலசைச்‌£ர்‌ பதினாறும்‌ முதற்கண்ணே 


வந்தன. இவை பதினாறும்‌ சிறப்பின்மையின்‌, “பொதுச்ர ? என்பது 
காரணக்குறி. 





1 இருப்பா மாலை. 2 இச்செய்யுள்‌ யா. வி. சூ. 95 உரையில்‌ சிந்தடி வஞ்சிப்பாவுக்கு 
உதாரணமாகக்‌: காட்டப்பட்டுள்ள அ. 


குறிப்பு.--* அங்கண்வானத்து ூ எனத்‌ தொடங்கும்‌ இச்செய்யுளின்‌ 11-ஆம்‌ அடியிலுள்ள 
“ அனந்தசதுட்டயம்‌ என்னும்‌ சீரையும்‌, 18-ஆம்‌ அடியிலுள்ள * மந்தமாருதம்‌ ? என்னும்‌ 
சீரையும்‌, 15-ஆம்‌ அடியிலுள்ள £ இலங்குசாமரை ” என்னும்‌ சீரையும்‌ முறையே அனந்-த- 
சதுட்‌-டயம்‌, மந்‌-த-மா-ருதம்‌, இலங்‌-கு-சா-மரை என அட்டு, புளிமாநறுநிழல்‌, 
தேமாந்தண்ணிழல்‌, புளிமாந்தண்ணிழல்‌ என்னும்‌ வாய்ப்பாடுகள கக்‌ கொள்க. சீர்‌ பச்‌ 
லிட்டிசைப்புழியும்‌ குற்றியலுகரம்‌ இடையிட்டிசைப்புழியும்‌ இங்ஙனம்‌ அசையமைதி கொள்ளல்‌ 
பண்டை வழக்கெனக்‌ கொள்க. 

கடிமலர்‌-மணமுள்ள மலர்‌ ; கதழ்ந்து-இரண்டு ; முழுமதி-பூரணச்‌ சந்திரன்‌ ;. புரையும்‌- 
ஓக்கும்‌ ; முக்குடை-(சந்திராதித்தம்‌, நித்திய வினோதம்‌, சகல பாசனம்‌ என்னுடட்‌ 
மூன்று அடுக்குள்ள (அருகக்‌ கடவுளுக்கு உரிய) குடை (சீவக. ளே244) ; விளிவெய்த-அழிய ; 
புடைஃபக்கம்‌; அனந்தசதுட்டயம்‌-(ஆன்மா நிருவாணதசையிலெய்தும்‌) அனந்தஞானம்‌ 
(கடையிலா அறிவு), அனந்த தரிசனம்‌ (கடையிலாக்‌ காட்ச), அனந்த ரீரியம்‌ (கடையிலா 
ரீரியம்‌). அனந்த சுகம்‌ (கடையிலா இன்பம்‌) என்பன (௪வக. 9846 உரை) ; நனந்தலை-அகன்ற 
இடம்‌ ; நவை-குற்றம்‌; அந்தரதுந்துபி-தேவ வாத்தியம்‌ ; நின்றியம்ப-இடைவிடாது 
ட லிக்க ; அலமர சுழல ; ஆதி-அருகக்‌ கடவுள்‌ ; சித்தி-சமணர்‌ கூறும்‌ முத்தி நிலை, 


பிம்‌: * குளிர்‌ திழற்‌£ழ்ச்‌ | அந்தரதுந்துபி, 





ச 


டி 


| 


்‌ i 


உறுப்பியல்‌_ 8% ஓத்து ல்‌ ஞ்‌ 


“பொது, சிறப்பின்மையைச்‌ சொல்லுமோ 2’ எனின்‌, சொல்லும்‌. 
என்னை 2 
“ புலமிக்‌ கவரைப்‌ புலமை தெரிதல்‌ 
புலமிக்‌ கவர்க்கே புலனாம்‌-— நலமிக்க 
பூம்புனல்‌ ஊர! பொதுமக்கட்‌ காகாதே ; * 
பாம்பறியும்‌ பாம்பின கால்‌. 1 
இதனுள்‌ பொதுவைச்‌ சிறப்பின்மைக்கட்‌ புணர்த்தார்‌ சான்றோர்‌ ஆகலின்‌. 
பிறரும்‌ நாலசைச்£ீர்‌ எடுத்தோதினார்‌. என்னை 2 
“அசையே இரண்டும்‌ மூன்றும்‌ தம்முள்‌ 
இசையே வருவன சீரெனப்‌ படுமே; 
ஈரிரண்‌ டாகியும்‌ ஓரோவிடத்‌ இயலும்‌.” 
என்றார்‌ பல்காயனார்‌. 
“நால்சை யானும்‌ நடைபெறும்‌ ; ஓசை 
சிர்நிலை எய்தலும்‌ சிலவிடத்‌ அளவே.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“நாலசைச்‌ சீரும்‌ ஒரோவிடத்‌ தியலும்‌ 
பாவொடு பாவினம்‌ பயிறல்‌ இன்றி. 
என்றார்‌ அவிதயனார்‌. 


14] ஓரசைச்சீரின்‌ பெயரும்‌ வகையும்‌ [ரூ 
ஓரசைச்‌ ீிருமஃ தோரிரு வகைத்தே, 
“என்பத என்‌ அதலிற்றோ ?' எனின்‌, 'ஓாசையினால்‌ ஆகிய சீரும்‌ பொதுச்‌ 
சீர்‌” என்று எய்‌ அவித்தலும்‌, அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொருள்‌ : ஓர்‌ அசைச்சீரும்‌ ௮ஃத--ஓர்‌ அசையினான்‌ ஆயெ சிரும்‌ 
“அஃது? என்று மாட்டெறிந்தமையின்‌ பொதச்சீராம்‌ ; ஓர்‌ இரு வகைக்தே-- 
அது நேசைச்சீரும்‌ நிரையசைச்சீரும்‌ என இரண்டு வகைப்படும்‌ [என்றா 
வாறு). 
(உ-ம்‌.) நாள்‌, மலர்‌ என்பன. 
இவை ஓாசைச்்‌சீருக்கு உதாரணம்‌ உரைத்தது, வெண்பாவின்‌ இறுதி வசை 
ஊட்டுதற்பொருட்டு. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
“பாலொடு தேன்கலந்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி ஹாறிய நீர்‌. 2 
எனவும்‌, 
“ நன்றறி வாரிற்‌ கயவர்‌ திருவுடையர்‌ 
நெஞ்சத்‌ தவலம்‌ இலர்‌.” 3 
எனவும்‌ இவற்றுள்‌ நேரசையும்‌ நிரையசையும்‌ வந்தவாறு காண்க. எனனை? 


யமி! ௪. 2 குறள்‌. 1121, 3 குறள்‌. 1072, I 
குறிப்பு -பமிறல்‌ இன்றி-கண்ணுற . நிற்றல்‌ இல்லாமல்‌ ; மாட்டெறிதல்‌-ஒரு சூத்‌ 

இரத்திற்‌ கூறிய விதியை அதனை ஒத்த சூத்திரங்கட்கும்‌ இணைத்துக்கொள்ளும்‌ ஒர்‌ உத்இி 

(நன்‌ சூ. 14). த 
பி-ற்‌ : * காகாவாம்‌ 


பதிக யாப்பருங்கல விருத்தி .. 


*இசைநிலை நிறைய. நிற்குவ வாயின்‌ 

அசைதிலை வரையார்‌ இர்நிலை பெறலே 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 

“நேர்நிரை வரினே சர்நிலை எய்தலும்‌ 

பாவொடு பிறவும்‌ ஆகும்‌ ஒரோவமி. '-2 
சான்றார்‌ அவிதயனார்‌. 

“நேரும்‌ நிரையும்‌ சீராய்‌ வ்ருதலும்‌ து ப ம்‌ 

சீரும்‌ தளையும்‌ சிதைவுழிக்‌ கொளலும்‌ 

யாவரும்‌ உணர்வர்‌ யாவகைப்‌ பாவினும்‌.? 2 : 


என்றார்‌ மயேச்சுசர்‌. 


15] முன்னே கூறப்பட்ட சீர்கள்‌ செய்யுளுள்‌ நிற்கும்‌ முறை [சா 


விரவியும்‌ அருஇயும்‌ வேணும்‌. ஓரோவழி a 
மருவியும்‌ பெறா.அம்‌ வழங்குமன்‌ அவையே. ப்‌ 


“என்பது என்‌ அதலிற்றோ?” எனின்‌, அச்‌£ர்‌ . செய்யுளகத்து நிற்கும்‌ 
முறைமை உணர்த்‌ அதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ -விரவியும்‌—(இயற்சீரும்‌ உரிச்‌சிரும்‌ செய்யுளகத்து) மயன்‌ 
கியும்‌, அருகியம்‌--(பொதுச்சர்‌] அருகியும்‌, வேறும்‌-—(இயற்சீரும்‌ உரிச்‌ரும்‌] 
வேறு வேறே ஆயும்‌ (செய்யுளகத்து வரும்‌) ; ஒரோவழி மருவியும்‌-—நிரை 
யீறாயெ நாலசைப்‌ பொஅச்சீர்‌ எட்டும்‌ வஞ்சிப்பாவினுள்ளே வரும்‌; பெறுஅம்‌ 
_வஞ்சியுரிச்‌சீர்‌ வெண்பாவினுள்‌ வரப்பெறாஅ/[ம்‌],* வழங்குமன்‌ அலையே 
அவ்வாற்றால்‌ நடைபெறும்‌ முன்‌ கூறப்பட்ட சீர்கள்‌ (என்றவாறு). 


* விரவியும்‌ அருகியும்‌ வேறும்‌ ஒரோவழி 
மருவியும்‌ பெறாது.ம்‌ வழங்குமன்‌ அவையே.” 


என்றல்லஅ, “ இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ விரவியும்‌ வரும்‌; பொதுச்சிர்‌ அருகியக்‌ 
வரும்‌ ; இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ வேறு வேறாயும்‌ வரும்‌; நிரையிறாயெ பொதுச்‌ 
சீர்‌ வஞ்சியுள்ளே வரும்‌; வஞ்சியுரிச்‌சர்‌ வெண்பாவினுள்‌ வரப்பெறா ; 
நேரீற்றியற்சீர்‌ ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவுள்ளும்‌, . வஞ்சிப்பாவின்‌ இறுதியும்‌ 
வரப்பெறா; என்று இவ்வாறு கூறிந்றிலரேனும்‌, உரையிறகோடல்‌' 4 
என்னும்‌ உத்தியானும்‌, “பிறதான்‌ முடிந்தது சானுடம்படுதல்‌ ? என்பத: 
னாலும்‌ இவ்வாறு உரைக்கப்பட்ட அ. 


“அரையளபு குறுகல்‌ மகரம்‌ உடைத்தே ; 

இசையிட னருகும்‌ தெரியும்‌ காலை. 6 
எனத்‌ தொல்காப்பியத்‌தள்‌ இன்னவிடத்அக்‌ குறுகும்‌ என்று யாப்புறுத்து3 
கூறிற்நில்லையேனும்‌, * உரையிற்கோடல்‌” என்னும்‌ உத்தி பற்றி “வகாத்தின்‌ 
பின்‌ மகரம்‌ குறுகும்‌,” ? என்று விருத்தியுள்‌ விளங்கக்‌ கூறினார்‌. அஅ போலக்‌ 
கொள்க. அவிறயத்‌ அள்ளும்‌, நகுக 











1 கொல்‌. பொ செய்‌, சூ. 27. 2, யா. வி. சூ. 94 உரைமேற்‌. 
4, 5 நன்‌-பாயி, 14: 166, தொல்‌. எழுத்‌. சூ. 18. . 
6, 7 தொல்‌. எழுத்து. சூ. 330 காண்க. - 


- ,பி-ம்‌: * இதன்பின்‌. * நேரீஈதிய. தேமா புளிமா என்னும்‌ இரண்டு இயற்‌ ரம்‌- 
ஐதீதாழிசைக்‌ கலி'பாவிலும்‌, தரவு தாழிசைகளுள்‌ஞம்‌ வரப்பெர ; வஞ்சியுள்ளும்‌ இறுதிக்‌ . 
கண்‌ பெரும்பான்மையும்‌ வரப்பெறா என்றைந்‌' கொடர்கள்‌ பழைய. பஇப்பிற்‌ காணப்பட 
இன்றன ; எனினும்‌ டைத்த ஏகேளிற்‌ காணப்படவில்லை. ச்‌ அதள 





உறுப்பியல்‌--௪ீர்‌ ஓத்து 7 3 2 ர்ச்‌ 


*முதலிடை அனிதாப்‌ பல்லிதழ்‌ மூக்கிவை வண அமல்‌ க 
வன்மை முதலாம்‌ மும்மையும்‌ பிறக்கும்‌.” 
எனப்‌ பொது வகையாற்கூறி, இன்னவிடத்து இன்ன எழுத்துப்‌ பிறக்கும்‌ 
என்று விருத்தியுள்‌ விளங்கக்‌ கூறினார்‌. அது போலக்‌ கொள்க. 


இது பொருந்தாது. 
“வகார மிசையும்‌ மகாரம்‌ குறுகும்‌! 1 
என்று போக்கிச்‌ சொன்னார்‌ ஆகலானும்‌, இன்னவிடத்து இந்த எழுத்துப்‌ 
பிறக்கும்‌ என்று கணக்கியலுட்‌ புறதடை எடுத்தோதினார்‌ அவிதயனார்‌ 
ஆகலானும்‌, இத்‌ நாலுடையாரும்‌ மாஞ்£ர்‌ கலியுட்புகா” 2 என்னும்‌ இதன்‌ 
புறநடையானும்‌, 
“ நாலசைச்சீர்‌ வெண்பாவில்‌ நண்ணா ; அயற்பாவில்‌ ல்‌ 
நாலசைச்சீர்‌ நேரீற்ற நாலிரண்டாம்‌ ;-நாலசைச்சீர்‌ 
ஈறுநிரை சேரின்‌ இருநான்கும்‌ வஞ்சிக்கே 
கூறினார்‌ தொல்லோர்‌ குறித்து. 
என்னும்‌ புறநடையானும்‌, பிறவாற்றானும்‌ விளங்கக்‌ கூறினார்‌ என்க. 


இனிப்‌ பிற நாலுட்‌ கூறுமாறு : டு 
“ இயற்சீர்‌ உரிச்சீர்‌ எனவிரு £ரும்‌ 
மயக்க முறைமையின்‌ நால்வகைப்‌ பாவும்‌ 
இனத்தின்‌ மூன்றும்‌ இனிதின்‌ ஆகும்‌.” 
“ உரிச்சீர்‌ விரவ லரயு மியற்சீர்‌ 
நடக்குன ஆசிரி யத்தொடு வெள்ளை 
அந்தம்‌ தனியாய்‌ இயற்சீர்‌ கலியொடு 
வஞ்சி மருங்கின்‌ மயங்குதல்‌ இலவே.” 
“ நாலசை யானடை பெற்றன வஞ்சியுள்‌ 
ஈரொன்‌ நிணைதலும்‌ ஏனுழி ஒன்றுசென்‌ 1 ! 
மூகலும்‌ அந்தம்‌ இணையசை வந்தன 
கூறிய வஞ்சிக்‌ குணத்த ஆகலும்‌ 
ஆகுன என்ப அறிந்தி னோரே. 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


“நேரிற்‌ நியற்சர்‌ கலிவயின்‌ இலவே ; 
வஞ்சி மருங்கினும்‌ இறுதியின்‌ இலவே.” } 


ய 


என்றார்‌ நற்றத்தனார்‌. 





1 தொல்‌. எழுத்‌. சூ. 980. 2 யா. கா. காரிகை, &0, 
குறிப்பு.-யாப்புறுத்துக்‌ கூறல்‌-வலியுறுத்துக்‌ கூறுதல்‌. 


நண்ணா-பொருந்தா ; தொல்லோர்‌-பழைய ஆசிரியர்கள்‌ ; இனத்தின மூன்‌ ல 
பாலினங்களாதிய தாழிசை துறை விருத்தம்‌-என்னும்‌ மூன்று ; ்‌ : 


தனியாய்‌-நேரசையாய்‌ ; ஏனுழி-பிறவிடத்து ; இணையசை- நிரையசை, 


சச்‌ பல அல்ப யாப்பருங்கல விருத்தி 


ie ஒன்றி வரினும்வெண்‌ சீரும்‌ 
ஆசிரிய அடியுட்‌ குறுகும்‌ என்ப.” 


“ அகவலுள்‌ தன்சீர்‌ வெண்சீர்‌ ஒருங்கு 
புகலிற்‌ கலியுடன்‌ பொருந்தும்‌ என்ப,” 


“ வஞ்சியு னாயின்‌ எஞ்சுதல்‌ இலவே 


“ இயற்சீர்‌ இறுதிநேர்‌ இற்ற காலை 
வஞ்சி யுள்ளும்‌ வந்த தாகா ; 
ஆயினும்‌ ஒரோவிடத்‌ தாகும்‌ என்ப. 


என்றார்‌ பல்காயனார்‌. 


“கலித்தளை அடிவயின்‌ நேரீற்‌ றியற்சர்‌ 
நிலைக்குரிக்‌ தன்றே தெரியு மோர்க்கே” 1. 


“வஞ்சி மருங்கினும்‌ இறுதி தில்லா.” 2 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


“உரிமை இயற்சீர்‌ மயங்கியும்‌ பாறான்‌ * 
இருமை வேறியல்‌ வெண்பா வாதியும்‌ 
வருமெனும்‌ வஞ்சி கலியினேர்‌ இற்ற 
இயற்சீர்‌ ஆகா என்மனார்‌ புலவர்‌. 
* நிரையிறும்‌ நாலசை வஞ்சி யுள்ளால்‌ 
விரவினும்‌ நேரீற்‌ நல்லவை இயலா. 
என்றார்‌ அவிதயனார்‌. 
fr “நேற்‌ நியற்சீர்‌ கலிவயிற்‌ சேரா ; 
ட்‌ நிளையிற நின்ற நாலசை எல்லாம்‌ 
வசைதல்‌ வேண்டும்‌ வஞ்சியில்‌ வழியே.” 


என்றார்‌ மயேச்சார்‌. 


இவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
்‌ * இருதோக்‌ கிவளுண்க ணுள்ள தொருதோக்கு 
ல்‌ நோய்நோக்கொன்‌ நந்தோய்‌ மருந்து.” 8 
என வெண்பாவினுள்‌ இயற்சீரும்‌ உரிச்‌சரும்‌ விரவி வந்தன. 





ககக மார்‌ 


 1தொல்‌ பொ.செய்‌.சூ25. தொ.பொ.செம்‌. சூ. 26 3 குறள்‌. 1091 
ஜி-ம்‌: * பதினான்‌. 
 குறிப்பு-வரைதல்‌ வேண்டும்‌- நீக்குதல்‌ வேண்டும்‌ ; கிரவி-கலந்சு. 


உணுப்பியல்‌--சர்‌ ஓத்து பன ட பத 


“கொங்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சிறைத்‌ அம்பி ! 

காமம்‌ செப்பாது கண்டது மொழிமோ : 

பயிலியது கெழீஇய நட்பின்‌ மயிலியற்‌ 

செறியெயிற்‌ றரிவை கூந்தலின்‌ 

நறியவும்‌ உளவோதீ அறியும்‌ பூவே?” 1 
இவ்வாசிரியத்‌ துள்‌ இயற்சீரும்‌ உரிச்‌€ரும்‌ விரளி வந்தன. 


£ அடலணங்கு * கழற்செவ்வேல்‌ அலங்குதார்ச்‌ ர செம்பியன்‌ ஐன்‌ 
கெடலருங்‌ கிளர்வேங்கை எழுதித்தம்‌ உயிசோம்பா 
அடல்சமத்‌ அருத்தெழுந்த ஒன்னாக பல்லாசர்‌ 
கடகஞ்சேர்‌ திரண்முன்கை கயிற்றோடும்‌ வைநனவே.' 
இக்‌ கலியுள்‌ இயற்சிரும்‌ உரிச்சிரும்‌ விரவி வந்தன. 


“ தாழ்பொழிற்‌ றடமாஞ்சினை 

விழ்குயிற்‌ பெடைமெலிவிளைக்‌ 

கண்டெழும்‌ அளர்சிறகிற்‌ 2 

சென்றணைந்து சேவலாற்றும்‌ 

செழுநீர்க்‌ 

கழனி யூரன்‌ கேண்மை 

மகிழ்நறுங்‌ கூந்தற்‌ கலரா னாதே. 
இவ்வஞ்சியுள்‌ இயற்சீரும்‌ உரிச்‌சரும்‌ மயங்கி வந்தன. 


இனிப்‌ பொதுச்சீர்‌ அருகி வருமான : 


“அலரிதாறு அவர்வாய்‌ அமர்த்த ர நோக்கின்‌ 
நன்னுதல்‌ அரிவை ம 





எனவும்‌, 
“இன்னுயிர்‌ தாங்கும்‌ மனகை யோளே | ்‌ 
எனவும்‌, பது இங்க்‌ 
1 குறுந்‌. i 
பி-ம்‌ : * அடல்‌ வணங்கு 1 அணங்குதார்ச்‌ 1 அளருஞ்சிறூற்‌. ர்தீ 
| மதுகையோனே. க்ப்‌ 


குறிப்பு :--அடல்‌ அணங்கு-பகைவரை வருத்துகின்ற ; அலங்குதார்‌-அசைகின்‌ பந 
மாலை ; செம்பியன்‌-சோழன்‌ ; வேங்கை-புலி (இங்கு அதன்‌ வடிவத்தை கண்ட 
ஓம்பாது-பாதுகாக்காமல்‌ ; உடல்‌ சமம்‌-பொருநன்ற போர்‌ ; உருத்து-கோபித்து : ஒன்னா ப 
(தன்னுடன்‌ மனம்‌) பொருந்தாத ; சமிற்றோடும்‌ வைன தளையுண்டன. 5 
இனை-இளை ; வீழ்‌ குயில்‌-விரும்புகன்ற குயில்‌ ; பெடை-பெண்‌ குயில்‌ ; மெலிவு 
வருத்தம்‌; உளர்‌ சிறகு-கோது?ன்ற சிறகு ; கேண்மை மகிழ்‌-உறவை விரும்புஒன்ற 2 
நறுங்கூந்தற்கு-நறிய கூந்தலையுடையாட்கு ; அலர்‌ ஆனாது-பலரறிந்து கூறும்‌ பழிச்‌ சொல்‌ 
ங்காது. 
்‌ அரு£-அருமையாய்‌ ; அலரி நாறு துவர்வாய்‌-பூப்போலும்‌ செய்ய வாய்‌ ; 
நோக்கு-மாறுகொண்ட பார்வை ; நன்னுதல்‌-அழகய நெற்றி. 
்‌ மதுகையோன்‌--வலியவன்‌, 


அமர்த்த 





8 யாப்பருங்கல விருத்தி 
“அந்தண்‌ சாந்தமோ டகில்மரம்‌ தொலைச்சிச்‌ 
செற்துதைய உழுத * செங்குரற்‌ சிறுதினைப்‌ 
படுங்கிளி ர நம்மொடு கடியும்‌ 
நெடுவரை காடர்க்கு நேர்ந்தனர்‌ எமரே. 


எனவும்‌ இவ்வாசிரியத்துள்‌ நாலசைச்சீர்‌ வந்தது. 


 இசைந்துதிரைந்து நிரைவரத்‌ இண்முத்தம்‌ கரைவாங்க 
திசைந்துநிசைந்து ெஅஃபச்சியர்‌ நெடுங்கானல்‌- விளையாடவும்‌ 
கண்டல்வண்டற்‌  கழிபிணங்கிக்‌ கருநீல மதுவுண்ணவும்‌ ர்‌ 
கொண்டஜஞெண்ட ர மணற்குன்றிற்‌ பண்ணையாயம்‌ குடிகெழுவவம்‌ 
போதணிந்த .பொழிற்புன்னப்‌ பாரரைப்பெண்ணைப்‌ படுஅழறையெம்‌ 
தூ.தணிந்த வண்டுண்சண்ணிக்‌ அறைவனெங்கள்‌ அறைவனே.! 


இக்கலியுள்‌ நாலசைச்சீர்‌ வநகத. 


* செங்கண்மேது கரும்புழக்கி 

அங்கண்ணீலத்‌ தலாருத்திப்‌ 

பொழிற்காஞ்சி நிழற்றுயிலும்‌ 
செழுநீர்‌, 


தல்வயற்‌ கழனி நூரன்‌ | 
புகழ்தல்‌ ஆனாப்‌ பெருவண்‌ மையனே. 
இவ்வஞ்சியுள்‌ நாலசைச்சீர்‌ வந்தது. 


* இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌, தன்கேளிர்‌ 
துன்பம்‌ துடைத்தூன்றும்‌ காண்‌. 1 
எனவும்‌, 


“தாம்வீழ்வார்‌ தம்விழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 
காமத்துக்‌ காழில்‌ கனி. 2 
எனவும்‌ எரும்‌ இவ்வெண்பாக்களின்‌ இறுதிக்கண்‌ ஓரசைப்‌ பொதஜுச்சிச்‌ 
வந்தன. க: 


1. குறள்‌. 615. 2. குறள்‌. 1191. 


* செந்து இதையாதுமுத, ர படுகிஸி,  மதுவீழவும்‌. $ கொண்டமண்ட. 
| நல்வயலூரன்‌ கேண்மை. 


சாந்தம்‌-சந்தனம்‌ ; தொலைச்‌சி-அழித்து ; செந்து-அணு ; குரல்‌-கதிர்‌ ; படும்‌-(வந்து) 


படியும்‌ ; கடியும்‌-ஒட்டும்‌ ; வரைநாடர்‌-குறிஞ்சி த தலைவர்‌ ; எமர-எம்‌ சுற்றத்தார்‌ ; A 


நேர்ந்தனர்‌-!ம ணமுடிக்க) இயைந்தனர்‌. 


திரைந்து திரைந்து-சுருண்டு ஈருண்டு:; ளைச்சியர்‌-வலைச்‌சயர்‌ ; கானல்‌-கழி க்கரை ; 
கண்டல-தாமை, மது-தேன்‌ ; ஞெண்டநண்ரகளையுடைய ; பண்ணை ஆஃம்‌-மகளணிர்‌ கூட்டம்‌; 
கெழவ -நிறைய . பராரை: பெண்ணை. பரத்க அடமரத்தையுடையப்‌! னை : கூடை -வுண்ஃமி நல்‌ 


ட்‌ ... தல்‌ நிலத்‌ தலைவன்‌. 
ட்ட மேஇ-எருமை ; ; உழக்கி-மிதித்து? அம்‌ கண்‌ நீலம்‌-அழூய கண்‌ போலும்‌ நீலோற்‌ 


மலம்‌ ; அலர்‌-மலர்‌ ; காஞ்சி-ஆற்றுப்‌ பூவரசு ; ஊரன்‌-மருத நிலத்‌ தலைவன்‌, 


mails i cn 


i 


க்‌ க 





உறுப்பியல்‌— சர்‌ : ஓத்னு. . - பி்‌ 


“ஊழி நீ; உலகு நீ; உருவும்‌ நீ; அருவும்‌ தீ. £ 1 


என்னும்‌ அம்போதரங்க உறுப்பின்கண்‌ ஓரசைப்‌ பொனதுச்சீர்‌ வத்தன. 


[கலி விருத்தம்‌. / 
கை விரிந்தன. காந்தளும்‌ பூஞ்சுனை 
மை விரிந்தன தீலமும்‌ வான்செய்கண்‌ * 
மெய்‌ விரிந்தன வேங்கையும்‌ சேர்ந்துதேன்‌ 7 
தெய்‌ விரிந்தன நீளிருங்‌ குன்றெலாம்‌. ” 2 


எனவும்‌, 


க. [கலி விருத்தம்‌. 


“குர வணங்கிலை மாவொடு சூழ்கசைச்‌ 

சா வணம்மிது தானனி போலுமால்‌ 

அர வணங்குவில்‌ ஆண்டகை சான்றவன்‌ . 
பிரி வுணர்ந்துழி வாரலன்‌ என்செய்கேச !3 


எனவும்‌ பாவினங்களுள்‌ முதற்கண்‌ தேசசைப்‌ பொதுச்சீரும்‌, நிசையசைப்‌ 
பொதுசிரும்‌ வந்தன. 


இனி, இயற்சீரும்‌ உரிச்‌ரும்‌, வேறு வேறு வருமான : 
“கெறுக தெறுக தெறுபகை தெற்றாற்‌ 
பெறுக பெறுக பிறப்பு.” 4 
இஃது இயற்சீரான்‌ வெண்பா வந்தது. 


“பூம்பாவாய்‌ ! நீயொருதாட்‌ பூம்பொழில்வாய்‌ வற்தாயை 
யாம்பாவை வேண்டினமோ ஏன்று.” ர 


என உரிச்சீசான்‌ வெண்பா வந்தத. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“ மருந்தெனின்‌ மருந்தே வைப்பெனின்‌ வைப்பே 
அரும்பிய சுணங்கின்‌ அம்பகட்‌ டிளமுலைப்‌ 
பெருந்தோள்‌ அணுகிய அசுப்பிற்‌ 
கல்கெழு கானவர்‌ தல்குது மகளே. ௪ 


இஃது இயற்சீசான்‌. ஆசிரியம்‌ வந்தது. 





1 விளக்கத்‌; தனார்‌ பாடல்‌; யா. வி. 83 உரைமேற்‌, 2 சூளா. நாடு. 11; ட்‌ வி: 
15 உரைமேற்‌. 3 யா, வி. 15, 94 உரைமேற்‌. 4 யா. வி. 95 உரைமேற்‌ - 
5 குறுந்‌. 71. மற்‌, 





பி-ம்‌.*வான்செய்‌ நாண்‌, 1 சோர்ந்ததேன்‌ 1 என்த ஆபியா 
4 

2651 ட்‌... 

x 


க அட்ட ட. ட்ட 





77 யாப்பருங்கல விருத்தி 
[தாவு கொச்சகம்‌. 7 
“செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிந்த சினவாழி 
முல்லைத்தார்‌ மறமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ இடைதழையும்‌ மதியம்போல்‌ 
மல்லலோங்‌ கெழில்யானை மருமம்பாய்த்‌ தொளித்ததே..1 
இது வெண்பாவுரிச்சீசானே கலி வந்தத. 


[குறளடி வஞ்சிப்பா. | 

ன்‌ எல்லாரும்‌ எத்தமக்கே 
நல்லறிவே உள'வென்பர்‌ ; ்‌ ப்‌ 
தல்லார்கள்‌ நனிகெரியின்‌ ்‌ | ்‌ 
கல்லாரும்‌ கற்றாரும்‌ ்‌ 
சொல்லாலே வெளிப்படுவர்‌ ; பட்டன்‌? 

அதனால்‌, & 
ட்‌ மண்மிசை மாண்ட கற்பின்‌ 

விண்ணொடு வீடு விளைக்குமால்‌ அதுவே. ” 
இது வெண்பாவுரிச்சசானே வஞ்சி வந்த. 


[குறனடி வஞ்சிப்பா. ] 
“பூந்தாமரைப்‌ போதலமாத்‌ 
தேம்புனலிடை மீன்றிரிதா * 
வளவயலிடைக்‌ களவயின்மகிழ்‌ { 
வினைக்கம்பலை மனைச்சிலம்பவும்‌ | ்‌ ப்‌ 
மனைச்சிலம்பிய மணமு சொலி ன்‌ ்‌ 
வயற்கம்பலைக்‌ கயலார்ப்பவும்‌ ்‌ 5 ! 

தாளும்‌, 

மகிழும்‌ மகிழ்தாங்‌ கூரன்‌ 
புகழ்தல்‌ ஆனாப்‌ பெருவண்‌ மையனே. ” 2 


இது வஞ்சியுரிச்சீசானே வஞ்சி வந்தது. 


“விரவியும்‌ அருகியும்‌ வேறும்‌ ஒரோவழி” என்னாது, “மருவியும்‌? என்று 
மயங்க வைத்தமையால்‌, வெண்பாவினுள்‌ நாலசைச்சீர்‌ வாரா; கலியுள்ளும்‌ 
பெரும்பான்மையும்‌ சூற்றுகரம்‌ வந்தழியன்றி வாரா; வஞ்ியுள்‌ குற்றுகரம்‌ 
வாராதேயும்‌ வரப்பெனும்‌ ; வஞ்சியுள்‌ இரண்டு நாலசைச்ச£ீர்‌ ஓடியுள்‌ அருகிக்‌ 
கண்ணுற்று நிற்கவும்‌ பெறும்‌ ; அல்லனைவற்றுட்‌ பெரும்பான்மையும்‌ ஓாடியுன்‌ 
ஒன்றன்றி வாரா ; இரண்டு வரினும்‌ இயற்சீர்‌ ஆயின்‌, இடையிட்டு வரும்‌; 
ஓசசைச்சிர்‌ பெரும்பான்மை வெண்பாவின்‌ இறுதிக்கண்ணும்‌, அம்போதரங்க 
உறுப்பின்கண்ணும்‌ வரும்‌; உரிச்கரானே ஆசிரியம்‌ பயின்று வாசா; இயற்‌ 
ரானே வஞ்சியும்‌ கலியும்‌ பயின்று வாரா. 





OH SY 

1 யா. லி, 20, 32, 78, 86 உரைமேற்‌. இது தக்கயாகப்‌ பரணி (1930 பதிப்‌. பக்‌. 259) - 
விசேடக்‌ குறிப்பில்‌ சூளாமணிச்‌ செய்யுளென டாக்டர்‌ சாமிநாதையரவர்களால்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 2 யா. வி. 9, 21, 90. உரைமேற்‌, 


பி-ம்‌,-*மீன்றிரிதகும்‌, 


உனுப்பியல்‌-—ீர்‌ ஓத்து 62. 


இனி, ஒரோவழி மருவியும்‌ வருமாறு : ; 
 நின்றுதின்றுளம்‌ நினைபுநினைவொடு 
தீடுதெருமரு நிறைசெலச்‌ செல : 
இவளின்றுதன தெழில்வாடவும்‌ ்‌ 
தறுமாந்தளிர்‌நிறத்‌ தகைபிறக்கெற்‌ 
தண்முகைமென்குழற்‌ பெருந்தடங்கண்‌ 
பூவுறுறலத்தொலைற்‌ தினியா ற்றலள்‌ ்‌ 
செலச்செலவூசலர்‌ செவிசுடச்சுடமுகிழ்‌ ்‌ ்‌ 
முகிழ்ப்பயலாரறி வுறுப்பவு நீடினே 
தெரிவொடு கெழுமிய திருதலம்‌ 
புரிவொடு கெழுவுக புன்தா மோயே/* 
இக்‌ குறளடி வஞ்சிப்பாவினுள்‌ திரையிறாகயெ நாலசைப்‌ பொனுச்சீர்‌ எட்டும்‌ 
வத்தன. 
“பெறாஅம்‌ என்ற உம்மையான்‌, வஞ்சியுரிச்‌சீர்‌ வெண்பாவினுள்‌: வா.:9 


மையும்‌, நேரிற்றியற்சர்‌ ஓத்தாழிசைக்‌ கலிப்பாவினுள்‌ வாராமையும்‌, மேதி 
காட்டியவற்றுள்ளும்‌ பிறவற்றுள்ளும்‌ காண்க, 


“சடர்த்தொடீஇ ! கேளாய்‌ : தெருவினா மாடும்‌ 
டு மணற்சிற்றில்‌ காலிற்‌ இதையா அடைச்சிய 


டக 


கோதை பரிந்து வரிப்பற்து கொண்டோடி 
நோ தக்க செய்யும்‌ சிறுபட்டி. மேலோர்நாள்‌ 
அன்னையும்‌ யானும்‌ இருந்தேமா, “ இல்லிசே / 
உண்ணுநீர்‌ வேட்டேன்‌ ?, எனவநற்தாற்‌ கன்னை 
அடர்பொற்‌ சிரகத்தால்‌ வாக்கிச்‌ “ சுடரிழாய்‌ / 
உண்ணுநீர்‌ ஊட்டிவா ?, என்றாள்‌ ; எனயானும்‌ 
தன்னை அறியாத சென்றேன்‌; மற்‌ நறென்னை . 
வளைமுன்கை பற்றி நலியத்‌ தெருமந்திட்டு, 

“அன்னாய்‌ ! இவனொருவன்‌ செய்தஅகாண்‌ !” என்றேனா, 
அன்னை அலறிப்‌ படர்தாத்‌ தன்னையான்‌ 

“உண்ணுநீர்‌ விக்கனான்‌ , என்றேனா, அன்னையும்‌ 

தன்னைப்‌ புறம்பமித்‌து நீவமற்‌ றென்னைக்‌ 

கடைக்கணாற்‌ கொல்வான்‌ போல்‌ நோக்‌ தகைக்கூட்டம்‌ 
செய்தானக்‌ கள்வன்‌ மகன்‌.” 1 


இத்தக்‌ கலிவெண்பாவினுள்‌ நேரிற்றியற்சர்‌ வந்தது. 


“புன்காற்‌ புணர்மருதின்‌ 
போதப்பிய புனற்றாமரை ! 2 


எனவும்‌,. 
ள்‌ தேந்தாட்‌ டீங்கரும்பின்‌ ” 3 
எனவும்‌, 
2 பூற்தாட்‌ புனற்ருமசை * 4 
எனவும்‌, 


உவமம்‌ பவான்‌ ப பதவ வ ய மவ அய வ்‌ னைக வுவ வைக தாக ககக கை ன்தில்வ வை யல்கைங்கலை அவிவுத வனாக அவன்‌ வல்வை காள்‌ க்ககைடகதை அ வைள வனை 


62 4 யாப்பருங்கல விருத்தி 


“வார்காற்‌ செழுங்கழுதீர்‌ ? ல. 
எனவும்‌, 
“வென்றி கொண்டை ” 
எனவும்‌, ்‌ 
வஞ்சியடி. முதற்கண்‌ நேரிற்று இயற்சீர்‌ வத்தது. 
“எழிலார்‌ சமயம்‌ 
முறிகொண்‌ டறையும்‌ முரல்வாய்ச்‌ ௬ுரும்பின்‌ ? 
எனவும்‌, 
“காமர்‌ கடும்புனல்‌: கலந்தெம்மோ டாடுவாள்‌ ” 1 
எனவும்‌ கொச்சகக்‌ கலியுள்ளும்‌ தேரீற்று இயற்சீர்‌ வத்த. 
* உடைமணியசை யுருவக்‌ குப்பாயத்‌அ ? 
என வஞ்சியடி நடு நேரீற்று இயற்சீர்‌ வந்தத. 
அள்ளற்பள்ளத்‌ தகன்சோ ணாட்டி 
வேங்கைவாயில்‌ வியன்குன்‌ நூசன்‌ * 
என்னும்‌ முச்சிரடி. வஞ்சியுள்‌ * நேரீற்று இயற்சீர்‌ சிறுபான்மை வத்‌த௮. 
“மண்டிணிந்த நிலனும்‌ 
திலனேந்திய விசும்பும்‌ ்‌ ்‌ - J 
விசும்புதைவரு வளியும்‌ ப்தி 5 
வளித்தலைஇய தீயும்‌ 3 
தீழமூரணிய நீரும்‌.” 2 
எனவும்‌, ந - வ ம்‌ 1 ர 
“பொன்புனைந்த தகரும்‌ i 
தகர்சூழ்ந்த எயிலும்‌ tos 
எயிலேந்திய கண்ணும்‌ 
கண்ணேந்திய குணனும்‌ ” 
எனவும்‌ இவ்‌ வஞ்சியடி. இறுதி தேரீற்று இயற்சீர்‌ சிறுபான்மை வத்த. 


இனிப்‌ பாவினத்துள்‌ விரவி வருமாறு : i 
“போதார்‌ நனும்பிண்டிப்‌ பொன்னார்‌ மணியணையான்‌ ல்‌, 
தாதார்‌ மலரடியைத்‌ தணவாது வணங்குவார்‌ 
திதார்‌ வினைகெடுப்பார்‌ சிறந்து. 3 

இவ்வெள்ளொத்தாழிசையுள்‌ இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ வந்தன. 
* நன்பி தென்று திய சொல்லார்‌ TY & 
முன்பு நின்று முனிவ செய்யார்‌ 
அன்பு வேண்டு பவர்‌.” 


இவ்வெள்ளொத்தாழிசை இயற்சிரானே வந்தத. 








1 கலி. 89; யா. வி. 86 உரைமேற்‌. 2 புறம்‌ 2 : 1-5. 3 யா. லி. 66 உரைமேற்‌, 
பி-ம்‌.--*இக்குறியின்‌ பின்‌ *நடு ஊரே என்னும்‌' பொருத்தமில்லாத்‌ தொடர்‌ எடுகளிற்‌ 
காணப்படுன்றது, ர்‌ நண்பி. 1 முனிவு. 


2 = 


உறுப்பியல்‌--£ர்‌. ஓத்து A in 


“வாராரே என்றென்று மாலைக்கண்‌ தனிதஞ்சாய்‌ 
ஊராரே என்றென்றும்‌ நன்கு உரைசொல்லி 
யார்யாரே என்றாளே யாய்‌. 


என உரிச்‌சரோனே வெள்ளொத்தாழிசை வத்தது. 


“குழிலிசைய வண்டினங்கள்‌ கோழிலைய செங்காத்தட்‌ குலைமேற்‌ பாய 
£ அழலெரியின்‌ மூழ்னெவால்‌ அந்தோ அளிய? என்‌ றயல்வாழ்‌ மத்தி 
கழல்வனபோல்‌ * நெஞ்சகைந்து ர்‌ கல்லருவி தூஉம்‌ 
நிழல்வசை தன்னாடன்‌ தீப்பனோ அல்லன்‌. 1 

இவ்‌ வெண்டுறையுள்‌ இயற்‌ரும்‌ உரிச்சீரும்‌ விரவி வந்தன. 


“ அங்குலியின்‌ அவிசொளியால்‌ அருண மாகி 
அணியாழி மாகதத்தாற்‌ பசுமை கூர்த்த 
்‌ மங்கலஞ்சேர்‌ நாபுசத்தால்‌ அரவம்‌ செய்யும்‌ 
மலரடியை மடவன்ன மழலை ஓவாச்‌ 
செங்கமல வனமென்று திகைத்த போழ்தில்‌ 
தேமொழியால்‌ தெருட்டுதியோ செலவி னாலோ 
தொங்கலர்பூங்‌ கருங்கூந்தல்‌ சுடிகை நெற்றிச்‌ 
சுந்தரிநிற்‌ பணிவார்க்கென்‌ துணிவு தானே.” 2 
இவ்‌ வாசிரிய விருத்தத்‌. தள்‌ இயற்சீரும்‌ உரிச்சிரும்‌ விரவி வந்தன. 
பிற பாவினங்களுள்ளும்‌ இயற்சீர்‌ உரிச்சீர்‌ விரவவும்‌ பெறும்‌. 
இனிப்‌ பொஜுச்சீர்‌. பாவினத்துள்‌ அருகி வருமாறு : 
* இருநெடுஞ்‌ செஞ்சுடர்‌ எஃகமொன்‌ தேத்தி இரவில்வந்த 
! அருதெடுங்‌ காதற்கன்‌ றேதரற்‌ பாலதல்‌ லாதுவிட்டாத்‌ 
கருநெடு மால்கடல்‌ ஏத்திய கோன்கயல்‌ சூடுதெற்றிப்‌ 
பெருநெடுங்‌ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே. * 3 
இக்கலித்துறையுள்‌ நாலசைச்சீர்‌ வந்தது. 


“ உரிமை யின்கண்‌ இன்மையால்‌ "௭ 
அரிமதர்‌ மழைக்‌ கண்ணாள்‌ 
செருமதி செய்‌ தீமையால்‌ 
பெருமை கொன்ற என்பவே. 4 
என்னும்‌ இவ்வஞ்சி விருத்தத்துள்‌ ஓரசைப்‌ பொதுச்சீர்‌ வந்தது. 
“கை விரிந்தன காந்தளும்‌ பூஞ்சுனை 
மை விரிந்தன நீலமும்‌ வான்செய்கண்‌ 
மெய்‌ விரிந்தன வேங்கையும்‌ சேர்ந்துதேன்‌ 
நெய்‌ விரிந்தன நீளிருங்‌ குன்றெலாம்‌. 


எனவும்‌, 





1 யா. வி. 67 உரைமேற்‌. 2 யா. வி.94 உரைமேற்‌. 3 யா. வி, 94 உரைமேற்‌ 
4 யா. வி, 21 உரைமேற்‌. த 


பி-ம்‌. *கலுழ்வனபோல்‌. * நெஞ்சு அயர்ந்து. 


டக யாப்பருங்கல விருத்தி 


“குர வணங்கிலை மாவொடு சூழ்கரைச்‌ 

சர வணம்மிது தானனி போலுமால்‌ 

அர வணங்குவில்‌ ஆண்டகை சான்றவன்‌ 

பிரி வுணர்ந்துழி வாரலன்‌ என்செய்கோ !” 
எனவும்‌ வரும்‌ இக்கலி விருத்தத்துள்‌ அடிதோறும்‌ ஓரசைப்‌ பொதுச்சிச்‌ 
வந்தது. “இவற்றை வகையுளி சேர்த்துக்கொள்க !”1 என்பாரும்‌ உளர்‌. 1) 


76] . தேர்நடு வஞ்சியுரிச்சீர்‌ கலியுளும்‌ ஆசிரியத்துல்‌ வருதல்‌ [எ 


நிரைநடு இயலா வஞ்சி உரிச்சீர்‌ 
கலியினோ டகவலிற்‌ கடிவரை இலவே. 





“என்பது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, விதி வகையான்‌ விலக்குதல்‌ நூதலிற்று. 


இதன்‌ பொருள்‌: நிரை நடு இயலா வஞ்சி உரிச்‌சீர்‌- நேர்‌ நடுவாயெ 
“தேமாங்கனி, புளிமாங்கனி ” என்னும்‌ வஞ்சி உரிச்‌சீர்‌, கலியினோடு அகவலில்‌ 
கடிவரை இலவே--கலியுள்ளும்‌ ஆகிரியக்‌ அள்ளும்‌ வரப்பெறும்‌ (என்றவாறு). 
அகவல்‌ என்பது ஆசிரியத்தைச்‌ சொல்லுமோ ?” எனின்‌, சொல்லும்‌. 
என்னை 2 
“அகவல்‌ என்ப தாசிரியப்‌ பாவே. ” 


என்பது சங்கயாப்பு ஆகலின்‌. 


மேற்‌ சூத்திரத்துள்‌ 2 “ உரிச்‌சீரும்‌ இயற்சீரும்‌ விரவியும்‌ வரப்பெறும்‌ செய்‌ 
யுளகத்‌அு,' என்றதனால்‌, இப்பொருள்‌ முடிய வைத்துப்‌ பெயர்த்தும்‌ சூத்திரம்‌ 
ஓதிய அதனால்‌, “ கலியுள்ளும்‌ ஆகிரியத்துள்ளும்‌ வஞ்சி உரிச்சீர்‌ வருகின்‌அழி 
திசை நடு இல்லாதன வருக,” என்பது பயன்‌. எனவே, “நிரை நடுவாயெ 
* கூவிளங்கனி, கருவிளங்கனி என்னும்‌ இரு சீரும்‌ வாரற்க.? என்னு விலக்கப்‌ 
பட்டது ஆகலின்‌, இதனை £ நியமச்சூத்திசம்‌ * என்க. என்னை ? முன்‌ ஒன்றினால்‌ 
முடிய வைத்துப்‌ பின்னும்‌ அதனையே எடுத்துக்கொண்டு விதிமுகத்தான்‌ 
விலக்குவதாஉம்‌, விலக்கும்‌ வகையான்‌ விதிப்பதாஉம்‌ நியமச்சூத்திரம்‌ 3 
ஆகலின்‌. 


வசலானு : 
[ தசவு./ 


“புனற்படப்பைப்‌ பூந்தாமரைப்‌ போதுற்ற புஅநீருள்‌ 
இனக்கெண்டை இசைதேரிய இருஞ்சிறைய மடநாரை 
கழுநீரும்‌ குவளையுமங்‌ கரும்பினொடு காய்நெல்லும்‌ 
பழுநீருள்‌ ஓடித்தேறும்‌ பழனஞ்சூழ்‌ ஊர ! கேள்‌ : 


[தாழிசை.] 
£ வடித்தடங்கண்‌ பனிகூர வால்வனைத்தோள்‌ பசப்பெய்தஜ்‌ 
அடிக்கியையும்‌ அண்ணிடைவாய்த்‌ அன்னாஅ அறப்பாயேல்‌ 





1 வகையுளி சேர்த்தால்‌ : “கை விரிந்தன காந்தளும்‌ பூஞ்சுனை” of 
ணங்கலை மாவொடு சூழ்கரை” எனவும்‌ இயற்சீராதல்‌ காண்க. ன்‌ வி. 152) ன்‌ 
பாயிர உரை நோக்குக. ல்‌. 


உறுப்பியல்‌--சர்‌ ஓத்து 65 


பொடித்தகன்ற வனமுலையாள்‌ யுலம்பலும்‌ புலம்பாளோ 2 1 
“வண்டுற்ற நறுங்கோதை வால்வளைத்தோள்‌ மெலிவெய்தப்‌ 
பண்டுற்ற எழில்வாடப்‌ பரியாது அறப்பாயேல்‌, 

உண்டுற்ற காதலின்‌ உள்ளாகி இருப்பாளோ 22 
“வேய்தடுக்த மென்றோஷம்‌ மேனியும்‌ விளர்ப்பெய்த 
நீவிடுத்தாங்‌ கொண்டுபொருட்கே நீங்குதல்‌ நினைப்பாயேல்‌, 


பு ஆய்மலர்க்கண்‌ பனிகூர ஆவியும்‌ உள்ளாமோ 23 


“ எனவாங்கு, [ தனிச்சொல்‌. ] 


[சுரிதகம்‌. ] 
£ குவலா உண்கண்‌ இவள்நலம்‌ தொலைய 
உறுபொருட்‌ கெண்ணிய எண்ணம்‌ 
மறுபிறப்‌ புண்டெனிற்‌ பெறுக யாமே. ” ்‌ 
இற்‌ நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவினுள்‌ “ பூத்தாமரளை * எனவும்‌, * இசைதே 
நிய” எனவும்‌ நேர்நடுவாயெ வஞ்சி உரிச்சீர்‌ வந்தத. 
[தேரிசை ஆசிசியப்பர./ 
*மாரியொடு மலர்ந்த மாத்தாட்‌ கொன்றைக்‌ 
கடிகமழ்‌ புறவிற்‌ கணவண்‌ டார்க்கும்‌ 
யாணர்க்‌ கோளூர்‌ என்ப 
பாணர்‌ பாரம்‌ தாங்கயோன்‌ பதியே. ? 
இவ்‌ வாூரியத்துள்‌ £மாரியொடு மலர்ந்த” என்புழித்‌ “தேமாங்கனி' என 
நேர்‌ நவொயெ வஞ்சி உரிச்சீர்‌ வந்த. 
[தேரிசை ஆசிரியப்பா. ] 
£ நன்னாள்‌ வேங்கைப்‌ பொன்னேர்‌ புஅமலர்‌ 
குறிஞ்சியொடு கமழும்‌ குன்ற நாட! 
கடிபுனற்‌ கோளூர்‌ அன்னவெம்‌ * 
தொடிபொலி பணைத்தோள்‌ அறவா தீமே. ர்‌ 
இதனுட்‌ * குறிஞ்சியொடு கமழும்‌ ? என்புழிப்‌ “புளிமாங்கனி என நேர்‌ 
நடுவாகிய வஞ்சி உரிச்சீர்‌ வந்தது. 
வளை” என்ற விதப்பால்‌, ஆ௫ிரியத்துள்‌ இரண்டும்‌ ஓரடி யுட்பெரும்பான்‌ 
மையும்‌ வாரா; வரினும்‌, இயற்சீர்‌ இடையிட்டு நிற்கும்‌; அருடிக்கண்ணுற்று 
நிற்குமேனும்‌ சிறப்பில. ்‌ 
 விங்குமணி விசித்த விளங்குபுனை நெடுகதேர்‌ ” 1 
... என்னும்‌ ஆசிரியத்துள்‌ இரு சீரும்‌ ஜாடியுள்ளே “விசித்த? என்னும்‌ இயற்சீர்‌ 
இடையிட்டு வந்தது. 
வண்டுகெழு திலகம்‌ ஒருமாற்‌ தொலைத்த? 2 
என்னும்‌ ஆசிரியத்துள்‌ இரு சீரும்‌ கண்ணுற்றவாறு காண்க. 





1 யா. லி: 94 உரைமேற்‌. 2 இவ்வடியுள்‌ இரு ரும்‌ கண்ணுற்று நின்றமைக்‌ 
உதாரணமின்று இச்‌ செய்யுளின்‌ முழு வடிவம்‌ தெரிந்‌ திலது. ்‌ க 
்‌.. பிஃம்‌,_— *அன்ன 1 துறவாய்‌ நீயே. 


Yap—5. 


66 .  யாப்பறாங்கல விருத்தி. 







“அகவல்‌ கலி! என்னாஅ, “ கலியினோடு அகவல்‌? என முறை பிறழ வைத்த 
மையால்‌, கொச்சகக்‌ கலிப்பாவினுள்‌ நிரை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர்‌ அருகி 
வரினும்‌, பெரிதும்‌ சறப்பில. 


வரலாறு : 

“இரைந்து திசைந்து திரைவரக்‌ திரண்முத்தம்‌ கரைவாங்கி 1 
என்னும்‌ கொச்சகக்‌ கலியுள்‌ “சிறுநுளைச்சியர்‌? என நிரை நடுவாகிய வஞ்சி 3 4 
உரிச்‌€ர்‌ வந்தது. 

“ கலியினோ டகவல்‌” எனப்‌ பொது வகையாற்‌ கூறிற்றேலும்‌, கலிப்பாவி ர்‌. 
னுள்ளும்‌ ஆசிரியப்பாவினுள்ளுமே விதி முகத்தால்‌ அில்க்கு. அவற்றின்‌ அ 
இனத்துள்‌ நிரை இ புகுஅம்‌ எனக்‌ கொள்க. “அஃது எற்றாதி =i 
பெறுதும்‌ 2? எனின்‌, “மூவசைச்‌ £ருரிச்சீர்‌” 2 என்னும்‌ சூத்திசத்துப்‌ “மா 
என்னும்‌ தவளைப்பாய்த்துள்ளாக அதிகாரம்‌ வருதலானும்‌, ' உரையிற்கோடல்‌? 
என்பதனாலும்‌, 

“ஆரி யத்தொடு வெள்ளையும்‌ கலியும்‌ ன 
தோடி தன்னால்‌ நிலைபெற நிற்கும்‌.” 3 il 
என்று பொது வகையாற்சொல்லிப்‌ பாவே கொண்டார்‌ பல்காயனார்‌ 
ஆகலானும்‌, 
[நேரிசை வெண்பா. ] 


£யொதவகையாற்‌ சொற்றனவும்‌ பொய்தீர்‌ நெப்பிற்‌ 
குதவி ஒரோவிடத்து திற்கும்‌--விதிவகையால்‌ 
தின்ற பொருளை நிகழ்விப்பது நியமம்‌ 
என்றுரைப்பர்‌ தொல்லோர்‌ எடுத்து.” கீ ்‌ [நற்றத்தனார்‌.] 
என்பதனாலும்‌ பெறுதும்‌. ப்‌ 
வாலாறு : லட த்‌ ஆயத்‌ i 
[சந்தக்‌ கலி விருத்தம்‌. ] ்‌ 5 த ட 
* வளர்கொடியன மணம்விரிவன மல்லிகையொடு மெளவல்‌ ; ரல்‌ 
தளிர்கொடியன நறுவிசையக நறுமலரன நறவம்‌ ; 
குளிர்கொடியன குழைமாதவி ; குவிமுகையன கொகுடி ; 2 
. ஒளிர்கொடியன உயர்திரிளினொ டொழுகணெரன ஓடை.” 5 


இச்சஜி கிருத்தத்துள்‌ நிரையும்‌ நேரும்‌ நடுவாகிய வஞ்சியுரிச்சர்‌ வந்தன. 


“கொன்றுர்த்‌ தமைந்த குருமுகத்‌ தெழில்திறக்‌. 
குருதிக்‌ கோட்டின இருந்தாட்‌ பெருங்கைக்‌ ட த்‌ 
குன்றாமென அன்றாமெனக்‌ ்‌ ல இ 
குமுறா தின்றன கொடுந்தொழில்‌ வேழம்‌ ; அதட்ட ௮ லல. உது வத்து 
வென்றார்த்‌ தமைந்த விளங்கொளி இளம்பிறைத்‌ டத்‌ லட 
தய அளங்குவாள்‌ இலங்கெயிற்‌ ஐழஓளைப்‌ பரூஉத்தாள்‌ ''" த ; 
f அதிரும்‌ வானென எதிரும்‌ கூற்றெனச்‌ தடக்‌ 
சுழலா நின்றன சுழிக்கண்‌ யாளி; 


ந டியர்‌ 
வதும்‌ ப்‌ 
ட்‌. She: 72 








1 யா. வி. 15, 94 உரைமேற்‌. 2 யா. வி,121.... பட பன்‌ 4 
& யா. வி, 30 உரைமேற்‌. 5 சூளா. தூது, 4. ரூ - வல்‌ மற்‌, 


ப்‌ 


ம்த்‌ 
ஞ்‌ 


என்னும்‌ 


என்றார்‌ 


உறுப்பியல்‌--2 ர்‌ ஓத்தா 


சென்றார்ந்‌ தமைந்த றத வள்ளுகிர்ப்‌ 


பொறியெருத்‌ தெறுழ்வலிப்‌ புலவுறநா தழ்ல்வாய்ப்‌ 


புனலாமெனக்‌ கனலாமெனப்‌ 
புகையா நின்றன புலிமான்‌ ஏற்றை ; 
என்றாங்வவை யிவையியங்கலின்‌ 
எந்திறத்தினி வால்வேண்டலம்‌ 
தனிவாலெனத்‌ தலைவிலக்கலின்‌ 
இறுவரைமிசை எதிகுறும்பிடை 
இதுவென்னென அஅநோனார்‌ 

கரவா விடைக்கள உளமத 


கற்றோர்‌ ஓதும்‌ கற்பன்றே. 4 


ஆசிரியத்துறையுள்‌ வஞ்சியுரிச்சீச்‌ வந்தன. என்னை 8 


*இணைநடு வியலா வஞ்சி உரிச்சீர்‌ 
இணையுள ஆசிரி யத்தன ஆகா.” 


காக்கையாடியார்‌. 


“ நடுவு தெரியல்‌ வஞ்சி உரிச்சர்‌ 


. உரிமை யுடைய ஆசிரியத்‌ துள்ளே.” 


என்றார்‌ 


என்றார்‌ 


சிறுகாக்கைபாடினியார்‌. 


*தோர்நடு வியலா வஞ்சி உரிச்சிர்‌ 
ஆரி யத்தியல்‌ உண்மையும்‌ உடைய, £ 
திறுகாக்கைபாடினியார்‌. 


£நிரைநடு வியலா வஞ்சி உரிச்சர்‌ 
வருதல்‌ வேண்டும்‌ ஆரிய மருங்கின்‌. * 


2 


சர 


என்றார்‌ மயேச்சுரர்‌. இவர்களும்‌ இலே௬ எச்ச உம்மை விதப்யாற்‌ கலிப்பாவி 
னுள்ளும்‌ உடம்பட்டாரென்க. 


3 ரவி, 25,76 உரைமேற்‌, $ யதி வழு (தண்டி, 119.) 


[நேரிசை வெண்பா. / 


* அசையிரண்டும்‌ மூன்றும்‌ அவைதான்கும்‌ ஒன்றும்‌ 
வசையில்‌ முறைமையான்‌ வந்த-திசைகமமும்‌ 
ஏமேற்ற கோதாய்‌ / எதிபங்கம்‌ 3 வாராமைச்‌ 


சீரேற்று நிற்பது இர்‌.” 


டடத: அனல்‌ இட்டால்‌ சீசே ரத்தி முடிந்தது. 


Yap.——b5-A 


கன ககா உ ரத 
க 


௫. தனை ஓத்து. 


_————-—— 


17] தளையும்‌ அதன்‌ தொகையும்‌. ர்க 


சீரோடு சர்தலைப்‌ பெய்வ2 தளை ; அவை 
ஏமென மொழிய இயல்புணர்ற்‌ தோரே. 


என்பஅ சூத்திரம்‌. 


f இரகக என்ன . 2 எனின்‌, தனை ஆமாறு உணர்த்நிறறு. 
ஆகலான்‌, “த ஓத்து” என்னும்‌ பெயாக்து. 


“இச்ஞத்திரம்‌ என்‌ நூதலிற்றோ?? எனின்‌, பொது வகையால்‌ தளை 
ஆமாறும்‌, அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ : சீரொடு சீர்‌ தலைப்பெய்வது தளை--ஒரு சீரோடு ஒரு நிர்‌ 
ஏற்று நிற்பது * தளை” என்று. சொல்லப்படும்‌; அவை ஏழ்‌ என மொதிய 
இயல்பு உணர்த்தோசே- அவைதாம்‌ ஏழு வகைப்படும்‌ என்று சொல்லுவார்‌ 
கால்‌ முறை அறிந்தோர்‌ (என்றவாறு). 
ஏழாவன : வெண்டனை இரண்டும்‌, 1 ஆசிரியத்தளை இரண்டும்‌, 2 மலித்தளை 
ஒன்றும்‌, வஞ்சித்தளை இரண்டும்‌, 8 என. அவை போக்கித்‌ 4 தத்தம்‌ இலக்கணச்‌ 
சூத்திரத்தட்‌ காட்டுதும்‌. 
பிறரும்‌, 
“செயற்குரி இரு£ீர்‌ செய்யுள்‌ நடப்புழித்‌ 
தலைப்பெய ச நிற்பது தளையெனப்‌ படுமே.” 
என்றார்‌ ஆகலின்‌, “ சீரொடு சிர்தலைப்‌ பெய்வது தளை, என்று ஒருமை கூறி, 
£ அவை ஏதென மொழிப”, என்று எண்ணுழிப்‌ பின்பு பன்மை கூறிய அதனால்‌, 


தளை வழங்குகன்றுழி, நின்ற சீரின்‌ ஈற்றசையும்‌ வரும்‌ சீரின்‌ முதலசையும்‌ 
தம்முள்‌ ஒன்றுதலும்‌ ஒன்றாமையும்‌ கொண்டு வழங்கப்படும்‌. என்னை 7 


“நின்ற சரீற்‌ ரொவெரும்‌ சீர்முதல்‌ ஜா த்‌... 
ஒன்றுதல்‌ ஒன்றா தாகுதல்‌ தளையே. ? த தம்‌ கட 


என்றார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க. 


ந 


[நேரிசை வெண்பா. ] 


“நின்றசிர்‌ ஈறும்‌ வருஞ்சீர்‌ முதலசையும்‌ 

ஒன்றியும்‌ ஒன்றாம்‌ ஓசைகொள-தின்றால்‌ * 
வலையொன்று முன்கையாய்‌ ! வந்ததனை வல்லோர்‌ ர்‌ 
தளையென்று கட்டுரைப்பார்‌ தாம்‌. 6 


அபத பகல்ல பதக்க ல அவ வல ம தை அலார TT நலக்‌ எத கலனை ட ரதன பனை வள எ சவனல அ அனவ 
1 வெணச£ர்‌ வெண்டளையும்‌, இயற்சீர்‌ வெண்டளையும்‌, 2 நேரொன்று ஆரியத்‌ தளையும்‌, 


நிரை யொன்று ஆசிரியததளையும்‌. “ன்றியவஞ்சித்தளையும்‌, ஒன்றா வஞ்சித்தளயும்‌, 


பின்ட ? இட்ட, யா, வி. 23 உரைமேற்‌. 
... பிம்‌: *ஓசைகொண்‌ டென்றும்‌, 1வந்தன நூலோர்‌, 


| உறுப்பியல்‌_தனை ஓத்து களா கதா தன 


38] > க வெண்டளை. க [= 


வெண்சீர்‌ ஒன்றலும்‌ இயற்சீர்‌ விகற்பமும்‌ 
என்றிரண்‌ டென்ப வெண்டளைக்‌ தியல்பே. 
“ஏன்பது என்‌ அதலிற்றோ ? ' எனின்‌, வெண்டளை இரண்டும்‌ அமாஅ உணர்த்து 
தல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொருள்‌ : வெண்சீர்‌ ஒன்றலும்‌-வெண்பா உரிச்சீர்‌ நின்று தள்‌ 
வரும்‌ சீர்‌ முதலசையோடு ஒன்றலும்‌, இயற்சீர்‌ விகற்பமும்‌ என்று--இயற்சிர்‌ 
நின்று தன்‌ வரும்‌ ர்‌ முதலசையோடு ஓன்றாததாஉம்‌ என, இரண்டு என்‌! 
வெண்டளைக்கு இயல்பேோவெண்டளை இயல்பாவன இரண்டு வகைப்படும்‌ 
(என்றவாறு). 
இயல்பே” என்ற விதப்பால்‌, வெண்பா உரிச்சீர்‌ நின்று வெண்பா உரிர்‌ 
சீரோடு ஒன்றுதலும்‌, இயற்சீர்‌ நின்று இயற்சிரோடு ஒன்றாததாஉம்‌ இறப்‌ 
புடைய. வரும்‌ சீர்‌ யாதானுமாக வரப்பெனும்‌. 
“விகற்பம்‌? என்றது ஒன்றாததனைச்‌ சொல்லுமோ ?' எனின்‌, சொல்லும்‌, 
என்னை 2 ்‌ 
“இயற்சீர்‌ இரண்டு தலைப்பெயல்‌ தம்முள்‌ 
விகற்ப வகையஅ வெண்டளை ஆகும்‌. 2 1 [காக்கைபாடினியார்‌. ] 
என்றார்‌ ஆகலின்‌ 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 


[குறள்‌ வெண்பா. ] 
“குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ தன்கைத்தொன்‌ 
றுண்டாகச்‌ செய்வான்‌ வினை. ?2 


இது வெண்சீரோடு வெண்£ீர்‌ ஒன்றி வந்த நெப்புடை வெண்சீர்‌ வெண்டனை. 


[குறள்‌ வெண்பா. / 
“கல்லாதான்‌ சொற்கா முஅதல்‌ முலையிரண்டும்‌ 
இல்லாதாள்‌ பெண்காமுற்‌ றற்று. 3 
இது வெண்சீரோடு வேற்றுச்‌சீர்‌ ஒன்றிய சிறப்பில்‌ வெண்சீர்‌ வெண்டளை. 
[குறள்‌ வெண்பா. ] 
“பாலொடு தேன்கலந்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி ஹூறிய நீர்‌.” 4 
இஃது இயற்சீர்‌ நின்று இயற்சீரோடு விகற்பித்து அந்த சிறப்புடை இயற்‌? 
வெண்டளை. 
[குறள்‌ வெண்பா.7 
£ இருநோக்‌ தவளுண்கண்‌ உள்ள தொருநோக்கு 
நோய்நோக்கொன்‌ றந்தோய்‌ மருத்து.” 5 


இஃ௮அ இயற்சீர்‌ நின்று வேற்றுச்‌ ரோடு விகற்பித்து வந்த இறப்பில்‌ இயற்‌ 
வெண்டளை. 





ட்‌ யா. வி. 21 உரைமேற்‌. 2 குறள்‌, 785. 3 குறள்‌ 402. 4 குறள்‌ 1121. 5 குறள்‌ 





சர. தல அ (த யாப்பருங்கல விருத்தி - 


வது, 


இர. i வெண்பா? i 





 சிலைவிலங்கு நீள்புருவம்‌ சென்றொரசிய தோக்‌இ 
முலைவிலங்கிற்‌ றென்று -மனிவாள்‌--மலைவிலங்கு- 
தார்மாலை மார்ப ! தனிமை 'பொறுக்குமேச 
கார்மாலை கண்கூடும்‌ டோழ்து 2: 1, 

இதனுள்‌ வெண்டளை எல்லாம்‌ வந்தன. 


ஆசிரியத்களை. 
19] ஈரசைச்‌ சீர்நின்‌ றினிவரும்‌ சீரொடு 
நேரசை ஒன்றல்‌ நிரையசை ஒன்றலென்‌ 
ரேயிரு வகைத்தே ஆசிரி யத்தை. 


“என்பது என்‌ அதலிறோ?' எனின்‌, ஆூரியத்தளை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதவிற்று. 


இதன்‌ பொருள்‌: ஈரசைச்‌ சீர்‌ நின்று இனி வரும்‌ சீரோடு நேர்‌ அசை 
ஓன்‌ றல்‌-இயற்சீர்‌ நின்று வரும்‌ சீர்‌ முதலசையொடு தோசை ஒன்றுவதாஉம்‌, 
திரை அசை ஒன்றல்‌ என்அ-நிரைய்சையாய்‌ ஒன்றுவகாஉம்‌ என்று, ஆயிரு 
வகைத்தே . ஆசிறியத்தள-ஆசிரியத்தரை . அவ்விரண்டு வகைப்படும்‌ (என்ற 
வாறு). 


“இனி வரும்‌ சீர்‌” என்று ஜெப்பித்த அதனால்‌, வரும்‌ சீரும்‌ இயற்சீசே 
வத்து ஒன்றுவது சிறப்புடைத்‌து. வரும்‌ சீர்‌ யாதானும்‌ ஆகப்பெறும்‌. 


வரலாறு : 


[நேரிசை ஆகிரியப்பா.] 
* உள்ளார்‌ கொல்லோ தோழி ! முன்ளுடை அட 
அலங்குகுலை ஈந்தின்‌ சிலம்பிபொதி செங்காய்‌ 
அகில்பொதி பவளம்‌ எய்க்கும்‌ 
அகில்படு கள்ளியங்‌ காடிறற்‌ தோரே.” 2 
இஃது ஈரசைச்சீர்‌ நின்று ஈரசைச்‌€ரோடு ஒன்றிய சிறப்புடை ஆசிரிய 
நேர்த்தனை. ம ஒர்‌ 
“ திரியாச்‌ சுற்றமொடு முமுஅசேண்‌ விளங்கி? 3 
இஃது ஈரசைச்சீர்‌ நின்று வேற்றுச்‌சரோடு ஒன்றிய இறப்பில்‌ ஆசிரிய 
நேர்த்தளை. 
[நெரிசை ஆசிரியப்பா. ] 
“ திருமறை தலைஇய இருள்நிற விசும்பின்‌ 
விண்ணதிர்‌ இமிழிசை முழங்கப்‌ 
பண்ணமைத்‌ தவர்தேர்‌ சென்ற வாறே. ?4 
இஃது ஈரசைச்சர்‌ நின்று ஈரசைச்சிசோடு ஒன்றிய சிறப்புடை ஆசிரிய 


திசைத்‌ தளை. 


1 தண்டி 16 மேற்‌; யா. வி. 37, 60 ௨உரை?மற. 2 ஐங்குறு புச்‌, 143, 3 ஏறம்‌ 8: 19. 








த்‌ இதன்‌ முதலிரண்டடிசன்‌ ம&ைபடு சடாம்‌. 1, 2, 





உறுப்பியல்‌- தனை ஒத்து - கிம்‌ | pi 


வந்துடு சிய கர்ண தேததுதை ப எ வட ட ட 


[+ ₹ ஆர்கலி உலகத்து மக்கட்‌ கெல்லாம்‌ பரதன்‌ க உ0-௮ 
ல்‌ ஓதலிற்‌ சிறந்தன்‌ றொழுக்கம்‌ உடைமை, 1 டக 
இஃது ஈசசைச்சர்‌ நின்று வேற்றுச்சரோடு ஒன்றிய இறப்பில்‌ ஆசிரியத்‌ 
தனை, என்னை? 

“ஈரசை இயற்சீர்‌ ஒன்றிய தெல்லாம்‌ 
ஆசிரி யத்தளை என்மனார்‌ புலவர்‌. ” 
என்றார்‌ மயேச்சார்‌. 1 
'ஈரசை இயற்சீர்‌ ஒன்றிய நிலைமை ப 
i ஆசிரி யத்தளை ஆகும்‌ என்ப. [சிறுகாக்கை பாடினியார்‌. 


என்றார்‌ பிறரும்‌ ஆகலின்‌. பிறவும்‌ அன்ன. 


20] கலித்தளை. ்‌ ற ர்‌ ௪ 


நிரையீ றில்லா உரிச்சீர்‌ முன்னர்‌ 
ட ்‌ திசைவருங்‌ காலைக்‌ கலித்தளை ஆகும்‌. 
“என்பது என்‌ நூதலிற்றோ?' எனின்‌, கலித்தளை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதவிற்று. 


இதன்‌ பொருள்‌ : நிரை ஈறு. இல்லா உரிச்சீர்‌ முன்னர்‌—நேர்‌ ஈறாயெ உரிச்‌ 
இர்‌ முன்னர்‌, திரை வரும்‌ காலைக்‌ கலித்தளை ஆகும்‌--திசையசை வரும்‌ சிருக்கு 
முதலாய்‌ வரின்‌ கலித்தளை ஆகும்‌ (என்றவாறு). - 

£ நிரைமீ றில்லா உரிச்சர்‌ முன்னர்‌ நிரை வரித்‌ கலித்தளை யாகும்‌,” என்னா, 
திரை வருங்‌ காலை” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, “வரும்‌ சீரும்‌ 
நேரீற்று உரிச்சசேயாவது சிறப்புடைத்து, பிற சீர்‌ வரப்பெறுமாயினும்‌, £ 
எனக்‌ கொள்க, ை 


வரலாறு : 
£செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிந்த னெவாழி ! 2 


என்பது, நேரீற்று உரிச்சீர்‌ நின்று தேரீற்று உரிச்சிரோடு ஒன்றானது வந்த 
சிறப்புடைக்‌ கலித்தளை. 


“ முற்றொட்டு மறவினை முறைமையான்‌ முயலாதார்‌. 3 
என்பது, நேரீற்று உரிச்சீர்‌ நின்று பிற சீரோடு ஒன்றாத வந்த இறப்பில்‌ 
கலித்தளை. 


* இயற்சீர்‌ ஆசிரிய உரிச்சீர்‌ என்று வழங்கவும்‌ பெறும்‌ , என்று உரைக்கப்‌ 
பட்டது ஆகலின்‌, நிரையீறு இல்லாத்‌ *தேமா, புளிமா” என்னும்‌ இரண்டு 

இரிய உரிச்சர்முன்‌ நிரையசை முதலாகிய சீர்‌. வரினும்‌ கலித்தளையேயாம்‌, 
“பிற”, எனின்‌, ஆகாது. “ ஈரசை கூடிய சரியற்சீர்‌ ?, என்று எடுத்து ஓ£னமை 
யானும்‌, ஆண்டு ' இயற்சீர்‌ ஆசிரிய உரிச்சீர்‌ என்று வழங்கப்படும்‌, என்று 
பிறர்‌ மதம்‌ சொன்னமையானும்‌, * இயற்சீர்‌ விகற்பம்‌ வெண்டளை ஆகும்‌ 5, 
என்று எடுத்து ஓதிப்‌ போந்தமையானும்‌,. எனின்‌, அன பொருத்தால. 
திரையீறாயெ ' கூவிளம்‌, கருவிளம்‌" என்னும்‌ சர்‌ தின்று வரும்‌ சீரோடு 





1 முதுமொழிக்‌ 1 : 1. 3 யா. வி. 32, 78, 86 உரைமேற்‌. 8 ம. வி, 78 உரையமேற்‌, 






22. RE Sy யாப்பருங்கல விருத்த 


விகற்பித்தவழி வெண்டனைக்கு இடமாகும்‌ ஆதலான்‌, “இயற்சீர்‌ விகற்பம்‌ : 
வெண்டளை ஆகும்‌ ', என்பது பழுதாகாது. “தேமா, புளிமா” என்னும்‌ இரண்டு 
ஆசிரிய உரிச்‌சீர்ப்பின்‌ நிரை வரினும்‌ ' கலித்தளை ஆதல்‌ வேண்டும்‌”, என்று 
கடாவினால்‌, அச்சீர்‌ கலிக்குச்‌ சிறப்பில்லாமையானும்‌, பிற நா௮ள்‌ இவ்வாறு . 
சொல்லாமையானும்‌, 


* பல்பொருட்‌ கேற்பின்‌ நல்லது கோடல்‌? 1 


வி்‌ 


என்பது தந்திர உத்தி ஆகலானும்‌, ஈண்டு நேரீறாயெ மூவசைச்சீர்‌ தின்று 
ஒன்றாதஅவே கலித்தளை என்று கொள்ளப்படுவது எனக்‌ கொள்க. 


[நேரிசை வெண்பா. ] 


“ஈரசைச்சீர்‌ தாமுரிய ஆசிரியக்‌ கென்றமையான்‌ ட்‌ 
நேரீற்‌ ஜியற்பின்‌ நிரைவருங்கால்‌--ஒரும்‌ ்‌ | ஒலு டத 
கலித்தளையாம்‌ என்னினக வற்சீர்‌ கலியின்‌ 
ஓலிக்கியையா என்றுசைக்கும்‌ ஓத்த.” 
இதனை விரித்து உரைத்துக்கொள்க. ்‌ TS பு 


21] வஞ்சித்தளை. (ரு 
தன்சீர்‌ இறுதி நிரையொடு தேர்வரின்‌ 
வஞ்சித்‌ தளையின்‌ வகையிரண்‌ .டாகும்‌. 
“என்பது என்‌ அதலிற்றோ 2? எனின்‌, வஞ்சித்தளை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌: தன்‌ சீர்‌ இறுதி வஞ்ரியுரிச்‌சீரின்‌ இறுதி, திரையொடு 
நேர்‌ வரின்‌--வரும்‌ சீர்‌ முதலசை நிரையசையாய்‌ வரவும்‌ நேரசையாய்‌ 
வரவும்‌, வஞ்சித்தசையின்‌ வகை இரண்டு ஆகும்‌--வஞ்சித்தளை இரண்டு வகைப்‌ 
படும்‌ (என்றவாறு). 


வஞ்சித்தளை இரண்டாகும்‌”, என்னாஅ, “ வஞ்சித்‌ தளையின்‌ வகை இரண்‌ 
டாகும்‌”, என்ற விதப்பினால்‌, “ வரும்‌ சீரும்‌ வஞ்சி உரிச்சீராய்‌ வருவஅ சிறப்‌ 
புடைத்து, பிற சீரும்‌ வருமாயினும்‌ ?, எனக்‌ கொள்க. ஸ்‌ 


5 பூத்தாமரைப்‌ போதலமர ?! 2 என்னும்‌ பாட்டினுள்‌ முதல்‌ இரண்டடியும்‌ 


வஞ்ூயுரிச்சர்‌ நின்னு வஞ்சியுரிச்சீரோடு ஒன்றான வந்த சிறப்புடை வஞ்சித்‌ 
தளை; அல்லன, ஒன்றி வந்த சிறப்புடை வஞ்சித்தளை. 


[குறளடி வஞ்சிப்பா. / 
“மந்தாநிலம்‌ வந்தசைப்ப தி ம 
கெண்சாமரை புடைபெயர்தாச்‌ £ 
செந்தாமரை நாண்மலர்மிசை 
எனவாங்கு, 
இனிதின்‌ ஒதங்கிய இறைவனை 
மனமொழி மெய்களின்‌ வணங்குதும்‌ மகிழ்ந்தே.” 5 


எனவும்‌, 











.. 1 தொல. பொ. 665. 2யா. வி, 15 உரைமேற்‌. 8 இிருப்பாமாலை, 


உறுப்பியல்‌-- தளை ஓத்து 2: 


[குறளடி வஞ்சிப்பா. ] 
£புனல்பொழிவன சுனையெல்லாம்‌ ; 
பூமானுவ புறவெல்லாம்‌ ; 
வரைமூடுவ மஞ்செல்லாம்‌ ; 
தேனாறுவ. பொழிலெல்லாம்‌ ; 


எனவாங்கு, 


நாறுகுழற்‌ கொடிச்சியர்‌ தம்மஃச்‌ 
சீறூர்‌ வாழிய செல்வமொடு பெரிதே 1? 


எனவும்‌ இவற்றுள்‌ வஞ்சியுரிச்சீர்‌ நின்னு வேற்றுச்‌சீரோடு ஒன்றியும்‌ ஒன்றாம்‌ 
வந்த சிறப்பில்‌ வஞ்சித்தளை இரண்டும்‌ வந்தவாறு கண்டுகொள்க. 


* தன்சீர்‌ இறுதி நிசையொடு நேர்வரின்‌. வஞ்சித்‌ தனையாம்‌,? என்றமையால்‌, 
வரும்‌ இர்‌ நிரையும்‌ நேரும்‌ ஒருங்கு நின்னு “புனிமா? என்னும்‌ சீராய்‌ வன்‌ ' 
அல்லஅ வஞ்சித்தளை ஆகாது, “பிற,” எனின்‌, அற்றன்று.  வஞ்சித்தனையின்‌ 
வகையிசண்‌ டாகும்‌ என்று எண்ணி விரித்து உரைத்தமையால்‌, வரும்‌ £ர்‌ 
நிரை முதலாய்‌ வரினும்‌ நேர்‌ முதலாய்‌ வரினும்‌ வஞ்சித்தளையாம்‌ என்பது. 
எனவே, நிரையும்‌ நேரும்‌ முதலாகிய எல்லாச்‌ சீரினையும்‌ உடன்கொண்டு பிம 
காலொடு மாறு கொள்ளாஅ திற்கும்‌ எனக்‌ கொள்க. அல்லதாஉம்‌, 


* இருவகை உகரமேோ டியைந்தவை வரினே 
தேர்பும்‌ நிரைபும்‌ ஆகும்‌ என்ப.” 1 


என்பது, “தேர்க்கீழ்க்‌ குற்றியலுகரமும்‌ முற்றியலுகரமும்‌? வந்தது, “ அங்கு 
... நுங்கனார்‌,”? என்றாற்போல ஒருங்கு வரின்‌ நேர்பு அசையாம்‌; நிரைக்டழ்க்‌ 
குற்றியலுகரமும்‌ முற்றியலுகரமும்‌ வந்தது, “இழைந்து புக்கார்‌” என்றாற்‌ 
போல “ஒருங்கு வரின்‌ நிரைபு அசையாம்‌,” என்பது அன்று. நேர்க்நழ்ச்‌ 
கீழ்க்குற்றியலுகரம்‌ வரினும்‌ முற்றியலுகரம்‌ வரினும்‌ நேர்பு அசையாம்‌ நிசைக்‌ 
கீழ்க்குற்றியலுகரம்‌ வரினும்‌ முற்றியலுகரம்‌ வரினும்‌ திசைபு அசையாம்‌ 
என்றார்‌ செய்யுளியலுடையார்‌ ; அதுபோலக்‌ கொள்க. 


“வஞ்சித்‌ தளைவகை வரைவின்‌ றாகும்‌. ? 
என்றாற்போலதி 


“தன்சீர்‌ இறுதி நிரையொடு நேர்வரின்‌ 
வஞ்சித்தளை இரண்டாகும்‌”. 

என்று தொகுத்துச்‌ சொன்னாலும்‌, குறித்த பொருளைக்‌ கொண்டு திற்கும்‌. 
“வஞ்சித்‌ தளையின்‌ வகையிரண்‌ டாகும்‌. 


“என்று விரித்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை? எனின்‌, தனை வழங்கு 
இன்றுழி நேர்‌ ஈறாயெ நாலசைப்‌ பொச்சை வெண்பா உரிசக்‌ ரே போலச்‌ 
கொண்டு, வரும்‌ சீர்‌ முதல்‌ அசையோடு ஓன்றிய வெண்டனையாகவும்‌, 
ஒன்றாகது கலித்தளையாகவும்‌;  திரையீறாயெ நாலசைப்‌ பொனச்சிளை 
வஞ்சியுரிச்£ரே போலக்‌ கொண்டு, வரும்‌ சீர்‌ முதல்‌ அசையோடு ஒன்றினும்‌ 
ஒன்றாவிடினும்‌ வஞ்சித்தளையாகவும்‌; ஓரசைப்‌ பொதச்சரை இயற்ிரே 
போலக்‌ கொண்டு, வரும்‌ சீர்‌ முதல்‌ அசையோடு ஐன்றியது ஆரியத்தை. 
யாகவும்‌, ஒன்றாத. வெண்டனையாகவும்‌' . கொண்டு வழங்கப்படும்‌ என்பது 
என்ப ஆகலின்‌. 


* தொல்‌, போ. செ. சூ 4. 


74 


சட்ட :. பரப்பருங்கல விருத்தி. 


[கட்டளைக்‌ கலித்துறை.] 
“தேமா புளிமா கருவிளம்‌ கூவிளஞ்‌ சீரகவற்‌ j 
காமாங்‌ கடைகா யடையின்வெண்‌ பாவிற்கந்‌ தங்கனியச : | ” 
வாமாண்‌ கலையல்குல்‌ மாதே ! வகுத்தவஞ்‌ சிக்குரிச்சீர்‌ 
தாமாண்‌ புரைத்த அசைச்சீர்க்‌ குதாரணம்‌ நாள்மலரே.' 1 
தண்ணிழல்‌ தண்பூ தறும்பூ நறுநிழல்‌ தற்தறறழ்ந்தால்‌ ண்ட 
எண்ணிரு நாலசைச்‌ சீர்வத்‌ தருகும்‌ ; இனியவற்றுட்‌ மட்‌ 
கண்ணிய பூவினம்‌ காய்ச்சீர்‌ அனைய ; கனியொடொக்கும்‌. 
ஓண்ணிழற்‌ சீர்‌; அசைச்‌ சீரியற்‌ சீரொக்கும்‌ ஒண்டசைக்கே. ! 2 


இவற்றை விரித்து உசைத்துக்கொள்க. ன்‌ அர்த்‌ 


பிறரும்‌, 


எனவும்‌, 


எனவும்‌, 


எனவும்‌, 


எனவும்‌ சொன்னாரும்‌ உளரெனக்‌ கொள்க. 


[தேரிசை வெண்பா. ] ¢ ப ட, ப 
*தேரிற நேர்வரின்‌ வெண்டளை யாகுமச கர்ப்‌ 41 
நேரிற்ற £ர்ப்பின்‌ நிரைவரின்‌--ஒரும்‌ 
கலித்தளையாம்‌ பால்வகையால்‌ வஞ்சித்‌ தனையாம்‌ 
திசைவரினும்‌ நாலசைச்சீர்க்‌ கண்‌.” 


“உரிச்சீர்த்‌ தளைவகைக்‌ கெய்தும்‌ பெயரே 
எய்தும்‌ நிரைநேர்‌ இறுதிநா லசைச்சீர்‌. * 


“£ஒஓரசைப்‌ பொஅச்சீர்த்‌ தரேவகை தெரியின்‌ 
ஈரசைச்‌ சீர்த்தளைக்‌ கெய்தும்‌ பெயரே.” 


*ஓரசைப்‌ பொதுச்சர்‌ ஒன்றா தாயின்‌ 
வெண்டளை ; ஒன்றிய தாசிரியத்‌ தனையே. 


£ அங்கண்வானத்‌ . தமரரசரும்‌” 3 


என்னும்‌ பாட்டினுள்‌, 


“வெங்களியானை வேல்வேந்தரும்‌ ? 


என நேரிற்று சல்‌ es வரும்‌ சீர்‌ முதலசையேடு ஒன்றின 


மையின்‌, 


வெண்ட 


“கடிமலர்‌ ஏந்திக்‌ ML 


என்பது நேரீற்று நாலசைச்சீசோடு ஒன்றாமையின்‌, கலித்த. 


'“மந்தமாருதம்‌ மருங்கசைப்ப ” 


என்பதும்‌, 


என்பதும்‌ திசையீற்‌.று தாலசைப்‌ பொ ச்சர்‌ நின்று வரும்‌ ஏரின்‌ முதல்‌ அசை 


“ அந்தா அந்துபி நின்றியம்ப ? 


யோடு ஒன்றியும்‌ ஒன்றாஅம்‌ வந்த. வஞ்சித்தளை. 


1,2 யர. கர. 7,8. 3 பல (யா, வி. 18 பார ்‌ 


தளுக்கு அட து உறுப்பியல்‌--தளை ஓத்து - மட லகிகத்‌ 7 
பல 0, . [வஞ்சி விருத்தம்‌... 
“உரிமை யின்கண்‌ இன்மையால்‌ ஜ்‌ 
அரிமதர்‌ மழைக்‌ கண்ணாள்‌ 
செருமதி செய்‌ தீமையால்‌ 
பெருமை கொன்ற என்பவே. 1 
என்னும்‌ இதனுள்‌ மழை” என்னும்‌ அசைச்சீர்‌ நின்று வரும்‌ சீர்‌ முதலசை 
யோடு ஒன்றாமையின்‌, வெண்டளை ; “செய்‌” என்னும்‌ அசைச்சீர்‌ தின்று வரும்‌ 
சர்‌ முதல்‌ அசையோடு ஒன்றிற்று ஆகலின்‌, ஆசிரியத்தளை. பிறவும்‌ வந்துழிச்‌ 
காண்க. 
பிறரும்‌ தளைக்கு இலக்கணம்‌ இவ்வாறே எடுத்து ஓதினார்‌. என்னே? 
* இயற்சீர்‌ இரண்டு தலைப்பெயல்‌ தம்முள்‌ 
விகற்ப நடையது வெண்டனை ஆகும்‌. ” 
“உரிச்‌£ ரதனுள்‌ உரைத்ததை அன்றிக்‌ 
கலிக்கும்‌ தளையெனக்‌ சண்டிசி லோரே. * 
“இயற்சீர்‌ இரண்டு தலைபெயல்‌ தம்முள்‌ 
விகற்பம்‌ இலவாய்‌ விரவி நடப்பின்‌ ்‌ "ட வத்ததுத்‌ 
. அதற்பெயர்‌ ஆசிரி யத்தை ஆகும்‌. ்‌ 
வெண்சீர்‌ இறுதிக்‌ இணையசை பின்வரக்‌ 
கண்டன எல்லாம்‌ கலித்தளை ஆகும்‌. * 
“ தன்சீர்‌ இரண்டு தலைப்பெயல்‌ தம்முளொத்‌ 
தொன்றினும்‌ ஒன்றா தொழியினும்‌ வஞ்சியின்‌ 
பந்தம்‌ எனப்பெயர்‌ பகரப்‌ படுமே, * 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

*அஃகே எனின்‌, இவர்‌ வரும்‌ சீரும்‌ குறித்துக்‌ கூறினார்‌ அன்றோ ?” எனின்‌, 
அவர்‌ அவை சிறப்புடைமை தோக்கி எடுத்து ஓதினார்‌ ; அல்லாத ரும்‌ உடம்‌ 
பட்டார்‌ எனக்‌ கொள்க. 

“ இயற்சீர்‌ ஒன்றா நிலையது வெண்டை ; 
உரிச்‌சீர்‌ அதனுள்‌ ஒன்றிய தியல்பே. * 
“ஈரசை இயற்சீர்‌ ஒன்றிய நிலைமை 
ஆசிரி யத்தளை ஆகும்‌ என்ப. * 
வெண்சீர்‌ இறுதி நிரைவரிற்‌ கலித்தளை ; 
வஞ்சி வகைமை வசைவின்‌ றாகும்‌.” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
கரசை இயற்சீர்‌ ஒன்றிய இயல்பே. * 
என்றார்‌ அவிநயனார்‌. 
ட இயற்சீர்‌ ஒன்றா நிலையது வெண்டளை ; 
 உரிச்சீர்‌ அதனுள்‌ ஒன்றிய இயல்பே.” 
“நேரும்‌ நிசையுமாம்‌ இயற்சீர்‌ ஒன்றின்‌, 
- யாவரும்‌ அறிப ஆசிரி யத்தளே ; . 
1 யா. வி, 15, 94 உரைமேற்‌. 


பகம்‌ ட்‌ 





பவல்‌ பவகமாக ப அ ச்‌ ப கல்ப்‌ a ப கு 
தம்‌ H கத்‌ ந க ட 1 2 ந 12 ல 


ட்டன “யாப்பருங்கல விருத்தி ட்‌ 


 அதலிற்று. ச வ்‌ 













உத ன்‌ அழல்‌ ஏ உக துன்‌ சுமா ட TEE 3 ட்‌. நத பத்தன்‌ 11 (5 ய்‌ திட இல தக | அத்த. ப 
£3 


வேறுபட வரினி து வெண்டை வெண்சீர்‌ ல்‌ ட்‌ i 
ஆறறி புலவர்க்‌ கொன்றினும்‌ அதுவே. ர்‌ 
“வெண்சிர்ப்‌ பின்னர்‌ நிரைவருங்‌ காலைக்‌ 
கண்டனர்‌ புலவர்‌ கலித்தளை யாக." 
* வஞ்சி உரிச்‌2ர்‌ வந்தன வழிமுறை 
எஞ்சிய வரினும்‌ வஞ்சித்‌ தனையே. 
என்றார்‌ மயேச்சு£ர்‌. 
[கட்டனைக்‌ கலித்துறை.] . 
“ தன்சீர்‌ * தனதொன்றிற்‌ றன்றளை யாம்‌; தண கவ்‌ 
வண்சீர்‌ விகற்பமும்‌ வஞ்சிக்‌ குரித்து ; வல்‌ லோர்வகுத்த 
வெண்சீர்‌ விகற்பம்‌ கலித்தளை யாய்விடும்‌ ; வெண்டனையாம்‌ 
ஓண்சீர்‌ அகவல்‌ உரிச்‌சீர்‌ விகற்பமும்‌ ஒண்ணுதலே !? 1 
எனவும்‌, 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
* திருமழை உள்ளார்‌ அகவல்‌ ; சிலைவிலங்‌ காகும்வெள்ளை ; 
மருளண வஞ்சிமத்‌ தாநிலம்‌ வந்து; மை இர்கலியின்‌ 
தெரிவுறு பந்தம்நல்‌ லாய்‌ ! செல்வப்‌ போர்க்கதக்‌ கண்ணன்‌என்ப 
அரிமையின்‌ கண்ணின்மை ஓரசைச்‌ சீருக்‌ குதாரணமே 2 
எனவும்‌ இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 

22] தவைகள்‌ *யக்கம்‌. [சா 
வெள்ளையுட்‌ பிறதளை விரவா ; அல்லன 
எல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌. 

“என்பது என்‌ அதலிற்றோ 2 எனின்‌, தளை மயக்கம்‌ ஆலால உணர்த்‌ ௮௪ல்‌ ஆ 


இதன்‌ பொருள்‌ : வெள்ளையுள்‌ பிற தளை விரவா-வெண்பாவினுள்‌ வேண்‌ ன 
டள அன்றி வேற்றுத்தளே வந்து மயங்கா ;. அல்லன- மற்று ஒழித்த. தி 
பாவிடத்தும்‌ பாவினத்திடத்தும்‌, எல்லாத்‌ ம்‌ மயங்கியும்‌ வழக்கும்‌ - அ 
வேற்றுத்தளையும்‌ மயங்கியும்‌ வரப்பெறும்‌ (என்றவாறு). 0 


* மயங்கியும்‌ வழங்கும்‌, என்னும்‌ உம்மை விதப்பால்‌, எல்லாத்‌ அன்‌ ்‌ 
மயங்கியும்‌ வரினும்‌, தன்‌ தனளையான்‌ வந்த பொழுதே பாக்கள்‌ இன்னியல்‌-. 3; 
நடப்பது எனக்‌ கொள்க. பிறரும்‌, 

“எல்லாத்‌ தனையும்‌ மயங்கினும்‌ தன்றனை 
அல்லாத்‌ தளையாற்‌ பாவினி தியலா. 
என்றார்‌ எனக்கொள்க. அவை விரவி வருமாது : 
[ஆசிரிய அடியுள்‌ தலா மயக்கம்‌. ] ட 


ஆசிரிய அடியுள்‌ வெண்டனையும்‌ ஆசிரியத்‌ கனையும்‌ விரவி நிற்றலும்‌, 3 
- வெண்டனையும்‌ கலித்தளையும்‌ விரவி நிற்றலும்‌, வெண்டளையே வருதலும்‌, oo 





1,2 யா. கா. 10. 11. 
2 si தண்‌சர்‌ : சுன்னாகம்‌ ௮. குமாரசாமிப்‌ புலவர்‌ ₹ தண்டர்‌? ்‌ னும்‌ பா . 
- கொண்டு தன்‌ என்பன இண்டும்‌ சல்‌ க்‌ தல அம்‌ தத சுட்மோ, 


நட பட ப்‌ 


உணப்கியல்‌. அள ஓத்து pp 


தனையே வருதலும்‌, வெண்டனையும்‌ வஞ்சத்தனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சித்‌ 
தனையும்‌ ஆசிரியத்தனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சத்தனையும்‌ கலித்தனையும்‌ 
விரவி நிற்றலும்‌ உரிய என்றிவற்றாற்‌ பல பட விகற்பித்தும்‌ ; 
[கலி அடியுள்‌ தலா மயக்கம்‌. / 

கலி அடியுள்‌ தன்‌ தனையும்‌ ஆசிரியத்தனையும்‌ விரவி நிற்றலும்‌, தன்‌ தனையும்‌ 
வெண்டனையும்‌ விரவி நிற்றலும்‌, தன்‌ தளையும்‌ ஆசிரியத்தனையும்‌ வெண்டனையும்‌ 
விரவி நிற்றலும்‌, வெண்டனையே வருதலும்‌, ஆசிரியத்தனையே வருதலும்‌, 
வஞ்சித்தளையும்‌ தன்‌ தனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சித்தனையும்‌ ஆசிரியத்‌ 
தனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சித்தனையும்‌ வெண்டனையும்‌ விரவி நிற்றலும்‌, 
வஞ்சித்தளையும்‌ தன்‌ தளையும்‌, ஆசிரியத்தனையும்‌ விரவி நிற்றலும்‌ வஞ்சித்‌ 
தனையும்‌ தன்‌ தளையும்‌ வெண்டனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சித்தனையும்‌ 
வெண்டனையும்‌ ஆசிரியத்தனையும்‌ விரவி நிற்றலும்‌, வஞ்சித்தளையே வருதலும்‌ . 
என்றிவற்றாற்‌ பல பட விகற்பித்தும்‌ ; 

[வஞ்சி அடியுள்‌ தனை மயக்கம்‌. ] 

வஞ்சி அடியுள்‌ வெண்டளையே வருதலும்‌, ஆசிரியத்தனையே வருதலும்‌, 
கலித்தளையே வருதலும்‌, முச்சீரடி வஞ்சியுள்‌ தன்‌ தனையும்‌ வெண்டனையும்‌ 
வருதலும்‌, ஆசிரியத்தனையும்‌ தன்‌ தனையும்‌ வருதலும்‌, கலித்தனையும்‌ தண்‌ 
களையும்‌ வருதலும்‌, வெண்டனையும்‌ ஆசிரியத்தனையும்‌ வருதலும்‌, வெண்டனையும்‌ 
கலித்தளையும வருதலும்‌, கலித்தனையும்‌ ஆசிரியத்தனையும்‌ வருதலும்‌ உரிய 
என்றிவற்றாுற்‌ பொது வகையாற்‌ கூறிச்‌ சிறப்புடைத்தளையானும்‌ இறப்பில்‌ 
தளையானும்‌ இவ்வாறு மயக்கம்‌ சொல்ல எல்லாம்‌ இரட்டியாம்‌ என்று, இவ்வாறு 
இருதளையும்‌ மயங்கி நிற்ப, பல வேறு வகைப்பட்ட தனைமயக்கமாம்‌ என்னு 
இலக்கியப்பன்மை நோக்கி விகற்பித்து விரித்துக்‌ கூறினார்‌ ஒருசார்‌ ஆசிரிய 
மேனும்‌, எல்லாத்‌ தளையும்‌ வந்து இவற்றுள்‌ மயங்கும்‌ எனவே அடங்கும்‌ 
எனறு, j pay. ப்‌ 
“அல்லன, எல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌.” 
என்று தொகுத்துச்‌ சொன்னார்‌ இந்நூலுடையார்‌. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ 
வருமான : 


| 


[நேரிசை ஆசிரியப்பா. / 
*நெடுவரைச்‌ 1 சாரற்‌ 2 குனுங்கோட்டுப்‌ 8 பலவின்‌ 
ண்ண்டுவார்‌ 4 தீஞ்சுளை வீங்குகவுட்‌ ச கடுவன்‌ 
உண்டும்‌ 6 பேறி ஓங்கிய இருங்கழைப்‌ ச 
படிதம்‌ பயிற்றும்‌ என்ப 
மடியாக்‌ கொலைவில்‌ என்னையர்‌ மலையே. ?7 
இவ்வாசிரியத்துள்‌ வேற்றுத்தளை எல்லாம்‌ வந்து மயங்யெவாறு கண்டு 
கொள்க. 
[சுரிதகத்‌ தாவு கொச்சகக்‌ கலிப்பா. ] 
“குடதிலைத்‌ தண்புறவிற்‌. கோவலர்‌ எடுத்தார்ப்பத்‌ 
தடதிலைப்‌ பெருந்கொழுவிற்‌ றகையேறு மரம்பாய்ந்து 
விங்குபிணிக்‌ கயிறொரீஇத்‌ தாங்குவ்னத்‌ தொன்றப்போய்க்‌ 
கலையினொடு முயலிரியக்‌ கடிமுல்லை மூஅவலிப்ப 
7 எனவாங்கு, 
கானொடு புல்லிப்‌ பெரும்புதல்‌ முனையும்‌ 
கானுடைத்‌ தவர்தேர்‌ சென்ற வாறே?8 


இக்கலிப்பாவினுட்‌ பிற பாவின்‌ .தளை எல்லாம்‌ மயங்கி வந்தவாறு கண்டு 
கொள்க. 


எ 


TE EE ட அத EE த ர ட 
- 1, 2 இயற்சீர்‌ வெண்டளை. 8 கலித்தளை, 4 வெண்டர்‌ வெண்டளை, 5 ஒன்றிய வஞ்சித்‌ 
தளை, 6 ஒன்றா வஞ்சித்தளை. 1 யா. வி, 53 உரைமேற்‌. 8 யா. லி. 86 உரைமேற்‌. 


7௪ டட ட. யாப்பருங்கல விருத்தி - 


ட்‌ கானாறு கோட்டெருமைக்‌ 


அவரா = 
கம 
HE 


[குறளடி வஞ்சிப்பா. 
* பூம்பொழிற்‌ றண்கானல்‌ 
புனல்பொழி தண்படப்பை 


விநாறு பூங்காஞ்சிக்‌ 


குழக்கன்று பிமைத்தோடிக்‌ 
காய்த்து௮ப பெருஞ்செந்நெல்‌ 
தேய்த்துழக்கு மதுதோனார்‌ 


எனவாங்குது பம்‌ நவ 0 ட்‌ ட்‌ 


ட்‌ அன 


தீங்கழை வாங்க விலங்கும்‌ 

பூம்புனல்‌ ஊர! புலம்பா னாளே.” 
இவ்வஞ்டுப்பாவினுள்‌ வெண்டனையும்‌ கலித்தளையும்‌ அர மயங்கி 
வற்தவாறு கண்டுகொள்க. 


இனி, பாவினத்துள்‌ தளை மயங்கி வருமாறு : 
[வேற்றொலி வெண்டுறை. / 
* முழங்குதிரைக்‌ . கொற்கைவேற்தன்‌ மூழுதுலகும்‌ எவல்செய 
முறைசெய்‌ கோமான்‌ 
வழங்குதிறல்‌ வாள்மாறன்‌ மாச்செழியன்‌ றாக்கரிய 


ப்‌ வைவேல்‌ பாடிக்‌ 


கலங்கிறின்‌ ரயெலாம்‌ கருதலா காவணம்‌ 
. இலங்குவாள்‌ இரண்டினால்‌ இருகைவீ சிப்பெயர்ற்‌ 
தலங்கன்மா லையவீழ்ந்‌ தாடவா டும்மிவள்‌ 
பொலங்கொள்பூற்‌ தடங்கட்கே புரிற்துநின்‌ றாரெலாம்‌ 
விலங்கியுள்‌ எந்தப விளிந்துவே றாபவே.” 1 I 
என்னும்‌ இவ்‌ வெண்டுறையுள்‌ வஞ்சித்தனையும்‌, ஆரியர்‌ கலித்களையும்‌, 
வெண்டனையும்‌ மயங்கி வந்தவாறு கண்டுகொள்க. 


[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. / 

*வம்பலைத்த வனமுலையாள்‌ முகமாய்‌ வந்த 
மறுநீக்கு மறைந்திருந்தேற்‌ கறிந்து தானும்‌ 
அம்பரத்தின்‌ இனிதிழிந்தா லமுதம்‌ கொள்வான்‌. od 
அவிரொளிசேர்‌ மயிசொழுக்காய்‌ அணைந்த தென்ன | 
செம்பவளத்‌ தரண்றாத்தம்‌ செறியச்‌ செய்து ச. ்‌ 
ட தலைகோலிக்‌ கணைதெரிந்து சேம மாகக்‌ பத்த அதத 
டி கொம்பலைத்த அசுப்பியக்கி மதியம்‌ இட்ட i A 
கொழடிமதிலென்‌ றவிர்பூணைக்‌ குறிக்கொண்‌ டேனே.” ர்‌. 
இவ்வாசிரிய விருத்தத்துள்‌ கலித்தளையும்‌, ஆசிரியத்தனையும்‌, வெண்டனையும்‌ i 


மயங்கி வத்தவாறு கண்டுகொள்க. 





1 யர, வி. 67 உரமேற்‌. 


உறுப்பியல்‌- தளை. ஓத்து தவமக தல்‌ பத்‌ 19. 


ட்‌ தாகம்‌ சந்தனத்‌ தழைகொண்டு: நளிவண்டு கடி.வ$. 
நாகம்‌ சந்தனப்‌ பொதும்பிடை தளிர்த்துதா அமிழ்வ ; 
-.. தாகம்‌ செஞ்சுடர்‌ நகுமணி உமிழ்ந்திருள்‌ கடிவ ; 

நாகம்‌ மற்றிது நாகர்தம்‌ உலகினை தகுமே.' 1 
இக்கலித்துறையுள்‌ ஆசிரியத்தனையும்‌, கலித்தளையும்‌, வெண்டளையும்‌ மயங்கி 
வந்தவாறு கண்டுகொள்க. 
f “கருவிப்‌ புட்டிலின்‌ கண்டமும்‌ 
_ மருவிப்‌ பக்கசைப்‌ போழ்களும்‌ 

விரவிப்‌ போர்க்கள வாயெலாம்‌ 

புரவித்‌ அண்டங்கள்‌ போர்த்தவே.' 
இவ்வஞ்சி விருத்தத்தள்‌ ஆ௫ிரியத்தளையும்‌ வெண்டசையும்‌ வந்தன. பிற 
பாவினங்களுள்ளும்‌ தளை மயங்குமாறு வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 

*வெள்ளையட்‌ பிறதளை விரவா ; அல்லன 

எல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌.” 
என்பதனுள்‌ “அல்லன எல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌,” என்பது 
வேண்டா ; ்‌ வெள்ளையுட்‌ பிறதளை விரவா,்‌ என்பதனானே அல்லனவற்றுட்‌ பிற 
தளை விரவும்‌ என்பது பெறப்படும்‌. என்னை? . 'மேலைச்சேரி கோழி 
வென்ற, என்றால்‌, “ சமைச்சேரிக்‌ கோழி ஓடிற்று, என்பஅ பெறப்பட்டது. 2 
அல்லதாஉம்‌, பிறரும்‌, “முக்கட்‌ கூட்டம்‌ களவிற்‌ இல்லை. 3 என்றமையான்‌, 
“முக்கட்‌ கூட்டம்‌ கற்பிற்கு உண்டு,” என்பது பெறப்பட்டது என்று விரித்து 
உரைத்தார்‌ ஆகலானும்‌,” எனின்‌, அவ்வகையால்‌ எதிர்‌ மறுத்தல்‌ ஈண்டுப்‌ 
பெறப்படுமே எனினும்‌, “விளங்கச்‌ சொல்லல்‌” என்னும்‌ நூல்‌ மரபினாத்‌ 
சொல்லப்பட்டதாம்‌. 


*அற்றன்று,” * வெள்ளையுட்‌ பிறதளை விசவா,” என்பதனைச்‌ ரூத்தாமாகக்‌ 
கொண்ட பொழுது, “வெள்ளை ' என்பதனால்‌ வெண்பாவும்‌, வெண்பா இனமும்‌ 
கொள்ளப்படும்‌ ? எனின்‌, வெண்பா இனத்அள்ளும்‌ வேற்றுத்தளே விசவாது 
விடல்‌ வேண்டும்‌. “வெள்ளை என்பதனால்‌ வெண்பாவே கொள்ளப்படுவது 
எனின்‌, பாவாம்‌ வேறாகிய ஆசிரியம்‌, கலி, வஞ்சி என்றிவற்றிற்‌ பிறகளை விரவும்‌ 
என்பது அல்லது, இனத்திற்‌ பிறதளை விரவும்‌ என்பன பெறப்படாது. 'மேஃச்‌ 
சேரிக்‌ கோழி வென்றது, என்றால்‌, ' கிழைச்சேரிக்‌ கோழி ஓடிற்று” என்ப 
தல்லது, “ஏனைச்சேரிக்‌ கோழி வென்றது; ஓடிற்று,” என்பது பெறலாகாது; 
அவ்வாறே போலவும்‌, “முக்கட்‌ கூட்டம்‌ .களவிற்‌ இல்லை,” என்றால்‌, ' களவின்‌ 
வேறாகிய கற்பிற்கு உண்டு,” என்பதல்லது, “கைக்கிளை, பெருந்திணை என்பன 
வற்றுள்‌ உண்டு ; இல்லை', என்பது பெறப்படாது ; அவ்வாறே போலவும்‌, என்று 
கடாவும்‌ மாணாக்கனைக்‌ குறித்து, . “வெண்பாவொழித்து  அல்லாப்‌ பாவும்‌, 
பாவினமும்‌, வெண்பா இனமும்‌ பிற தளை விரவும்‌,” என்பது அறிவித்தற்கு 

*வெள்ளையுட்‌ பிறதளை விரவா ; அல்லன ரல 
எல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌.” த பல்‌ கற எனது 
என்பது சொல்ல வேண்டும்‌ எனக்‌ கொள்க. 
* அஃதே எனின்‌, 
vt *வெள்ளையுட்‌ பிறதளை விரவா ; அல்லன 
தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌.” 
என்றாலும்‌ குறித்த பொருளைக்‌ கொண்டு நிற்கும்‌; “எல்லாம்‌? என்று 
மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை? எனின்‌, பெருநூல்‌ மருவா 
்‌ 
எ. 1 சூளர. சம, 177, 2 நன்‌. பொச. 51 உரை, 3 தமிம்‌ நெறி, சூ. 31 
காரிகை, பக்‌. 120. அற்பம்‌ 4 வ்‌ 


0 யாப்பருங்கல விருத்‌இ 


ஒருசாசாரும்‌, சான்றோர்‌ செய்யுட்டன்மை அறியாதோரும்‌ £ நேர்நடுவாயெ | 


வஞ்சியுரிச்‌சரும்‌ பிற தளையும்‌ வெண்பாவிலுள்‌ அருகி வரும்‌,” என்பார்‌ உளர 
யினும்‌, “அவ்வாறு வரின்‌, வெண்பா அழியும்‌, செப்பலோசை தழுவி நில்லாது 
ஆகலின்‌, என்று மறுத்தார்‌ காக்கைபாடினியார்‌ முதலிய மாப்பெரும்‌ புலவர்‌ ; 
அவசஅ அணிபே இக்நூலுள்ளும்‌ அணிபு,' என்று யாப்புஅத்தற்கு 1 வேண்டப்‌ 
பட்டது எனக்‌ கொள்க. ப 
[நேரிசை வெண்பா. ] ட்‌... 
* குலாவணங்கு வில்லெயினர்‌ கோன்கண்டன்‌ கோழி | 
திலாவணங்கு தேர்மணல்மேல்‌ * நின்‌௮ு--புலாவணங்கல்‌ 7 
கொள்ளும்புட்‌ காக்கின்ற கோயின்மையோ 7 நீபிறர 
அள்ளம்‌ புகாப்ப ரீ துரை. 
இதனுள்‌ ' கொள்ளும்புட்‌ காக்கின்ற என்புழிச்‌ செப்பலோசை கொள்ளுமாறு. 
போலா, 'கோயின்மையோ £? என்புழி வஞ்சியுரிச்சீர்‌ வந்து, வஞ்சித்தளை 


கட்டுச்‌ செப்பலோசை வழுவிக்டெத்தவானும்‌, வகையுளி சேர்த்தல்‌ ஆகாது | 
வாறும்‌, உதாரண வாய்ப்பாட்டால்‌ ஓசை ஊட்டினும்‌ உண்ணாதவாறும்‌ கண்டு 


கொள்க. அல்லதாஉம்‌, சான்றோர்‌ செய்யுளுள்ளும்‌ | வஞ்சிக்தளையும்‌ வேற்றுத்‌ 


தனையும்‌ வந்த வெண்பா இல்லை போலும்‌ எனக்‌ கொள்க. 


[குறட்டாழிசை.] 
£வளக்கு ளக்கரை மாநீலம்‌ கொய்வாட்‌ 
களக்க லாகுமோ அன்பு?” 
இதனுள்‌ ஆசிரியத்தனை தட்டிச்‌ செப்பலோசை வழுவிற்று. பிறவும்‌ இவ்வாறு. 
பிறழ்ந்தன கண்டுகொள்க. 
[கட்டளைக்‌ கலித்துறை. / 

“மாஞ்சீர்‌ கலியுட்‌ புகா) கலிப்‌ பாவின்‌ விளங்கனிவற்‌ 

தாஞ்சீர்‌ அடையா ; அகவல்‌ அகத்துமல்‌ லாதவெல்லாம்‌ 

தாஞ்சர்‌ மயங்கும்‌; தளையும தே; வெள்ளைத்‌ தன்மைகுன்றிப்‌ 

போஞ்£ர்‌ கனிபுநிற்‌ புல்லா தயற்றளை பூங்கொடியே !* 2 | 
இதனை விரித்து உரைத்துக்கொள்க. 

[நேரிசை வெண்பா. / ்‌ 

* சர்வண்ணம்‌ வெள்ளைக்‌ கலிவிரவும்‌ ; வஞ்சியுள்‌ 

ஊருங்‌ கலிப்பாச்‌ றுச்சிறிதே--பாவினும்‌ 

வெண்பா ஓழித்துத்‌ தனைவிரவும்‌ ; செய்யுளாம்‌ 

வெண்பாக்‌ கலியுட்‌ புகும்‌.” 3 [நாலடி நாற்பது] 
எனவும்‌, "+ 

“வெள்ளை ஒழித்தல்‌ பாவொடு பாவினம்‌ 

சொல்லிய தளைசீர்‌ வசைவில விரவும்‌. £ 
எனவும்‌ சொன்னார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க, 


ர 
1 வலியுறுத்‌ அதற்கு 2 யா. கா. 40. 3 யா. வி, 82 உரைமேற்‌. 


கோவையுள்ளும்‌. 


ANE 14 ப மர்‌ ETT ப க பதத ப ளம்‌ 


பிம்‌ *வெண்மணன்மேல்‌, ர்‌ புலாலுணங்கல்‌, 1 கோவின்மையோ, $ புச்யொப்ப நி 
க ல ம்‌ £5 


அ 










- உறுப்பியல்‌- தலை ஓத்து 

[தேரிசை வெண்பா./ 
£தின்றசீர்‌ ஈறும்‌ வருஞ்சீர்‌ முதலசையும்‌ 
ஒன்றியும்‌ ஒன்றானும்‌ ஓசைகொளன-தின்றால்‌ 
வளையொன்று முன்கையாய்‌ ! வந்ததனை வல்லோர்‌ 
தளையென்று கட்டுரைப்பார்‌ தாம்‌.” 
“ அதிகண்டம்‌ என்றும்‌ இசையென்றும்‌ சீரைப்‌ 
_பதச்சேதம்‌ என்னும்‌ பகர்வர்‌ ;-பதச்சேதம்‌ 
சந்தித்‌ ததனைத்‌ தளையென்பர்‌ ; அத்தளையைப்‌ 
பந்தமென்‌ பாரும்‌ பலர்‌.” 


இவற்றை விரித்துமைத்‌அக்கொள்க. 


தளை ஓத்து முடிந்தது. 


Yap.—6 


ரூ. அடி ஒத்து. 


23] அடியின்‌ வகை, [க 


குறளடி சிந்தடி அளவடி தெடிலடி 
கழிநெடில்‌ அடியெனக்‌ கட்டுரைத்‌ தனரே. 

“இவ்வோத்து என்ன பெயர்த்தோ ?” எனின்‌, தளையினான்‌ அடி ஆமாறும்‌, 
அடிப்‌ பெயரும்‌, அடிக்கு உரிமையும்‌, அடி மயக்கமும்‌, அடி வரையறையும்‌ 
ஆமாறும்‌ உணர்த்திற்று ஆதலான்‌, “அடி ஓத்து” என்னும்‌ பெயர்த்து. 

“இச்சூத்திரம்‌ என்‌ நூகலிற்றோ ?' எனின்‌, ஒருசார்‌. ஆசிரியர்‌ வேண்டும்‌. 
அடிகளது பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ அதலிற்று. 

இதன்‌ பொழிப்பு : குறளடியும்‌ இம்தடியும்‌ அளவடியும்‌ தெடிலடியும்‌ கழி 
நெடிலடியம்‌ என இவ்வைந்து இிறக்கன அடி என்று உரைத்தார்‌ ஒருசார்‌ 
தொல்லாசிரியர்‌ (என்றவாறு). 

“ இப்பொருளைச்‌ சொல்லுமோ இச்சூத்திரத்துட்டொடர்மொழி 2?” எனின்‌, 
சொல்லும்‌. என்னை? “குறளடி சந்தடி அளவடி. நெடிலடி கழிநெடிலடி ? 
என்பது உம்மைதொகை ஆதலின்‌, எண்ணும்மை வாசகம்பட விரித்து 
உமைக்கப்பட்டஅு. 

ஐந்து இறத்தன ' என்பது, அச்சொன்ன அடி ஐந்தே; ஆகலின்‌ “ஐந்து” 
என்பது போந்த பொருள்‌. 

“ கடையிணை, பின்முரண்‌ இடைப்புணர்‌ முரண்‌. £ 1 
என்னும்‌ சூத்திரத்துணின்றும்‌ “சார்ச்‌சி 2 வழி ஒழுகுதல்‌” என்னும்‌ அதிகார 
முறைமையால்‌ “ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது கொணர்ந்து உரைக்கப்பட்டது, 
வடதூலுள்ளும்‌, ஞாபகத்தானும்‌ 8 விருத்தியானும்‌ அதிகாரம்‌ என்று சேண்‌ 
வயிற்‌ கொணர்ந்து 4 உரைக்கப்படும்‌ ஆகலின்‌, அல்லதாஉம்‌, பல்கரயனார்‌ 
முதலாகிய ஒருசார்‌ ஆசிரியர்‌ எடுத்து ஓகிற்றிலர்‌ ஆதலின்‌, ௮௮ வலித்து 
உரைக்கப்பட்டது எனவும்‌ அமையும்‌. இனத சார்புநூல்‌ ஆகலின்‌, அப்படி 
விகற்பம்‌ ஓதினார்‌ காக்கைபாடினியார்‌ முதலாகிய ஒருசார்‌ ஆசிரியர்‌ எனக்‌ 
கொள்க. என்னே? 

“குறள்‌சித்‌ தளவுதெடில்‌ கழிநெடில்‌ என்றாங்‌ 

கனைவகை மரபின அடிவகை தானே. 
என்றார்‌ ஆகலின்‌. “தொல்லை? என்பது, 'கட்டுரைத்தனரே” என இறந்த 
காலப்‌ படக்கையொடு* தழுவச்‌ : சொன்னமையாற்‌ பெறப்பட்டது. 
ஆசிரியர்‌,” என்பது ஆற்றலாற்‌ போந்த பொருள்‌. அணியியல்‌ உடையாரும்‌, 

“ இயன்ற செய்யுட்‌ கியைந்த பொருளை 

உயர்ந்த நடையால்‌ உணரக்‌ கூறலும்‌ 

அருங்கல மொழியால்‌ அரிதஅபடக்ர்‌ காட்டலும்‌ 

ஒருங்கிரண்‌ டென்ப உயர்‌ நடைப்‌ பொருளே. ” 
சான்னும்‌ சூத்திரத்துள்‌ * ஒருங்ெண்டு ” என்புழி ஆற்றலாற்‌ போந்த பொருளை, 
“என்ப” என்னும்‌ முற்றுச்சொல்லோடு “புலவர்‌” என்னும்‌ பெயர்‌ கூட்டிப்‌ 
பொருள்‌ உரைத்தார்‌ ஆகலின்‌, இதுவும்‌ அவ்வாறே கொள்க. 

1 யா. வி. 39. 2 தொடர்பு. 3 குறிப்பாலும்‌, 4 தூரத்திலிருந்து கொண்டுவந்து. 

யி-ம்‌: *இறந்தகாலம்‌ படத்தன்மையொடு, 1 அரிபறக்‌ 


்‌ உறுப்பியல்‌--அடி. ஓத்து 63 


பலவும்‌ லெவுமாயெ தளையொூ பொருத்திய சிர்களால்‌ அடுத்து தடத்தலின்‌, 
“அடி” என்பது காரணக்‌ குறி. என்னை? 


“தடுத்தனர்‌ தட்ட * தளைபல தழுவியும்‌ 
அடுத்த சீரின்‌ அடியெனப்‌ படுமே. 


என்றார்‌ ஆகலின்‌. > த i 


குறளடி முதலாகிய அடிகளை இடுகுறியானும்‌ காரணக்குறியானும்‌ வழங்கு. 
“காரணக்‌ குறியான்‌ வழங்குமா நியாதோ ? எனின்‌, மக்களில்‌ தீரக்‌ 
குறியானைக்‌ “குறள்‌ என்ப; அவனின்‌ நெடியானைச்‌ “சிந்தன்‌? என்ப; 
குறியனும்‌ தெடியனும்‌ அல்லாதானை “அளவிற்பட்டான்‌ ? என்ப; அவனின்‌ 
நெடியானை 'நெடியன்‌ என்ப; திர நெடியானைக்‌ “கழி நெடியன்‌” என்ப. 
அதனால்‌, இவ்வடிக்கும்‌ இவ்வாறே பெயர்‌ சென்றன என்ப, 


24] முதல்‌ நான்கு அடிகள்‌. [= 


குறளடி சிந்தடி இருசிர்‌ முச்சீர்‌ ; 
அளவடி நெடிலடி நாற்சீர்‌ ஐஞ்சர்‌ ; 
நிரனிறை வகையால்‌ நிறுத்தனர்‌ கொளலே. 


“இலது என்‌ மூதலிற்றோ?' எனின்‌, மேல்‌ அதிகாரம்‌ பாரித்த ஐந்தடி 
யுள்ளும்‌ முதல்‌ நான்கு அடியும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு : “குறளடி, சிந்தடி” என்றும்‌, அதன்‌ கீழ்‌ “இரு£ர்‌, முச்‌ 
சீர்‌ என்றும்‌ ; * அளவடி, நெடிலடி என்றும்‌, அதன்‌ கீழ்‌ “நாற்சீர்‌, ஐஞ்ர்‌ * 
என்றும்‌ இவ்வாறு நிரல்நிறை வகையால்‌ நிறுவி, இரு சீரானே வந்தது 
குறளடி. என்றும்‌, முச்‌சீரானே வந்தத சிந்தடி என்றும்‌, நாற்சரானே வந்தது 
அளவடி. என்றும்‌, ஐஜஞ்சீரானே வந்தது நெடிலடி என்றும்‌ இவ்வாறு கொண்டு 
வழங்குக (என்றவாறு). 


“ இரு£ீர்‌ குறளடி ; சிந்தடி முச்சிர்‌ ; 
அளவடி. நாற்சீர்‌ ; அறு சதனின்‌ 
இழிப நெடிலடி என்றிசி னோரே. 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


இச்சூத்திரத்‌.அள்‌, 
“.நிரனிறை வகையால்‌ நிறுத்தனர்‌ கொளலே.! 
என்பது இல்லாவிடினும்‌ நிரல்‌ நிறைப்‌ பொருள்கோளேயாம்‌ ; 


“ஐ ஒள என்னும்‌ ஆயீ ரெழுத்திற்‌ 

இகர உகரம்‌ இசைநிறை வாகும்‌.” 1 
என்றாற்போல. பெயர்த்தும்‌ அதனை எடுத்து ஓதல்‌ வேண்டியது என்னை ? 
எனின்‌, “நாற்சீரடி சிறப்புடைத்து ; அதனை “நேரடி? என்றும்‌, “ அளவடி ? 
என்றும்‌ வழங்குப,' என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்டது எனக்‌ கொள்க. 





1 தொல்‌. எழுத்‌. 42. பி-ம்‌: *தடுத்தன தட்டத்‌ 
Yap.—6-A 


44 யாப்பருங்கல விருத்தி 


தாற்சிர்‌ கொண்டன நோடி ; அணுவே * கே , 
ப அரக்கொடும்‌ தொடையொடும்‌ வெணும்‌ என்ப? ப Se 
என்றார்‌ நற்றத்தனாரும்‌ எனக்‌ கொள்க. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு 
[வஞ்சித்‌ அறை. / 
“இரைக்க சாலிகை 
திரைத்த போல்நிரந்‌ 
திரைப்ப தேன்களே 
விரைக்கொள்‌ மாலையாய்‌ /' 1 
இத குறளடியான்‌ வந்த செய்யுள்‌. 
[வஞ்ச விருத்தம்‌. 
“இருது வேற்றுமை இன்மையால்‌ 
சுருதி மேற்றுறக்‌ கத்தினோ 
டரிது வேற்றுமை யாகவே 
கருது வேற்றடங்‌ கையினாய்‌ !” 2 
இன சிந்தடியான்‌ வந்த செய்யுள்‌. 
[கலி விருத்தம்‌.] 
“தேம்பமுத்‌ இனியநீர்‌ மூன்றுற்‌ இம்பலா 
மேம்பமுத்‌ தளிந்தன சுனையும்‌ வேரியும்‌ 
மாம்பழக்‌ கனிகளும்‌ மதுத்தண்‌ டீட்டமும்‌ 
தாம்பமுத்‌ அளசில தவள மாடமே. 4 
இஃது அளவடியான்‌ வற்த செய்யுள்‌. 


[சலி நிலைத்‌ அறை.] 
“வென்றான்‌ வினையின்‌ றொகையாய்‌ விரிந்து தன்கண்‌ 
ஒன்றாய்ப்‌ பரந்த உணர்வின்‌ஒமி யாது முற்றும்‌ 
சென்றான்‌ றிகழும்‌ சுடர்சூழ்‌ஒனி மூர்த்தி யாகி 
நின்றான்‌ அடிக்கீம்ப்‌ பணிந்தார்வினை நீங்கி நின்றார்‌.” 4 
இ நெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. பிறவும்‌ வற்தவழிக்‌ கண்டுகொள்க. 


25] கழிறெடிலடி [௩ 
கழிநெடி லடியே கசடறக்‌ ளெப்பின்‌ 
அறுசீர்‌ முதலா ஐயிரண்‌ டீறா 
வருவன பிறவும்‌ வகுத்தனர்‌ கொளலே. 
என்பது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, கழிநெடிலடி ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. ல்‌ 
இதன்‌ பொருள்‌ : கழிநெடிலடியே க௪டு அறக்‌ கிளப்பின்‌ அறுசிர்‌ முதலா 
ஐயிரண்டு ஈறா: வருவன--க.ழிநெடிலடி. என்பத ஐயுறவு தீர உசைக்குங்கால்‌ 
அசர்‌ முதலா ஒன்றுதலைச்சிறந்து பத்துச்சீர்‌ இறுதியாக வரும்‌ அடியெல்லாம்‌, 





1 சூளா. சீய. 179. 2 சூளா. சய. 171; 3 சூளா. நகரப்‌, 14. 4 சூளா. காப்பு. 
ஈபி-ல்‌; * அளவென்ப 


4 


உறுப்பியல்‌--அடி ஓ. த்‌ து. 85 


ச்‌ கன கள ச 
பிறவும்‌ வகுத்தனர்‌ கொளலே--பத்துச்‌ சீரின்‌ மிக்குப்‌ பதிமூன்று * 
சீரின்காறும்‌ வருவனவும்‌ உள, அவற்றையும்‌ கழிநெடிலடியின்பாற்படுத்‌ அ 
வழங்குக (என்றவாறு). 2 

“ “கசடற என்பது “ஐயுறவு தீர” என்பதனைச்‌ சொல்லுமோ ? ” 
எனின்‌, சொல்லும்‌; “கற்க கசடற? 1 என்றார்‌ ஆகலின்‌. 

*கழிநெடிலடியே' என்றவமி ஏகாரம்‌ பிரிநிலை. “அஃது எற்றிற்‌ பிரிக்கப்‌ 
பட்டதோ 2” எனின்‌, ்‌ 

குறளடி சிந்தடி, அளவடி நெடிலடி. 

கழிநெடி லடியெனக்‌ கட்டுரைத்‌ தனரே. 2 
என்னும்‌ சூத்திரத்தினின்றும்‌ பிரிக்கப்பட்டது ; இசைநிறை எகாரம்‌ 
எனினும்‌ அமையும்‌. 

“ கழிநெடி லடியே அறுசீர்‌ முதலா ஐயிரண்‌ டீறா ” 
என்னாது, “கசடறக்‌ ளெப்பின்‌” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, “எண்‌ 
சீரின்‌ மிக்கு வந்த செய்யுட்கள்‌ சிறப்பில,” எனக்‌ கொள்க. 

“இரண்டு முதலா எட்டீ மாகத்‌ 

திரண்ட சீரான்‌ அடிமுடி வுடைய ; 

இறந்தன வந்து திறைந்தடி முடியினும்‌ 

சிறந்த அல்ல செய்யு ளுள்ளே. [காக்கைபாடினியார்‌ ] 
என்றார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க. 

“ஐயிரண்‌ டீறா?” என்னு எடுத்து ஓதினமையால்‌, ஒன்பதின்£ீரடியும்‌ பதின்‌ 
சீரடியும்‌ *இடையாகு கழிநெடிலடி எனப்படும்‌. “பிறவும்‌ வகுத்தனர்‌ 
கொளலே  என்றமையான்‌, பதின்‌சீரின்‌ மிக்கு வருவன எல்லாம்‌ £ கடையாகு 
கழிநெடிலடி ” எனப்படும்‌ எனக்‌ கொள்க. 

அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 

[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“இரைக்கும்‌ அஞ்சறைப்‌ பறவைகள்‌ எனப்பெயர்‌ 
இனவண்டு புடைசூழ 
அமைக்கள்‌ என்னுமக்‌ குழம்புகள்‌ திகழ்ந்தெழ 
: அடங்கிய இலையத்தால்‌ 
திரைக்க ரங்களிற்‌ செழுமலைச்‌ சந்தனத்‌ . 
திரள்களைக்‌ கரைமேல்வைத்‌ 
தரைக்கும்‌ மற்றிது குணகடற்‌ றிசையொடு 
பொருதல தவியாதே. ' 3 
இஃது அறுசீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 
[எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“ கணிகொண் டலர்ந்த நறவேங்கை யோடு 
கமழ்கனெற காந்தள்‌ இதழால்‌ 
அணிகொண் டலர்ந்த வனமாலை சூடி. 
அகிலாவி குஞ்சி கமழ 





= 





1 குறள்‌. 391. 2 யா. லி. 23. 3 சூளா. கலியாண. 51. பி-ம்‌;*ப.இனாறு. 


28 | யாப்பருங்கல விருத்தி 


மணிகுண்‌ டலங்கள்‌ இருபாலும்‌ வந்த 
வரையாக மீது இவளத்‌ 

அணிகொண்‌ டிலங்கு சுடர்வேலி னோடு 
வருவானி தென்கொல்‌ அணிவே !21 


இஃது எழுசீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 


[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
 மூவடிவி னாலிரண்டு சூழ்சுடரும்‌ நாண 
முழுஅலக மூடியெழின்‌ முளைவயிரம்‌ நாற்றித்‌ 
அவடிவி னாலிலங்கு வெண்குடையின்‌ நீழற்‌ 
சுடரோய்‌ ! நின்‌ அடிபோற்றிச்‌ சொல்லுவதொன்‌ ஹுண்டால்‌ ; 
சேவடிகள்‌ தாமரையின்‌ சேயிதழ்கள்‌ தண்டச்‌ 2 
சிவந்தனவோ ? சேவடியின்‌ செங்கதிர்கள்‌ பாயப்‌ 
பூவடிவு கொண்டனவோ பொங்கொளிகள்‌ சூழ்ந்து ? 
புலங்கொள்ளா வாலெமக்கெம்‌ * புண்ணியர்தங்‌ கோவே !' 2 


இஃது எண்சீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 


[ஒன்பதின்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“இடங்கை வெஞ்சிலை வலங்கை வாளியின்‌ 
எதிர்ந்த தானையை இலங்கும்‌ ஆழியின்‌ விலங்கியோன்‌ 
முடங்கு வாலுளை மடங்கல்‌ மீமிசை 


முனிந்து சென்றுடன்‌ முூசண்ட ராசனை முருக்கியோன்‌ 
வடங்கொள்‌ மென்முலை அடங்கு அண்ணிடை 

மடந்தை சுந்தரி வனங்கொள்‌ பூண்முலை / மகிழ்ந்தகோன்‌ 
தடங்கொள்‌ தாமரை இடங்கொள்‌ சேவடி. 

தலைக்கு வைப்பவர்‌ தமக்கு வெந்துயர்‌ தவிர்க்குமே. 


இஃது ஒன்பதின்சீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 


[பதின்‌சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“கொங்கு தங்கு கோதை ஓதி மாத ரோடு 
கூடி நீடும்‌ ஓடை தெற்றி 
வெங்கண்‌ யானை வேந்தர்‌ போந்து வேத தே 
நாத என்னு தின்று தாழ 
அங்க புவ்வம்‌ ர ஆதி யாய ஆதி: நூலின்‌ 
தீதி யோடும்‌ ர ஆதி யாய 
செங்கண்‌ மாலைக்‌ காலை மாலை சேர்வர்‌ ஏ சேர்வர்‌ 
சோதி சேர்ந்த இத்தி தானே. 3 
இது பதின்சீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 








1 சூனா. அரசியல்‌. 197. 2 சூளா. அறவு. 64. 3 யா வி. 53 உரைமேற்‌- 
பி-ம்‌, * வாலெமக்குப்‌ * பூமழை 1 பூர்வம்‌ $ யோதும்‌ ஏ சென்று 


உறுப்பியல்‌—அடி ஓத்து 87 


[பதினொரு சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
*அருளாழி ஒன்றும்‌ அறனோர்‌ இரண்டும்‌ 
அவிர்சோதி மூன்றொ டணியோகு நான்கும்‌ 
மதமைந்தும்‌ * ஆறு பொருண்மேல்‌ 
மருளாழி போமும்‌ நயமேமும்‌ மேவி 
தலமெட்டும்‌ பாடும்‌ 7 வகையொன்ப தொன்றர்‌ - 
வாதற்கோ பத்தின்‌ மகிழ 
இருளாழி மாய எறியாழி அன்ன 
எழிலாழி தன்னுள்‌ எழுநாடர்‌ ஓடிந்‌ 
இவர்கின்றம எல்லை அளவும்‌ 
உருளாழி செல்ல ஒளியானை மல்க 
உலவாத செல்வ முடனாகி ஒண்பொன்‌ ஈ 
உலகுச்சி சேர்வ அளதே.” 
இ.து பதினொருசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 
/பன்னிருசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“கோளரி வாளரி வல்லிய மொல்லொலி 
கொண்ட கொலைத்தொழில்‌ எண்கொடு கேழல்கள்‌ 
கொட்கும்‌ நெடுஞ்சிமை யுட்யெர்‌ மால்வரை 
யாளியை அஞ்சிய வெஞ்சின மால்களி 
றந்தளி ரன்னத சைந்து மறைந்தகல்‌ 
அஞ்சும்‌ நீவரின்‌ அஞ்சு மனத்தெழு 
்‌ நீளா வல்குல்‌ நிறங்கெர்‌ நண்டுகில்‌ 
தீத்தமை வைத்து நிரைத்த மணிக்கலை 
நேரிழை மென்முலை எர்கெழு நன்னுதல்‌ 
வாளரி சிந்தி அவிர்ந்து விலங்கனெ 
மைந்தரும்‌ உண்கண்‌ வணங்கு அணங்கிடை 
வண்டிமிர்‌ வார்குழல்‌ ஒண்டொடி. மாதே !?* 
இது பன்னிருசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 
[ஆளியச்‌ சந்த விருத்தம்‌] 
நாடி மீட லல்ல தில்லை. நல்ல பூவி. னல்லி மேய 


தம்பி போலு நம்பி தன்னோ டன்பளாய்‌ 
ஆடு மஞ்சை அன்ன சாயல்‌ அஞ்சொல்‌ மாதர்‌ பஞ்சி அஞ்சும்‌ 
அல்குல்‌ தோவ மெல்ல ஒல்கி அல்லல்சேர்‌ 


வேட சோடி வேழம்‌ வீழ வெய்ய அம்பின்‌ எய்து. சுட்ட 
வேய்கொள்‌ இயின்‌ வெந்து விண்டு வெம்மைசேர்‌ 
கோடை யோடு நீடு வாடு குன்றி னின்று ட்‌ சென்று 
கோடி மாட கட னாடு கூடுமே.” 
இது பதின்மூன்றுசர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 





பி-ம்‌;: * பதமைந்தும்‌ ர வாட்டும்‌ 1 தென்றல்‌ 1 வழுகற்கோ || மழோ, 
% எழுஞாயி ரோடு ய வவிர்சன்ற ஏ ஒழியானம்‌ பக்கல்‌ ஈ முடனோயொடொல்க, 


* பழைய பதிப்புப்‌ பாடம்‌ பல மட்ட கத ட அன்று கம்‌ இஃது ட்டுப்பிர இயி 
அள்ள வடி காட்டப்பட்டது. 


“8 யாப்பருங்கல விருத்தி 


'கொன்றார்த்‌ தமைந்த 1 என்னும்‌ ஆசிரியத்‌ அறையுள்‌ முதலடியும்‌ 
மூன்றாமடியும்‌ பதினான்குசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியானும்‌, அல்லாத அடி 
. இரண்டும்‌ பதினாறுசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியானும்‌ வந்தன. 
பதினைஞ்சீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுளும்‌ வந்த வழிக்‌ 
கண்டுகொள்க. 
“கழிநெடி லடியே கசடறக்‌ ளெப்பின்‌, பத இ 
அறுசீர்‌ முதலா ஐயிரண்‌ டீறா பட்‌ 22 இது 
வருவன பிறவும்‌ கொளலே.' 


என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌; “வகுத்தனர்‌ கொளலே” என்று 
மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை? நாற்சிரடிதன்னையே “ நாலெழுத்து 
முதலாக ஆறெழுத்தின்க அம்‌ உயர்ந்த மூன்றடியும்‌ குறளடி; ஏழெழுத்து 
முதல்‌ ஒன்பதெழுத்தின்கானும்‌ உயர்ந்த மூன்றடியும்‌ சிந்தடி; பத்தெழுத்து 
முதல்‌ பதினான்கெழுத்தின்க றும்‌ உயர்ந்த ஐந்தடியும்‌ அளவடி, நேரடி; 
பதினைந்தெழுத்து முதலாகப்‌ பதினேமெழுத்தின்காறும்‌ உயர்ந்த மூன்‌ டியும்‌ 
நெடிலடி; பதினெட்டெழுத்‌து முதலாக இருபதெமுத்தின்காறும்‌ உயர்ந்த 
மூன்றடியும்‌ கழிநெடிலடி; இருபதெழுத்தின்‌ மிக்க நாற்சிரடிப்பா இல்லை, 
என்று இவ்வாறு அடி வகுத்அ, பின்னைக்‌ “குறளடி முதலாகிய ஜந்தடி.யம்‌ 
ஆசிரியப்பாவிற்கு உரிய; இந்தடியம்‌, அளவடியும்‌, நெடிலடியின்‌ முதற்கண்‌ 
இரண்டடியும்‌ வெண்பாவிற்கு உரிய ; அளவடியுள்‌ கடைக்கண்‌ இரண்டடியும்‌, 
தெடிலடியும்‌, கழிநெடிலடியும்‌ இலக்கணக்‌ கலிப்பாவிற்கு உரிய ; அல்லதாஉம்‌, 
. தான்கெழுத்கு முதலாகப்‌ பனிரண்டெழுத்தின்கானும்‌ இருசீரடி வஞ்சிப்‌ 
பாவிற்கு உரிய; முச்சிரடி வஞ்டிப்பாவிற்கு எழுத்து வரையறை இல்லை 
யாயினும்‌, எட்டெழுத்து முதலாக நெடிலடிக்கு ஓதிய எழுத்தளவும்‌ வரப்‌ 
பெறும்‌” என்றும்‌; பின்னை, “வெண்பா, ஆசிரியம்‌, கலியுள்‌ : வரும்‌ சிர்‌ 
ஐந்தெழுத்தின்‌ மிகா; வஞ்சிப்பாவின்‌ சீர்‌ ஆறெழுத்தின்‌ மிகா; சிறுமை, 
மூன்றெழுத்தாவதஅ சிறப்புடைத்கு ; இரண்டெழுத்தினாலும்‌' அருகி வரப்‌ 
பெறும்‌,” என்னும்‌ கூறினார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ என்பது அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டது, இது சார்புநூல்‌ ஆகலின்‌. என்னை 7 

“நாற்சீர்‌ கொண்ட தடியெனப்‌ படுமே.” 2 
என்று, பின்னை, 

தாலெழுத்‌ தாதி ஆறெழுத்‌ தெல்லை 

ஏறிய நிலத்த குறளடி என்ப.” 3 

“ஏழெழுத்‌ தென்ப சிந்தடிக்‌ களவே ; 

ஈசெழுத்‌ தேற்றம்‌ இல்வழி யான. 4 

“பத்தெழுத்‌ தென்ப நேரடிக்‌ களவே ; 

ஓத்த நாலெழுத்‌ தொற்றலங்‌ கடையே. ? 5 

“மூவைந்‌ தெழுத்து நெடிலடிக்‌ களவே ; 

ஈரெழுத்து மிகுதலும்‌ இயல்பென மொழிப.” 6. 

“மூவா மெழுத்துக்‌ கழிநெடிற்‌ களவே ; 

ஈரெழுத்து மிகுதலும்‌ இவட்பெறும்‌ என்ப. ?7' 

“தன்சீர்‌ எழுத்தின்‌ சின்மை மூன்றே.” 8 
என்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 





1 யா வி. 16, 76 உரைமேற்‌. 2 தொல்‌. பொ. 344, 
8-7 தொல்‌, பொ, 348352. 8 தொல்‌. பொ., 358. 





உறுப்பியல்‌--அடி. ஒத்து ்‌.. 42 
இவற்றுக்கு எழுத்து எண்ணுகின்றுழிக்‌ குற்றியலிகரமும்‌, குற்றிய 
அகரமும்‌, ஆய்தமும்‌, ஒற்றும்‌ இவை ஒழித்து எண்ணப்படும்‌ எனக்‌ கொள்க. 
[நேரிசை வெண்பா] 
- “சரிரண்டும்‌ ஏமெழுத்தும்‌* ஈரைந்தும்‌ மூவைந்தும்‌ 
பாரியன்ற 7 நாற்சீர்‌ பதினெட்டும்‌--ஓசா ர 
விளையும்‌ பதினேழ்‌ நிலத்துக்‌ குறள்சிழ்‌ 
தளவு நெடில்‌ கழியோ டைந்து. 
“ஐ.ந்தும்‌ அகவற்கு வெள்ளைக்‌ களவடியும்‌ 
இந்து நெடிலடிக்கண்‌ தொல்லிரண்டும்‌--வந்த 
தளவிரண்டும்‌ ஆன்ற நி நெடில்கழியும்‌ ஓண்பாற்‌ ஏ 
மனைசிதைவில்‌ தண்டாக்‌ கலிக்கு. ! 1 
ஈரிரண்டோ டார நெழுவாய்‌ இறுவாயாச்‌ 
சேரும்‌ எழுத்திருசீர்‌ வஞ்சிக்காம்‌-—ஒரும்‌ 
நெடிலடிக்கு தேர்ந்தனவும்‌ மூவொருசீர்‌ வஞ்சிக்‌ 
கடிவகுத்தார்‌ எட்டாதி ஆய்ந்து.” 2 
“ அளவியற்பா ஆன்றசீர்‌ ஐந்தெழுத்திற்‌ பல்கா ; ' 
டட வளவஞ்சிக்‌ காறுமாம்‌ மாதோ ;-வளவஞ்சிச்‌ 
சின்மையொரு மூன்றாகும்‌ என்பர்‌ சறப்புடைமைத்‌ 
தன்மை தெரிந்துணர்வோர்‌ தாம்‌. 
“குற்றிகரம்‌ குற்றுகரம்‌ என்றிரண்டும்‌ ஆய்தமும்‌ 
ஒற்றும்‌ எனவொரு நான்கொழித்அக்‌-— கற்றோர்‌ 
உயிரும்‌ உயிர்மெய்யும்‌ ஓதினார்‌ எண்ணச்‌ 
செயிரகன்ற செய்யுள்‌ அடிக்கு.” 4 
இவற்றை விரித்து உரைத்துக்கொள்க. 
அல்லதாஉம்‌ இயற்சிரான்‌ வந்ததனை 'இயலடி.” என்றும்‌; உரிச்சோன்‌ 
வந்ததனை £ உரியடி” என்றும்‌; இரு இரும்‌ விரவியும்‌, பொதுச்‌£ர்‌ விரவியும்‌, 
பொதச்சீரானே வந்தும்‌ நிகழ்வனவற்றை எல்லாம்‌ “பொதவடி' என்றும்‌ 
வழங்குப என்பத அறிவித்தற்கு வேண்டப்பட்டது.  ஐந்தடியினையும்‌ இம்‌ 
முன்றானே உறழப்‌ பதினைந்தடியாம்‌; பிறவற்றாற்‌ கூறப்‌ பலவுமாம்‌. 
[கட்டளைக்‌ கலித்துறை] - 
“குறளிரு சீரடி; சிந்துமுச்‌ சீரடி ; தாலொருசீர்‌ 
அறைதரு காலை அளவொடு நோடி ; ஐயொருசீர்‌ i 
நிறைதரு பாதம்‌ நெடிலடி யாம்‌; நெடு மென்பணைத்தோட்‌ 
கறைகெழு வேற்கணல்‌ லாய்‌ ! மிக்க பாதம்‌ கழிநெடிலே.? ச 
“திரைத்த இருக குதள்‌ சிந்து ; அளவடி தேம்பழுத்அ ; 
விரிக்கும்‌ நெடிலடி வேல்நெடுங்‌ கண்ணி ! வென்றான்‌ வினையின்‌ . 
இசைக்கும்‌ கணிகொண்ட மூவடி வோடிடங்‌ கொங்குமற்றும்‌ 
கரிக்கைக்‌ கவான்மருப்‌ பேர்முலை மாதர்‌ ! கழிநெடிலே. ” 6 
இவற்றை விரித்து உசைத்துக்கொள்க, 





1-3 யா. லி. 94 உரைமேற்‌. &யா.வி. 36 உரைமேற்‌, 5 யா. கா. 12 6 யா. கா. 18 


பி-ம்‌. * ஒரேமும்‌. ர பாவாய்‌ 1 பாரியைந்த $ ஒன்ற ஏ தன்பாற்‌. & என்ற சர்‌ 
b தெரிந்துணர்ந்தோர்‌. 


90 யாப்பருங்கல விருத்தி 


36] வஞ்சிப்பாவிற்குரிய அடிகள்‌ [௪ 
சிந்தடி குறளடி என்றிரண்‌ ட்டியான்‌ 
வஞ்சி நடக்கும்‌ என்மனார்‌ புலவர்‌. 
என்பது சூத்திரம்‌. மேற்கூறப்பட்ட அடியினை எல்லாப்‌ பாவிற்கும்‌ பாவினத்‌ 
திற ற்கும்‌ பகுத்து உணர்‌ கத்துவான்‌ எடுத்துக்கொண்டார்‌. அவற்றுள்‌, 
இச்சூத்திரம்‌ வஞ்சிப்பாவிற்கு உரிய அடி உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: கிந்தடியும்‌ குறளடியம்‌ என்ற இவ்விசண்டடியாலும்‌ 
வஞ்சிப்பா நடக்கும்‌ என்ப புலவர்‌ (என்றவாறு). 

“என்மனார்‌ புலவர்‌ என்பது, “என்ப புலவர்‌ ' என்பதனைச்‌ சொல்லுமோ ? 
எனின்‌, சொல்லும்‌. என்னை 2 என்ப * என்பது நிலைமொழியாய்‌, £ புலவர்‌ * 
என்பது வருமொழியாய்‌, “மன்‌, ஆர்‌” என்பன இரண்டு இடைச்சொல்‌ வந்து, 
நிலைமொழி, ஈற்றின்கட்‌ பகரம்‌ கெட்டு, “ என்மனார்‌ புலவர்‌! என்னு முடித்தது 
ஆகலின்‌. 

“குறளடி, சித்தடி ' என்னாது, “ சிந்தடி, குறளடி என்று முறை பிறழச்‌ 
சொன்னமையால்‌, “குறளடி வஞ்சிப்பாச்‌ சிறப்புடைத்து,' எனக்‌ கொள்க. 

“தலைதடு மாற்றம்‌ தற்துபுணர்ற்‌ அசைத்தல்‌ ' 1 
தந்தி உத்தி ஆகலின்‌. 

பிறரும்‌ வஞ்சிப்பாவிற்கு அடி வகுத்து உரைத்தார்‌ எனக்‌ கொள்க, 
என்னை 2 

“சிந்தடி குறளடி என்றா யிரண்டும்‌ * 

வஞ்சிக்‌ கஇிமுமை வகைப்பட்‌ டனவே.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

“வஞ்சி அடியே இருசீர்த்‌ தாகும்‌. ' 2 

“முச்சீ ரானும்‌ வருமிடன்‌ உடைத்தே. ? 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 

“இருசீர்‌ அடியும்‌ முச்சிர்‌ அடியும்‌ 

வருதல்‌ வேண்டும்‌ வஞ்சி யுள்ளே. 


என்றார்‌ மயேச்சுரா்‌. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு ! 
“ பானல்வாய்த்‌ தேன்விரிந்தன ; 
கானல்வாய்க்‌ கழிமணந்தன ; 
ஞாழலொடு தறும்புன்னை 
 தாழையொடு முருகுயிர்ப்ப 
வண்டல்வாய்‌ ,நறுநெய்தல்‌ 
கண்டலொடு கடலுடுத்துத்‌ 
தவளமுத்தம்‌ சங்கீன்று 
பவளமொடு ஞெமர்ந்துசாய்‌ 

இன்னதோர்‌ 





1 தொ. பொ. 665. 2 தொ. பொ. செய்‌, 45. 3 டி 40. 
பி-ம்‌. * என்‌ றாயிரு திறமும்‌. 3 





உறுப்பியல்‌--அடி. . ஓத்து 91 


வதில்‌ கரடு 


கடி, மண முன்றிலும்‌ உடைத்தே 
படுமீன்‌ பரதவர்‌ பட்டினத்‌ தானே. 1 
இது குறளடியான்‌ வந்த வஞ்சிப்பா. 
“ தொன்னலத்தின்‌ புலம்பலைப்பத்‌ தொடித்தோள்மேல்‌ 
பன்னலத்த கலந்தொலையப்‌ பரிவெய்தி 
என்னலத்தகை இதுவென்னென எழில்காட்டிச்‌ 
சொன்னலத்தகைப்‌ பொருள்கருத்தினிற்‌ சிறந்தாங்கெனப்‌ 
பெரிதும்‌ 
கலங்கஞர்‌ எய்தி விடுப்பவும்‌ 7 
லெம்பிடைச்‌ செலவும்‌ சேணிவத்‌ தற்றே. 2, 
எனவும்‌, 
“பரலத்தம்‌ செலவிவளொடு படுமாயின்‌ 
இரவத்தை நடைவேண்டா இனிநனியென 
நஞ்சிறு குனும்பிடை மூதெயிற்றியர்‌ 
சிறந்துரைப்பத்‌ தெறுகதிர்‌ சென்னும்‌ 
ஆங்கட்‌ டெவிட்டினர்‌ கொல்லோ 
எனவாங்கு, 
நொதுமலர்‌ வேண்டி நின்னொடு 
மதுசை முற்ற ஆடவர்‌ தாமே.' 3 
எனவும்‌ இவை சிந்தடியான்‌ வந்த வஞ்சிப்பா. பிறவும்‌ அன்ன. 


a7] வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா அடிகள்‌ ர்ரு 


கலியொடு வெண்பா அகவல்‌ கூறிய 
அளவடி தன்னால்‌ நடக்குமன்‌ அவையே. 


இஃது என்‌ நுதலிற்றோ?' எனின்‌, மேல்‌ ஒழிந்த மூன்று பாவிற்கும்‌ 
உரிய அடி உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: கலிப்பாவும்‌ வெண்பாவும்‌ ஆசிரியப்பாவும்‌ மேற்‌ 
சொல்லப்பட்ட அளவடியால்‌ நடக்கும்‌ (என்றவாறு). 


“அகவல்‌? என்பது, “ஆசிரியம்‌” என்றவாறு. என்னை ? 


“அகவல்‌ என்ப தாசிரியப்‌ பாவே.” 


என்றார்‌ சங்கயாப்பு உடையார்‌ ஆகலின்‌. 


“வெண்பா அகவல்‌ கலி என்னாது, “'கலியொடு வெண்பா அகவல்‌ தலைதடு 
மாற்றம்‌ தந்துபுணர்த்‌ அரைத்ததனால்‌, “ கலியுள்‌ அம்போ தரங்க உறுப்புச்‌ 
லெ இருசீர்‌ அடியாலும்‌ முச்சீர்‌ அடியாலும்‌ வரும்‌; அரசாக உறுப்பு நாற்சீரடி 
யின்‌ மிக்கு வரும்‌, எனக்‌ கொள்க. அவை போக்கிக்‌ கலிப்பாச்‌ சொல்லும்‌ 
வழிச்‌ சொல்லுதும்‌. 


“கூறிய” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, வெண்பாவின்‌ ஈற்றடியும்‌, 
நேரிசை ஆசிரியப்பாவின்‌ ஈற்றயல்‌ அடியும்‌, கலிவெண்பாவின்‌ ஈற்றடியும்‌ 
மூச்சரான்‌ வரும்‌ ; இணைக்குறள்‌ ஆசிரியப்பாவின்‌ இடையடி இரண்டும்‌ பலவும்‌ 
இருசீரடியானும்‌ முச்‌சரடியானும்‌ வரும்‌ எனக்‌ கொள்க. 











வச்‌ 


1 யா. வி. 90 மேற்‌. 2-9 யா. வி. 90 உரைமேற்‌. ர்‌ யிருப்பவும்‌ : 


92 யாப்பருங்கல விருத்தி 


“தன்‌ என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, ஆசிரிய விருத்தமும்‌ கலித்‌ 
அறையும்‌ ஓழிக்து, மூன்று பாவினமும்‌ பெரும்பான்மையும்‌ த: 


வரும்‌ எனக்‌ கொள்க. 


“அவை? என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, ஒருசார்‌ ஆசிரிய அடியும்‌ 
சுலியடி யும்‌ ஜஐஞ்சீரான்‌ அருகி வருவனவும்‌ உளவெனக்‌ கொள்க. அவை 


போக்கி, “மிக்கும்‌ குறைந்தும்‌” 1 என்னும்‌ சூத்திரத்துட்‌ காட்டுதும்‌. 


“விதப்புக்‌ இர? வேண்டியது விளைக்கும்‌.” 
என்பவாகலின்‌ இவ்வாறு கூறப்பட்டது. 
பிறரும்‌ இவ்வாறு. இவற்றிற்கு அடிவகுத்து உரைத்தார்‌. என்னை? 
“ஆசிரியம்‌ வெண்பாக்‌ கலியொடு மும்மையும்‌ 
நாற்சீர்‌ அடியால்‌ நடைபெற்‌ றனவே.” 
சித்தும்‌ குறளும்‌ வருதலும்‌ அவ்வழி 
உண்டென்‌ றறைப உணர்த்திசி னோரே. 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


“ இருசீர்‌ அடியும்‌ முச்சிர்‌ அடியும்‌ 

வருதல்‌ வேண்டும்‌ வஞ்சி யுள்ளே.” 

“அல்லாப்‌ பாவின்‌ அடிவகை தெரியின்‌ 

எல்லாம்‌ நாற்சீர்‌ அல்லி இயலா ; 

இறுதியும்‌ அயலும்‌ இடையும்‌ முச்சீர்‌ 

பெறுதியும்‌ 2 வரையார்‌ வெள்ளைமுதல்‌ மூன்றும்‌.” 
என்றார்‌ நீர்மலிநத்த வார்சடையோன்‌ பேர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌. 3 

“ இரண்டினும்‌ மூன்றினும்‌ வஞ்சி ஆகும்‌, 

நாற்சீர்‌ அடியாற்‌ பாப்பிற மூன்றே.” 
என்றார்‌ அவிநயனார்‌. 


“ஆசிரி யத்தொடு வெள்ளையும்‌ கலியும்‌ 
நேரடி தன்னால்‌ நிலைபெற நிற்கும்‌.” 
என்றார்‌ பல்காயனார்‌. 


“ ஆசிரி யப்பா வெண்பா கலியென 

மூவகைப்‌ பாவும்‌ நேரடிக்‌ குரிய.” 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 

ட அல்லா மூவகைப்‌ பாவும்‌ ்‌ 

எஞ்சுதல்‌ இலவே தாற்சர்‌ அழிவை: 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. ' 


அ மெல்‌ 





1 வா. வி, 93. ரன்‌ - பெறுதலும்‌. 3 மீயேச்சகரரி, 


உறுப்பியல்‌--அடி. ஓத்து 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை வெண்பா] 
“அரக்காம்பல்‌ நாறும்வாய்‌ அம்மருங்குற்‌ கன்னோ 
பரற்கானம்‌ ஆற்றின கொல்லோ--அசக்கார்த்த 
பஞ்சிகொண்‌ டூட்டினும்‌ பையெனப்‌ பையெனவென்‌ 
றஞ்சிப்பின்‌ வாங்கும்‌ அடி! 1 


என வெண்பா அளவடியான்‌ வந்தவாறு. 


[நேரிசை ஆசிரியப்பா ] 
நிலத்தினும்‌ பெரிதே ; வானினும்‌ உயர்ந்தன்று ; 
நீரினு மாரள வின்றே சாரற்‌ 
கருங்கோற்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 
பெருந்தேன்‌ இழைக்கும்‌ நாடனொடு நட்பே.” 2 

என ஆசிரியப்பா அளவடியான்‌ வந்தவாறு. 


[நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா] 
[தாவு] 


“அரிதாய அறனெய்தி அருளியோர்க்‌ களித்தலும்‌ 
பெரிதாய பகைவென்று பேணாசைக்‌ தெறுதலும்‌ 
புரிவமர்‌ காதலிற்‌ புணர்ச்சியும்‌ தருமெனப்‌ 

பிரிவெண்ணிப்‌ பொருள்வயிற்‌. சென்றதம்‌ காதலர்‌ 


வருவர்கொல்‌. வயங்கிழாஅய்‌ ! வலிப்பல்யான்‌ கேஎளினி.' 


[காழிசை/ 
“அடி தாங்கும்‌ அளவின்றி அழலன்ன வெம்மையாற்‌ 
கடியவே கனங்குழாஅய்‌ ! காடென்றார்‌ ; அக்காட்டுள்‌ 
அடியடிக்‌ கயந்தலை கலக்கிய சின்னீரைப்‌ . 
பிடியூட்டிப்‌ பின்னுண்ணும்‌ களிறெனவும்‌ உரைத்தனரே ! 
இன்பத்தின்‌ இகந்தொரீஇ இலைதிந்த உலவையால்‌ 
அன்புறூஉம்‌ தகையவே காடென்றார்‌ ; அக்காட்டுள்‌ 
அன்புகொள்‌ மடப்பெடை. அசைஇய வருத்தத்தை 
மென்சிறக ராலாற்றும்‌ புறவெனவும்‌ உரைத்தனரே ! 
“கன்மிசை வேய்வாடக்‌ கனைகதிர்‌ தெறுதலால்‌ 
அன்னரூஉத்‌ தகையவே காடென்றார்‌ ; அக்காட்டுள்‌ 


இன்னிழல்‌ இன்மையான்‌ வருந்திய மடப்பிணைக்குத்‌ 


தன்னிழலைக்‌ கொடுத்தளிக்கும்‌ கலையெனவும்‌ உரைத்தனரே ! 


அதனால்‌, * [தனிச்சொல்‌] 


1 நாலடி. 396 2 குறுந்‌. 3. பி-ம்‌: * எனவாங்கு 


94 யாப்பருங்கல விருத்தி 
[சுரிதகம்‌] 
“ இனைநல முடைய கானம்‌ சென்றோர்‌ 
புனைதலம்‌ . வாட்டுநர்‌ அல்லர்‌ ; மனைவயிற்‌ 
பல்லியும்‌ பாங்கொத்‌ திசைத்தன ; 
தல்லெழில்‌ உண்கணும்‌ ஆமொல்‌ இடனே.' 1 
எனக்‌ கலிப்பா அளவடியான்‌ வந்தவாறு. 
28] பாவினங்களுக்கு உரிய அடி [௬ 


பாவினம்‌ எல்லா அடியினும்‌ நடக்கும்‌. 


“இஃது என்‌ அதலிற்றோ?? எனின்‌, பொது வகையாற்‌ பாவினங்கட்கு 
அடி ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: குறளடி முதலிய எல்லா அடியானும்‌ பாவினங்கள்‌ 
தடக்கும்‌ (என்றவாறு). ்‌ 


உம்மை, முற்றும்மை, இன்ன பாவின்‌ இனம்‌ இன்ன அடியால்‌ நடக்கும்‌ 
என்று சிறப்பித்துப்‌ போக்கிச்‌ செய்யுள்‌ ஓத்துள்ளே கூறுதும்‌. 
பிறரும்‌ இவ்வாறு கூறினார்‌. என்னை.? 
“விருத்தம்‌ துறையொடு. தாழிசை என்றா 
இனச்செய்யுள்‌ எல்லா அடியினும்‌ நடக்கும்‌. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“எல்லா அடியினும்‌ இனப்பா நாற்சீர்‌ 
அல்லா மேலடிய பாவினுக்‌ இயலா.” 
என்றார்‌ அவிதயனார்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[வஞ்சித்‌ துறை / 
 மைசிறந்தன மணிவரை ; 
கைரிறந்தன காந்தளும்‌ ; 
பொய்சிறந்தனர்‌ காதலர்‌ ; 
மெய்சிறந்திலர்‌ விளங்கிழோாய்‌ ! 
எனக்‌ குறளடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 
[வஞ்சி விருத்தம்‌] 
சோலை ஆர்ந்த சுரத்திடைக்‌ 
காலை யார்கழல்‌ ஆர்ப்பவும்‌ 
மாலை மார்பன்‌ வருமாயின்‌ 
நீல வுண்கணிவள்‌ வாழுமே. 
எனச்‌ சித்தடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 





கலி, 11, 


உறுப்பியல்‌— அடி. ஓத்து 95 


[கலி விருத்தம்‌] * 
*கறீபிறங்கு சாரற்‌ கறங்கருவி நன்னாடன்‌ 
எற்றுறந்தான்‌ என்னில்‌ உடையுமால்‌ என்னெஞ்சம்‌ 
முற்றுறந்தான்‌ நிற்ப முகிழ்முலையாய்‌ ! யானினிப்‌ 
பிற்றுறக்க லாவதோர்‌ பெண்ணாப்‌ பிறப்பேனே.” 

எனவும்‌, 

[கலி விருத்தம்‌] 
“தேம்பமுத்‌ இனியநீர்‌ மூன்றும்‌ தீம்பலா 
மேம்பமுத்‌ தளிந்தன சுளையும்‌ வேரியும்‌ 
மாம்பழக்‌ கனிகளும்‌ மதுத்தண்‌ டீட்டமும்‌ 
தாம்பழுத்‌ அளலை தவள மாடமே. 1 


எனவும்‌ அளவடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 


[கலிதிலைத்‌ துறை] 
யானும்‌ தோழியும்‌ ஆயமும்‌ ஆடும்‌ துறைதண்ணித்‌ 
தானும்‌ தேரும்‌ பாகனும்‌ வந்தென்‌ நலனுண்டான்‌ 
தேனும்‌ பாலும்‌ போல்வன சொல்லிப்‌ பிரிவானேல்‌, 
கானும்‌ புள்ளும்‌ கைதையும்‌ எல்லாம்‌ கரியென்றே. 2 
என தெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 


[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
“பூந்தண்‌ இரும்புனத்‌அப்‌ பூசல்‌ புரியாத பூழி யாடிக்‌ . 
காந்தள்‌ கமழ்குலையாற்‌ காதல்‌ மடப்பிடிதன்‌ கவுள்வண்‌ டோப்ப 
வேந்தன்போல்‌ நின்ற வியன்களிற்றை வில்லினாற்‌ கடிவார்‌ தங்கை 
ஏந்தெழில்‌ ஆகம்‌ இயையா தியைந்ததோய்‌ இயையும்‌ போலும்‌ /£ 
என அழுசீர்ச்‌ சிறப்புடைக்‌ கழிநெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு, 


[எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌.] 

*திறுநூதற்‌ பேரமர்க்கண்‌ செய்யவாய்க்‌ கருங்கூத்தற்‌ 
பெருந்தோட்‌ பேதைக்‌ கொன்றானும்‌ 

உறுமதி வாண்முகமும்‌ ஓல்கு மருங்குலும்‌ 
ஒருகாழ்‌ முத்து மேற்கொண்ட 

மறுநுதி மென்முலையும்‌ வாட வாழாள்‌ 
வருத்தும்‌ என்று பணிந்தாலும்‌ 

இறுமருங்குல்‌ என்று சுரும்புதானும்‌ இசங்கா 
கள்ளும்பூவும்‌ இனைந்து * வேண்டி. ! 

என எழுசிர்ச்‌ திறப்புடைக்‌ கழிநெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 











1 சூளா. நகரப்‌. 11 2 யா. லி. 88, 94, உரைமேற்‌, 
* இதனைத்‌ தரவு கொக்சகம்‌ எனலுமாம்‌. 
பி-ம்‌ * இணைந்து. 


96 யாப்பருங்கல விருத்தி : நரல்‌ 


[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. / 
*திருமொழியாற்‌ ஜெனகுவச்‌ ர்‌ சிலப்பு பாடும்‌ ; 
சிறையன்னம்‌ திருந்தடிமேற்‌ சிலம்பு பாடும்‌; 
அருமானின்‌ ர்‌ முரணவிய அரிசேர்ச்‌ தாடும்‌; 
அயில்புரையும்‌ தெடுத்தடகண்‌ அரிசேர்த்‌ தாடும்‌; 
விரிமலர்சேர்‌ நறுங்குழல்மேல்‌ விரியும்‌ கந்தம்‌ ; 
வியன்ஞாலம்‌ வியப்பெய்த விரியும்‌ கந்தம்‌) 
இருளனங்கன்‌ பெருந்துயரம்‌ இரிக்கும்‌ என்னும்‌ ; 
இணைத்தியக்கி $ என்றுயரம்‌ இரிக்கும்‌ என்றும்‌. 
என எண்சீர்ச்‌ சறப்புடைக்‌ கழிநெடிலடியான்‌ பாவினம்‌ வந்தவாறு. 


[ஆசிரியத்‌ துறை./ 
“அறிவா .ரறிவு மான்றன்‌ படைத்தின்ப மாமருளே 
பூண்டு மாண்ட செல்வவாண்‌ டகையார்‌ 
மதிவார்‌ மறிய மனத்தா னமர்செயனப்‌ பூண்டென்று 
மருளார்‌ செல்வ மருளாராய்ப்‌ 
புரிவா ரெனிற்றுன்பம்‌ புரிவார்‌ போலும்‌ ழ்க்ழென்று 
பொருளே சிந்தித்‌ இருள்தீங்கப்‌ 
பெரியார்‌: பெருநெறி. யேபிமை யார்றின்‌ றுபிறப்பய்‌ - 
குணசவல்‌ லாசென்று முணசவல்‌ லாரே. 7 
என ஒன்பதின்‌ சீர்‌ இடையாகு கழிநெடிலடியான்‌ பாவினம்‌ வந்தவாறு, 
வெண்டுறை. / 
“ கல்லடைந்த சார்க்‌ கணையடைந்த வெஞ்சிலையர்‌ 
கடவாய்‌ வேடர்‌ கற்பொன்‌ றில்லாக்‌ கலையேற்‌ மூர்தி 
சொல்லடைந்த பெண்மைச்‌ சுரும்படைந்த பூங்கோதைச்‌ 
செவ்வாய்ச்‌ சிதரரிக்கண்‌ அவ்வாய்‌ மென்றோளாள்‌ 
கொல்லடைந்த வேலன்ன கூர்ம்பரவ்வெவ்‌ வியலாகக்‌ 
குஅம்பாற்றோர்க்‌ குரல்கொடிதே மலரும்‌ கொடிதே. 2 
எனப்‌ பதின்சீர்‌ இடையாகு கழிநெடிலடியான்‌ பாவினம்‌ வந்தவாறு. 
* கல்லாற்‌ கடங்கழிய நோக்கி 
யரிய வென்றும்‌ பெரிய கூறிக்‌ (எரர்‌ 
கலங்கி நாளும்‌ புலம்பா யென்றும்‌ 
சொல்லா லுணர்ந்த வதனை * + 422 
எனப்‌ பதினொரு சர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ பாவினம்‌ வத்சவாறு. 
பிறவும்‌ கடையாகு கழிநெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தன, சங்க யாப்பிற்‌ கண்டு 


கொள்க. 








1 இ.-.து இடையீரடி குறைந்து நான்கடியாய்‌ வந்த ஆசிரியத்துறை ஆதலின்‌, முதலா 
யும்‌ நான்காமடியுமே உதாரணமாகக்‌ கொள்க. - 


2 இது வெண்டுறையாதலின்‌, இதன்‌ முதலடியையே உதாரணமாகக்‌ கொள்ச. 
3 இச்செய்யுளின்‌ மூதலடியையே உதாரணமாகக்‌ கொள்க. 


பி-ம்‌. 1 சிறுமொழியாற்‌ சன்னவணிச்‌ அருமரபின்‌ 1 இயைந்‌ தியக்‌ி, 


29] ஆசிரியப்பாவில்‌ பிற பாவடிகள்‌ மயங்குதல்‌. [es 
இயற்சீர்‌ வெள்ளடி வஞ்சி அடியிவை 
அகப்பட வரூஉம்‌ அகவலும்‌ உளவே. 
என்பது சூத்திரம்‌. “இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, அடி மயக்கம்‌ ஆமாறு 
உணர்த்துவான்‌ எடுத்துக்கோடலின்‌, இச்குத்திரம்‌ ஆசிசியப்பாவினுள்‌ 
அல்லாப்‌ பாவின்‌ அடி மயங்குமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று. 
இதன்‌ பொருள்‌: ஈரசைச்‌ சீராலாகிய வெண்பா அடியும்‌ வஞ்சி அடியும்‌ 
என இவற்றைத்‌ தமக்கு அடியாகக்‌ கொண்டு நடக்கும்‌ ஒருசார்‌ ஆசிரியப்‌ 
பாக்களும்‌ உள (என்றவாறு). 
*அகப்படுத்துதல்‌? என்பது, “தமக்கு ஆகச்‌ செய்தல்‌” என்றவாறு; 
“பொருள்‌ அகப்படுத்தார்‌  என்றாற்போலக்‌ கோள்க. 
பிறரும்‌ இவ்வாறு மயக்கம்‌ சொன்னார்‌. என்னை ? 
இயற்சீர்‌ வெள்ளடி ஆசிரிய மருங்கின்‌ 
திலைக்குரி மரபின்‌ நிற்கவும்‌ பெறுமே. 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
“வஞ்சி விரவல்‌ ஆசிரியம்‌ உரித்தே ; 
வெண்பா விரவினும்‌ கலிவசை வின்றே.” 


என்றார்‌ பல்காயனார்‌. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : ' 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*எதும்பி அளையிற்‌ குறும்பல்‌ சுனைய 
உலைக்கனல்‌ * அன்ன பாறை ஏறிக்‌ 
கொடுவில்‌ எயினர்‌ பகழி மாய்க்கும்‌ 
கவலைக்‌ தென்பவவர்‌ தேர்சென்ற வாறே) 
அதுமற்‌ றவலம்‌ கொள்ளாது 
தொதுமற்‌ கழறுமிவ்‌ 7 வழுங்க லூரே. 2 
எனவும்‌, 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* கொலைவில்‌ எயினர்‌ குறும்பல்‌ உறங்கும்‌ 
மலைவிலங்‌ கருஞ்சுரம்‌ சிலையொடு கழிமார்‌ 
அன்புகெழு காதல்‌ கூர 
தன்பெருந்‌ திருதலம்‌ பிறிதா கன்றே.” 
எனவும்‌ இவற்றுள்‌, “எதும்பி அளையித்‌ குறும்பல்‌ சுனைய ! எனவும்‌, * கொலைவல 
எயினர்‌ குறும்பில்‌ உறங்கும்‌? எனவும்‌ இயற்சீர்‌ வெள்ளடி வந்தவாறு, 
இவற்றை, 
[குறள்‌ வெண்பா. 
எறும்பி அளையிற்‌ குறும்பல்‌ சுனைய 
குறுந்தொடி ! யாம்செல்‌ சுரம்‌. 


எனவும்‌, 


— 





1 தொல்‌. பொ. செய்‌. 62 2 குறுந்‌. 12 
பி-ம்‌. * உலைக்கல்‌, 1 கலுழுமிவ்‌ 


Yap.—" 


தித்‌ யாப்பருங்கல விருத்தி ர்‌ ற்‌ ்‌ : A ட 
[குறள்‌ வெண்பா. ] 


கொலைவில்‌ எயினர்‌ குறும்பில்‌ உறங்கும்‌ 
மலைவிலங்கு நீள்சுரம்‌ செல்‌. 





எனவும்‌ இவ்வாறு உச்சரித்து இயற்சீர்‌ வெள்ளடி ஆமாறு கண்டுகொள்க. 


“இவை? என்னு மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, வெண்பா உரிச்சீரோடு ி 
விரவி வந்த இயற்சீர்‌ வெள்ளடியும்‌ ஆசிரியத்துன்‌ வரப்பெறும்‌ எனக்‌ கண்டு டு 
கொள்க. ] 


வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
அங்கண்‌ மதியம்‌ அரவின்வாய்ப்‌ பட்டெனப்‌ 
பூசல்‌ வாயா * புலம்புமனைக்‌ கலங்க 
ஏதின்‌ மாக்களை ர தோவர்‌ தோழி! 
ஒன்றும்‌ ர நோவார்‌ இல்லை 
தெண்கடற்‌ சேர்ப்பன்‌ உண்டவென்‌ னலக்கே.” 
இதனுள்‌ “அங்கண்‌ மதியம்‌ அரவின்வாய்ப்‌ பட்டென ' என்பது, வெண்சீர்‌ 
விரவி வந்த இயற்சீர்‌ வெள்ளடி. இதனை, 

அங்கண்‌ மதியம்‌ அசவின்வாய்ப்‌ பட்டெனப்‌ 

பொங்கிய பூசல்‌ பெரிது. 


என உச்சரித்து வெள்ளடி ஆமாறு கண்டுகொள்க. 
இனி, வஞ்சி விரவி வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. / 


£ இருங்கடல்‌ தானையொடு பெருநிலப்‌ கவைஇ ர 
உடையிலை நடுவண திடைபிறர்க்‌ இன்றித்‌ 
தாமே ஆண்ட ஏமங்‌ காவலர்‌ 


இடுதிரை மணலினும்‌ பலரே சுடுபிணக்‌ 


ச. காடுபதி யாகிப்‌ | போகித்‌ தத்தம்‌ 
நாடு பிறர்கொளச்‌ சென்றுமாய்ந்‌ தோரே 7; 
அதனால்‌, நீயும்‌ கேண்மதி யத்தை : வீயா ] ட 
துடம்பொடு நின்ற உயிரும்‌ இல்லை ; ்‌ ட்‌ 
மடங்கல்‌ உண்மை; மாயமோ அன்றே ; 
10. கள்ளி வேய்ந்த முள்ளியம்‌ பெருங்காட்டு 
வெள்ளில்‌ போகிய வியனு ** எாங்கண்‌ 
உப்பிலாஅ௮ அவிப்புமுக்கல்‌ 
கைக்கொண்டு பிறர்க்கு நோக்கா tf 
தஇழியிறப்பினோன்‌ ஈயப்‌ ட்ட 





பி-ம்‌. * wii i ன்‌ 16 என்றும்‌ $ இருங்கட லுடுத்தவிப்‌ பெருக்கன்‌. மாநிலங்‌ 3] 
யாக ஏ தனரே வியலு ரர பிறக்கு நோக்கய 


15. நிலங்கலன்‌ ஆக விலங்குபலி மிசையும்‌ 
இன்னா வைகல்‌ வாரா முன்னே 
செய்ந்நனி * முன்னிய வினையே 
முந்நீர்‌ வரைப்பகம்‌ முழுதுடன்‌ அறந்தே. 1 
இதனுள்‌ 'உப்பிலாஅ அவிப்புழுக்கல்‌ ” எனவும்‌, * கைக்கொண்டு பிறர்க்குநோக 


காது? எனவும்‌, “ இழிபிறப்பினோன்‌ ஈயப்பெற்று எனவும்‌ வஞ்சியடி. விரவி 
வந்தவாறு. 


“ இயற்சீர்‌ வெள்ளடி வஞ்சி அடியிவை 

வரூஉம்‌ அகவலும்‌ உளவே. 
என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. “ அகப்பட” என்று கிஞூத்அச்‌ சொல்ல 
வேண்டியது என்னை? எனின்‌, “அகத்திணையாகிய ஆசிரியப்பாவினக த்‌ அ 
வஞ்சியடி விரவி வாப்பெறா, என்றதற்கும்‌, ' ஒருசார்‌ கலியடி விரவி வரும்‌ 
ஆசிரியமும்‌ உள,” என்றற்கும்‌ வேண்டப்பட்டது. 


“ அகத்திணை யல்வழி ஆங்கதன்‌ மருங்கின்‌ 
வகுத்த சொற்சீர்‌ வஞ்சியொடு மயங்கும்‌.” 
என்றார்‌ பனம்பாரனார்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ கலின்‌. “ஆசிரிய மருங்கின்‌ ? 


என்னாது, “ ஆங்கதன்‌ மருங்கின்‌ என்றார்‌ அதிகார வசத்தால்‌ அவ்வாசிரியர்‌ 
என்று உணர்க. 


சொற்சீர்‌ அடியாவன, 
“கட்டுரை வகையால்‌ எண்ணொடு புணர்த்து 
முற்றடி. யின்றிக்‌ குறைசர்த்‌ தாகியும்‌ 
ஓழியிசை யாஃயும்‌ வழியசை புணர்ந்தும்‌ 
சொற்சீர்‌ திறுதல்‌ சொற்சீர்க்‌ கயல்பே.' 2 


என்ற செய்யுளியல்‌ உடையார்‌ ஓதிய பெற்றியால்‌ வருவன எனக்‌ கொள்க. 


இனி, கலியடி விரவிய ஆசிரியம்‌ வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 


“ஆனாப்‌ பெருமை அணங்கும்‌ நனியணங்கும்‌ 
வானோங்கு சிமையத்து மனமகிழ்ந்து பிரியாது 
முருகவேள்‌ உறையும்‌ சாரல்‌ 
அருகுநீ வருதல்‌ அஞ்சுவல்‌ யானே. 

இதனுள்‌ இரண்டாமடி கலியடி ; அதனை, 
வானோங்கு சிமையத்து மனமகிழ்ந்து பிரியாது 
தேனோங்கு நனும்பைந்தார்ச்‌ சேயமரும்‌ திருவிற்றே. 


என உச்சரித்துக்‌ கலியடியாமானு கண்டுகொள்க. 





1 புறம்‌ 968 2 தொல்‌. பொ. செய்‌. 123 
பிம்‌. * செயந்நீ ' 


Yap.—7-A 


147 வஞ்சிப்பாவில்‌ பிற பா மயங்குமாறு. ௯]. 


100 யாப்பருங்கல விருத்தி: 
“குருகுவேண்‌ டாளி கோடுபுய்த்‌ அண்டென 
மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
மருள்பிடி இரிதருஞ்‌ சோலை 
அருளா னாகுதல்‌ ஆயிழை ! கொடிதே !1 

இதனுள்ளும்‌ இரண்டாமடி கலியடி ; அதனை, 
மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
திவழங்கு சுழல்விழிக்கண்‌ சீயஞ்சென்‌ அழலுமே. 

என உச்சரித்துக்‌ கலியடி ஆமாறு கண்டுகொள்க. 

30] கலிப்பாவில்‌ பிற பா விரவுமாறு. [௮ 
வெள்ளடி கலியினுள்‌ விரவவும்‌ பெறுமே. 


“இஃது என்‌ அதலிற்றோ?” எனின்‌, கலிப்பாவினுள்‌ பிற பா விரவுமானு 
உணர்த்துதல்‌ அதலிற்று. 










இதன்‌ பொருள்‌ : வெண்பா அடி ஒருசார்க்‌ கொச்சகக்‌ கலிப்பாவிவுள்‌ 
மயங்கவும்‌ பெறும்‌ (என்றவாறு]. 

*வெள்ளடி. கலியினுள்‌ விரவவும்‌ பெறும்‌? என்ற உம்மையால்‌, ஆரிய 
அடியும்‌ வந்து மயங்கப்பெறும்‌ எனக்‌ கொள்க. ் 

“காமர்‌ கடும்புனல்‌ கலந்தெம்மோ டாடுவாள்‌ : 2 
என்னும்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பாவினுள்ளும்‌, 

* நறுவேங்கைத்‌ தூறுமலர்‌ தநன்னுதலார்‌ கொண்டணிய?3 
என்னும்‌ மயங்கசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பாவினுள்ளும்‌ வெண்பாவும்‌ ஆசிரியமும்‌ 
மயங்கி வந்தன. அவை பேரக்கி, மயங்கசைக கொச்சகக்‌ கலிப்பாக்‌ காட்டும்‌ 
வழிக்‌ காட்டுதும்‌. என்னை 2 a 

வஞ்சி விரவல்‌ ஆசிரியம்‌ உரித்தே 

வெண்பா விசவினும்‌ கலிவரை வின்றே. 
என்றார்‌ பல்காயனார்‌ ; 

 பொதுவகையாற்‌ சொற்றனவும்‌ பொய்தீர்‌ சிறப்பிற்‌ 

குதவி ஒரோவிடத்து நிற்கும்‌--விதிவகையால்‌ 

நின்ற பொருளை திகழ்விப்‌ பதுதியமம்‌ 

என்றுரைப்பர்‌ தொல்லோர்‌ எடுத்து.” 
என்றார்‌ நற்றத்தனார்‌ எனக்‌ கொள்க. / 


வஞ்சியுள்‌ அகவல்‌ மயங்கினும்‌ வரையார்‌. ட்‌ 
£சான்பது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, வஞ்சிப்பாவினுள்‌ பிற பா மயங்குது “ 
உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ டட சது வஞ்சிப்பாவினுள்‌ ஆசிரிய அடி. விரவவும்‌ பென்‌. 
(என்றவாறு). + 





- வப பபப பபப ப ப்பை 4 
1 யா. வி. 94 உரைமேற்‌. 2 கலி. 99 யா. வி, 86 உரைமேற்‌. 3 யா. வி, 86 உரைமேற்‌ட . 


சத்த ட தக்‌ உறுப்பியல்‌--அடி. ஓத்து. 108 


* அகவல்‌ மயங்கினும்‌ வரையார்‌,” சான்ற உம்மையால்‌, “ கலியடியும்‌ ஒருசார்‌ 
வெள்ளடியும்‌ மயங்கி வரவும்‌ பெறும்‌ ; சிந்தடியும்‌ குறளடியும்‌ தம்முள்‌ மயங்கி 
வரும்‌ வஞ்சிப்பாவும்‌ உள,” எனக்‌ கொள்க : ௩ 

“பட்டினப்‌ பாலை” என்னும்‌ வஞ்சிதெடும்பாட்டிஓள்‌, 

“நேரிழை மகளிர்‌ உணங்குணாக்‌ கவரும்‌” 1 
என்றித்‌ தொடக்கத்தன ஆசிரிய அடி ; 
_ “வயலாமைப்‌ புழுக்குண்டும்‌ வறளடும்பின்‌ மலர்மலைத்தும்‌' 2 
என்பது கலியடி ; அதனை, 


வயலாமைப்‌ புழுக்குண்டும்‌ வறளடும்பின்‌ மலர்மலத்தும்‌ '2 
கயல்நாட்டச்‌ கடை௫யர்தம்‌ காதலர்தோள்‌ கலத்தனசே. 
என உச்சரித்துக்‌ கலியடி ஆமாறு கண்டுகொள்க. 
கோழி எறிந்த கொடுங்காற்‌ கனங்குழை” 3 
என்பது வெள்ளடி ; அதனை, 


கோழி எறிந்த கொடுங்காற் கனங்குழை. 
ஆழிசூழ்‌ வையக்‌ கணி. 


என உச்சரித்து வெள்ளடி ஆமாறு கண்டுகொள்க. 


“ தாழிரும்‌ பிணர்த்தடக்கை ” 4 
என்னும்‌ வஞ்சிப்பாவினுள்ளும்‌ கலியடி வந்தன எனக்‌ கொள்க. 


“குருகு நாரையொடு கொட்பானா 

விரிதிரைநீர்‌ வியன்கழனி 

மறுகெழீஇய மலிசும்மை 

எனவாங்கு, 

தண்பணை தழீஇய இருக்கை 

மண்கெழு நெடுமதில்‌ மன்னன்‌ ஊரே” 5 
இது குறளடியும்‌ சிந்தடியும்‌ மயங்கி வந்த வஞ்சிப்பா. பிறவும்‌ அன்ன. 
ப £ வஞ்சியுள்‌ அகவல்‌ மயங்கவும்‌ பெறும்‌,” என்னாது, “ மயங்கினும்‌ வரையார்‌,” 
என்று மற்றொரு வாய்பாட்டாற்‌ சொல்ல வேண்டியத என்னை? “வஞ்சிப்‌ 
பாவினுள்‌ ஆசிரியம்‌ மயங்கி வருவது, அகத்திணை அல்லாஅ வழியே,” என்ப 
“ ஒருசாராசிரியர்‌,' என்றற்கு வேண்டப்பட்டது. என்னை? 


£ அகத்திணை மருங்கின்‌ அளவு மயங்கி 
விதப்ப மற்றவை வேறா வேண்டி 
வஞ்சி அடியின்‌ யாத்தனர்‌ வஞ்சி 
அகத்திணை மருங்கின்‌ அணையு மாறே.” 
என்பது பன்னிருபடலத்துட்‌ பெருந்திணைப்படலத்துச்‌ சூத்திரம்‌ ஆகலின்‌. 





1 பத்துப்‌, பட்டினப்‌, 22 2 பத்துப்‌, பட்டினப்‌, 64-5. 3 பத்துப்‌, பட்டினப்‌, 23 
4 யா. லி. 55; 93, 94 உரைமேற்‌. $ யா வி 92 உரைமேற்‌. 


ட க்‌ வத்த யாப்பருங்கல விருத்தி ்‌ 
“அஃதே: ம! Fe தொடக்கத்தன அகத்திணை வஞ்சி. 
அமையா பிற, எனின்‌, “அத்திணையகத்து வஞ்சி வருவது சிறப்பின்றாயினும்‌ 
சிறுபான்மை வரப்பெறும்‌,” என்பார்‌ உளராகலின்‌, அவையும்‌ அமையும்‌. 
என்பது. என்னை? 
“அகத்திணை யகவயின்‌ நிற்ப வஞ்சி 
சிறப்பில எனினும்‌ சிலவிடத்‌ அளவே. 


என்பஅ மாபுராணச்‌ சூத்திரம்‌ ஆகலின்‌. 


[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
*அகப்பா அகவலுள்‌ வஞ்சிசொற்‌ சீரடி யாயிரண்டும்‌ 
புகப்பா லனவல்ல என்பதொல்‌ லோர்கள்‌ ; புகரில்வஞ்சி 
அகப்பாப்‌ பொருளணை யாதென்பர்‌ நாவலர்‌ ; ஆங்கருகிப்‌ 


புகப்பான்‌ மையுமொரு சார்ப்புல வாணர்‌ புகன்றனரே.” 


*இயற்றகா வெள்ளடி வஞ்சியின்‌ பாதம்‌ அகவலுள்ளால்‌ 

மயக்கப்‌ படாவல்ல வஞ்சி மருங்கினெஞ்‌ சாவகவல்‌ 

கயற்கணல்‌ லாய்‌!கலிப்‌ பாதமும்‌ நண்ணும்‌ கலியினுள்ளால்‌ 

முயக்கப்‌ படுமுதற்‌ காலிரு பாவும்‌ முறைமையினே.! / 
இக்காரிகையை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 


“ஆசிரியப்‌ பாவின்‌ அயற்பா அடிமயங்கும்‌ ; 
ஆசிரியம்‌ வெண்பாக்‌  கலிக்கணாம்‌ ஆசிரியம்‌ 
வெண்பாக்‌ கலிவிரவும்‌ ; வஞ்சிக்கண்‌ வெண்பாவின்‌ 
ஒண்பா அடிவிரவா உற்று.” 

 சிர்வண்ணம்‌ வெள்ளைக்‌ கலிவிரவும்‌ ; வஞ்சியுள்‌ 
ஊரும்‌ கலிப்பாச்‌ சிறுச்சிறிதே ;-பாவினும்‌ 
வெண்பா ஓழித்துத்‌ தளைவிரவும்‌ ; செய்யுளாம்‌ 
வெண்பாக்‌ கலியுட்‌ புகும்‌.” 


என்றார்‌ நாலடி நாற்பது உடையார்‌ எனக்‌ கொள்க. ட்ப பத்த 


32] ஒவ்வொரு பாவிற்கும்‌ அடிச்சிறுமை [0 
ஈரடி வெண்பாச்‌ சிறுமை; மூவடி இ 
ஆசிரி யத்தொடு வஞ்சி ; எஞ்சிய 
தீரிரண்‌ டடியே இழிபென மொழிப. 







“என்பது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, நான்கு பாவிற்கும்‌ சிறுமைக்கு எல்ல | 
யாகிய அடி வரையறை உணர்த்துதல்‌ அதலிற்று. றி 


இதன்‌ பொழிப்பு: ஈரடி. வெண்பாவிற்குச்‌ சிறுமை ; மூன்றடி ஆசிரியப்பா | 
விற்கும்‌ வஞ்சிப்பாவிற்கும்‌ சிறுமை ; ஒழிந்த கலிப்பாவிற்கு நான்கடி சினம்‌ i 
என்று சொல்லுவர்‌ புலவர்‌ (என்றவாறு). 


. 1 யா. கா, 41 


உறுப்பியல்‌--அடி. ஓத்து. 


ஏகாரம்‌, தேற்றேகாரம்‌. 


£ஒருதொடை ஈரடி வெண்பாச்‌ சிறுமை 2 
இருதொடை மூன்றாம்‌ அடியின்‌ இழித்து 
வருவன ஆசிரியம்‌ இல்லென மொழிப ; 
வஞ்சியும்‌ அப்பா வழக்கின ஆகும்‌.” 

“நான்காம்‌ அடியினும்‌ மூன்றாம்‌ தொடையினும்‌ 
தாழ்ந்த கலிப்பாத்‌ தழுவுதல்‌ இலவே.” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 


[குறள்‌ வெண்பா. / 


“ தன்னுயிர்க்‌ இன்னாமை தானறிவான்‌ என்கொலோ 
மன்னுயிர்க்‌ இன்னா செயல்‌ 2? 1 


என இசண்டடியால்‌ வெண்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 


எனவும்‌, 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“அவரோ வாரார்‌ தான்வத்‌ தன்றே 
எழிற்றகை இளமுலை பொலியப்‌ 
பொரிப்பூம்‌ புன்கின்‌ முறிதிமிர்‌ பொழுதே. ? 2 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“முதுக்குறைந்‌ தனளே முதுக்குறைந்‌ தனளே 
மலையன்‌ ஒள்வேற்‌ கண்ணி 
மூலையினம்‌ வாசாள்‌ * முதுக்குறைம்‌ தனளே.? 3 


எனவும்‌ மூன்றடியால்‌ ஆசிரியப்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 


எனவும்‌, 


“குருகு நாரசையொடு கொட்பானா 

விரிதிசை நீர்‌ வியன்கழனி 

மறுகெழீஇய மலிசும்மை 
எனவரங்கு, 

தண்பணை தழீஇய இருக்கை 


மண்கெழு நெடுமதில்‌ மன்னன்‌ ஊரே. ? 


* மந்தாநிலம்‌ வந்தசைப்ப 
வெண்சாமசை புடைபெயர்தசச்‌ 
செந்தாமரை நாண்மலர்மிசை 
எனவாங்கு, 
இனிதின்‌ ஒதஅங்கெ இறைவனை 
மனமொழி மெய்களின்‌ வணங்குஅம்‌ மகிழ்ந்தே. 4 


எனவும்‌ மூன்‌ றடியான்‌ வஞ்சிப்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 


பலப்‌] க்‌ EE 


103 





1 குறள்‌. 918. 2 ஐங்குறு. 847. 3 ஒற்றெட்டகம்‌; யா, வி. 73 
4 திருப்பாமாலை, ்‌ பல்லு 


உரைமேற்‌. 


மய அதிக படம பத்‌ i யாப்பருங்கல விகுத்தி 
*செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிந்த சினவாழி 
முல்லைத்தார்‌ மறமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ இடைநுழையும்‌ மதியம்போல்‌ 
மல்லலோங்‌ கெழில்யானை மருமம்பாய்த கொளித்ததே. ? 3 
எனவும்‌, 


* இருந்திலையி னிலங்குவேற்‌ திகழ்தண்டார்க்‌ கதக்கண்ணன்‌ 
விரிந்திலங்கு வெண்குடைக்கீழ்‌ வேந்தட்ட வியன்களத்து 
முரிந்திரைஞ்சி முத்துரைக்கு முடியெல்லாம்‌ தத்தூந்தம்‌ 
அருந்திறன்மா மறமன்னர்க்‌ கமுவனவே போன்றனவே. 2 


எனவும்‌ நான்கடியாற்‌ கலிப்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு, 


“இச்சூத்திரத்துள்‌ “வெண்பா, ஆசிரியம்‌, கலி, வஞ்சி? என்று முறையிற்‌ 
கூறாஅ, * வெண்பா ஆசிரியம்‌ வஞ்சி? என்று தலைதடுமாற்றம்‌ தந்து புணர்த்‌ 
அரைத்தல்‌ வேண்டியத என்னை ? எனின்‌, “ பெருமைக்கெல்லை, பாடுவோன து 
பொருள்‌ முடியும்‌ குறிப்பே; வரையறை இல்லை,” என்பாரும்‌; அடி வரை 
யறுத்அச்‌ சொல்லுவாரும்‌ என இரு திறத்தார்‌ ஆசிரியர்‌ எனும்‌ நூல்‌ நயம்‌ 
அறியாதார்‌ ஆயுங்கால்‌, வேறுபாடு இல்லை என்பது அறிவித்தற்கு ஒரு 
தோற்றம்‌ உணர்த்தியது. “யாதோ வேறுபாடு இல்லாதவாறு?” எனின்‌, 
“ பெருமைக்கு எல்லை, பாடுவானது பொருள்‌ முடிவு குறிப்பே; வரையறை 
இல்லை,” என்பார்‌, “விளங்கக்‌ கூறல்‌ என்னும்‌ நூல்‌ மாண்பு கடைப்பிடித்து 


மயங்காமை கூறினார்‌. அடி வரையறுத்து ஓதினார்‌, 'சிறப்புடைப்‌ பொருளை 


எடுத்துக்‌ கூறல்‌? என்னும்‌ தந்திர உத்தி பற்றிச்‌ சிறப்புடைமையால்‌ 
எடுத்தோதி, மிக்கனவும்‌ உடன்பட்டமை உய்த்துணர வைத்தார்‌ ; 
“மிக்கடி வருவது செய்யுட்‌ குரித்தே.? 3 


என்ப ஆகலானும்‌, “வாயுறை வாழ்த்து முதலா உடைய வரைவில ” என்றார்‌ 
ஆகலானும்‌ எனக்‌ கொள்க. 


அவர்‌ கூஅமானு : ர 0 பித்தத்‌ 
படைப்போர்‌ * குறிப்பினை நீக்கிப்‌ ] பெருமை 
வரைத்தித்‌ துணையென வைத்துரை இல்லென்‌ 


அமைத்தனர்‌ மாதோ உணர்த்தி னோரே. 

என்றார்‌ காக்கைபாடினியார்‌. ந்த்‌ ம்‌ தியப 
* ஒன்றும்‌ இரண்டும்‌ மூன்றும்‌ நான்கும்‌ ன ப்ட்‌ 
என்றிம்‌ முறையே பாவின்‌ சிறுமை; 

தத்தங்‌ குறிப்பின ர தொடையின்‌ பெருமை.” 


3 
பயக 


என்றார்‌ அவிதயனார்‌. ரிக பத ல்‌ 


* ஆசிரியப்‌ பாவின்‌ இதுமைக்‌ கெல்லை 
மூவடி யாகும்‌; பெருமை ஆயிரம்‌ ; 
ஈரடி. முதலா ஒன்று தலைச்சிறந்‌ 
தேழடி காறும்‌ வெண்பாட்‌ டுரிய ; 


1 சூளா. (தக்கயாகப்‌, பக்‌, 259). 2 இது சூளாமணிச்‌ செய்யுள்போலும்‌. 3 சங்கயாப்பு. 
3-ல்‌, *உரையோச்‌. ர அன்மிஜ்‌ 1 தங்குறிப்‌ பினவே, 





ல்ச்‌ 


id 


உறுப்பியல்‌--அடி ஓத்து 105. 


வாயுறை வாழ்த்தே செவியறி வுறாஉவே 
கைக்கிளை அங்கதம்‌ கலியியற்‌ பாட்டே * 
தத்தம்‌ குறிப்பின அளவென மொழிப. * 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
* ஆசிரியப்‌ பாவின்‌ அளவிற்‌ கெல்லை 
ஆயிர மாகும்‌; இழிபுமூன்‌ டியே. * 1 
“ஆசிரிய நடைத்தே வஞ்சி என்ப, 2 
*நெடுவெண்‌ பாட்டே முத்நான்‌ கடித்தே; 
குறுவெண்‌ பாட்டுக்‌ களவெழு சீசே.?2 
*அங்கதப்‌ பாட்டவற்‌ றளவோ டொக்கும்‌. ” 4 
*கலிவெண்‌ பாட்டே கைக்களைச்‌ செய்யுள்‌ 
செவியறி வாயுறை புறநிலை எனவிவை 
தொகைநிலை வகையான்‌ அளவில என்ன.” 5 
“ முடிபொருள்‌ அல்லா தடியள விலவே.” ர்‌ 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


“ஏழடி இறுதி ஈரடி முதலா 
ஏறிய வெள்ளைக்‌ இயைந்த அடியே. ” 
“ மிக்கடி வருவது செய்யுட்‌ குரித்தே. ” 
“மூவடிச்‌ சிறுமை; பெருமை ஆயிரம்‌ 
ஆகும்‌ ஆசிரி யத்தின்‌ அளவே. ” 
என்றார்‌ சங்கயாப்பு உடையார்‌. 
“ஆயிரம்‌ இறுதி மூவடி இழிபா 
ஆசிரியப்‌ பாட்டின தடித்தொகை அறிப.? 
“ஈரடி முதலா ஏழடி காணும்‌ 
தீர்பில வெள்ளேக்‌ கடித்தொகை தானே.” 
என்றார்‌ பல்காயனார்‌. 
“ஐயிரு நூறடி ஆசிரியம்‌ ; வஞ்சிச்‌ 
செய்யுள்‌ நடப்பினும்‌ சிறப்பென மொழிப.” 
*பேணுபொருள்‌ முடிபே பெருமைக்‌ செல்லை 
காணுங்‌ காலைக்‌ கலியலங்‌ கடையே. £* 
“கலியுறுப்‌ பெல்லாங்‌ கட்டளை உடைமையின்‌ 
நெறியின்‌ முறைவழி £ நிறுத்தல்‌ வேண்டும்‌. * 
“கொச்சகக்‌ கலிவயிற்‌ குறித்தபொருள்‌ முடிவாம்‌ 
தாழிசை பலவாய்‌ முடிவு முடிவுழி. ” ர 
என்றார்‌ பிறை நெடுமுடிக்‌ கறைமிடற்‌ றரனார்‌ பெயர்‌ மூழ்த்த பேராசிரியர்‌. 8 


அலவு. 


1-5. தொல்‌.* பொ. செய்‌. 157, 107, 158-160, 6. மயேச்சுரர்‌ 

8 கைக்களை மயக்கம்‌ கலிவெண்‌ பாட்டே 

பி-ம்‌. 1 இச்சூத்திரம்‌ தொல்காப்பியம்‌ அச்சுப்பிர தியிற்‌ காணப்படவில்லை, 
1 மொழிவழி. $ தாழிசை பலவுந்‌ தழுவுதல்‌ முடிபே, 


106 யாப்பருங்கல விருத்தி 


“வஞ்சி ஆசிரியம்‌ என்றிரு பாட்டும்‌ 
எஞ்சா மூவடி இழிபுயர்‌ பாயிரம்‌.” 
என்றாரும்‌ உளரெனக்‌ கொள்க. 
“அவற்றுள்‌, 
ஆசிரியம்‌ என்ப தகவலின்‌ வழாது 
கூறிய சீரொடும்‌ தளையொடும்‌. தழீஇ. 
முச்சீர்‌ அடியாய்‌ ஈற்றயல்‌ நின்றும்‌ 
முச்சர்‌ அடியிடை ஒரோவழித்‌ தோன்றியும்‌ 
அவ்வியல்‌ பின்றி மண்டில மாமியும்‌ 
மூவடி முதலா முறைசிறந்‌ தேறித்‌ 
தொள்ளா யிரத்துத்‌ தொண்ணூற்‌ றெண்ணிரண்‌ 
டெய்தும்‌ என்ப இயல்புணர்ந்‌ தோரே.” 
“வஞ்சி தானே அடிவாரம்‌ பின்றி 
எஞ்சா இசைநிலை தூங்கல்‌ எய்தி 
ஆசிரிய மாகி முடியும்‌ என்ப.” 
“செப்பல்‌ ஓசையிற்‌ சீர்தளே சதையா அ 
. மெய்ப்படக்‌ செந்த வெண்பா விரிப்பிற்‌ 
குறள்நேர்‌ நெடிலென மூன்றாய்‌ அவற்றின்‌ 
இறுதி அடியே முச்சீர்ச்‌ தாகி 
அதனீற்‌ றசைச்சீர்‌ எய்தி அடிவகை 
ஓரிரண்டு முதலா முறைசிறற்‌ தீரா 
றேறும்‌ என்ப இயல்புணர்ந்‌ தோரே.” 
என்றார்‌ பரிமாணனார்‌. 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
“வெள்ளைக்‌ இரண்டடி. வஞ்சிக்கு மூன்றடி மூன்றகவற்‌ 
கெள்ளப்‌ படாக்கலிக்‌ கீரிரண்‌ டாகும்‌ இழிபுரைப்போர்‌ 
உள்ளக்‌ கருத்தின்‌ அளவே பெருமையொண்‌ போதலைத்த 
கள்ளக்‌ கருநெடுங்‌ கட்சுரி மென்குழற்‌ காரிகையே / ' 1 
“அறத்தா நிதுவென வெள்ளைக்‌ கிழிபக வற்கிழிபு 
குறித்தாங்‌ குறைப்பின்‌ : முதுக்குறைந்தாம்‌ ; ' குறையாக்கலியின்‌ 
திறத்தா றிதுசெல்வப்‌ போர்ச்செங்கண்‌ மேதிவஞ்‌ சிச்சிறுமை 
புறத்தாழ்‌ கருமென்‌ குழற்றிரு வேயன்ன பூங்கொடியே !” 9 
என்னும்‌ யாப்பருங்கலப்‌ புறநடைகளைப்‌ பதம்‌ நெகிழ்த்து உரைத்துக்கொள்க. 
“எழுத்தினால்‌ ஆகும்‌ அசை; அசையாற்‌ சராம்‌; 
இழுக்கெந்த சீராற்‌ றளையென்‌—றொமழுக்கினார்‌. 
சீரால்‌ அடி ; அடியாற்‌ செய்யுளாம்‌ ' என்றிடையிட்‌ 
டோராதே ஓதுவதோ ஓத்து?” 
இது கடா. 





. 1:2: ul. கா, 14, 1ம்‌, 


த்க்‌ ம்‌ வட? உறுப்பியல்‌-—அடி ஒத்து 107 

* ஒருதளை ஆதியா ஓரேழின்‌ காணும்‌ 

வருவது மன்னும்‌ அடியென்‌--அரையா 

திருசீர்‌ முதலாக எண்சீர்கா றென்று 

அருமுனிவர்க்‌ காய்த்தோ அலர்‌.” 

இது விடை. 
*ஓருதொடை ஈரடியென்‌ றோதிய அள்ளிட்‌ 
டி ருதிறமாச்‌ சொல்லிய தெல்லாம்‌-இருதிறமும்‌ 
நல்லா சிரியர்‌ நயமென்றற்‌ கந்நயத்தால்‌ 
எல்லாரும்‌ தீர்வர்‌ இழுக்கு. ” 
“ஏஎண்ணெழுத்திற்‌ நிண்ணியராய்‌ எஃகு செவியராய்‌ 
நூண்ணுணர்விற்‌ சேர்ந்த அழைவினராய்‌-— மண்மேல்‌ 
தடையறிந்து கட்டுரைக்கும்‌ நாவினோர்க்‌ கல்லால்‌ 
அடியறியும்‌ தன்மை அரிது. * 
“தடுத்த தளையொன்றும்‌ தரம்பலவும்‌ கூடி 
அடுத்து நடப்பின்‌ அடியாம்‌--வடுத்தீர்ந்த 
பாத வடமொழியைப்‌ * பைதீர்‌ - தமிழ்ப்புலமை 7 
நாதாடி என்றார்‌ நமக்கு. ர 

என இவற்றை விரித்து உரைத்துக்கொள்க. 


அடி ஓத்து முடிந்தது. 





பி-ம்‌. * வடிமொழியைப்‌ 1 தமிழ்ப்‌ புலவர்‌ நன்கு 


௬, தொடை ஓத்து 
33 J தொடை தோன்றுமாறு. [க 
தொடையே அடியிரண்‌ டியையத்‌ தோன்றும்‌. 


என்பது சூத்திரம்‌. “இவ்வோத்து என்ன பெயர்த்தோ ?' எனின்‌, அடியினால்‌ 
தொடை ஆமாறு உணர்த்திற்று ஆகலான்‌, “தொடை ஓத்து” என்னும்‌ 
பெயர்த்து. | 
*இச்சூத்தாம்‌ என்‌ நூதலிற்றோ?' எனின்‌, பொது வகையால்‌ கொடை 
ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: தொடை என்று சொல்லப்படுவது, அடி இரண்டு 
இயைந்தவழிப்‌ பெறப்படும்‌ (என்றவாறு). 
£தொடையே” என்பதில்‌ ஏகாரம்‌ பிரிநிலை. “எற்றிற்பிரிக்கப்பட்டதோ 21 
எனின்‌, 
“எழுத்தசை சீர்தளே அடிகொடை சாக்கோ 
இழுக்கா நடைய தியாப்பெனப்‌ படுமே.” 1 
என்பதனிற்‌ பிரிக்கப்பட்டது. 
பிறரும்‌ இவ்வாறு சொன்னார்‌. என்னை? 
* தொடையெனப்‌ படுவ தடைவகை தெரியின்‌, 
எழுத்தொடு சொற்பொருள்‌ என்றிவை மன்றில்‌ 
திரல்பட* வந்த நெறிமைய தாகி 
அடியோ டடியிடை யாப்புற நிற்கும்‌ 
முடிவின தென்ப முழுதுணர்ற்‌ தோரே,” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“அடுத்த அடியிரண்‌ டியாவகைப்‌ பாவினும்‌ 
தொடுத்து வழங்கலின்‌ 7 தொடையெனப்‌ படுமே. ? 
என்றார்‌ வாம மேகலை மாதையோர்‌ பாகனார்‌ நாமம்‌ மகிழ்ந்த நல்லாசிரியர்‌. 


தொடைக்கு உதாரணம்‌ போக்கிச்‌ சொல்லும்‌, 


34] தொடையின்‌ வகை, [2 
மோனை எதுகை முரணியை பளபெடை 
பாதம்‌ இணையே பொழிப்போ டொருஉத்தொடை 
கூழை கஅவாய்‌ மிசையதூஉம்‌ நீழகதாஉம்‌ 
சீரிய முற்றொடு சிவணுமார்‌ அவையே. 


£ இலது என்‌ நுதலிற்றோ?' எனின்‌, ஒருசார்த்‌ தொடைகளது பெயரும்‌, 
அவற்றின்‌ விகற்பமும்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 





க்ப்‌ 


1. யா, 1 
வி-ம்‌, £ இயத்பட ர தொடுத்தனர்‌ வழங்கலின்‌ 


உறுப்பியல்‌_-தொடை ஓத்த 109 


இதன்‌ பொழிப்பு : மோனை, எதுகை, முரண்‌, இயைபு, அளபெடை 
என்றிவை ஐ த்தும்‌, அடி, இணை, பொழிப்பு, ஒரூஉ, கூழை, மேற்‌. கதுவாய்‌, 
இம்க்கதுவாய்‌, முற்று என இவற்றொடு பொருத்தி, அவை ஓசோவொன்று 


எட்டுப்‌ பாகுபாட்டைச்‌ சொல்லும்‌ (என்றவாறு). 


“பாதம்‌? என்பது, “அடி.” என்றவாறு. “இணையே” என்றவழி ஏகாரம்‌ 
எண்ணேகாசம்‌. £கதுவாய்‌ மிசையதூஉம்‌ கழதூஉம்‌”? என்பது, “மேற்கு 
வாய்‌, கீழ்க்கதுவாய்‌ ' என்றவாறு. “சிவணுதல்‌? என்பது, 'பொருதந்துதல்‌ * 
என்றவாறு. என்னை 2 


“மெய்யின்‌ இயக்கம்‌ அகரமொடு சிவணும்‌.” 1 


ம்‌ 2 


என்றாற்போலக்‌. கொள்க. “மார்‌” என்பது இடைச்சொல்‌. “அவை?” என்பது 
சுட்டுச்சொல்‌... “அவையே” என்பதில்‌ ஏகாரம்‌ ஈற்றசை; தேற்றேகாரம்‌ 


எனினும்‌ அமையும்‌, 

இனி, அவை கூட்டி வழங்குமானு : 

அடி மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒரூஉ மோனை, கூழை 

மோனை, மேற்கதுவாய்‌ மோனை, கீழ்க்கதுவாய்‌ மோனை, முற்று மோனை என 
மோனையோடு கூட்டி வழங்கினவாறு. 
அடி எதுகை, இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒரூஉ எதுகை, கூழை 
எஅகை, மேற்கதுவாய்‌ எதுகை, கீழ்க்கதுவாய்‌ எதுகை, முற்று எதுகை-- 
என எதுகையோடு கூட்டி வழங்னெவாணு. 


அடி. முரண்‌, இணை முரண்‌, பொழிப்பு முரண்‌, ஒரூஉ முரண்‌, கூழை முரண்‌, 
மேற்கதுவாய்‌ முரண்‌, கீழ்க்கதுவாய்‌ முரண்‌, முற்று முசண்‌--என முரணோடு 
கூட்டி வழங்கினவாறு. 


அடி. இயைபு, இணை இயைபு, பொழிப்பு இயைபு, ஒரூஉ இயைபு, கூழை 
இயைபு, மேற்கதுவாய்‌ இயைபு, கிழ்க்கதுவாய்‌ இயைபு, முற்று இயைபு---என 
இயைபினோடு கூட்டி வழங்கினவாறு. 

அடி அளபெடை, இண அளபெடை, பொழிப்பு அளபெடை, ஒரூஉ, அள 
பெடை, கூழை அளபெடை, மேற்கதுவாய்‌ அளபெடை, க&ீழ்க்கதுவாய்‌ அள 
பெடை, முற்று அளபெடை--என அளபெடையோடு கூட்டி வழங்கெனவாறு. 


இவை ஓரசோவொன்று எட்டெட்டுப்‌ பாகுபாட்டைச்‌ சொன்னவாறு கண்டு 
கொள்க. 

“சீரிய” என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, இயைபுத்தொடையை இவ்‌ 
வாறு வழங்குகின்றுி இ இறுவாய்‌ 2 முதலாகக்கொண்டு வழங்கப்படும்‌ எனக்‌ 
கொள்க, ௮ஃது ஈறுபற்றி அறியும்‌ தன்மைத்து ஆகலின்‌. 

இயைபுத்தொடைக்கு இவ்வாறு எட்டு வகையும்‌ சொன்னார்‌ கையனாரும்‌ 
தொல்காப்பியரும்‌ முதலாகிய ஒருசார்‌. ஆசிரியர்‌. ஈண்டு அவர்‌ மதம்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டது, இது சார்பூ நூல்‌ ஆகலின்‌. இவற்றிற்குச்‌ செய்யுள்‌, 
போக்கித்‌ தத்தம்‌ இலக்கணச்‌ சூத்திரத்துள்ளே காட்டுதும்‌. 


[கலி விருத்தம்‌] 
“எமுத்தியற்‌ ரொடைகளின்‌ இடைக்கண்‌ மாறுகோள்‌ 
மொழிப்பொருட்‌ டொடைமுறை பிறழ வைத்ததோர்‌ 
இமுக்கியல்‌ பிலாநிரல்‌ நிரையும்‌ எட்டென 
ஓழுக்கெர்‌ உண்மையை உணர்த்தல்‌ வேண்டியே. 
இதனை விரித்து உசைத்துக்கொள்க. 


1 தொல்‌. எழுத்‌. 46 2 முடிவிடம்‌, 


110 யாப்பருங்கல விரு த்‌ இ 


அவை ஆமாறு போக்கி, “ நிரனிறை முதலிய? 1 என்னும்‌ கசிதல்‌ 
காட்டுதும்‌. 


35] அடி மோனைத்‌ தொடை [a 
ஆதி எழுத்தே அடிகொறும்‌ வரினடி 
மோனைத்‌ தொடையென மொழிமனார்‌ புலவர்‌. 
“என்பத என்‌ அதலிற்றோ 2” எனின்‌, நிறுத்த முறையானே அடிமோனைத்‌ 
தொடை ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: முதலடி முதற்கண்‌ வந்த எழுத்தே எல்லா அடி முதற்‌ 
கண்ணும்‌ வரின்‌, அதனை “ அடிமோனைத்‌ தொடை? என்று வழங்குவர்‌ புலவர்‌ 
(என்றவாறு). 


“ ஆதியெழுத்தே ? என்றவழி ஏகார விதப்பினால்‌, - ஆதிச்தொல்‌ அடிதோறும்‌ 
ஒன்றி வரத்‌ தொடுப்பது சிறப்புடைதது, எனக்‌ கொள்க. ஆதியெழுத்தே 
அடிகொறும்‌ ஆதிக்கண்‌ வரின்‌” எனச்‌ சிறப்பியாஅ, பொது வகையாற்‌ கூறிற்‌ 
முகலின்‌, முதலடி முதற்கண்‌ வந்த எழுத்து அடிதோறும்‌ இறுதிக்கண்‌ வரினும்‌, 
இடைக்கண்‌ வரினும்‌, முதற்கண்‌ வரினும்‌ அடி மோனைத்‌ தொடையாம்‌ பிற,” 
எனின்‌, அற்றன்று ; சூத்திர தீஅள்‌ “ஆதியெழுத்து” என்று சொல்லப்பட்டது 
ஆகலின்‌, அதனோடு சார்த்தி, “ஆதி எழுத்தே அடி தோறும்‌ ஆதிக்கண்‌ வரின்‌ £ 

னை? 


என்று இவ்வாறே கொள்ளப்படும்‌. என்‌ 
வேறுபடு வினையினும்‌ இனத்தினும்‌ சார்பினும்‌ 
தேறத்‌ தோன்றும்‌ பொருள்தெரி நிலையே. 
எனவும்‌, 
“வேற்றுமை இன்றியும்‌ இடமுத லரவறித்‌ 
தேற்பன பொதுவின்‌ இசைப்பினும்‌ இழுக்கா. * 
எனவும்‌, 
கேட்டமொழி ஒழித்துக்‌ கேளாக்‌ ளெவியொடு 
கூட்டியுரை கொளுத்தல்‌ கோட்பா டன்றே.' 
எனவும்‌, 
“அடிமுதல்‌ ஓரெழுத்‌ தடிமுதற்‌ றொடையே.” 
எனவும்‌ சொன்னார்‌ பிறரும்‌ ஆகலின்‌. 


பட பபப லப பட்டம்‌ தொடையே, என்பதன்காறும்‌ “அடி 
தொறும்‌ என்பதம்‌ “முதல்‌” என்பதும்‌ அதிகாரம்‌ செலுத்தி உரைக்க. 


வரலானு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“மாவும்‌ புள்ளும்‌ வதிவயிற்‌ படர 
மாநீர்‌ விரித்த பூவும்‌ கூம்ப 
மாலை தொடுத்த கோதையும்‌. கமழ 
மாலை வந்த வாடை 


மாயோன்‌ இன்னுயிர்‌ ர்‌ புறத்திறுத்‌ தற்றே.” 2 


சலவை, 


பி-ம்‌. * வதுவையிற்‌ 1 இன்னுயிர்ப்‌ 1 யா. வி. 95 2 யா. லி. 37. உரைமேற்‌. 





இஃது . அடிதோறும்‌ முதலெழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்தமையான்‌, அடி 
மோனை. அர்தோறும்‌ வந்த எழுத்தே முறையான்‌ வந்தால்‌ தொடை விகற்ப 
மாம்‌. வரலாறு : த்‌ ௮:௮6 


[C 'நரிசை ஆளியப்பா. 






“அணிமலர்‌ அசோபடின்‌ தளிர்தலம்‌. த்தி. ஜு [இணை] 
அரிற்குசற்‌ கிண்கிணி அரற்றும்‌ 2 ட பகல்‌ அதத [பொழிப்பு] 
அம்பொற்‌ கொடிஞ்சு நெடுந்தேர்‌ அகற்றி [ஒரூஉ] 
அகன்ற அல்குல்‌ அம்நூண்‌ மருங்குல்‌ [கூழை] 
அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோள்‌ [மேற்கதுவாய்‌] 
அவிர்மதி அனைய தஇிருதஅதல்‌ அரிவை /கீழ்க்கதுவாய்‌/ 
அயில்வேல்‌ அனுக்கி அ௮ம்பலைக்‌. தமர்த்த * [முற்று] 


கருங்கயல்‌ நெடுங்கண்‌ தோக்கமென்‌ 
திருத்திய சிந்தையைக்‌ திறைகொண் டனவே !” 
இதனுள்‌ இணை மோனை முதலாகிய ஏழு விகற்பமும்‌ முறையானே வத்தவாறு 
கண்டு கொள்க. 
ட்ப ஒத்த 9.3 ட அடியெதுகைத்‌ தொடை [௪ 
இரண்டாம்‌ எழுத்தொன்‌ றியைவதே எதுகை. 


“இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, அடி எதுகை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: அடிதோறும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வாத்‌ 
தொடுப்பது “ அடியெதுகை ” எனப்படும்‌ (என்றவாறு). 


இரண்டாவது இயைவது எதுகை. என்றாலும்‌, “இரண்டாம்‌ எழுத்து? 
என்பது பெறலாம்‌, அதிகார வசத்தானும்‌, பிறரும்‌, 
£ முதலெழுத்‌ தொன்றி முடிவது மோனை ; 
ஏனைய தொன்றின்‌ எதுகைத்‌ தொடையே.' 
என்றார்‌ ஆகலானும்‌; பெயர்த்தும்‌ “எழுத்து” என்று சொல்லவேண்டியது 
என்னை ?” எனின்‌, “அடிக்கு எழுத்து எண்ணுமாறே போலாது, ர தொடைக்கு 
எல்லா எழுத்தும்‌ கொள்ளப்படும்‌, என்பது அறிவித்தற்குச்‌ சொல்லப்‌ 
பட்டது. 
. [நேரிசை வெண்பா] 
' எழுத்தென்‌ றதிகாரம்‌ ஈண்டியலா. திற்ப 
எழுத்தென்று மீண்டும்‌ இயம்பிற-றிழுக்காமை 
எல்லா எழுத்தும்‌ தொடைக்காம்‌ ; அடிக்கெழுத்‌ 
தல்லா தனவுமென்‌ நற்கு! 
“குற்றிகரம்‌ குற்றுகரம்‌ என்றிசண்டும்‌ ஆய்தம்‌ 
ஓற்றும்‌ எனவொரு நான்கொழித்துக-- கற்றோர்‌ 
உயிரும்‌ உயிர்மெய்யும்‌ ஓதினார்‌ எண்ணச்‌ 
செயிசகன்ற செய்யுள்‌ அடிக்கு.” 
இவற்றை விரித்து உசைத்துக்‌ கொள்க. 





* அமர்ந்த. ர அடிக்கு எழுத்து எண்ணுங்கால்‌ ஒற்றெழுத்துக்களை நீக்‌, உயிர்‌ எழுத்துக்‌ 
களும்‌ உயிர்மெய்யெழுத்துக்களுமே எண்ணிக்கொள்ளப்படும்‌ ; தொடையில்‌ அவ்வாறன்றி, 
எல்லா எழுத்துக்களும்‌ எண்ணப்படும்‌ என்பதாம்‌ [யா. வி. 25, உரை நோக்குக]. 


772 ய்ரப்பகுங்கல விருத்தி அறி 


“இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வரினும்‌, முதலெழுத்‌ தெல்லாம்‌ தம்முள்‌ 
ஓத்த அளவினவாய்‌ வந்து, “பட்டு? என்பதற்குக்‌ “கட்டு” என்பதல்ல, 
“காட்டு” என்பது எதுகை ஆகாது) “காட்டு? என்பதற்குப்‌ “ பாட்டு” என்ப 
தல்ல, “பட்டு? என்பது எதுகை ஆகாது) “அரம்‌” என்பதற்குப்‌ “பாரம்‌? 
என்பதல்ல, “பாரம்‌” என்பது எதுகை ஆகாத) “பாரம்‌”? என்பதற்குக்‌ 
“காரம்‌? என்பதல்ல, “கரம்‌” என்பது எதுகை ஆகாது,” என்பன அறிவித்‌ 
தற்கு “இயைவதே என்றார்‌. 

“முதலேழுத்‌ தளவொது தயலெழுத்‌ தொன்றுவ 

தெதுகை அதன்வழி இயையவும்‌ பெறுமே.” 
எனவும்‌, 

£ முதலெழுத்‌ தொன்றுவ மோனை ; எதுகை 

முதலெழுத்‌ தளவோ டொத்தது முதலா 

அஅவொழித்‌ தொன்றின்‌ ஆகும்‌ என்ப,” 
எனவும்‌ சொன்னார்‌ பல்காயனார்‌ எனக்‌ கொள்க. 

“ இரண்டாம்‌ எழுத்து இயைவதே எதுகை,” என்னாது, “ஒன்று” என்று 
மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை ?”' எனின்‌, “ ஒருசார்‌ ஆசிரியர்‌, இரண்‌ 
டாம்‌ எழுத்தின்மேல்‌ ஏறிய உயிர்‌ ஒன்றி வந்தாலும்‌, மூன்றாம்‌ எழுத்து ஒன்றி 
வந்தாலும்‌ எதுகைப்பாற்படுத்து வழங்குவர்‌, கான்பது அறிவித்தற்கு வேண்‌ 
டப்பட்டது. 

வரலாறு: 

[நேரிசை ஆசிரியப்பா] 

“ துளியொடு மயங்கிய அரங்கிருள்‌ நடநொள்‌ 

அணிகளர்‌ தாரோய்‌ ! அருஞ்சுரம்‌ நீந்தி 

வடியமை எஃகம்‌ வலவயின்‌ ஏந்தித்‌ 

தனியே வருதி நீயெனின்‌, 

மையிருங்‌ கூந்தல்‌ உய்தலோ அரிதே 1? 
இஃது இரண்டாம்‌ எழுத்தின்மேல்‌ ஏறிய உயிர்‌ ஒன்றிய எதுகை. இக 
செய்யுளியல்‌ உடையார்‌ காட்டும்‌ பாட்டு. 


திகட்ட பட வவட 


[குறள்‌ வெண்பா] 
“ பவழமும்‌ பொன்னும்‌ குவைமீஇ * முத்தின்‌ 
திகழரும்‌ பீன்றபுன்ர்னை. 
“பொய்மையும்‌ வாய்மை இடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌.” 1 
இவை மூன்றும்‌ எழுத்து ஒன்றிய எதுகை. 

[இன்னிசை வெண்பா] 

“ஊடி யறுகை யுறுருத்தம்‌ கோப்பனபோல்‌ 
மாசி யுகுபனிநீர்‌ வந்துறைப்ப-மூசும்‌ 
முலைக்கோடு புல்‌ லுதற்கொன்‌ நில்லாகான்‌ காண்மோ 
விறக்கோடு கொண்டெறிக்கின்‌ றேன்‌.” 


இந்‌ நக்கீரர்‌ வாக்கனுள்‌ கடை யிரண்டையும்‌ மூன்றாம்‌ எழுத்து ஒன்றி வத்த 
வாறு கண்டு கொள்க. 





'1 குறள்‌. 292. 
பி-ம்‌. * குவைஇய௰. ர்‌ தன்றதுபுன்‌. 


உறுப்பியல்‌--தொடை ஓத்து 113 
[நேரிசை வெண்பா ] 
* அவிழ்த்த அணியசைக்கும்‌ * அம்பலமும்‌ சிக்கும்‌ 
ம்‌ மஇழ்ந்திடுவார்‌ முன்னர்‌ மலரும்‌--கவிழ்தது 
1 நிழறுழா யானை நெடுமான்றேர்க்‌ கிள்ளி 
கழறொழா மன்னவர்தங்‌ கை.? 1 
. இப்பொய்கை 2 வாக்கனுள்ளும்‌ மூன்றாம்‌ எழுத்து ஒன்றி வந்தவாறு கண்டு 


கொள்க. இதனை இரண்டாம்‌ எழுத்தின்மேல்‌ ஏறிய உயிர்‌ ஒன்றினமையால்‌, 
உயிர்‌ எதுகை என்பாரும்‌ உளர்‌. 


[இன்னிசை வெண்பா / 
*மனைக்குப்பாழ்‌ வாணுதல்‌ இன்மை; தான்‌ செல்லும்‌ 
இசைக்குப்பாம்‌ நட்டோரை இன்மை; இருத்த 


அவைக்குப்பாழ்‌ மூத்தோரை இன்மை: தனக்குப்பாழ்‌ 
கற்றறி வில்லா உடம்பு. 2 


இனஅவும்‌ அதுபோலக்‌ கொள்க. ்‌ ( தல்‌ 


இனி, எட்டுத்‌ திறத்தானும்‌ எதுகை வருமாறு : 
\ [இன்னிசை வெண்பா / 
. “வடியோர்கண்‌ ணீர்மல்க வான்பொருட்கட்‌ சென்றார்‌ 
கடியார்‌ கனங்குழாய்‌ ! காணார்கொல்‌ காட்டில்‌ 
- இடியின்‌ முழக்கஞ்சி ஈர்ங்கவுள்‌ வேழம்‌ 
பிடியின்‌ புறத்தசைத்த கை?” 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா 


“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ 2 ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌. ? 3 ள்‌ 








எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா] 
£ அஃதி அகன்ற அறிவென்னாம்‌ யார்மாட்டும்‌ 
வெஃகி வெறிய செயின்‌ 2:க்‌ 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா] N 
ம்‌ “போதுசேர்‌ கோகாய்‌ ! பொருப்பன்‌ தரக்குறித்தான்‌ 
தாதுசேர்‌ மார்பின்‌ தழை.” 
எனவும்‌, 
1 தண்டி. 21 மேற்‌. 2 நான்மணி. 22 யா. வி. 57 உரைமேற்‌. 3 குறள்‌. 11. 
4 குறள்‌ 175. 


பி-ம்‌. $ழ பொய்கையார்‌ ; துணியியைக்கும்‌. 
Yap.—8 


114 யாப்பருங்கல விருத்தி 
[குறள்‌ வெண்பா] 


“ஆறியாய்‌ முன்புக்‌ * கழுத்து வதுதவிர்த்தான்‌ 
கூறியாய்‌ சொல்லுமோ என்று. ர்‌ 


மயிலேர்‌ சாயலவ்‌ வாணுதல்‌ 
அயில்வேல்‌ உண்கணெம்‌ அறிவுதொலைத்‌ தனவே.” 





“a 
.. எனவும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வந்தமையால்‌, அடியெதுகை. A 
[நேரிசை ஆசிரியப்பா / 1 

பொன்னின்‌ அன்ன பொறிசுணங்‌ கேத்திப்‌ [இணை] | 
பன்மலர்க்‌ கோங்கின்‌ நன்னலம்‌ கவற்றி [பொழிப்பு] | 

மின்னவிர்‌ ஒளிவடம்‌ தாங்கி மன்னிய [ஒரூஉ] 1 

நன்னிற மென்முலை மின்னிடை வருத்தி [கூழை] 
என்னையும்‌ இடுக்கட்‌ டுன்னுவித்‌ இன்னடை [மேற்கதுவாய்‌] 

அன்ன மென்பெடை போலப்‌ பன்மலர்க்‌ . [கீழ்க்கதுவாய்‌] 

கன்னியம்‌ புன்னை இன்னிமற்‌ அன்னிய [முற்று] 


| 


i 


இதனுள்‌ இணையெதுகை முதலாகிய ஏழு விகற்பமும்‌ முறையானே வதீதவரறு | 


கண்டு கொள்க. 


37] வருக்கம்‌, நெடில்‌, இனம்‌ ஆகிய மோனை எதுகைகள்‌ [ரூ 


வருக்க நெடில்‌இனம்‌ வரையார்‌ ஆண்டே. 


“இஃது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, மோனைக்கும்‌ எதுகைக்கும்‌ எய்திய 


தார்‌ இலக்கணம்‌ உணர்த்‌ அதல்‌ அதலிற்ணு. 
இதன்‌ பொழிப்பு: வருக்கமும்‌ நெடிலும்‌ இனமும்‌ வந்தாலும்‌ நீக்கப்படா ; 
மோனையும்‌ எதுகையும்‌ ஆம்‌ (என்றவாறுர்‌. 
அவற்றை வருக்க மோனை, வருக்க எதுகை; நெடில்‌ மோனை, நெடில்‌ 
எதுகை ; இன மோனை, இன எதுகை என்று வழங்குப. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா / 
* பகலே, பலபூங்‌ கானல்‌ கிள்ளை ஓப்பியும்‌ 
பாசிலைக்‌ குளவியொடு கூதளம்‌ விரைஇப்‌ 
பின்னுப்பிணி அவிழ்ந்த நன்னெடுங்‌ கூற்தல்‌ 
பீர்ங்கப்‌ பெய்து தேம்படத்‌ திருத்திப்‌ ரீ 
புனயிர்‌ ஓதி செய்குறி நசைஇப்‌ 
பூந்தார்‌ மார்ப! புனத்துட்‌ டோன்றிப்‌ 
பெருவரை அடிக்கத்‌ தொருவேல்‌ ஏந்திப்‌ 
பேயும்‌ அறியா மாவழங்கு பெருங்காட்டுப்‌ 
பைங்கண்‌ உழுவைப்‌ படுபகை வெரீ இப்‌ 
பொருஅசினம்‌ தணிந்த ர பூஅதல்‌ ஒருத்தல்‌ 
போகாது வழங்கும்‌ ஆரிருள்‌ நடுநாள்‌ 
பெளவத்‌ தன்ன பாயிருள்‌ தீத்தியிப்‌ 
பொழுது வருகுவை யாயின்‌ 
தற்றார்‌ மார்ட்‌! தீண்டலெம்‌ கஅப்பே.” 





பி-ம்‌. * ஆறியா முள்புக்‌. 1 இன்று. $ திருதிப்‌. $ பொங்குசனம்‌ தணியாப்‌. 


௯ 


re 


உறுப்பியல்‌--தொடை ஓத்து 115 


இது பகரமெய்‌ வருக்க மோனை. இவ்வகை வருவன முதலெழுத்து ஒன்றா 
விடினும்‌, தமத வருக்க ஒப்புமை தோக்கி மோனைப்பாற்படுத்து, வருக்க 
மோனை என்று வழங்கப்படும்‌ என்றவாறு. 
[இன்னிசை வெண்பா / 

“ நீடிணர்க்‌ கொம்பர்க்‌ குயிலாலத்‌ தாதூஇப்‌ - ‘ 

பாடுவண்‌ டஞ்சி அகலும்‌ பருவத்துதி 

தோடார்‌ தொடிநெகிழ்த்தார்‌ உள்ளார்‌ படசொல்லா 

பாடமை சேக்கையுட்‌ கண்‌. 
இது டகரமெய்‌ வருக்க எதுகை. இவ்வாற்றால்‌ வருவன இரண்டாம்‌ எழுத்து 
ஒன்றி வாராவிடினும்‌, இரண்டாம்‌ எழுத்தின்‌ வருக்க ஒப்புமை நோக்கி : 
எதுகைப்பாற்படுத்து, வருக்க எதுகை என்னு வழங்கப்படும்‌. 

நெடில்‌ மோனை வருமாறு : 
[குஐட்செற்துறை. / 
“ஆர்கலி உலகத்து மக்கட்‌ கெல்லாம்‌ 
ஓதலிற்‌ சிறந்தன்‌ நரொழுக்கம்‌ உடைமை.” 1 
இது முதலெழுத்து ஒன்றாமையின்‌, மோனையும்‌ அன்று ; இரண்டாம்‌ எழுத்த 

ஒன்அ தலும்‌, இரண்டாம்‌ எழுத்தின்மேல்‌ ஏறிய உயிர்‌ ஒன்றுதலும்‌, மூன்றாம்‌ 
எழுத்து ஒன்றுதலும்‌ இன்மையால்‌ எஅகையும்‌ அன்று ; சொல்லும்‌ பொருளும்‌ 
பகைத்து வாராமையின்‌, முரணும்‌ அன்னு; இறுவாய்‌ ஓத்து வாரரமையின்‌, 
இயைபும்‌ அன்று ; அளபெடுத்து ஒன்றி வாராமையின்‌, அளபெடையும்‌ அன்னு ; 
ஓவ்வாமைத்‌ தொடுத்ததின்‌ மையால்‌, செந்கொடையும்‌ அன்னு; அடி முழுஅம்‌ 
ஒரு சொல்லே வாத்‌ தொடுத்ததின்மையான்‌, இசட்டைதொடையும்‌ அன்னு ; 
ஈறு முதலாகத்‌ தொடுத்ததின்மையின்‌, அத்தாதித்கொடை யும்‌ அன்று. இதனை 


நெட்டெழுத்து என்னும்‌ மாத்திரையே ஒப்புமை நோக்கி, இயைந்து இனிதாய்க்‌ 
டமெத்தலான்‌, நெடில்‌ மோனை என்று வழங்குப. * 


இனி, நெடில்‌ எதுகை வருமாறு 2 ஒட்‌ ல்‌ 
[வெளி விருத்தம்‌./ 

“ஆவா வென்றே அஞ்சினர்‌ ஆழ்ந்தார்‌ ர-—ஒருசாரார்‌ ; 

கூகூ வென்றே கூவிளி கொண்டார்‌-—ஒருசாரார்‌ ; 

மாமா வென்றே மாய்ந்தனர்‌ நீத்தா--ஒருசாசார்‌ ; 

எசீர்‌ நாய்£ூீர்‌ ! என்செய்தும்‌ என்றார்‌--ஒருசாசார்‌. ? 
இன்னவெல்லாம்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றாவாயினும்‌, இரண்டாம்‌ எழுத்தின்‌ 
நெடில்‌ ஒப்புமை தோக்கி, இயைந்து இனியவாய்க்‌ கிடைத்தலின்‌, நெடில்‌ 
எதுகைப்பாற்படுத் த, நெடில்‌ எதுகை என்று வழங்கப்படும்‌. 


இன மோனை மூன்று வகைப்படும்‌ : வல்லின க்‌ மெல்லின மோனை 
யும்‌, இடையின மோனையும்‌ என. 


அவற்றுள்‌ வல்லின மோனை வருமானு : வ a அகார்‌? 
[தேரிசை ஆசிரியப்பா. ] 


*கயலேர்‌ உண்கண்‌ கலுழ நாளும்‌ 


நத ச றா 


௬டர்புரை இருஅதல்‌ பசலை பாயத்‌ 
திருந்திழை அமைத்தோள்‌ அரும்படர்‌ உழப்பப்‌ 
போகல்‌ வாழி ஐய! பூத்த 


1. முதுமொழிக்‌. 1-1; யா. வி. 63 மேற்‌. 
பிம்‌. * வழங்கப்படும்‌. ர்‌ ஆம. 


Yap.—8-A 





116 : யாப்பருங்கல விருத்தி 





கொழுங்கொடி. அணிமலர்‌ தயங்கப்‌ | 


பெருந்தண்‌ வாடை வரூஉம்‌ பொழேோத. ” 


இஃது எல்லா அடியும்‌ முதற்கண்ணே வல்லினமே வந்தமையால்‌, வல்லின 
மோனை என்று கையனார்‌ காட்டிய பாட்டு. பிறவும்‌ அன்ன. 


மெல்லின மோனையும்‌ இடையின மோனையும்‌ வந்தழிக்‌ * கண்டுகொள்க. 


இன .எதுகை மூன்று வகைப்படும்‌: வல்லின எதுகையும்‌, மெல்லின எதுகை 
யம்‌, இடையின எதுகையும்‌ என. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[குறள்‌ வெண்பா. ] 
“தக்கர்‌ தகவிலர்‌ என்ப தவரவர்‌ 
எச்சத்தாற்‌ காணப்‌ படும்‌.” 1 


இஃது இரண்டாம்‌ எழுத்து வல்லினம்‌ வந்தமையால்‌, வல்லின எதுகை. 


[குறள்‌ வெண்பா./ 
“ அன்பினும்‌ ஆர்வம்‌ உடைமை ; அதுவினும்‌ 
நண்பினும்‌ நாடாச்‌ இறப்பு.” 2 


இதா மெல்லின எதுகை, 


[குறள்‌ வெண்பா. ] 
“எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்கே விளக்கு.” 3 


இஃது இடையின எதுகை. பிறவும்‌ அன்ன. 


“வருக்க நெடிலினம்‌ வரையார்‌, என்றாலும்‌, அதிகார வசத்தால்‌ “அவை? 
என்பஅ பெறலாம்‌ ; பிறரும்‌, 


*அடிதொறு முதலெழுத்‌ தடைவதை முதத்றொடை ; 

இடையதன்‌ முன்னொன்‌ நறியைவதை எதுகை 

நெடிய பிறவும்‌ இனத்தினும்‌ ஆகும்‌.” 
என்றார்‌ ஆகலானும்‌. பெயர்த்தும்‌ “ஆண்டு? என்று மிஞுத்துச்‌ சுட்டிக்‌ கூறல்‌ 
வேண்டியத என்னை 2? 2 


எதுகைத்‌ தொடையிற்‌ சீர்‌ முழுதும்‌ வருவது தலையாகு எதுகை; 
ஐரசெழுத்தே வாத்‌ தொடுப்பது இடையாகு எதுகை ; இனத்தானும்‌ மாத்திரை 
யானும்‌ பிறவாற்றானும்‌ வாத்‌ தொடுப்பது கடையாகு எதுகை என்றும்‌, * முன்‌ 
இரண்டடியும்‌ ஓர்‌ எனுகைக்கொடையாய்‌ வந்து, பின்‌ இரண்டடியும்‌ மற்றொரு 
திறத்தான்‌ வரினும்‌ குற்றம்‌ இல்லை; ௮ஃது இரண்டடி எதுகை,” என்பார்‌ 
ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்றற்கும்‌, ஒருசார்‌ ஆசிரியர்‌ எதுகைத்‌ தொடையுள்‌ 
ய, ர, ல, ம என்னும்‌ நான்கு ஒற்றும்‌ வந்து மிகத்‌ தொடுத்தால்‌, அதனை 
£ ஆடை எதுகை? என்று வேண்டுவர்‌ என்பது அறிவித்தற்கும்‌ வேண்டப்‌ 


| பட்டது. 
(22 பிசு அட்ட I அத்‌ கிட ப கணிம வத 1 பரக்கத்‌ 
குறள்‌. 114 2 குறள்‌. 74. 3 குறள்‌. 299, 


...... * சங்கவரப்பிற்‌, 





உனா கொடை ஓத்த RE 
அவர்‌ கூறுமாறு : 
*சிர்முழூ தொன்றிற்‌ றலையா கெதகை; 
ஓரெழுத்‌ தொன்றின்‌ இடை; கடை பிறவே.” 
என்றார்‌ ஆகலின்‌. 
அவை வருமாறு : 

[நேரிசை வெண்பா. ] 
* சிலைவிலங்கு நீள்புருவம்‌ சென்றொசிய நோக்கி 
முலைவிலங்கிற்‌ றென்று முனிவாள்‌-—மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப! தனிமை பெரறுக்குமோ 
கார்மாலை கண்கூடும்‌ போழ்து 21 

இது தலையாகு எதுகை. 

[குறள்‌ வெண்பா. / 
“அகர முதல எழுத்தெல்லாம்‌ ; ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு.” 2 

இஃ இடையாகு எதுகை. 

[நேரிசை வெண்பா] 
ஆவின்‌ இடையர்‌ விதையழிப்பர்‌ ; “ அவ்விதையைக்‌ 
காமினோ !” என்றாற்‌ கதம்படுவர்‌ ;--நாமினிப்‌ 
பொல்லா தெனினுமப்‌ பூந்தோட்ட வாழ்நருங்‌ 
கொள்ளாரா நஞ்சொற் குணம்‌. * 

இது கடையாகு எதுகை. 
மோனைக்கும்‌ இவ்வாறே கொள்க. என்னை 2 
“ஒன்றினம்‌ முடித்தல்‌ தன்னினம்‌ முடித்தல்‌ 
என்றிவ்‌ வகையால்‌ யாவையும்‌ முடியும்‌. £ 
என்ப ஆகலின்‌. ' 
வரலாறு : 

[குறள்‌ வெண்பா. ] 
£சடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ பம்‌ 
சுடச்சுட நோக்டுற்‌ பவர்க்கு. 3 

இது தலையாகு மோனை. 
“மாவும்‌ புள்ளும்‌ வதியிற்‌ படர 
மாநீர்‌ விரிந்த பூவும்‌ கூம்ப” 4 
இஃது இடையாகு மோனை. 
“பகலே பல்பூங்‌ கானற்‌ கிள்ளை ஓப்பியும்‌ ? 


என்பது கடையாகு மோனை. 





1 தண்டி ; 16 மேற்‌. யா. வி. 60 உரைமேற்‌. 2 குறள்‌. 1; யா.வி 57 உரைமேற்‌, 
3 குறள்‌ ; 267; யா, வி, 59 உரைமேற்‌. 4 யா. லி. 35 உரைமேற்‌, 


0 லல பட்டதல்ல தியில்‌ 
இனி, இரண்டடி எதுகைக்குச்‌ சொல்லுமா : பத 


“இரண்டடி எதுகை இரண்டொருங்‌ கியைந்தபின்‌ 
முரண்ட எதுகையும்‌ இரண்டினுள்‌ வரையார்‌. * 


என்றார்‌ ஆகலின்‌. 7 பபப கனத பதத 


வரலாறு : 
[கலி விருத்தம்‌. ] 
“உலகம்‌ மூன்றும்‌ ஒருங்குடன்‌ ஏத்துமாண்‌ 
திலக மாய இறலறி வன்னடி 
வழுவில்‌ நெஞ்சொடு வாலிதின்‌ ஆற்றவும்‌ 
தொழுவல்‌ தொல்வினை நீங்குக என்றியான்‌. ? 


எனவும்‌, 


[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
* மணியுமிழ்ந்து மாமலைமேல்‌ மேய்வனவும்‌ நாகம்‌; 
மடவர லார்கொய்ய ஃலர்வனவும்‌ நாகம்‌; 
பிணியவிழ்ந்து நன்னாளாற்‌ பூப்பனவும்‌ வேங்கை ; 
பிறனமர்‌ த்‌ * தொலைத்தவற்றான்‌ அய்ப்பனவும்‌ வேங்கை ; 
இறைக்காசாம்‌ ர்‌ தேசமருள்‌ மாலையும்‌ மாலை; 
எமக்கினிதா யாமனைச்‌ சூட்டுவதம்‌ மாலை : 
நிறைகாய்த்தி நெஞ்சஞ்சச்‌ சுடுவஅவும்‌ காமம்‌; 1° 
திலங்காக்கும்‌ சேஎய்கன்‌ நெடுநகரும்‌ காமம்‌, ? 
எனவும்‌, 
[கலி விருத்தம்‌. 
“மந்திரி கடிதோடி மதிபுரை குடையசையத்‌ 
தந்திர வகைகாணிற்‌ றன்னொடு நிகரில்லாப்‌ 
பூவிரி கமழ்குஞ்சிச்‌ சாகர மகளோப்பாய்‌ 
யாவரு மிவணில்லென்‌ ர௪சற வஅகூறனும்‌. * 


எனவும்‌ கொள்க. 





மோனைக்கும்‌ இவ்வாறே கூறப்படும்‌, “ஒன்றினம்‌ முடித்தல்‌ தன்னினம்‌ 


முடித்தல்‌, 2 என்பது தந்திர உத்தியாகலின்‌. 


வாலாறு : 


[கலி விருத்தம்‌.] 
“ ஆகங்‌ கண்டகத்‌ தாலற்ற ஆடவர்‌ 
ஆகங்‌ கண்டகத்‌ தாலற்ற வன்பினர்‌ 
பாகங்‌ கொண்டு பயோதரம்‌ சேர்த்தினார்‌ 
பாகங்‌ கொண்டு பயோதசம்‌ நண்ணினார்‌. ' 3 
எனக்‌ கொள்க. பிறவும்‌ அன்ன. 
3 இஃ.து இரண்டடிமோனை. 
பி-ம்‌. * பிறங்கன்மாத்‌ ; ர்‌ இரைக்சாச்சான்‌, 


உறுப்பியல்‌_-தொடை ஓத்து 119 


இனி, ஆடை எதுகைக்குச்‌ சொல்லுமாறு : 
“யரலழ என்னும்‌ ஈரிரண்‌ டொற்றும்‌ 
வரன்முறை பிறழாது வந்திடை உயிர்ப்பினஃ 
தாசிடை எதுகையென்‌ றறிந்தனர்‌ கொளலெ. : 1 
என்றார்‌ ஆகலின்‌. 
அவை வருமாது : 
[நேரிசை வெண்பா. / 
“ தக்கோலம்‌ தின்று தலைநிறையப்‌ பூச்சூடிப்‌ 
பொய்க்கோலம்‌ செய்ய ஓழியமோ-- எக்காலும்‌ 
உண்டி வினையு ஞுறைக்கும்‌ எனப்பெரியோர்‌ 
கண்டுகை விட்ட மயல்‌ 2! 2 
எனவும்‌, 
[கலிநிலைத்‌ அறை. / 
“காய்மாண்ட தெங்கின்‌ பழம்விழக்‌ கமுகின்‌ ஏற்றிப்‌ 
பூமாண்ட தந்தேன்‌ றொடைக£ிறி வருக்கை போழ்ந்து 
தேமாங்‌ கனிசிதறி வாழைப்‌ பழங்கள்‌ சிந்தும்‌ 
ஏமாங்‌ கதமென்‌ நிசையாற்‌ நிசைபோய அண்டே.' 3 
எனவும்‌ இவை யகர ஒற்று இடை வந்த ஆசிடை எதுகை. 
[கலி விருத்தம்‌] 
“மாக்கொடி. யானையும்‌ * மவ்வற்‌ பந்தரும்‌ 
கார்க்கொடி முல்லையும்‌ கலந்து / மல்லிகைப்‌ 
பூக்கொடிப்‌ பொதும்பரும்‌ பொன்னின்‌ ஞாழலும்‌ 
்‌ தூக்கொடி ர்‌ கமழ்ந்துதான்‌ அறக்கம்‌ ஓத்ததே. ? [4 
எனவும்‌, 
[இன்னிசை வெண்பா./ 
“நார்த்தொடுத்‌ திர்க்கலென்‌ நன்றாய்ந்‌ தடக்கிலென்‌ 
யாத்துழிப்‌ பெய்யிலென்‌ பல்லோர்‌ பழிக்கிலென்‌ 
தோற்டையு ணின்று தொழிலறச்‌ செய்தாட்டும்‌ 
கூத்தன்‌ புறப்படக்‌ கால்‌.?? 5 
எனவும்‌, 
[குறட்‌ செந்துறை. 
ஆர்கலி உலகத்து மக்கட்‌ கெல்லாம்‌ 
ஓதலிற்‌ சிறந்தன்‌ நறொழுக்கம்‌ உடைமை, ” 6 
எனவும்‌ இவை ரகர ஒற்று இடை வந்த ஆசிடை எதுகை. 
[நேரிசை வெண்பா. 
“ஆவே அருவின ஆயினும்‌ ஆபயத்த 
பால்வே அருவன அல்லவாம்‌ பால்போல்‌ 
ஒருதன்மைத்‌ தாகும்‌ அறதெறி ; ஆபோல்‌ 
உருவு பலகொளல்‌ ஈங்கு. 
இது லகர இடை வந்த ஆசிடை எதுகை. 











1 காக்கை பாடினியார்‌ (யா. கா. 48 உரைமேற்‌). 2 நாலடி. 43. 3 சீவக நாம, 31. 
4 சூளா. நாடு. 29. 5 நாலடி. 26. 6 முதுமொழிக்‌, 1-1. யா. வி. 19, 87. 63 உரைமேற்‌. 
7 நாலடி, 1180. 


பி-ம்‌, * மாலையும்‌, ர கமழ்ந்த. 1 தாக்கடி, $ ஒக்குமே, 


~ 


120 . யாப்பருங்கல விருத்தி 


[நேரிசை வெண்பா. ] 


“அந்தரத்‌ துள்ளே அகங்கை புறங்கையாம்‌ ; 





“மந்தாமே போலும்‌ மனைவாழ்க்கை--மந்தரத்துள்‌ 
வாழ்கின்றேம்‌ !* என்னு மகிழன்மின்‌ ; வாணாளும்‌ 


வ 
Hj 
x 


போகின்ற பூளையே போன்ணு. ” 


இது மகர ஒற்று இடை வந்த ஆசிடை எதுகை. 


இவை எல்லாம்‌ வரலாற்று முறைமையோடும்‌ கூடி. இயைந்து இனியனவாய்க்‌ ்‌ 
இடப்பனவே கொள்ளப்படும்‌ என்க. த. 


“ஆண்டே” என்ற ஏகார விதப்பினால்‌, *எதுகைக்‌ தொடையானே பாவினம்‌ 
வருவஅ, பிற தொடையால்‌ வருமாயினும்‌ ; அல்லதூஉம்‌, தலையாகு மோனை 
யானும்‌ வரப்பெறும்‌.”? எனக்‌ கொள்க. 

எதுகைத்‌ தொடையால்‌ இனம்பிற விரவினும்‌ 
சிறப்புடை மோனையும்‌ வெணும்‌ ஆண்டே. ? 
எனப்‌ பிறரும்‌ சொன்னார்‌. 

மேற்காட்டிய பாவினத்துள்ளும்‌ பிறவற்றுள்ளும்‌ எதுகைத்தொடையானே 
வருமாறு கண்டுகொள்க. 


[வெளி விருத்தம்‌. ] 
“ஆவா என்றே அஞ்சினர்‌ ஆழ்த்தார்‌-—ஒருசாரார்‌ ; 
கூகூ என்றே கூவிளி கொண்டார்‌-—ஒருசாரார்‌ ; 
மாமா என்றே மாய்ந்தனர்‌ நீந்தா--ஒருசாசார்‌ ; ்‌ 
“ஏர்‌ நாய்£ர்‌ ! என்செய்தும்‌ !' என்றார்‌-—ஒருசாரார்‌. ” 1. 
என்பது இறுதி இயைபாய்‌ வந்ததாயினும்‌, நெடில்‌ எதுகையால்‌ வந்தது. 


முரணாய்‌ வரும்‌ பாவினமும்‌, அளபெடையாய்‌ வரும்‌ பாவினமும்‌ எதுகை 
மிற்றீர்ந்தும்‌ மோனையிற்றீர்ந்தும்‌ வாரா எனக்‌ கொள்க. 


தலையாகு மோனையாற்‌ பாவினம்‌ வருமானு : 
[வஞ்சி விருத்தம்‌. ] 
“கருநீலம்‌ அணிந்த கஅப்பினயற்‌ 
கருநீலம்‌ அணிந்தன கண்ணிணைகள்‌ 
கருநீல மணிக்கதிர்‌ கட்டியெனக்‌ 
கருநீலம்‌ அணிந்த கருங்குழலே.? 2 
எனக்‌ கொள்க. 
மிகுதி வகையால்‌ ய, ச, ல, 2 என்னும்‌ நான்குமே ஆசு என்றார்‌ ஆயினும்‌, 
வல்லினத்தானும்‌, வக.ரளகரமும்‌, * மெல்லினத்து ௩, ஞ, நர்‌ என்னும்‌ மூன்றும்‌ 
ஓழித்து அல்லா ஓன்றும்‌ ஓசோ இடத்து ஆசாய்‌ வரப்பெறும்‌. ண, ம, ன 


என்னும்‌ மூன்றும்‌ வல்லினம்‌ சார்ந்து ஆசாகா ; வகார நகார மகாரத்தோடு 
இயைந்தும்‌ ஆசாகா எனக்‌ கொள்க. 





2. யா. லி. 87. 68 உரைமேற்‌, 2. சூளா. ய. 235. 
பி-ம்‌, *வல்லினக்துப்‌ பகரமும்‌, 1 ௩, ஞ,ண. 1 வகார நகார தகார, 


உறுப்பியில்‌_ தாடை ஓத்து 121 


இன்னும்‌ அவ்வேகார விக்ஸ்‌ விட்டிசை மோனையும்‌, இடையிட்டெ அ 
கையும்‌ கொள்ளப்படும்‌. என்‌ 
“விட்டிசை மோனையும்‌ இடையிட்‌ டெதுகையும்‌ 
ஓட்டி வரூஉம்‌ ஒருசாரும்‌ உளவே. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
வரலாறு : ப்‌, டூ: 
[குறள்‌ வெண்பா. / i ்‌ PS 
£௮௨ அறியா அறிவில்‌ இடைமகனே ! ்‌ 
தொஅலையல்‌ நின்னாட்டை தீ. ' 4 
இதனுள்‌ முதலெழுத்து இரண்டும்‌ அளவொத்து விட்டிசைத்தமையால்‌, 
விட்டிசை மோனை 
[நேரிசை ஆசிரியப்பா. ]. 
“தோடார்‌ எல்வளை நெகிழ நாளும்‌ 
நெய்தல்‌ உண்கண்‌ பைதல்‌ கனம 
வாடா அவ்வரி வகைஇப்‌ * பசலையும்‌ 
வைகல்‌ தோறும்‌ பைப்பையப்‌ பெருகலின்‌ 7 
நீடார்‌ இவணென நீள்மணங்‌ கொண்டோர்‌ 
கேளார்‌ கொல்லோ காதலர்‌ தோழி ! 
வாடாப்‌ பெளவம்‌ அறமுகத்‌  தெழிலி 
பருவம்‌ செய்யாது வலனேர்பு வளைஇ 
ஓடா மலையன்‌ வேலிற்‌ 
கடிது மின்னுமிக்‌ கார்மமைக்‌ குரலே. 2 
இஃது அடி இடையிட்டு எதுகை வந்தமையால்‌, இடையிட்டெதுகை, 
எல்லா  எஅகைக்கும்‌ முதலசை' நேர்க்கு நிரையும்‌, திரைக்கு நேரும்‌ 
வாரா; நேர்க்கு நேரும்‌, திரைக்கு நிரையுமே வருவது எனக்‌ கொள்க. 


என்னை 2 
* நிரைநேர்‌ மறுதலை அடையா தம்முளும்‌ 
எதுகை முதலசை என்மனார்‌ புலவர்‌. * 8 
எனவும்‌, i 
“யாவகை எதுகையும்‌ அசைமுறை பிறழாப்‌ 
பாவகை நான்காம்‌ பகருங்‌ காலை. ? 
எனவும்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. 
“விதிப்புக்‌ களவி வேண்டியது விளைக்கும்‌. * 
என்பது தந்திர உத்தி ஆகலின்‌, இவ்வாறு உரைக்கப்பட்டது. 
பிறரும்‌, மோனைக்கும்‌ எஅகைக்கும்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
£அடிதொறு முதலெழுத்‌ தொப்பது மோனை. ! 3 
 அஃ்தொழித்‌ தொன்றின்‌ எதுகை யாகும்‌.” 4 
“ ஆயிரு தொடைக்கும்‌ இளையெழுத்‌ அரிய.” 5 
என்றார்‌ தால்காப்பியனார்‌. 





1 இடைக்காடனார்‌ பாடல்‌ : யா. வி. 7. 95 உரை மேற்‌, 2 யா. வி. 95 உரைமேற்‌. 
5--ந தொல்‌. பொ. 404-6. 
பி-ம்‌. *புதைஇ, ததைஇ. ஏ பெரி, 1 நீமனங்‌ $ வார்முகற்‌. 


122 யாப்பருங்கல விரு த்தி 


“ முதலெழுத்‌ தொன்றின்‌ . மோனை யாகும்‌ ; 

அஃதொழித்‌ தொன்றின்‌ எதுகை யாகும்‌ ; 

அவ்விரு தொடைக்கும்‌ னளெயெழுத்‌ அரிய. * I 
என்றார்‌ நற்றத்தனார்‌. A i 





“மூதலெழுத்‌ தொன்றுவ மோனை ; எதுகை 
முதலெழுத்‌ அளவோ டொத்தது முதலா ன்‌ AR | 
அதுவொழித்‌ தொன்றின்‌ ஆகும்‌ என்ப. ” 
“இவ்விரு தொடைக்கும்‌ இனையெழுத்‌ அரிய. ்‌ 

என்றார்‌ பல்காயனார்‌. ன்‌ 
*மூதலெழுக்‌ தொன்றி முடிவது மோனை ; 
ஏனைய கொன்றின்‌ எஅகைக்‌ கொடையே ; ன்‌ | 
உறுப்பின்‌ ஒன்றின்‌ விகற்பமும்‌ அப்பால்‌ ல | 
நெறிப்பட வந்தன நேரப்‌ படுமே. ? 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. i வடட ப 





28] முரண்‌ தொடை [௪ 

மொழியினும்‌ பொருளினும்‌ முரணுதல்‌ முரணே. 1 ன 
“என்பது என்‌ அதலிற்றோ 2 எனின்‌, நிறுத்த முறையானே அடி ப 
ஆமானு உணர்த்துதல்‌ அதலிற்னு. | 


இதன்‌ பொழிப்பு: அடிதொறும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ மறுதலைப்படத்‌ 
தொடுப்பது அடி முரண்‌ தொடை எனப்படும்‌ (என்றவாறு). 


i 
ர 


அம்முரண்‌ மூன்று வகைப்படும்‌ : அவை சொல்லால்‌ ருாரணுதலும்‌, பொரு 
ளான்‌ முூரணுதலும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ தம்முள்‌ முசணுதலும்‌ என. | 

இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, அவைதாம்‌ ஐந்து விகற்பத்தன என்ப. “அவை | 
யாவையோ 2”? எனின்‌, சொல்லும்‌ சொல்லும்‌ முாணுதலும்‌, பொருளும்‌. a 
பொருளும்‌ முரணுதலும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ சொல்லொடு முரணுதனலும்‌, மி 
சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு முரணுதலும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ 
சொல்லொடும்‌ பொருளொடும்‌ மாரணுதலும்‌ என இவை. | 


வாலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*செந்கொடைப்‌ பகழி வாங்கிச்‌ சனஞ்சிறந்து 
கருங்கைக்‌ கானவன்‌ களிற்றுநிறத்‌ தழுக்தலிற்‌ 
பசும்புண்‌ வார்ந்த அசும்புடைக்‌ குருதியொடு 
வெள்விளி பயிற்றும்‌ நாடன்‌ 
'உழைய னாகவும்‌ விழையுமென்‌ நெஞ்சே. * 
இது சொல்லும்‌ சொல்லும்‌ முரணியத. “செந்தொடை”? எனபுழிச்‌ செய்யதாய 
வண்ணம்‌ இல்லை ட்‌ es என்னும்‌ சொல்லே. “ கருங்கைக்‌ கானவன்‌ £ 
i என்புழியும்‌ * கருமை” என்னும்‌ வண்ணம்‌ இல்லை; “கொன்று வாழும்‌ கை” 
என்பது உணர்த்தியது. 


1. தொல்‌, பொ. 407. 2 மாறனலங்காரம்‌,: 182 உரை நேரக்குக, 





உறுப்பியல்‌--தொடை ஓத்து 123 


(நேரிசை ஆசிரியப்பா. ] 


* தீமேய்‌ திறல்வரை அழைப்‌ பரிமெலிற்த 

தீர்நசை பெறாஅ நெடுநல்‌ யான | 

வானதிர்‌ தழங்குகுரல்‌ * மடங்கல்‌ ஆனாது 

திலஞ்சேர்பு முயங்கு புலஞ்சேர்ந்‌ தந்தி 

நிலவென விளக்கு நிரைவளைப்‌ பணிந்தோள்‌ 

இருளோர்‌ ஐம்பால்‌ ஒழியப்‌ 

பொருள்புரிந்‌ தகறல்‌ புசைவதோ அன்றே. * 
இத பொருளும்‌ பொருளும்‌ முரணியது : “தீ? என்னும்‌ பொருட்கு £ நீர்‌? 
பொருளும்‌, “வான்‌? என்னும்‌ பொருட்கு “நிலம்‌” என்னும்‌ பொருளும்‌, 
“நிலவு? என்னும்‌ பொருட்கு “இருள்‌” என்னும்‌ பொருளும்‌ மதுதலைப்பட 
முரணியது. 

[நேரிசை ஆசிரியப்பா. ] 


“பெருமலைக்‌ குறுமகள்‌ பிறிதோர்த்து £ நடுங்கலிற் 

சிறுமை கூர்ந்த செல்சுடர்‌ மாலையொடு 

நெடுநீர்ப்‌ பொய்கைக்‌ குறுநர்‌ ர தந்த 

தண்பனி அவிழ்மலர்‌ நாறுநின்‌ 

கண்பனி அடையார்‌ வந்தனர்‌ நமே.” 
இது சொல்லும்‌ பொருளும்‌ சொல்லொடு மூரணியது. “நெடுநீர்‌” என்புழி 
“£நெடுமை” என்னும்‌ சொல்லும்‌ உண்டு; நீரும்‌ நெடிது. “குறுதர்தந்த” என்‌ 
புழிக்‌ “குறிது' என்னும்‌ சொல்லுண்டு ; கு௮ம்பொருள்‌ இல்லை. 


[நேரிசை ஆசிரியப்பா] 
“செந்தீ யன்ன சினந்த யானை 
நீர்நசை பெறாஅ௮க்‌ கானற்‌ 
றேர்நசைஇ ஓடும்‌ சுரனிறந்‌ தனரே !” 


இது சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு முரணியது. “செந்தி” என்புழிச்‌ 
செம்மையும்‌ உண்டு; “ தீக்கட்‌ செய்யது” என்னும்‌ சொல்லும்‌ உண்டு; “நீர்‌ 
நசை பெறாஅ? என்புழிச்‌ சொல்‌ இல்லை; முரணியது ; பொருள்‌ எனக்‌ 


கொள்க. 


[நேரிசை ஆசிரியப்பா J 


“ ஓங்குமலைத்‌ | தொடுத்த ரீ தாழ்த்திலங்‌ ** கருவி 
செங்குரல்‌ ஏனற்‌ பைங்கிளி இரியச்‌ 

சிறுகுடித்‌ ததும்பும்‌ பெருங்கல்‌ நாடனை 

நல்லன்‌ என்றும்‌ யாமே; 

தீயன்‌ என்னுமென்‌ றடமென்‌ ஜோனே. ? 1 


இன சொல்லும்‌ பொருளும்‌ சொல்லொடும்‌ பொருளொடும்‌ முரணிய 
“செங்குசல்‌? என்புழிச்‌ சொல்லும்‌ உண்டு; “செம்மை” குரற்கண்ணுமுண்டு. 
“பைங்கிளி? என்புழிச்‌ சொல்லும்‌ உண்டு; “பசுமை” இளிக்கண்ணும்‌ உண்டு. 
“செம்மை” என்பதும்‌ “ பசுமை” என்பதும்‌ மு ரணின. “ஒங்குமலைத்‌ தொடுத்த 
தாழ்ந்திலங்‌ கருவி என்பதூஉம்‌ அதுவெனக்‌ கொள்க. 


1 யா. வி. 43 உரைமேற்‌. 


பி- ம்‌. * வெங்குரல்‌. ர்‌ முழங்கு ; பெருநிலக்‌. 1 பிறிதோர்ந்து. $ குறுநீர்‌, 
| ஒங்குவரைத்‌. | தொடுத்துத்‌, ** தாழ்ந்திரங்‌, 





124 ப்‌ உட யாப்பருங்கல விருத்தி i 


% 





இனி, அவை எட்டுத்‌ திறத்தானும்‌ முறையே வருமாறு : 

[நேரிசை ஆசிரியப்பா] 

* இருள்விரிந்‌ தன்ன மாதீர்‌ மருங்கில்‌ 

நிலவுகுவிந்‌ தன்ன வெண்மணல்‌ ஒருசிறை 

இரும்பின்‌ அன்ன கருங்கொட்டுப்‌ புன்னை 

பொன்னின்‌ அன்ன அண்டா திறைக்கும்‌ 

சிறுகுடிப்‌ பரதவர்‌ மடமகள்‌ 

பெருமதர்‌ மழைக்கணும்‌ உடையவால்‌ அணங்கே. ? 


இஃது அடிதோறும்‌ மனுதலைப்படத்‌ தொருக்கமையால்‌, அடி முரண்‌. 


[தேரிசை ஆசிரியப்பா] 


*சிறடிப்‌ பேரகல்‌ அல்குல்‌ ஓல்கூபு [இணை] 
சுருங்யெ அசுப்பிற்‌ பெருகுவடம்‌ தாங்கி /பொழிட்பு] 
குவிந்துசுணங்‌ கரும்பிய கொங்கை விரித்து 1 ஒரூஉ] 
சிறிய பெரிய நிகர்மலர்க்‌ கோதைதன்‌ [கூரை] 
வெள்வளைத்‌ தோள்களும்‌ சேயரிக்‌ கருங்கணும்‌ [மேற்கதஅவாய்‌] 
இருக்கையும்‌ நிலையும்‌ ஏந்தெழில்‌ இயக்கமும்‌ [£ழ்க்கதுவாய்‌] 
தஅவர்வாய்த்‌ தஞ்சொலும்‌ உவந்தெனை முனியா [தேற்று] 


தென்றும்‌ இன்னணம்‌ ஆகுமதி 
பொன்றிகம்‌ நெடுவேற்‌ போர்வல்‌ லோயே !”? 


இதனுள்‌ இணைமுசண்‌ முதலாய எழு விகற்பமும்‌ முறையாக வந்தவாறு கண்டு 
கொள்க. 


முரண்‌ தொடை இலக்கணம்‌ இவ்வாறே பிறரும்‌ சொன்னார்‌. என்னை ? 
“மொழியினும்‌ பொருளினும்‌ முரணுதல்‌ முரணே. 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
“சொல்லினும்‌ பொருளினும்‌ மாறுகோள்‌ மூரணே.. 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
“பொருளினும்‌ மொழியினும்‌ முரணுதல்‌ மூரணே. * 
என்றார்‌ பல்காயனார்‌. 
“பொருளினும்‌ சொல்லினும்‌ முரணத்‌ தொடுப்பின்‌ 
முரணென மொழிப முந்தை யோரே.” 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
“மறுதலை உரைப்பினும்‌ பகைத்தொடை ஆகும்‌ * 
என்றார்‌ அவிநயனார்‌. ர்க்‌ 
“மொழியினும்‌ பொருளினும்‌ முரணத்‌ தொடுப்பின்‌ 
இரணத்‌ தொடையென்‌ நறெய்அம்‌ பெயரே. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


ய லு 


1 தொல்‌. பொ. 407. 








க்‌ க்‌ > 
ETE AES 


உறுப்பியல்‌-தொடை ஓத்து 125 


39] முரண்‌ தொடை விகற்பம்‌. [௭ 
கடையிணை பின்முரண்‌ இடைப்புணர்‌ முரணென 


இவையும்‌ கூறுப ஒருசா சோ ரே. 


என்பது என்‌ அதலித்றோ : எனின்‌, முரண்‌ ககக ஒருசார்‌ ஆசிரியா 
வேண்டும்‌ விகற்பம்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: கடையிணை முரணும்‌, பின்‌ முரணும்‌, இடைப்புணர்‌ 
முரணும்‌ என்று சொல்லுவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ (என்றவாறு]. 


கடையிரு£சீரும்‌ மறுதலைப்படத்‌ தொடுப்பது, கடையிணை முரண்‌; கடைச்‌ 
சீரும்‌ இரண்டாம்‌ சீரும்‌ மறுதலைப்படக்‌ தொடுப்பது பின்முரண்‌ ; இடை 
இருசீரும்‌ மறுதலைப்படத்‌ தொடுப்பது இடைப்புணர்‌ முரண்‌ எனக்‌ கொள்க, 
“ கடையிணை பின்முரண்‌ இடைப்புணர்‌ முரண்‌” 
என்றதல்லது, அவற்றிற்கு இலக்கணம்‌ கூறிற்றில்லையாயினும்‌, 
“சொல்லின்‌ முடிவின்‌ அப்பொருள்‌ முடித்தல்‌” 1 


என்பது தந்திர உத்தி ஆகலானும்‌, “உரையிற்கோடல்‌ 2 என்பதாகலானும்‌ 
இவ்வாறு உரைக்கப்பட்டது எனக்‌ கொள்க. 





அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“மீன்தேர்ந்து வருந்திய கருங்கால்‌ வெண்குருகு 
தேனார்‌ ஞாழல்‌ விரிசினைக்‌ குழூஉம்‌ 
தண்ணந்‌ துறைவன்‌ தவிர்ப்பவும்‌ தவிரான்‌ ; 
தேரோ கரணலம்‌ ; காண்டும்‌ 
பீரேர்‌ வண்ணமும்‌ சிறுதுதல்‌ ! பெரிதே. * 
இது கடையிரு சீரும்‌ மறுதலைப்படத்‌ தொடுத்தமையாற்‌ கடையிணை முரண்‌. 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“சாரல்‌ ஓங்கிய தடந்தாள்‌ தாழை 
கொய்மலர்‌ குவித்து தண்ணிழல்‌ விரிந்து 
தமியம்‌ இருந்தன மாக நின்றுதன்‌ 
நலனுடைப்‌ பணிமொழி நன்குபல புகழ்ந்து * 
விங்குதொடிப்‌ பணைத்தோள்‌ நதெழெத்‌ 
அறந்தோன்‌ நல்லன்‌எம்‌ மேனியோ: தீதே.” 


இது கடைச்சீரும்‌ இரண்டாம்‌ சீரும்‌ மறுதலைப்படக்‌ தொடுத்தமையாவ்‌, 
பின்‌ முரண்‌. 


[நிலைமண்டில ஆசிரியப்பா] 
“போதவிழ்‌ குறிஞ்சி நெகுந்தண்‌ மால்வரைக்‌ 


கோதையிற்‌ றாழ்த்த ஓங்குவெள்‌ ளருவிக்‌ 
காந்தளஞ்‌ செங்குலைப்‌ பசுங்கூ தாளி 





1 நன்‌. 14. 2 இறை. 27 உரை. 
பி- ம்‌. * புகன்று, பயிற்றி. 


126 யாப்பருங்கல விருத்தி 





வோல்‌ விரிமலர்‌ முகையொடு விசைஇப்‌ i | 
பெருமலைச்‌ சீறூர்‌ இழிதரு நலங்கவர்த்‌ | 

இன்னா வாயின இனியோர்‌ மாட்டே. A 

இஃது. இடை இரு சீரும்‌ மறுதலைப்படத்‌. தொடுத்தமையால்‌, இடைப்புணர்‌ ஜி 
முரண்‌. இப்பாட்டுக்‌ கையனார்‌ காட்டியது எனக்‌ கொள்க. 3 
பி 

ட 


“இவையும்‌ கூறுப,” என்ற உம்மையால்‌, முதற்சீர்‌ ஓழித்து மூன்று £ர்க்‌ 
கண்ணும்‌ முரணி வந்தால்‌ கடைக்கூமை முசண்‌ எனப்படும்‌. 











வாலாரறு : 
[தேரிசை ஆசிரியப்பா] 

“காவியங்‌ கருங்கட்‌ செவ்வாய்ப்‌ பைந்தொடி 

பூவிரி சுரிமென்‌ கூந்தலும்‌ 

வேய்புரை தோளும்‌ அணங்குமால்‌ எம்மே. ? 1 
இதன்‌ முதலடியில்‌, “கருங்கட்‌ செவ்வாய்ப்‌ பைங்கொடி எனக்‌ கடைச்சீர்‌ 
மூன்றும்‌ மறுதலைப்படத்‌ தொடுத்தமையாற் கடைக்கூறை முரண்‌ எனக்‌ 
கொள்க. 


“ஒன்றினம்‌ முடித்தல்‌ தன்னினம்‌ முடித்தல்‌ * 
என்பது தந்திர உத்தி ஆகலின்‌, ஏனைத்‌ தொடைக்கும்‌ இவ்வாறே கொள்க. 
அவை சொல்லுமாறு : 


கடையிணை மோனை, பின்‌ மோனை, இடைப்புணர்‌ மோனை, கடைக்‌ கூழை 
மோனை எனவும்‌ ; கடையிணை எதுகை, பின்‌ எதுகை, இடைப்புணர்‌ எதுகை, 
கடைக்‌ கூழை எதுகை எனவும்‌) கடையிணை இயைபு, பின்‌ இயைபு, இடைம்‌ 
புணர்‌ இயைபு, கடைக்‌ கூழை இயைபு எனவும்‌ ; கடையிணை அளபெடை, பின்‌ த 
அளபெடை, இடைப்புணர்‌ அளபெடை, கடைக்கூமை அளபெடை எனவும்‌ 
கண்டு கொள்க. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
[நேரிசை ஆசிரியப்பா ] 1 
“பூற்தார்ச்‌ சிறுகிளி புலம்பொடு புலம்ப  [கடையிணை] 


மைம்மலர்‌ நெடுங்கண்‌ வாங்காமை நெடுந்தோள்‌ [பன்‌] 
அந்தண்‌ கொடியிடை கொடியேற்‌ றந்து , [இடைப்புணர்‌] 


சீறடிச்‌ சிலம்பு லெம்பொடு சிலம்ப [கடைக்கூறை] 
ஏதில்‌ காலையோ டிவ்வழிப்‌ 
போதல்கண்‌ டனையோ வாழிய புறவே !” 
இதனுள்‌, கடையிணை மோனை முதலாகிய நான்கு விகற்பமும்‌ முறையானே 
வந்தவாறு கண்டுகொள்க. 
தத்‌ [நேரிசை ஆசிரியப்பா] 
£ வஞ்சியங்‌ கொடியின்‌ வணங்கிய துணங்கை 
மலர்புளை வடிக்கண்‌ வாங்கமைக்‌ தொடித்தொள்‌ 
மதிபுரை சிறுதுதல்‌ நறுமென்‌ கூந்தல்‌ 
வான்கதிர்‌ வடமலி தடமுலை மடவரல்‌ 


1 தமிழ்நெறி. பொருள்‌. 16 மேற்‌ ; களவியற்‌. 28 மேற்‌. 


ப TTS 


உறுப்பியல்‌_—தொடை ஓத்து , 127 
பஞ்சியஞ்‌ சீரடி பனிப்பவிவ்‌ 
வெஞ்சுரம்‌ மிதிப்ப விளைந்ததால்‌ விதியே !” 


இதனுள்‌, கடையிணை எதுகை முதலாகிய நான்கு விகற்பமும்‌ முறையானே 
வந்தவாறு கண்டுகொள்க. 


[நேரிசை ஆசிரியப்பா] 


“புயலும்‌ போலும்‌ பூங்குழற்‌ பிழம்பே ; [கடையிணை] 
தொய்யிலும்‌ பொன்னே ; சாயலும்‌ மயிலே ; [பின்‌] 
சிலையே அதலும்‌ ; முறுவலும்‌ முத்தே; [இடைப்புணர்‌] 
குயிலும்‌ பாலும்‌ ஆம்பலும்‌ மொழியே ; [கடைக்கூறை] 


அரிமதர்‌ நெடுங்கணும்‌ அயிலே ; 
வரிவளைத்‌ தோளி முகமுமோர்‌ மதியே.” 
னுள்‌, கடையிணை இயை லாகிய நான்கு விகற்பமும்‌ றையானே 
இத பு முத தானகு மும்‌ மு 


வந்தவாறு கண்டுகொள்க. இஃது எழுவாய்‌ இறுவரயாகக்‌ 1 கண்டு கொள்க. 


/தேரிசை ஆசிரியப்பா ] 


*மெல்லிணர்‌ நறும்பூ விடாஅள்‌ தொடாஅள்‌ [கடையிணை] 
செய்கையும்‌ வுழாஅள்‌ தெய்வமும்‌ தொழாஅள்‌ ; [பின்‌] 
இனிதினின்‌ நகாஅள்‌ இராஅள்‌ யாவதும்‌ [இடைப்புணர்‌] 


விரிமலர்‌ மராஅம்‌ கராஅம்‌ விராஅம்‌ [கடைக்கூழை] 
பின்னிருங்‌ கூத்தல்‌ நன்னுதல்‌ 
என்னா குவள்கொள்‌ என்னுமென்‌ நெஞ்சே ” 


இதனுள்‌, கடையிணை அளபெடை முதலாகிய நான்கு விகற்பமும்‌ முறையானே 
வந்தவாறு கண்டுகொள்க. 


இன்னும்‌, * இவையும்‌ கூறுப ஒருசா சோசே, * என்னு உம்மை விதப்பினால்‌, 
அடியடி தோறும்‌ கடைச்சீர்க்கண்‌ முதலெழுத்தும்‌ மொழியும்‌ ஒன்றி வந்தால்‌ 
கடை மோனை என்றும்‌, இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வந்தால்‌ கடை எதுகை 
என்றும்‌, கடை முரணி வந்தால்‌ கடை முரண்‌ என்றும்‌, அடிதொறும்‌ கடைச்‌ 
சீர்‌ இறுதி எழுத்து ஒன்றி வந்தால்‌ கடை இயைபு என்றும்‌, கடைச்£ர்‌ அள 
பெடுத்து வந்தால்‌ கடை அளபெடை என்றும்‌ இவ்வாறு பெயரிட்டு வழங்கு 
வாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. 
வரலானு : 2 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* வளரிளங்‌ கொங்கை வான்கெழு மருப்பே ; 
ட. பொறிவண்‌ டோதியிற்‌ பாமொ மருளே ; 
்‌... வாணுதல்‌ ஒண்மதி முட்டம்‌ 
மாயோள்‌ இவளென்‌ நோய்தணி மருந்தே. * 
இஃது அடிதோறும்‌ .கடைச்சர்க்கண்‌ முதலெழுத்து ஒன்றி வாத்‌ தொடுக 


தமையால்‌, கடைமோனை. 





1. முதலிடம்‌ முடிவிடமாக, 


128 


யாப்பருங்கல விருத்தி 
[கலிநிலைத்‌ அறை. ] 
“ சுரிதரு மென்குழல்‌ மேலும்‌ மாலைகள்‌ சூட்டினீர்‌ ; 
புரிமணி மேகலை யாளை ஆரமும்‌ பூட்டினீர்‌ ; 
அரிதவழ்‌ வேனெடுங்‌ கண்களும்‌ அஞ்சனம்‌ ஊட்டினீர்‌ ; 
வரிவளை பெய்திளை யாளை நுண்ணிடை வாட்டினீர்‌. ? 


இஃது அடிதோறும்‌ கடைச்சீர்க்கண்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றிவாச்‌ தொடுத்‌ 


தமையால்‌, கடை எதுகை. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“ கயல்மலைப்‌ பன்ன கண்ணிணை கரிதே ; 
தடமுலைத்‌ தவமும்‌ * தனிவடம்‌ வெளிதே ; 
நூலினும்‌ நுண்ணிடை சிறிதே ; 
ஆடமைத்‌ தோளிக்‌ கல்குலோ பெரிதே. ” 


த! தோறும்‌ கடைச்சீர்‌ மறுதலைப்படத்‌ தொடுத்தமையால்‌, கடை 
அமத ௫ தீ தொரயித்து 


முரண்‌. 


எனவும்‌, 


எனவும்‌, 


[நேரிசை ஆசிரியப்பா. ] : 
“ மாமலர்‌ நெடுங்கண்‌ மானோக்‌ கனவே ; 
பொன்மலர்‌ வேங்கை புணர்முலைச்‌ சுணங்கே ; 
நறுமலர்க்‌ கூந்தலும்‌ அறலே ; 
ஒண்மலர்க்‌ 7 கமலம்‌ அலைந்தது முகமே. * 


[குறள்‌ வெண்பா. / 
*ஈத்துவக்கும்‌ இன்பம்‌ அறியார்கொல்‌ தாமுடைமை 


வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌ 2: 1 


[குறள்‌ வெண்பா. ] 
“ அளவுறியான்‌ நட்டவன்‌ கேண்மையை க£ழ்தீர்த்‌ 


தறியறியான்‌ பாய்ந்தாடி ஆற்று. ” 


எனவும்‌ இவை முதற்சீர்க்கடை ஓத்து வந்தமையால்‌, கடை இயைபு. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] a 


*தொடுகடற்‌ நுறைதுறை திரிதரும்‌ ௬௫௮ ; 
கருங்கழி கலத்து கலிதரும்‌ கராஅ௮ ; 
மறிதிரை மகரமும்‌ வழாஅ ; 

எறிநீர்ச்‌ சேர்ப்ப [இந்‌ நெறிவாத்‌ தகாஅ.” 


இஃது அடிதோறும்‌ கடைச்சீர்கண்‌ அளபே தொடுத்து வத்தமையால்‌, 
அளபெடை. பிறவும்‌ அன்ன. 





1, குறள்‌. 228. 
பி-ம்‌. * இவளும்‌, 1 குறுமலர்க்‌, 


க்ஷ 





2 
4] 








உறுப்பியல்‌--தொடை ஓத்து 
அடி இயைபுத்தொடை. ட்‌ 
407 ன்‌ 
இறுவாய்‌ ஓப்பினஃ தியைபெனப்‌ படுமே. 
£ இஃது என்‌ நுதலிற்றோ?” எனின்‌, நிறுத்த ட்ட அடி 
இயைபுத்தொடை ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: அடிதோறும்‌ இறுதிக்கண்‌ எழுத்தானும்‌, சொல்லானும்‌ 
ஒன்றிவரின்‌, ௮ஃது “அடி இயைபுத்தொடை ' எனப்படும்‌ (என்றவாறு). 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*மாயோள்‌ கூந்தற்‌ குரலும்‌ நல்ல ; 
கூந்தலில்‌ வேய்ந்த * மலரும்‌ நல்ல ; 
மலசேர்‌ உண்கனும்‌ நல்ல ; 
பலர்புகழ்‌ ஓதியும்‌ நனிநல்‌ லவ்வே. 1 
எனவும்‌, 
[நேரிசை ஆசிரியப்பா.] 
£ இன்னகைத்‌ அவர்வாய்க்‌ கிளவியும்‌ அணங்கே ; 
தன்மா மேனிச்‌ சுணங்குமார்‌ அணங்கே ; 
ஆடமைத்‌ தோளி ஊடலும்‌ ர்‌ அணங்கே ; 
அரிமதர்‌ மழைக்கணும்‌ அணங்கே ; 
திருநதற்‌ பொறித்த தஇிலதமும்‌ அணங்கே. ? 
எனவும்‌ இவை அடிதோறும்‌ இறுவாய்‌ ஒன்றி வந்தமையான்‌, அடி இயைபுத்‌ 
தொடை. 
இனி, அவை எட்டுத்‌ திறத்தானும்‌ வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. 


ந £மொய்த்துடன்‌ தவழும்‌ முகிலே பொழிலே; [இணை] 
மற்றதன்‌ அயலே முத்துறம்‌ மணலே) [பொழிப்பு] 
நிழலே இனியதன்‌ அயலது கடலே ;- [ஒரூஉ] 
மாதர்‌ நதிலே வல்லே இயலே ; [கூழை] 
வில்லே அதலே வேற்கண்‌ கயலே ; [மேற்கதவாய்‌] , 
பல்லே தளவம்‌ ; பாலே சொல்லே; [ஒழ்க்கதுவாய்‌] 
புயலே குழலே மயிலே இயலே ; [முற்‌] 
- அதனால்‌, 


இவ்வயின்‌ இவ்வுரு இயங்கலின்‌, 
எவ்வயி னோரும்‌ இழப்பர்தம்‌ நிறையே.” 
இதனுள்‌, இணை இயைபு முதலாகிய ஏழு விகற்பமும்‌ முறையானே வந்தவாறு 
கண்டுகொள்க. 
* இறுவாய்‌ டஃப்‌ இியைபெனப்‌ படுமே. * 
என்று சிறப்பித்த அதனால்‌, மோனையாய்‌ வந்து இறுவாய்‌ ஓத்தால்‌ “மோனை 
இயைபு” என்றும்‌, எதுகையாய்‌ வந்து இறுவாய்‌ ஒத்தால்‌ “எதுகை இயைபு? 
1. யா. வி. 53 உரைமேற்‌. ்‌ 
பி-ம்‌. £ கூந்தற்‌ பெய்த. 1 கூடலும்‌. 
Yap.—9 





180 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


என்றும்‌, முரணாய்‌ வந்து இறுவாய்‌ ஓத்தால்‌ “முரண்‌ இயைபு? என்றும்‌, அன 
பெடையாய்‌ வத்து இறுவாய்‌ ஓத்தால்‌ ‘ அளபெடை இயைபு ? என்றும்‌, பலவாய்‌ 
வந்து இறுவாய்‌ ஓத்தால்‌ “ மயக்கு இயைபு? என்றும்‌, பிற வாராது இறுவாய்‌ 
ஒத்தால்‌ * செவ்வியையு என்றும்‌ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. 
அவற்றுட்‌ சில வருமாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 

“பூந்தண்‌ பொழிலிடை வாரணம்‌ அஞ்சும்‌ ; 

பூங்கண்‌ அன்னை இல்லிடைத்‌ அஞ்சும்‌ ; 

பூங்கொடிப்‌ புனத்தயற்‌ குறவன்‌ அஞ்சும்‌ ; 

பூசலிக்‌ களவென யாந்துஞ்‌ சலமே.” 1 
இச மோனை இயைபுத்‌ கொடை. 


2 [இன்னிசை வெண்பா.] -... ணிய 

$ “ அலைப்பான்‌ பிறவுயிரை ஆக்கலும்‌ குற்றம்‌ ; 

& விலைப்பாலிற்‌ கொண்டூன்‌ மிசைதலும்‌ குற்றம்‌; 
சொலற்பால அல்லாத சொல்லுதலும்‌ குற்றம்‌; i a 
கொலைப்பாலும்‌ குற்றமே யாம்‌.” 3 ; 

௦௮ எதுகை இயைபுத்‌ தொடை. 
1 இயைபுத்‌ தெ: 
[இன்னிசை வெண்பா. ] I 

* இருளிற்‌ கெரிவிளக்‌ கென்றும்‌ பகையே ; Se 

அருளிற்‌ கலைவாழ்க்கை அஃதும்‌ பகையே) 

மருளிற்கு வாலறிவு மாயாப்‌ பகையே ; 2 ட ப 

யொருளிற்கஃ தன்மை பகை.” ்‌ 

இது முரண்‌ இயைபுத்‌ தொடை. தகடு 
[குறள்‌ வெண்பா. / 
“ஏஎ வழங்கும்‌ யாய்‌ ! இசவாசல்‌ 
மாஅ வழங்கும்‌ வரை. ? 
“இஃது அளபெடை இயைபுத்‌ கொடை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] ப, 

பரவை மாக்கடல்‌ தொகுதிசை * வரவும்‌ க 

பண்டைச்‌ செய்தி இன்றிவண்‌ வரவும்‌ 

பகற்பின்‌ முட்டா திரவினது வசவும்‌ 

பசியும்‌ ஆர்கையும்‌ வரவும்‌ 

பரியினும்‌ போகா அவப்பினும்‌ வருமே. 3 
து மோனையும்‌: முரணுமாய்‌ வநீது இறுவாய்‌ ஒத்தாமையால்‌, மயங்‌ யை 

EDS ஓ & br | 
ப த்‌ 








1 யா. வி. 58 உய்‌: £2 வம்பு 26. யா. வி. 95 உரைமேற்‌, 
பி-ம்‌; “ படுஇரை, a, 


[நேரிசை ஆசிரியப்பா.] 
* ஓங்குவரை அமன்ற வேங்கைதறு மலரும்‌ 
ஊர்கெழு நெய்தல்‌ வார்கெழு மலரும்‌ 
பழனத்‌ தாமரை எழினிற மலரும்‌ 
இல்லயற்‌ புறவின்‌ முல்லைவெண்‌ மலரும்‌ 
உராஅங்‌ கடற்றிளை விசாஅ மலரும்‌ 
வேறுபட மிலைச்சிய நாறிருங்‌ குஞ்சி 
ஏந்தல்‌ பொய்க்குவன்‌ எனவும்‌ i 
பூந்தண்‌ உண்கண்‌ நலம்பா னாவே.” 1 1 
இத பொழிப்பு எதுகையும்‌ பொழிப்பு அளபெடையுமாய்‌ வந்து இறுவாய்‌ 
ஓத்தமையால்‌, மயக்கு இயைபுத்‌ தொடை. ர, 
மயக்கு இயைபுத்‌ தொடைக்கு இலக்கணம்‌ பலரும்‌ “ஈறு பிறிதாய்‌ வந்து 
தாயினும்‌ ஆம்‌,” என உரைப்பாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. அன போக்கித்‌ 
£தொடைபல தொடுப்பினும்‌” 2 என்னும்‌ கசூத்தித்துட்‌ காட்டுதும்‌. 
இயைபுத்‌ தொடைக்கு இலக்கணம்‌ பிறரும்‌ இவ்வாறு சொன்னார்‌. என்னை 
“இறுவாய்‌ ஒன்றல்‌ இயைபின்‌ யாப்பே. * 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
“இறுவாய்‌ ஓப்பினஃ தியைபென மொழிப. * 
என்றார்‌ அவிநயனார்‌. 
* இயைபே இஜர்‌ 'ஒன்றும்‌ என்ப. £ 
என்றார்‌ பல்காயனார்‌. 
இறு௪ீர்‌ ஒன்றின்‌ இயைபெனப்‌ படுமே.” 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
41] அடி அளபெடைத்‌ தொடை. [௯ 
அளபெடை ஒன்அவ தளபெடைத்‌ தொடையே. 
என்பது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, நிறுத்தமுறையானே “அடி அளபெடைத்‌ 
தொடை ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: அடிதொறும்‌ முதற்சீர்க்கண்‌ அளபெடுத்து ஒன்றி 
வரின்‌, அஃது “ அடி அளபெடைச்‌ தொடை” எனப்படும்‌ (என்றவாறு). 
இச்‌ சூத்திரத்துள்‌ “ முதற்சீர்‌” என்பது இல்லை யாயினும்‌ 
“ இருசிர்‌ மிசைவாத்‌ தொடுப்பதை இணையே. ? க 
என்னும்‌ சூத்திரத்தினின்‌ ௮ம்‌, “ர்‌? என்றும்‌ “முதல்‌? என்றும்‌ சில்க நோக்கு 
அதிகாரம்‌ வர உரைக்கப்பட்டது எனக்‌ கொள்க. 
£ ஒன்றுவது என்பஅ, | ரி 
தனிநிலை முதனிலை இடைதிலை ஈறென கத 
நால்வகைப்‌ பூஉமஎ பாய்வரும்‌ இடனே..? 5 
என்னு சொல்லப்பட்ட உயிரளபெடையும்‌, ஐ ஞூ, ண, ந, ஐ, ன, ஸ, ய, ல, எ 
ஆய்தம்‌ என இவை பதினொன்றும்‌ குறிற்கமும்‌ குறிலிணைக்கீழும்‌ என்று 


சொல்லப்பட்ட ஒற்றளபெடையும்‌ தம்முள்‌ ஒன்றி வருவஅ எனக்‌ கொளக. 











1. யா. வி. 58. ' உரைமேற்‌ 2.-யா: வி.55 -- 3. தொல்‌ பொ. 408, 
4, யா. வி. 42. த. யா. லி. 2 உரைமேற்‌. க 


Vap.—9A 








199 5... காப்பருங்கல விருத்தி 


கான்டெத்தும்‌ எழு செட்டெழுத்தும்‌ அளபெடுப்ப இருபத்தெட்டு உயிரன.. 
பெடையாம்‌. அவ்விருபத்தெட்டினையும்‌ எட்டு விகற்பத்தானும்‌ உறழ, இரு . 
தூற்று இருபத்து தாலாம்‌. 


பதினோர்‌ ஒற்றும்‌ குறிற்மும்‌ குறிலிணைக்கீழும்‌ அளபெடுப்ப இருபத்நிரண்‌ . : 
டாம்‌. அவ்விருபத்திரண்டினையும்‌ எட்டு விகற்பத்தானும்‌ உறம, அற்றெழுபத்‌ 
தீர்‌௮ ஓற்தளபெடையாம்‌. அவை இறுதி இடைதிலையாய்க்‌ கூறுபடுப்ப இசட்டி 
பாம்‌. அவை எல்லாம்‌ செய்யுள்‌ வற்தழிக்‌ கண்டு கெசள்க, வதி 


ங்‌ 


ந 2] [குறள்‌ வெண்பா.] 
்‌। *ஏள வழங்கும்‌ சிலையாய்‌ ! இரவாரல்‌ * 
மாஅ வழங்கும்‌ வரை. ' ் | 
இது சீர்க்கு முன்னும்‌ பின்னும்‌ எழுத்தின்றி ஓசோவோசெழுத்தே தின்று 7 
அளபெடுத்தமையால்‌, தனிநிலை அளபெடைத்‌ தொடை. 
டா [குறள்‌ வெண்பா. தப ்‌ 
த்‌! “காஅரி கொண்டான்‌ கதச்சோ மதனழித்தான்‌ ட ர்க 
ஆஅழி ஏந்தல்‌ அவன்‌.” 1 ஜி 
இது முதல்‌ நின்ற சொல்லின்கட்‌ பின்னும்‌ எழுத்துப்‌ பெற்று முதலெழுத்து | 
அளபெழுற்தமையால்‌; முதல்‌ நில்‌ அனபெடைத்‌ தொடை. | 
[குறள்‌ வெண்பா. ] 
“கடாஅுக்‌ களிற்றின்மேற்‌ கட்படா மாதர்‌ 


படாஅ முலைமேற்‌ றுஇல்‌. ” 2 





இது முதல்‌ நின்ற சீரின்‌ இறுதி எழுத்து அளபெடுத்து ஒன்றிவாத்‌ தொடுத்‌ | 
தமையால்‌, இறுதி நில்‌ அளபெடைத்‌ தொடை. து 


ந “உராஅய தேவர்க்‌ கொழிக்கலு மாமே '! 3 





விராஅய கோதை விளர்ப்பு ? 

இஅ முதல்‌ நின்ற சீரின்‌ நடுநின்ற எழுத்து அளபெடுத்து ஒன்றிவாத்‌ தொடுத்‌ 
தமையால்‌, இடைநிலை அனபெடைத்‌ தொடை. ப 
இனி, ஒற்றளபெடை : | 


வ, [குறள்‌ வெண்பா. ] : a 

Fa £ வண்ண்டு வாழும்‌ மலர்றெடுங்‌ கூந்தலாள்‌ 
பண்ண்டை நீர்மை பரிது. ர்‌ 

இஃது இடைநிலை ஒற்றனபெடைத்‌ தொடை. 


i ச ்‌ [குறள்‌ வெண்பா. / 
ட்‌ *உரன்ன்‌ அமைந்த உணர்வினா ராயின்‌ : ; ப மா 
அரண்ண்‌ அவர்திறச்‌ தில்‌.” 
இஃது இறுதிநிலை ஒற்றளபெடைக்‌ தொடை. 


1. யா. லி, 95 உரைமேற்‌, 2. சூறன்‌, 1087 
பிஃ- ம்‌. * இனிவாரல்‌, * சரிது. -- 


நைட ப கல மட்ட 


உறுப்பியல்‌-தொடை ஓத்து த டார்‌ அறத அத்த 


£தொடையே' என அதிகாரம்‌ வர வைத்து, பெயர்த்தும்‌ “ அளபெடைத்‌ 
தொடையே ” என்றதனால்‌, முதல்‌ எழுத்து ஒன்றி வந்து அளபெழுந்தால்‌ 
(மோனை அளபெடைத்‌ தொடை” என்றும்‌, இரண்டாம்‌ எழுத்த ஒன்றி வந்து 
அளபெழுந்தால்‌ ' எதுகை அளபெடை த்தொடை * என்றும்‌ ருரணாய்‌ வந்து 
அளபெழுந்தால்‌ “ முரண்‌ அளபெடை த்‌ தொடை” என்றும்‌, அவை பலவாய்‌ 
வந்து அளபெழுந்தால்‌ “மயக்கு அளபெடைத்‌ தொடை ” என்றும்‌, பிற வாராஅ 
அளபெழுத்தால்‌ “ செவ்வளபெடைத்‌ தொடை? என்றும்‌ வழங்கப்படும்‌. அவற்‌ 
திற்குச்‌ செய்யுள்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 

* அஃதே எனின்‌, ' அளபெடை ஒன்றுவஅ அளபெடைத்‌ தொடை” என்னாஅ, 
 அளபெடைத்‌ தொடையே” என்று ஏகாரம்‌ மிகுத்துச்‌ சொல்ல வேண்டிய 
என்னை 2 எனின்‌, ' ஒருசார்‌ ஆசிரியரால்‌ இணை முதலாகிய ஒருசார்‌ அளபெடை 
விகற்பங்கள்‌ சிறுபான்மை ஒன்றாத அளபெடுத்து வரினும்‌, கொள்ளப்படும்‌, ” 
என்பஅ அறிவித்தற்கு வேண்டப்பட்ட. 

தொடை விகற்பத்து நான்கு உயிரளபெடையும்‌, இரண்டு ஒற்றனபெடைவும்‌ 
தம்முள்‌ மயங்கி வரப்பெனும்‌ : 

உதாரணம்‌ : ்‌ i 

“ஏ௪எ சசஅர்‌ நீஇ ணீழிர்‌.” ்‌ i 8 
என்பது கொள்க. 3 க 
இனி, அவை எட்டு வகையானும்‌ வழங்குமாறு : 
[பஃறொடை வெண்பா. ] 
‘ஆஅ அளிய அலவன்‌ றன்‌ பார்ப்பினோ 
இர்‌ இரையுங்கொண்‌ மடீாரளைப்‌ பள்ளியுள்‌ 
தூஉம்‌ இிரையலைப்பத்‌ அஞ்சா துறைவன்றோள்‌ 
மேள வலைப்பட்ட நம்போல்‌ நறுநூதால்‌ ! 
ஓஓ உழக்கும்‌ அயர்‌ 1? 


இஃது அடிதோறும்‌ முதற்சர்க்கண்‌ அளபெடுத்து ஒன்றி வாத்‌ தொடுத்தமை 
யால்‌, அடி அளபெடைத்‌ தொடை. 


[தேரிசை ஆசிரியப்பா. ] 


“தாஅட்‌ டாஅ மரைமலர்‌ உழக்கிப்‌ [இணை] 
பூஉக்‌ குவளைப்‌ போஓ தருத்திக்‌ [பொழிப்பு] 
காஅுய்ச்‌ செந்நெற்‌ கறித்துப்‌ போலய்‌ [ஒரூஉ] 
மாஅத்‌ தாஅள்‌ மோஓட்‌ டெருமை [கழை] 
தேஎம்‌ புனலிடைச்‌ சோலர்‌ பாஅல்‌ [மேற்கதவாய்‌] 
மீஇன்‌ ஆஅர்த்‌ துகளும்‌ ௪இர்‌ [8ழ்க்கதுவாய்‌] 
ஏளர்‌ ஆஅர்‌ நீஇள்‌ நீஇர்‌ ்‌ [முற்‌] 


ஊரன்‌ செய்த கேண்மை 
ஆய்வளைத்‌ தோளிக்‌ கலரா னாதே.” 
இதனுள்‌. இணை அளபெடை முதலாகிய ஏழு விகற்பமும்‌ முறையானே வந்த 
வாறு கண்டுகொள்க. 
அளபெடைக்கு இலக்கணம்‌ பிறரும்‌ சொன்னார்‌. என்னை? 
 அளபெடைத்‌ தொடைக்கே அளபெடை யாகும்‌. * 


என்றார்‌ பல்கசவனார்‌. 


ரப இல க அ பல்‌ யாப்பருங்கல விருத்தி க அதல 5: 


“அளபெடைத்‌  தொடைக்கே அளபெடை ஒன்றும்‌.” . ்‌ 

என்றார்‌ நற்றத்தனார்‌. 

“ அளபெழின்‌ மாறல தொடுப்பதை அளபெடை.” 
என்றார்‌ அவிதயனார்‌. 

“சொல்லிசை அளபெழ நிற்பதை அளபெடை. ” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 

“ அளபெழுத்‌ தியாப்பினஃ தளபெடைத்‌ கொடையே, * 
என்றார்‌ உயரும்புசம்‌ நகரச்‌ செற்றவன்‌ * பெயர்‌ மகபிழ்த்த பேராசிரியர்‌. 1 


[கட்டளைக்‌ கலித்துறை. ] 


“எழுவாய்‌ எழுத்தொன்றின்‌ மோனை ; இறுதி இயைபிரண்டாம்‌ 
வழுவா எழுத்தொன்றின்‌ மாதே! எதுகை; மறுதலைத்த : 
மொழியான்‌ வரினும்‌ முரண்‌ ; அடி தோறும்‌ முதன்மொழிக்கண்‌ 
அழியா தளபெடுத்‌ தொன்றுவ தாகும்‌ அளபெடையே.? 2 
“மாவும்புள்‌ மோனை ; இயைபின்‌ னகை ; வடி யேசெதுகைக்‌ 
கேவின்‌ முரணும்‌ இருள்பரற்‌ தீண்டள பாஅவளிய 

ஓவிலந்‌ தாதி உலகுட னாம்‌; ஒக்கு மேயிரட்டை ; 

பாவருஞ்‌ செந்தொடை பூத்தவென்‌ றாகும்‌ பணிமொழியே !”3 









இவற்றைப்‌ பதம்‌ நெகிழ்த்து உரைக்துக்கொள்க. 
42] இணைத்‌ தொடை. [க 
இருசீர்‌ மிசைவாத்‌ தொடுப்பது இணையே. 
மோனை முதலாகிய ஐந்து தொடையும்‌ உணர்த்தி, அவற்றின்‌ விகற்பருத 
உணர்த்துவான்‌ எடுத்துக்கொண்டார்‌. அவற்றுள்‌ இச்ஞூத்திரம்‌ “இணை 
ஆமாறு உணர்த்துதல்‌ நூதலிற்று. பர 
இதன்‌ பொழிப்பு : முதல்‌ இரு£சீர்க்கண்ணும்‌, மேல்‌ அடிக்கண்‌ வரத்‌ தொடு; 
தாற்போல, மோனை முதலாயின வாத்‌ தொடுத்தால்‌, அவை “இணை மோனை 
இணை எதுகை, இணை முரண்‌, இணை இயைபு, இணை அளபெடை எனப்படும்‌ 
(என்றவாறு). 
பிறரும்‌, 
“ இரண்டாம்‌ சீர்வரின்‌ இணையெனப்‌ படுமே. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமான 2 
[நேரிசை ஆசிரியப்பா. / 
“ தண்ணறுற்‌ தகரம்‌ நீவிய கூந்தல்‌ 
தாதார்‌ தண்போ தட்டுப முடித்த 7 
தயங்குமணித்‌ தளர்தடைப்‌ புதல்வா 4 தாயொடும்‌ 








1. ஐயேச்சரர்‌. 2. யா. கா. 76: 3. யா. கா 18. 
... பிம்‌. * உயரும்பர்‌ நகர்ச்‌ செற்றவன்‌ ர்‌ முடித்துத்‌. . 1 புதல்வர்‌ 





உறுப்பியல்‌--தொடை ஓத்த து ல ல. க இதி 


தம்மனைத்‌ தமசொடும்‌ கெழீஇத்‌ 2 ப்‌ 
தனிநிலைத்‌ தலைமையொடு பெருங்குறை வின்தே. * 


“இது முதல்‌ இரு£ீர்க்கண்ணும்‌ முதல்‌ எழுத்து ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, 
இணை மோனை. 


[இன்னிசை வெண்பா. 
 கல்லிவர்‌ முல்லைக்‌ கணவண்டு* வாய்திறப்பப்‌ ்‌ டத தணிய 
பல்கதிரோன்‌ செல்லும்‌ பகல்நீங்‌ இருள்மாலை 
மெல்லியலாய்‌ ! மெல்லப்‌ படர்ந்த இதுவன்றோ 
சொல்லியலார்‌ ர்‌ சொல்லிய போழ்து?” 
இது முதல்‌ இரு சீர்க்கண்ணும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்‌ 
தமையால்‌, இணை எதுகை, 


[நேரிசை ஆசிரியப்பா. ] ப 


“கருங்கால்‌ வெண்ருருகு கனைதயில்‌ மடியும்‌ 
இடுகு அறை அகன்கழி இனமீன்‌ மாந்தி 
ஓங்கிருங்‌ குனிகோட்‌ டிருஞ்சனை 4 உறையும்‌ 


ரக 


தண்டுறை வெஞ்செலல்‌ மான்றேர்ச்‌ சேர்ப்பன்‌ 
பகல்கழீஇ எவ்வம்‌ தீரக்‌ 
கங்குல்‌ யாமத்து வந்துநின்‌ றனனே. ? 
இது முதல்‌ இரு ர்க்கண்ணும்‌ மறுதலைப்படத்‌ தொடுத்தமையால்‌, இளை 
முரண்‌. 
[நேரிசை வெண்பா. ] 
* ரிரிந்துறை வாழ்க்கையை யாமும்‌ பிரிதும்‌ 
இருந்தெய்க்கும்‌ நெஞ்சே ! புகழும்‌ 9$--பொருத்அம்‌ 7 
பெரும்பணைஜ்‌ தோளி குணனும்‌ மடனும்‌ 
அருஞ்சுரத்‌ அள்ளும்‌ வரும்‌. 
இது கடை இரு சீர்க்கண்ணும்‌ ஈற்றெழுத்து ஒன்றி வந்தமையால்‌, இணை 
இயைபு. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“உலாஅ உலாஅ தொருவழிப்‌ படாஅ - : ப வதக்க 
ஏலா௮ / எலாஅ ! என்றினு வினவவும்‌ க 
வெரீஇ வெரீஇ வந்த | உ இத 
ஓரீஇ ஒரீஇ ஊரலர்‌ எழவே.” 
இது முதல்‌ இரு சீர்க்கண்ணும்‌ அளபெடுத்தமையால்‌, இணை அளபெயை. 
* அஃதே எனின்‌, இணை முதலாகிய தொடை விகற்பங்கட்கு இலக்கியம்‌ 
ஈண்டன்றே காட்டற்பால அ? மேற்காட்டிய து என்னை? எனின்‌, ஏழு 
விகற்பமும்‌ முறையானே ஒரு செய்யுளுள்ளே வந்தது கண்டு கத்பார்க்கு 
எளிமை தோக்கித்‌ தத்தம்‌ தொடைகளோடும்‌ இயையக்‌ காட்டியதல்லது, 


இலக்கண முறைமையாவத ஈண்டுக்‌ காட்வெது எனக்‌ கொள்க. 





ச வையம்‌ மென்மையில்‌ வ வது... அவம்‌ 


* களிவண்டு 1 சொல்லியார்‌, 


| வரு இ. ஓங்கிருங்‌ குளிர்தோட்‌ டிருஞ்சுனை, ஒங்கிருங்‌ குளிர்கோட்‌ டிருஞ்சு ௮, ஒங்கரான்‌ 
குனிக்கோட்டிருஞ்சனே. $ இருந்து. ஏ] பாருளும்‌. 1 வரு$இ. 


ஏ . .... பரப்பருங்கல விருத்தி 
43] - பொழிப்புத்‌ தொடை 
முதலொடு மூன்றாஞ்‌ சர்த்தொடை பொழிப்பே. 
“என்பது என்‌ நூதலிற்றோ?' எனின்‌, பொழிப்பு ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. ்‌ 
இதன்‌ பொழிப்பு: முதற்சீர்க்கண்ணும்‌ மூன்றாஞ்சர்க்கண்ணும்‌ மோனை 
முதலாயின வரத்‌ தொடுத்தால்‌, பொழிப்புத்தொடை எனப்படும்‌ (என்ற 
வாறு). 1 
அவை பொழிப்பு மோனை, பொழிப்பு எதுகை, பொழிப்பு முரண்‌, பொழிப்பு 
இயைபு, பொழிப்பு அளபெடை எனப்படும்‌. 
*இரிடை விட்டினி இயாப்பது பொழிப்பாம்‌. £ 
எனவும்‌, 
“ஒருசிர்‌ இடைவிடிற்‌ பொழிப்பொரூஉ இருசர்‌. ” 
எனவும்‌ பிறரும்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. i 
வாலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“கணங்கொள்‌ வண்டினம்‌ கவர்வன மொய்ப்பக்‌ 
கழிசேர்‌ அடைகமைக்‌ கதிர்வாய்‌ திறந்த 
கண்போல்‌ நெய்தல்‌ கமழும்‌ ஆங்கட்‌ 
கலிமாப்‌ பூண்ட கடுந்தேர்‌ 
கவ்வைசெய்‌ தன்றாற்‌ கங்குல்‌ வந்தே.” 
இது முதற்சீர்க்கண்ணும்‌ மூன்றாஞ்சர்க்கண்ணும்‌ முதலெழுத்து ஒன்றி வத்த 
மையால்‌, பொழிப்பு மோனை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* பல்கால்‌ வந்து மெல்லக்‌ கூறிச்‌ 
சொல்லல்‌ வனமையின்‌ இல்லவை * உணர்த்தும்‌ ர்‌ 
செல்புனல்‌ உடுத்தர்‌ பல்பூங்‌ கழனி 
நல்வயல்‌ ஊரன்‌ வல்லன்‌ 


ஒல்கா தணர்த்தும்‌ ீ பல்குறை மொழியே.” 





இது முதற்சர்க்கண்ணும்‌, மூன்றாஞ்சர்க்கண்ணும்‌ இரண்டாம்‌ முக்கி இ 


வந்தமையால்‌, பொழிப்பு எதுகை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* ஓங்குமலைத்‌ தொடுத்த தாழ்ந்திலங்‌ கருவி 
செங்குரல்‌ ஏனற்‌ பைங்கிளி இரியச்‌ 
சிறுகுடித்‌ ததும்பும்‌ பெருங்கல்‌ நாடனை 
தல்லன்‌ என்றும்‌ யாமே; 
இயன்‌ என்னுமென்‌ தடமென்‌ ரோளே. 1 
இது முதற்சீர்க்கண்ணும்‌ மூன்றாஞ்சீர்க்கண்ணும்‌ மறுதலைப்படத்‌, தொடுத்‌ 
_ தமையால்‌, பொழிப்பு முரண்‌. 








1. யா, ஸி. 38 உகரமேற்‌. 
பி-ம்‌. * தல்லவை, ர எடுத்த. 1 புணர்த்தும்‌. 8 தல்லா னுணர்த்தும்‌ 


Ee 


2 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 


₹பெருங்கண்‌ கயலே; சீறியாழ்‌ சொல்லே ; 

முருந்தம்‌ பல்லே) புருவம்‌ வில்லே ; 

மயிலே மற்றிவள்‌ இயலே ; 

- தண்கதுப்‌ பறலே ; திங்களும்‌ அதலே. 
இது கடைச்சீர்ச்கண்ணும்‌ இரண்டாஞ்சிர்க்கண்ணும்‌ ஈற்றெழுத்து ஒன்றி வாத்‌ 
தொடுத்தமையால்‌, பொழிப்பு இயைபு. 

[நேரிசை ஆசிரியப்பா. ] 

*சுறா௮க்‌ கொட்கும்‌ அறாஅ இருங்கழிக்‌ 
கரானும்‌ கலித்தலின்‌ விசாஅல்‌ மீனினம்‌ 
படாஅ என்னையர்‌ வலையேள 
கெடாஅ நாமிவை விடாஅம்‌ விலைக்கே.” 
இது முதற்சீர்க்கண்ணும்‌ மூன்றாஞ்£ர்க்கண்ணும்‌ அளபெடுத்து ஒன்றி வாச்‌ 
தொடுத்தமையாற்‌ பொழிப்பு ௮ளபெடை. 

44]. ஒரூஉத்‌ தொடை [உ 
சீரிரண்‌ மிடைவிடத்‌ தொடுப்ப தொரூ௨த்தொடை.. 
“என்பது என்‌ நுதலிற்றே ? எனின்‌, ஒரூடத்தொடை ஆமாறு உணர்த்துதல்‌ 

அதலிற்று. க்‌ 

இதன்‌ பொழிப்பு: நடு இரு சர்க்கண்ணும்‌ இன்றி, முதற்சிர்க்கண்ணும்‌ 
தாலாஞ்சிர்க்கண்ணும்‌ மோனை முதலாயின வரத்‌ தொடுப்பது ஒரூஉத்தொடை 
எனப்படும்‌ (என்றவாறு). 


அவை ஒரூஉ மோனை, ஒரூஉ எதுகை, ஒரூஉ முரண்‌, ஒரூஉ இயைபு. 


ஒரூஉ அளபெடை என வழங்கப்படும்‌. 
*ரிரண்‌ டிடைவிடத்‌ தொடுப்ப தொருஉ 
என்றாலும்‌ அதிகார வசத்தால்‌ அப்பொருளைப்‌ பயக்கும்‌; 
.... *இருசிர்‌ இடையிடின்‌ ஒரூஉவென மொழிப 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலானும்‌, 
₹இரிரண்‌ டிடைவிடின்‌ ஒரூஉவென மொழிப.” 
என்றார்‌ பல்காயனார்‌ ஆகலானும்‌; பெயர்த்தும்‌ “தொடை” என்று சொல்ல 
வேண்டியத என்னை ? எனின்‌, தொடை விகற்பம்‌ எல்லாம்‌ நாற்சீர்‌ அடியுள்ளே 
வழங்கப்படும்‌ என்பது எல்லா ஆசிரியர்க்கும்‌ துணிபென்பது அறிவித்தற்கு 
ஒரு தோற்றம்‌ உணர்த்தியது எனக கொள்க. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“புயல்வீற்‌ றிருந்த காமர்‌ பூறவிற்‌ 
புல்லார்‌ இனதிரை ஏறொடு புகலப்‌ 
புன்கண்‌ மாலை உலகுகண்‌ புதைப்பப்‌ 
புரிவளைப்‌ பணைத்தோட்‌ குறமகள்‌ 
புலம்புகொண்‌ டனளாம்‌ நம்வயிற்‌ புலநீதே. * 


ணை தது அத. 


1. தொல்‌. மொ. 411, 


உறுப்பியல்‌-தொடை ஓத்து உன ்‌ $1 டக 





nm 


ட அ. யாப்பருங்கல விருத்தி 





இஃது இடை இருசர்க்கண்ணும்‌ இன்றி, முதற்சிர்க்கண்ணும்‌ கடைச்‌ 
சீர்க்கண்ணும்‌ முதலெழுத்து ஒன்றி வாக்‌ தொடுத்தமையால்‌, ஒரூஉ. மோனை. | 
[றேரிசை ஆசிரியப்பா. ] 

“பரியல்‌ யாவதும்‌ பைந்தொடி. அரிவை ! 

பொரியரை மராஅக்து வாலிணர்ச்‌ சுரிமலர்‌ 

எரியிணர்க்‌ காந்தளோ டெல்லுற விரியும்‌ 

வரிவண்‌ டார்க்கும்‌ நாடன்‌ 

பிரியா னாதல்‌ பேணின்மற்‌ றஙிதே. ” 


இஃத இடை இரு ர்க்கண்ணும்‌ இன்றி, முதற்சீர்க்கண்ணும்‌ தான்காஞ்ர்க்‌ 
கண்ணும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, ஒரூஉ எதுகை. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 

“குறுங்கால்‌ ஞாழல்‌ கொங்குசேர்‌ நெடுஞ்சினை ர 

ஓங்குதிரை உதைப்ப மருங்‌இத்‌ சூழ்ந்த இவ்‌ 

தண்ணந்‌ துறைவன்‌ பின்னிலை வெம்படர்‌ 

பரித்துநாம்‌ களையா மாயிற்‌ பறியான்‌ 

, பெருங்கடற்‌ படப்பைநம்‌ சிறுகுடிப்‌ 

பொங்குதிரைப்‌ பெண்ண மடலொடு வருமே. * 
இஃது இடை. இரு சீர்க்கண்ணும்‌ இன்றி, முதற்சிர்க்கண்ணும்‌ கடைச்ர்க்‌ 
கண்ணும்‌ ஈற்று எழுத்து ஒன்றி வரத்‌ கொடுச்சமையால்‌, ஒரூஉ இயையு. - 


[ நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
“பல்லே முத்தம்‌; புருவம்‌ வில்லே ; ந்‌ ய ப பி 
சொல்லே அமுதம்‌ ; அணங்கவள்‌ அதலே ; ள்‌ 
இயலே எண்ணினும்‌ தெரியினும்‌ மயிலே ; த. இ 
கயலே கண்ணும்‌; தற்‌ கூந்தலும்‌ அறலே.? 1 
இஃது இடை இரு சீர்க்கண்ணும்‌ இன்றி, முதற்சிர்க்கண்ணும்‌ கடைச்‌ சர்க்‌ 
கண்ணும்‌ ஈற்று எழுத்து ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, ஒரூஉ இயைபு. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
வழாஅ நெஞ்றெறந்‌ தெய்வத்‌ தொழா௮ு * 
செறாஅச்‌ செய்தியின்‌ யாங்கணும்‌ பெறாஅ 7 
தேஎம்‌ பகலல்கல்‌ ஏ ஓரீஇத்‌. 
தானும்‌ செய்வதே செய்வ மனா. ? டீ | 
இது முதற்சீர்க்கண்ணும்‌ கடைச்‌ £ீர்க்கண்ணும்‌ அளபெழுந்த வாத்‌ கொடுத்‌ 
தமையால்‌, ஒரூஉ அளபெடை, | 
£ ஒரூஉத்தொடை, பக 
இருச£ீர்‌ இடைவிடில்‌ என்மனார்‌ புலவர்‌.” ' : ; i 
என்றார்‌ அவிநயனார்‌. தி 


ந ்‌்‌ பி-ம்‌. - * நெஞ்சிற்‌ றெய்வமுந்‌ தொழாஅள்‌ ர்பெரு௮அள்‌ ந பல்பகல்‌ $ தாஅன்‌ | 
... செய்வதுவே செய்வ மெனாஅடி ்‌ ம ர, 





உறுப்பியல்‌_ தாடை ஓத்த 





és] கூறைத்‌ தொடை. 


மூவொரு சீரும்‌ முதல்வரத்‌ தொடுப்பது 
கூழை என்மனார்‌ குறியுணர்ற்‌ தோரே. 
“என்பது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, கூழைத்‌ தொடை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதவலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: கடைச்‌சீர்க்கண்‌ இன்றி, முதல்‌ மூன்று சீர்க்கண்ணும்‌ 
- மோனை முதலாயின வாத்‌ தொடுப்பின்‌, அவற்றைக்‌ கூழை மோனை, கூழை 
எதுகை, கூழை முரண்‌, கூறை இயைபு, கூறை அனபெடை என்று சொல்லுவர்‌ 
புலவர்‌ (என்றவாறு). 
பிறரும்‌, 
*நமூன்றுவரிற்‌ கூறை; நான்குவமின்‌ முற்றே. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“அருவி அரற்றும்‌ அணிதிகழ்‌ * இலம்பின்‌ 
அரக்கன்‌ அன்ன அவிழ்மலர்க்‌ காந்தன்‌ 
அஞ்சிறை அணிவண்‌ டரற்றும்‌ நாடன்‌ 
அவ்வளை அமைத்தோள்‌ அழிய 
அகன்றனன்‌ அல்லனோ அளியன்‌ எம்மே.? 7. 
இஅ முதல்‌ மூன்று சீர்க்கண்ணும்‌ முதல்‌ எழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்தமை 
்‌ யால்‌, கூறை மோனை. 
[தேரிசை ஆசிரியப்பா. ] 
“பொன்னின்‌ அன்ன புன்னை அண்டா 
தன்ன மென்பெடை தன்னிறம்‌ இழக்கும்‌ 
பன்மீன்‌ மூன்றுறைத்‌ தொன்னீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
பின்னிலை என்வயின்‌ நின்றனன்‌ 
என்னோ நன்னுதல்‌ ! நின்வயிற்‌ குறிப்பே?” 
இது கடைச்சீர்க்கண்‌ இன்றி, முதல்‌ மூன்று சர்க்கண்ணும்‌ இரண்டாம்‌ எழுத்‌ 
ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, கூழை எதுகை. 
[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
“கரிய வெளிய செய்ய கானவர்‌ 
பெரிய சிறிய இட்டிய பிறழ்ந்த 7 
தெடிய குறிய நிகரில்‌ நீலம்‌ 
படிய பாவை மாயோன்‌ உண்கண்‌ 8 
கடிய கொடிய தன்மையும்‌ | உளவே.” 


இது முதல்‌ மூன்று சீர்க்கண்ணும்‌ மறுதலைப்படத்‌ தொடுக்தமையால்‌, கூழை 
முரண்‌, 





கர டப பல்‌ டட ட ட பட டவல ய ம டட ம்‌ க ட பபப பம பப்ப க ணக ன க ச ன கர அர னா ககன்‌ கை க அகம ல அம்‌, 
பி-ம்‌- * அனைதிகழ்‌ 1 எமைமே 1 வீட்டிய விறந்த $ படிய பாவை யொண்கண்‌ 
(| தண்மை. 


240. யாப்பருங்கல விருத்தி 


ட பரி த்து வன [நேரிசை வெண்பா. ] 





* தின்றழல்‌ செற்தியும்‌ தண்புனலும்‌ இவ்விரண்டும்‌ 
மின்கலி வானம்‌ பயந்தாங்கும்‌-—என்றும்‌ த 
பெருத்தோளி கண்ணும்‌ இலங்கும்‌ எயிறும்‌ 
மரு,த்‌.கம்‌ பிணியும்‌ தரும்‌. 
இது கடை மூன்று சிர்க்கண்ணும்‌ ஈற்றெழுத்து ஒன்றி வரத்‌ சொடுத்கமையால்‌, 
கூழை இயைபு. 
[ திலைமண்டில ஆசிரியப்பா. ] 
“விடாஅ விடாஅ வெரீஇப்‌ பெயரும்‌ 
தொடாஅத்‌ தொடாஅத்‌ தொடாதஅப்‌ பகழியசய்ப்‌ * 
பெறா௮ப்‌ பெரறு௮ப்‌ பெறா௮ப்‌ பெயசெனச்‌ 7 ன்‌ ட. 
செறா௮ச்‌ செறா௮ச்‌ செரு௮ நிலையே. 


இது முதல்‌ மூன்று சிர்க்கண்ணும்‌ அளபெழுத்து ஒன்றி வாச்‌ தொடுத்தமை 
யால்‌, கூறை அளபெடை. 


ஆ 


46] மேற்கதுவாய்த்‌ தொடை. [௧௫ 
முதலயற்‌ சீரொழித்‌ தல்லன மூன்றின்‌ 
மிசைவாத்‌ தொடுப்பது மேற்கது வாயே. | 
“என்பது என்‌ நுதலிற்றோ ? எனின்‌, மேற்கதுவாய்‌ ஆமாறு உணர்த்துதல்‌ : 
அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு : இரண்டாம்‌ ஒர்க்கண்‌ இன்றி, அல்லாத மூன்று சீர்க்‌ 
கண்ணும்‌ மோனை முதலாயின வாத்‌ தொடுத்தால்‌, அவை மேற்கதுவாய்‌ 
மோனை, மேற்கதுவாய்‌ எதுகை, மேற்கதூவசய்‌ முரண்‌, மேற்கதுவாய்‌ இயைபு, 
மேற்கதுவாய்‌ அளபெடை என்று வழங்கப்படும்‌ (என்றவாறு). 
அவை வருமாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
* கணேக்கால்‌ நெய்தல்‌ கண்போல்‌ கடிமலர்‌ 
கருங்கால்‌ ஞூாழலொடு கவின்பெறக்‌ கட்டிக்‌ 
கமழ்தார மார்பன்‌ கவளம்‌ கடிப்பக்‌ 
கங்குல்‌ வந்த கறங்குமணிக்‌ கலிமா 
கடல்கெழு பாக்கம்‌ கல்லெனக்‌ கடுப்பக்‌ 
கற்குல்வற்‌ தன்றாற்‌ கதழ்பரி கலந்தே.” 
இஃது இரண்டாம்‌ சீர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று சர்க்கண்ணும்‌ ஈதல்‌ 
எழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ மோனை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*கண்டலங்‌ கைதையொடு விண்டன ர்‌ முண்டகம்‌ 
தண்டா நாற்றம்‌ வண்டுவற்‌ அண்டலின்‌ 
அண்டா அறைக்கும்‌ வண்டலத்‌ தண்டுறை 
தக கண்டனம்‌ வருதல்‌ விண்டன 8 
ை தெண்கடற்‌ | சேர்ப்பனைக்‌ கண்டவெம்‌ கண்ணே.” 


ர்‌ பெயர்கள்‌ $ விண்ட $ கண்டன வருதல்‌ விண்ட 





ரது ்‌ 
உதுப்பியல்‌--கொடை ஓத்து 





இஃது இரண்டாம்‌ £ர்ச்கண்‌ இன்றி, ஒழித்த மூன்று சர்க்கண்ணும்‌ இரண்டாம்‌... 
எழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ எதுகை. 
[தேரிசை ஆசிரியப்பா. 
*வெளியவும்‌ வெற்பிடைக்‌ கரியவும்‌ செய்யவும்‌ 
ஒளிபுடைச்‌ சாரல்‌ இருளவும்‌ வெயிலவும்‌ 
பரியவும்‌ பன்மணி சிறியவும்‌ நிகரவும்‌ 3 மி 
முத்தொடு செம்பொனும்‌ விரைஇச்‌ ்‌ க்‌, 
சிற்நிலும்‌ எங்கள்‌ பேரிலும்‌ நடுவே. * ்‌ 

இஃது இரண்டாம்‌ சீர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று எர்க்கண்ணும்‌ . 

மறுதலைப்படத்‌ தொடுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ முரண்‌. 

[இன்னிசை வெண்பா.] தட கதை வட்ட 

*இருங்கண்‌ விசும்பின்கண்‌ மான்ற * முகங்காண்‌ ்‌ Pie த 
கருங்கண்‌ முலையின்கண்‌ வேங்கை மலர்காண்‌ | . 
ருற௮ுந்தண்‌ சுனேக்கண்‌ மலர்ந்த உவக்காண்‌ 7 i ததவ த்‌ 
தறுந்தண்‌ கஅப்பினாள்‌ கண்‌.” 
இஃது இரண்டாம்‌ சர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று £ீர்க்கண்னும்‌ 
ஈற்றெழுத்‌து ஒன்றி வரத்‌ தொடுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ இயைபு. 

ல [ திலைமண்டில ஆசிரியப்பா. ] 

*கூஉம்‌ புடைக்கலம்‌ சுறா அருஅ £ ப ௭2 
னழு௮ இடைக்கழி கரா௮ம்‌ உராஅம்‌ i க்‌ 
ஏஎம்‌ எமக்கள மாஅல்‌ ! எனாஅத்‌ $ 4 ்‌ 
தாஅம்‌ சொல்லவும்‌ பெறாஅர்‌ இதோ. * 

இஃது இரண்டாம்‌ £ீர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும்‌ 

அளபெழுத்து ஒன்றி வரத்‌ தொடுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ அனபெடை. 

47] கழ்க்கதுவாய்த்‌ தொடை. [கரு 


ஈற்றயற்‌ ரொழித்‌ தெல்லாம்‌ தொடுப்பது 
இழ்க்கது வாயின்‌ கிழமைய தாகும்‌. 
*சன்பது என்‌ நுதலிற்றோ?' எனின்‌, &ழ்க்கதுவாய்‌ ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: மூன்றாஞ்சர்க்கண்‌ இன்றி, முதல்‌ இருச்சீர்க்கண்ணும்‌ 
கடைச்சீர்க்கண்ணும்‌ மோனை முதலாயின வாத்‌ தொடுத்தால்‌, அவை சீழ்க்‌ 
அதுவாய்‌ மோனை, 8ழ்க்கதுவாய்‌ எதுகை, இழ்க்கதுவாய்‌ முரண்‌, கீழ்க்கதுவாய்‌ 
இயைபு, 8ழ்க்கதுவாய்‌ அளபெடை எனப்படும்‌ (என்றவா]. 
*இழ்க்கது வாயின்‌ இழமைய தாகும்‌,” என்பது, “ கீழ்க்கதுவாய்‌ என்னும்‌ 
பெயசினை உரிமையாக உடைத்தாம்‌,” என்றவாறு. 
*மூடிவதன்‌ ருநதலபல்‌ கஅவரய்‌ கீழ்மேல்‌ * ்‌ i 
என்றார்‌ பிறரும்‌. ட்‌ 





்‌ பிஃம்‌. * ௪ன்ற. 1-உவைக்காண்‌. ஊாஅ. $ வேச மெமக்குள்ள 
மாலே நாஆத்‌. 





142 ............. யாப்பருங்கல விருத்தி 
அவை வருமான : oN A 
[றேரிசை ஆசிரியப்பா. ] 
“ குழலிசைக்‌ குரல அம்பி குறைத்த * 
குண்டுசுனைக்‌ குற்ற மாயிதழ்க்‌ குவளை 
குலைவேற்‌ ர்‌ குறவன்‌ பாலைக்‌ குளவியொடு 
குறிதெறிக்‌ ந குரல்வகுத்‌ தடைச்சிய 
குறிஞ்சிசூழ்‌ குவட்டிடைச்‌ செய்தநம்‌ சூறியே.” 
இத மூன்றாஞ்சிர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்றுசீர்க்கண்ணும்‌ முதலெழுத்து 
ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ மோனை. 
[நேரிசை வெண்பா. ] 
£ அடும்பின்‌ நெடுங்கொடி. ஆழி எடுப்பக்‌ 
கடுந்தேர்‌ நெடும்பகற்‌ றோன்றும்‌- கொடுக்குழாய்‌ ! 
பாடுவண்‌ டாடும்‌ பனிமலர்‌ நீடுறை 
தாடுவாம்‌ கூடும்‌ பொழுது. £ 
இது மூன்றாஞ்சர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்னு£ிர்க்கண்ணும்‌ இரண்டாம்‌ . 
எழுத்து ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ எதுகை, 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“விரிந்தும்‌ சுருங்கியும்‌ வில்லென ஓசிந்தும்‌ 
குவித்தும்‌ மலர்ந்தும்‌ குலையுறக்‌ குலாவியும்‌ 
பெருகியும்‌ சிறுகியும்‌ பின்னெறி நின்றும்‌ $ 
இருந்தோள்‌ உண்கண்‌ மலர்ந்தும்‌ || 
பொருந்தா பொருத்திய புருவம்புடை யெயர்ந்தே. 9 
எனவும்‌, 
கருங்கண்‌ வெள்வளை வார்குழைச்‌ சேயிழை 
இரும்பும்‌ பொன்னும்‌ இயல்காழ்‌ மணியும்‌ ” 
எனவும்‌ இவை மூன்றாஞ்சீர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று£ர்க்கண்ணும்‌ 
மறுதலைப்படத்‌ தொடுத்தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ முரண்‌. 
[தாவு கொச்சகம்‌. ] 
* அன்னையும்‌ என்னையும்‌ தன்னில்‌ கடியும்‌ 
பன்னாளும்‌ பாக்கமும்‌ ஓவா தலர்தூற்றும்‌ 
பூக்கமமும்‌ மெல்லம்‌ புலம்பன்‌ பிரியினும்‌ 
் இன்னுயிர்யாம்‌ இன்னும்‌ இறந்தி சேமுளேம்‌. ? * * 
இது மூன்றாஞ்£ர்க்கண்‌ இன்றி, ஒழித்த மூன்றுசீர்க்கண்ணும்‌ ஈற்றெழுத்து 
ஒன்றி வாத்‌ தொடுத்தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ இயைபு. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* அஅம்‌ பூ௨ மணிமலர்‌ கொடா 
யாஅம்‌ தேஎம்‌ தண்புனம்‌ தழாஅம்‌ ்‌ - 
தாஅம்‌ குறியிடை நண்ணும்‌ பல 
. தேள மாஅம்‌ பொருப்பிடை எனாது. £ 
இது மூன்றாஞ்சர்க்கண்‌ இன்றி, ஓழிந்த மூன்றுசர்க்கண்ணும்‌ அளயபெழுத்‌ 
தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ அளபெடை. ்‌ | 





... பி-ம்‌.. *குழலிசை குரற்றும்பி காணக்‌ குறைத்த ர்‌ கொலைவேற்‌ . £ குறுநெறிக்‌, 
ந பின்னை நிமிர்ந்தும்‌ இருந்து முண்கண்‌ மலர்ந்தும்‌ பொருந்தா ஏ பொருந்திய புருவம்‌ 
டைபெயர்ந்‌ தனவே... ** இன்னுமியாம்‌ இன்னுயிரிறந்திரேமுளேம்‌. ' ல்ல 


RE SS SSE 2 






2 0. ஓத 148 ம்‌ 


aps 


அஃதே எனின்‌, 
:ஈற்றயற்‌ ரொழித்‌ தெல்லாம்‌ தொடுப்பது 
திழ்க்கதுவாய்‌ ஆகும்‌. £ 
என்றாலும்‌, கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. “திறமைய தானும்‌,” என்று 
மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை 2? [எனின்‌], கையனார்‌ முதலாகிய 
ஒருசார்‌ ஆசிரியர்‌ இரண்டாஞ்சர்க்கண்‌  இல்லாததனேல்‌ “கழ்க்கனுவாய்‌ 7 
என்ப, மூன்றாஞ்சீர்க்கண்‌ இல்லாததனை “மேற்கதவரய்‌ ” என்னும்‌ வழங்குவர்‌ 
என்பது அறிவித்தற்கு ஒரு தோற்றம்‌ உணர்த்தியது எனக்‌ கொள்ள. 
48] முற்றுத்‌ தொடை . 1 [௧௯ 
௪ர்தொறும்‌ தொடுப்பது முற்றெனப்‌ படுமே. 
* என்பத என்‌ அதலிற்றோ ? எனின்‌, முற்றுத்‌ தொடை ஆமானு உணர்த அதல்‌ 
அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: நான்கு சீர்க்கண்ணும்‌ மோனை முதலாயின வாத்‌ 
தொடுத்தவை முற்று மோனை, முற்று எதுகை, முற்று முரண்‌, முற்று இயையு, 
முற்று அளபெடை என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படும்‌ (என்றவாறு). 
* தர்தொறும்‌ தொடுப்பது முற்று, என்னாது, “ முற்றெனப்‌ படுமே” என்று 
சிறப்பித்தது, 
குரியவும்‌ வெளியவும்‌ செய்யவும்‌ ப௫ியவும்‌ ” 1 
என்றாற்போல முற்றும்‌ முரணாது, முதலிரு சீரும்‌ முரணிப்‌ பின்னைக்கடை 
இரு சீரும்‌ மற்றொருவாற்றான்‌ மூரணினும்‌ முற்று. முரணேயாம்‌ என்றற்கும்‌, 
இணை முதலாகிய விகற்பமும்‌, கடையிணை முதலாகிய விகற்பமும்‌ அடிதோறும்‌ 
வருவது சிறப்புடைத்‌ அ, ஓசடியுள்ளும்‌ வசப்பெறுமாயிலும்‌ என்றற்கும்‌ என்க 
கொள்க, 
*விதப்புக்‌ இளவி வேண்டியது விளைக்கும்‌. * 
என்ப ஆகலின்‌. 


ந 


£ மூன்அவரிற்‌ கூழை) நான்குவரின்‌ முற்றே. ” வ - 
என்றார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க, ்‌ 
vi மட்‌ [நேரிசை ஆ௫ிரியப்பா.] 
்‌ “அணியிழை அமைத்தோள்‌ அம்பசப்‌ படைய 
அரிமதர்‌ அலர்க்கண்‌ அரும்பனி அரும்ப 
அரும்பொருட்‌ ககன்ற அறவோர்‌ 
அருளிலர்‌ அகற்பின்‌  அழியுமென்‌ அறிவே. * 
இஃது கல்லாச்சீர்க்கண்ணும்‌ முதலெழுத்து ஒன்றி வரத தொடுத்தமையால்‌, 
முற்று மோனை. 
சா [நேரிசை வெண்பா. ] 
£ கல்லிவர்‌ முல்லையும்‌ மெல்லியலார்‌ பல்லரும்பும்‌ 
்‌ புல்லார்ந்து * கொல்லேறு நல்லானைப்‌-—புல்லின 
பல்கதிரோன்‌ எல்லைக்கட்‌ செல்லுமா நில்ல்கொல்‌ 
சொல்லியலார்‌ ர சொல்லிய சொல்‌ ?” ப 
இது -சீர்தொனும்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றி வந்தமையால்‌, முற்று எதுகை. 


பிம்‌. * புல்லருந்து 1 சொல்லியார்‌  . ஞ்‌ டன்கள்‌ 


வவ 


144 i யாப்பருங்கல விருத்தி 





ட (தேரிசை ஆசிரியப்பச.] ்‌ வ 
*தெடுத்தோட்‌ குறுந்தொடி விங்குபிணி தெழெ | 
அரும்பொருள்‌ எளிதெனச்‌ சென்றவர்‌ வருதல்‌ | 
சேய்த்தன்‌ றணித்தெனத்‌ தேற்றவும்‌ தேறாய்‌ அ 
அகஞ்சுடப்‌ புறஞ்செவி நிறுத்தனை கிடத்தல்‌ i 2... ட 
சின்மொழிப்‌ பல்லிருங்‌ கூத்தல்‌ ள்‌ 
பெருந்தகு சிறடி. நன்னுதல்‌ ! இதே." இ 

இஃது எல்லாச்சீர்க்கண்ணும்‌ மறுதலைப்படத்‌ தொடுத்தமையால்‌, முற்று கி 
முாண்‌. A 
[இன்னிசை வெண்பா. ] ட வால. 

"கண்ணும்‌ புருவமும்‌ மென்றோளும்‌ இம்மூன்றும்‌ i 4 
வள்ளிதமும்‌ வில்லும்‌ விறல்வேயும்‌ வெல்‌இற்கும்‌ ; டக 

பல்லும்‌ பகரும்‌ மொழியும்‌ இவையிசண்டும்‌ | 


முல்லையும்‌ யாழும்‌ இகும்‌. * 


வதி ழ்‌ 


இஃது எல்லாச்சீர்க்கண்ணும்‌ ஈற்றெழுத்து ஒன்றி வழ்தமையால்‌, முற்று | 


இயைபு. ட i 
[தெரிசை ஆசிரியப்பா. / i ] 21 

“குராஅம்‌ * விராஅம்‌ பராஅம்‌ ர்‌ உராஅும்‌ ப i 2 4 4 
தொழாஅள்‌ எழாஅள்‌ விடாஅன்‌ தொடாஅள்‌ . 1 
இகோ இதோ என்மகள்‌ | ட டி 

எலா௮ ! எலா௮ ! யாங்குற்‌ றனளே ?' இ 

இது சீர்தோறும்‌ அளபெழுந்தமையால்‌ முற்று அனபெடை. பிறவும்‌ அன்ன. 
ர்‌ * அவைதாம்‌, க ட... ப்‌ 
ட்‌ முதலே டயல்கொள்வ திணை ; அயல்‌ இன்றி qd 
மூன்றாஞ்‌ ரது பொழிப்பிரண்‌ டிடையிட்‌ ன்‌ ப்‌ | 
டிறுதியொடு கொள்வ தொரூஉ ; இறுதிச்‌ 4 
சீரொழித்‌ தேனைய தொன்றிற்‌ கூழை) ்‌ ள்‌ ்‌ A 

்‌ முதலீ றடைந்தவற்‌ றின்மை இருவகைக்‌ ்‌ த. { 








கதுவாய்‌ ; முற்றும்‌ நிகழ்வது முற்றே ; 
முதலொடெட்‌ டாகும்‌ என்மனார்‌ புலவர்‌. ” 


பதி 
பலபட 


வப்‌ 


என்றார்‌ பரிமாணார்‌. அவர்‌ இயைபுத்தொடைக்கு விகற்பம்‌ வேண்‌।(.ற்றிலர்‌. 
என்னை 2 ்‌ 


“செந்தொடை இயைபிவை அல்ல தான்கும்‌ ப்‌ 1 
முதற்சீர்‌ அடியால்‌ விகற்பம்‌ கொள்ப. ? . 


என்றார்‌ ஆகலின்‌. 





1 *தரன்னாம்‌, என்றது மோனை, எதுகை, முரண்‌, அளபெடை என்பதை எனை, 
* கரா௮ல்‌. 4 மராஅம்‌. 


உறுப்பியல்‌-தொடை ஓத்து த்தி 


[கட்டனைக்‌ கலித்துறை. ] 
“இருசீர்‌ மிசையிணை யாகும்‌ பொழிப்பிடை மிட்டொரு௨வசம்‌ 
இருசீர்‌ இடையிட்ட திறிலி கூழை முதலிறுவாய்‌ 
வரு£ர்‌ அயலில மேல்கீழ்‌ வகுத்தமை தர்கதவாய்‌ - 
வருசீர்‌ முழுவதும்‌ ஒன்றின்முற்‌ ருமென்ப மற்றவையே, ? 1 
மோனை விகற்பம்‌ அணிமலர்‌ மொய்தீதுட னாமியைபிற்‌ 
சேனை எதுகைக்‌ இனம்பொன்னின்‌ அன்ன இனிமுசணிற்‌ 
கான விகற்பமும்‌ சீறடிப்‌ பேர தளபெடையின்‌ 
தான விகற்பமும்‌ தாட்டா மரையென்ப தாழ்குழலே !? 2 
இவற்றை விரித்து உரைத்‌ அக்கொள்க. 


49] செந்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை. ர்கள்‌ 


செந்தொடை இரட்டையொ டந்தாதி எனவும்‌ 
வந்த வகையான்‌ வழங்குமன்‌ பெயரே. 
என்பது என்‌ நூதலிற்றோ 2: எனின்‌, இன்னும்‌ சில தொடைகளது பெயர்‌ 
வேறுபாடு உணர்த்துவான்‌ எடுத்துக்கொண்டார்‌ ; அவற்றுள்‌ இச்சகூத்திரம்‌ 
செந்தொடையும்‌, இரட்டைத்தொடையும்‌, அத்தா தித்தொடையும்‌ ஆமா 
உணர்த்துதல்‌ நூதலிறறு. 
இதன்‌ பொழிப்பு : செந்தொடையும்‌, இரட்டைத்தொடையும்‌, அர்தாதிச்‌ 
தொடையும்‌ என்னு பெயரிட்டு வழங்கப்படும்‌. டற்றொழித்த தொடைகளும்‌, 
வரலாற்று முறைமையானே பெயரிட்டு வழங்கப்படும்‌ (என்றவாலு]). 
செந்தொடையும்‌, இரட்டைத்தொடையும்‌, அந்தாதித்தோடையும்‌ ஆமாறு 
போக்கிக்‌ கூறுப. 
“எனவும்‌, வந்த வகையான்‌ வழங்குமென்‌ பெயரே. ” 
என்றதனால்‌, ‘ தொடையெல்லாம்‌ ஆராய்ந்து விகற்பித்துக்‌ காணியபுகின்‌, 
பல்கும்‌ ; சொல்லி உலப்பிக்கலாகா, அவற்றை வந்த வகையாற்‌ பெயர்‌ 
கொடுத்து வழங்கிப்‌ போக்கின்‌ அல்லது,” என்பது சொல்லப்பட்ட தாயிற்று, 
அவைதாம்‌ பதின்மூவாயிரத்து அறுநூற்றுக்‌ கொண்ணூற்றொன்பது 
என்பாரும்‌ 3, வரம்பில என்பாரும்‌ என இரு திறத்தர்‌ ஆசிரியர்‌. என்னை? 
முந்திய மோனை எதுகை அளபெடை 
அந்தமில்‌ முரணே செந்தொடை இயைபே 
பொழிப்பே ஒரூஉவே இரட்டை என்னும்‌ 
இயற்படு தொடைகள்‌ இவைமுத லாகப்‌ 
பதின்மூ வாயிரத்‌ தனுதா றன்றியும்‌ 
தொண்ணூற்‌ ஜொன்பதென்‌ றெண்ணினர்‌ புலவர்‌. ? 


: வல்லொற்றுத்‌ தொடர்ச்சியும்‌ மெல்லொற்றுத்‌ தொடர்ச்சியும்‌ 
இடையொற்றுத்‌ தொடர்ச்சியும்‌ முறைபிறழ்த்‌ தியலும்‌. ' 


என்றார்‌ சங்கயாப்பு உடையார்‌. 





rr வயி வலங அஙகக கைவ வைக வை வ வ கவை கை கை வையை கையகவைைகவைகைைகை யை 
1, 2 யா.கா. 19, 20. 3 இங்கனம்‌ கூறியவர்‌ இளம்பூரணர்‌ (தொல்‌. பொ. 418 உரை). 
Yap.—10 


26 யாப்பருங்கல விருத்தி 


“மெய்பெறு மரபிற்‌ றொடைவகை தானே 

ஐமீ ராயிரத்‌ தாறைஞ்‌ அற்றொடி 

கொண்டுதலை இட்ட பத்அக்குறை எழுநூற்‌ 

றொன்றும்‌ என்ப* உணர்ந்திச னோரே. 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


மோனை எதுகை முரணே அளபெடை 
எனைச்‌ செந்தொடை இயைபே பொழிப்பே 
ஒருஉவே இரட்டை ஒன்பஅம்‌ பிறவும்‌ 
வருவன விரிப்பின்‌ வரம்பில என்ப. * 


என்றார்‌ பல்காயனார்‌. 


பதின்மூவாயிர கறு அறுநூற்றுத்‌ தொண்ணூற்று . ஒன்பது தொடை 
ஆமானும்‌, அவற்றுள்‌ மிக்கு வருமாறும்‌ உபதேச முறையான்‌ உறழ்ந்து கொள்க, 


உபதேச முறைமையால்‌ உதழுமாறு : நான்கு பாவும்‌ பெற்ற ஐம்பத்தோரு 
நிலத்தவாட விரித்த அறுநூற்று இருபத்தைந்தடியும்‌, அவற்று ஓரோ அடி 
இருபத்திரண்டு தொடையும்‌ பெற்று பெறப்‌ பதின்மூவாயிரத்து எழுநூம்லறம்ப 
தாய்‌ வரும்‌. அவற்றுள்‌ ஐம்பத்தொரு நிலமும்‌ களையப்‌ 1 இின்மூவாயிரத்‌ து 
அறுநூற்றுத்‌ தொண்ணூற்றென்பது தொடையாம்‌. அடியிசண்டு இயைந்த 
ப ற்ப என்ப வாகலின்‌, ஐம்பத்தொரு நிலமும்‌ களையப்பட்டன. 
என்னை? 


[நேரிசை வெண்பா. ] 


£ஆறிரண்டோ டைந்தடியை 2 ஐந்தான்‌ கருதொடையான்‌ 
மாறி நிலமைம்பத்‌ தொன்றகற்றத்‌-தேறும்‌ 

ஒருபதின்மூ வாயிரத்தோ டொன்றான மாகி 

வருமெழுநூ றென்னும்‌ வகை. 


அறுநூற்று இருபத்தைந்து அடியாவன : ஆரிய அடி. இருதாத்று அறுபத்‌ 
தொன்றும்‌, வெண்பா அடி இருநூற்று முப்பத்திரண்டும்‌, கலியடி நாற்று 
முப்பத்திரண்டும்‌ என இவை. என்னை ? 








1 தொல்‌. பொ. 4138. 2 “அறிரண்டோடைந்தடி. என்றது, முறையே ரண்டு 
ஐந்து என்னும்‌ எண்களை நிறுவி நோக்க அமையும்‌ 625 அடிகளை என்க. ட 


பி-ம்‌. * றொன்ப-. தென்ப (இப்பாட பேதங்‌ கொண்டார்‌ பேராசிரியரும்‌ நச்சினார்க்‌ 
தினியருமாவ4). 


தொண்டு தலையிட்ட அறுநூற்றுத்‌ தொண்ணூற்றொன்பது, எழு நூற்றெட்டாதல்‌ ரண 
இச்கணக்கிட்டவர்‌ பேராசிரியர்‌, 


இனி ரச்சினார்க்கினியர்‌, £ பத்துக்குறை எழு நூற்றொன்ப.*.௮, அ ற்‌ 
தொண்ணூாற்றொன்ப.: து எனக்‌ கொண்டு, அதனைத்‌ தொத்து டலா 
ஓன்பதாற்‌ பெருக்கல்‌ எனக்‌ கருதி, *ஒன்பதாற்‌ பெருக்கிய அறுறூற்றுத்‌ 
தொண்ணுற்றொன்பது, ஆறாயிரத்து இரு நூற்றுத்‌. தொண்ணாற்‌ 'றொன்று, என்று 
கொண்டு இதனை ஐயீயாமிரத்து ஆறைஞ்நூற்றொடு கூட்டித்‌ தொடை வசை 
பத்தொன்பதினாயிரத்து இரு. நூற்றுத்‌ தொண்ணூற்றொன்று என்றார்‌. 


உறுப்பியல்‌--தொடை ஓத்து 147 


[வ்‌ 


[நேரிசை வெண்பா.] 


*இருதாற்‌ திழுமுப்பத்‌ தொன்றகவற்‌ கேனை 
இருதாற்றோ டெண்ணான்கு வெள்ளைக்‌ கொருஅற்று . 
முப்பத்‌ திரண்டாம்‌ முரற்கைக்‌ 1 வ 
ஐத்றமில்‌ ஐயைந்‌ தடி. 2 


இருபத்திரண்டு தொடையாவன ; 
[நேரிசை வெண்பா. ]/ க 
| 


£ மோனை இரண்டாம்‌; எதுகையோர்‌ எட்டாஞும்‌ ; 
ஏனை முரணைந்‌ தியைபொன்றாம்‌ ;--ஏனைப்‌ 
பொழிப்பாதி ஐந்தும்‌ குறிப்புத்‌ தொடையோ 
டிமுக்கா இருபத்‌ திரண்டு.” 
சான இவை. ்‌ 
மோனை இரண்டாவன : அடிமோனையும்‌ களைமோனையும்‌ என இவை. 
எதுகை எட்டரவன : இரண்டாம்‌ எழுத்து ஒன்றியதாஉம்‌, மூன்றாம்‌ 
எழுத்து ஒன்றியஅ உம்‌, சீர்முழுது ஒன்றியதாஉம்‌, இளை எதுகையும்‌, வன்பால்‌ 
எதுகையும்‌, மென்பால்‌ எதுகையும்‌, இடைப்பால்‌ எதுகையும்‌, உயிர்ப்பால்‌ 
எதுகையும்‌ என இவை. 
முரண்‌ ஐந்தாவன : சொல்லும்‌ சொல்லும்‌ முரணுதலும்‌, பொரும்‌ 
பொருளும்‌ முரணுதலும்‌, சொல்லும்‌. பொருளும்‌ சொல்லொடு முரணுதனும்‌, 
சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு முரணுதஅம்‌, சொல்லும்‌ பொரு ஐம்‌ 
சொல்லினொடும்‌ பொருளினொடும்‌ முசணுதலும்‌ என இவை. 


இயைபுத்‌ தொடை, களை இன்மையின்‌ ஒன்றே. 
பொழிப்பாதி ஐந்தாவன: பொழிப்பும்‌, , ஒரூஉம்‌, செத்தொடையும்‌, 
இரட்டைத்‌ தொடையும, திரனிறையும்‌ என இவை. 


குறிப்புத்‌ தொடையாவஅ, எழுத்து அல்லா மொழிக்‌ குறிப்பு ஓசை. 
அது மாத்திரை குறித்து அலகு பெற வைக்கப்படும்‌ என்று வேண்டின மயான்‌, 
அதனானும்‌ தொடை கொள்ளப்படும்‌. 


இருபத்திரண்டு தொடையாவன : 


[குறள்‌ வெண்பா. ] 


* அடிமோனை எனைக்‌ இளைமோனை என்று 


முடியுமாம்‌ மோனைப்‌ பெயர்‌.” . 
[மோனை, 2.] - 


[நேரிசை வெண்பா. ] 


“இரண்டாம்‌ எழுத்தொன்றல்‌ மூன்றாவ சொன்தல்‌ 
திரண்டமைந்த சீர்முழுஅம்‌ ஒன்றல்‌--முரண்டீர்‌ 
இளைவன்பால்‌ மென்பால்‌ இடைப்பால்‌ உயிர்ப்பால்‌ 
விளையும்‌ எதுகையோர்‌ எட்டு. ? 

் [எதுகை, 8.7 





1 கவிக்கு 2 யா. வி. 95 உரைமேற்‌. 
Yap.—10-A 


148 யாப்பருங்கல விருத்தி 


*மொழியும்‌ மொழியும்‌ பொருளும்‌ பொருளும்‌ 
மொழியும்‌ பொருளும்‌ மொழியோ-டழியாத 
சொல்லும்‌ பொருளும்‌ பொருளோடு சொற்பொருளும்‌ 
சொல்லும்‌ பொருளுமோர்‌ ஐந்து. * 
(முரண்‌, 5.] 
பொழிப்பொரு௨ச்‌ செந்தொடை பொய்தீர்‌ இரட்டை 
அழிப்பில்‌ நிரனிறையோ டைந்அம்‌--எழுத்தல்‌ 
குறிப்புத்‌ தொடையியைபும்‌ * கொண்Dெப்பார்க்‌ கல்லால்‌ 
: நெறிப்படுமோ நூலின்‌ நிலை? ர்‌ 
[பிற தொடை, 7.] 
ஐம்பத்தொரு நிலமாவன : 
[நேரிசை வெண்பா. 
£வெள்ளை நிலம்பத்‌ தகவல்‌ பதினேழு 
அள்ளல்‌ இருநான்கு அங்கல்பத்‌-தெள்ளா 
இருசீர்‌ அடிமுச்சர்‌ ஐந்தாறே மெண்சிர்‌ 
ஒருவா நிலமைம்பத்‌ தொன்று. * 
[நிலம்‌, 51.] 
இவற்றால்‌ அடியும்‌, தொடையும்‌, நிலமும்‌ ஆமாறு உரைத்துக்கொள்‌ ௧. 
“வரம்பில” என்பார்‌ கருத்து, ஈண்டு உரைத்த பாவும்‌ தொடையும்‌ 
பிறவாற்றாற்‌ பெருகி வரும்‌ என்பதும்‌, இவ்வாற்றானும்‌ பிறவாற்றானும்‌ உறப்‌ 
பெருகும்‌ என்பதும்‌. அவை போக்கி, 
* நிரனிறை முதலிய பொருள்கோட்‌ பகுதியும்‌” 1 
என்னும்‌ சூததிரத்அுட்‌ கூறுப. 
[நேரிசை வெண்பா. ] 
ன இணைகூழை முற்றோ டிருகதுவா யுள்ளிட்‌ 
டணையும்‌ தொடையனைத்அம்‌ கூட்டிக்‌ -கணிதரால்‌ 
வல்லார்‌ தொடைப்பெருமை நோக்கி வரம்பின்மை 
சொல்லார்‌; மற்‌ றஃதன்றோ. தோம்‌? 2 
50] செந்தொடை. [௧௮ 
செந்தொடை ஓவ்வாச்‌ திறத்தன வாகும்‌. 
என்பது என்‌ நதலிற்றோ?” எனின்‌, நிறுத்த முறையானே செந்தொடை 
ஆமாறு உணர்த்துதல்‌ ஆதலிற்று. ்‌ 
இதன்‌ பொழிப்பு: செந்தொடை என்பத, மேற்‌ சொல்லப்பட்ட கொடை 
யும்‌ தொடை விகற்பமும்‌ போலாமை, வேறுபடத்‌ தொடுப்பது (என்றவாறு). 
“ ஒன்றிய தொடையொடும்‌ விகற்பத்‌ தம்மொடும்‌ 
ஒன்றாத டெப்பது செந்தொடை தானே. * 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
“சொல்லிய தொடையொடு வேறுபட்‌ டியலின்‌, 
சொல்லியற்‌ புலவரது செந்தொடை என்ப.” 2 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


ee கை கைகிய கல்‌. 





1 யா. வி. 95. 2 தொல்‌. பொ. 412. 


பி-ம்‌ * தொடையிவையும்‌ * தொன்னூல்‌ நிலை 1 சொல்லாய்ந்தார்‌ சொல்லும்‌ 
தொகை. 


உறுப்பியல்‌--தொடை ஓத்து 1 149 


“செந்தொடை ஓவ்வாத்‌ திறத்தன வாகும்‌” என்பது: தோசைக்கு நிரை 
யசை வந்தும்‌, நிரையசைக்கு தோசை வந்தும்‌, தோசைக்கு நதேோசையே 
வரினும்‌ நான்கு தோசையும்‌ தம்முள்‌ ஓவ்வாதே வந்தம்‌, நிரையசைக்கு 
நிரையசையே வரினும்‌ நான்கு திசையசையும்‌ தம்முள்‌ ஓவ்வாதே வந்தம்‌, 
இயற்ிருக்கு உரிச்சீரே வந்தும்‌ உரிச்சீருக்கு இயற்சீரே வற்றும்‌, இயற்£ராக்கு 
இயற்சீரே வரினும்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தம்‌, உரிச்சிருக்கு உரிச்‌சீரே வரினும்‌ 
தம்முள்‌ ஓவ்வாது வந்தும்‌, ஓடி. ஒரு வண்ணத்தால்‌ வத்து மற்றையட மற்‌ 
றொரு வண்ணத்தால்‌ வந்தும்‌, அசை சீர்‌ இசை என்னும்‌ மூன்றும்‌ ஓவ்வாஅ 
வந்தும்‌, அனுவும்‌ இனமும்‌ இன்றி முரணாக்‌ கடப்பது செந்தொடை என்ற 
வாது. என்னை 2 

*அசையினும்‌ சீரினும்‌ இசையினும்‌ எல்லாம்‌ 

இசையா தாவது செந்தொடை தானே. 
என்றார்‌ பல்காயனார்‌. 

“ ஒன்றா தாவது செந்தொடைக்‌ இயல்பே. 
என்றார்‌ தத்றத்தனார்‌. 

*செம்பகை யல்லா * மாபினதாம்‌ தம்முள்‌ 

ஒன்றா நிலையது செந்தொடை யாகும்‌.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

“மாறல தொவ்வா மரபின செந்தொடை.” 
என்றார்‌ அவிநயனார்‌. 

அவற்றை அசை விசளச்‌ செந்தொடை, சீர்‌ விரளச்‌ செந்தொடை, இசை 
விரளச்‌ செந்தொடை, முழு விரளச்‌ செந்தொடை எனப்‌ பெயரிட்டு வழங்கு - 
வாரும்‌ உளசெனக கொள்க. அவற்றுட்‌ சில வருமாறு : 

[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“பூத்த வேங்கை வியன்சனை எறி 
மயிலினம்‌ அகவும்‌ நாடன்‌ 
நன்னுதல்‌ கொடிச்சி மனத்தகத்‌ தோனே. '3 

எனவும்‌, 

[நேரிசை ஆசிரியப்பா] 
 இருங்கழி மலர்ந்த வள்ளிதழ்‌ நீலம்‌ 
புலாஅன்‌ 7 மறுஇற்‌ சிறுகுடிப்‌ பாக்கத்‌ 
இனமீன்‌ வேட்டுவர்‌ ஞாழலொடு மலையும்‌ ரீ 
மெல்லம்‌ புலம்ப ! நெகிழ்ந்தன தோளே ; 

ச. சேயிறா முகந்த அரைபிதிர்ப்‌ படுதிரைப்‌ 
பராஅமைப்‌ புன்னை வாங்குசனைத்‌ தொடுத்த 
கானலம்‌ பெருந்துறை நோக்கி இவளே 
கொய்சுவற்‌ புரவிக்‌ கைவண்‌ கோமான்‌ 
நற்றேர்க்‌ குட்டுவன்‌ கழுமலத்‌ தன்ன 

70. அம்மா மேனி தொன்னலம்‌ சிதையத்‌ 
அஞ்சாக்‌ கண்ணள்‌ அலமரும்‌ ; நீயே 


கடவுள்‌ மசாத்த முண்மிடை குடம்பைச்‌ 





1 தமிழ்‌ நெறி. பொருள்‌. 17 மேற்‌. வர ட டம 
பி-ம்‌. * இல்லா ர்‌ ஊன்புலாஅன்‌ 1 மிலையும்‌. 


150 ல்‌ யாப்பருங்கல விருத்தி 


சேவலொடு வதியும்‌ சிறுகரும்‌ பேடை ட 

இன்னா அயவும்‌ கங்குலும்‌ 2 ஷு 
35. இம்மூ உள்ரூவை ; நோகோ யானே.” 3 ்‌ 
எனவும்‌ செந்தொடை வந்தவாறு. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 


51] இரட்டைத்‌ தொடை [௧௯ 
இரட்டை அடிமுழு தொருசீர்‌ இயற்றே. 
“என்பது என்‌ அதலிறரோ ? எனின்‌, இரட்டைத்‌ தொடை ஆமாறு உணர்த்‌ 
அதல்‌ நுதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: ஓர்‌ அடி. முடியும்‌ அளவும்‌ ஒரு சீரே நடப்பது 
இரட்டைத்‌ தொடை /என்றவாலுர்‌. 
என்னை 2 
முழுவதும்‌ ஒன்றின்‌ இரட்டை யாகும்‌. 
என்றார்‌ பல்காயனார்‌. 
*திர்முழு தொன்றின்‌ இரட்டை யாகும்‌.” 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
“ஒருசீர்‌ அடிமுழு தாயின்‌ இரட்டை, 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“ஒருசீர்‌ அடிமுழுஅம்‌ வருவ இரட்டை. 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
“அடிமுழு தொருசீர்‌ வரினஃ திட்டை. 
என்றார்‌ பரிமாணனார்‌. : 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
* ஒக்குமே ஒக்குமே ஒக்குமே ஓக்கும்‌ 
விளக்கினிற்‌ சீறெரி ஒக்குமே ஓக்கும்‌ 
்‌ குளக்கொட்டிப்‌ பூவின்‌ திறம்‌. 2 
எனவும்‌, 
ர்‌ இன்னிசை வெண்பா] 
“பாடுகோ பாடுகோ பாடுகோ பாடுகேர 
பாவிற்‌ றிருந்த புலவீர்காள்‌ ! பாடுகோ 
ஞாயிற்‌ றொளியான்‌ மதிநிழற்றே தொண்டையார்‌ ' 
. கோவிற்‌ நிருந்தான்‌ கொடை. *3 
எனவும்‌, 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
 நிற்பவே நிற்பவே நிற்பவே நிற்பவே 
செந்நெறிக்‌ கண்ணும்‌ புகழ்க்கண்ணும்‌ சால்பினும்‌ 
மெய்ந்நெறிக்‌ கண்ணும்வாழ்‌ வார்‌.” 
எனவும்‌ இரட்டைத்‌ தொடை ஆமாறு கண்டு கொள்க. 


1 அகம்‌, 270. 2 யா. வி. 58 உரைமேற்‌. 3 நேமி தம்‌ ்‌ 
பிம்‌. $ குடை. ்‌ கத 








உறு.ப்பியல்‌--கொடை ஐத்கு 164 


இரட்டை, அடி முழுதும்‌ ஒரு சீர்த்த, என்னாத, “ஒறாசீர்‌ இயத்றே? 
என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியத என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“குருத்துக்‌ குறைத்துக்‌ கொணர்ந்து நமது 
கருப்புச்‌ செறுப்புப்‌ பாப்பு, * 
எனவும்‌, 
“குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றாற்‌ றன்கைத்தொன்‌ 
ஹண்டாகச்‌ செய்வான்‌ வினை. 1 
எனவும்‌, 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“மாயோன்‌ மார்பில்‌ ஆரம்‌ போலச்‌ 
சேயுயர்‌ தெடுவரைப்‌ பெருந்தேன்‌ ஒழுகு 
சாரல்‌ நாடன்‌ நம்மோ டொருசிறை 
சாரிற்‌ சாரா நோயே 
சாரா னாயின்‌ தோய்கணி வின்றே. 
எனவும்‌ இவ்வாறு சொல்‌ வேறுபட்டு அடிமுழுதும்‌ அலடடுசையான்‌ ஒரு 
சீரான்‌ வரின்‌ ஆகாது ; சொல்‌ வேறுபடாஅ, பொருள்‌ பிறிதாகியும்‌ ஆகா௮ம்‌ 
வருவதே கொள்ளப்படும்‌ என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்ட அ, 
[பஃறொடை . வெண்பா] 
* ஓடையே 2 ஓடையே ஓடையே ஓடையே 
கூடற்‌ பழனத்தும்‌ கொல்லி மலைமேலும்‌ 
மாறன்‌ மதகளிற்று வண்பூ அதல்மேலும்‌ 
கோடலங்‌ கொல்லைப்‌ புனத்தும்‌ கொடுங்குழாய்‌ ! 
நாடி உணர்வார்ப்‌ பெறின்‌.” 
இது பொருள்‌ வேறாய்‌ ஒரு சொல்லே வந்த இரட்டைத்‌ தொடை, ' 
“இயற்று என்தை, “இயற்றே' என்று ஏகாரம்‌ மிகுத்துச்‌ சொல்ல 
வேண்டியது என்னை? ஓரடி முற்றெதுகையாய்‌, மந்றையடி மற்றொரு 
மூற்றெதுகையாய்‌ வந்தால்‌, அதனை: “இரு முற்று இரட்டை? என்பர்‌; 
திரனிறையினையும்‌ இரட்டைத்‌ தொடைப்பாற்படுத்து வழங்குவர்‌ ஒரு சாச 
ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்டது. 
வ.ரலாது : 
[நேரிசை ஆசிரியப்பா ] 
“அடியியற்‌ கொடியன மடிபுனம்‌ விடியல்‌ 
மந்தி தந்த முந்து செந்தினை 
உறுபார்ப்‌ பருத்தும்‌ நாடனொடு 
சிறிதால்‌ அம்ம. நம்மிடைத்‌ தொடர்பே.” 
இஃஅ இருமுற்று இரட்டை. 
“நிரல்நிறுத்‌ தமைத்தலும்‌ இரட்டைத்‌ தொடையும்‌ 
மொழிந்தவற்‌ நியலான்‌ முற்றும்‌ என்ப.” 3 
என்னும்‌ கூத்திரத்துக்‌ காட்டிய நிரல்நிரைத்‌ தொடைக்கு உதாரணப்‌, 
1. குறள்‌, 785 2 ஒடை - குடை வேலமரம்‌, மலைவழி; யானை நெற்றிப்பட்டம்‌, நீரோடை 
எனக்கொள்க. 3 தொல்‌. பொ, 409, 








162 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


[இன்னிசை வெண்பா] 
*அடல்வேல்‌ அமர்தோக்கி ! நின்முகம்‌ கண்டே 
உடலும்‌ இரிந்தோடும்‌ ஊழ்மலரும்‌ பார்க்கும்‌ 
கடலும்‌ கனையிருளும்‌ ஆம்பலும்‌ பாம்பும்‌ 
தடமதியம்‌ ஆமென்று தாம்‌.” 3 
என்பதும்‌ கண்டுகொள்க. 


அவற்றை ஒரு பொருள்‌ இசட்டை, பல பொருள்‌ இரட்டை, ஒரு முற்று 
இரட்டை, இரு முற்று இரட்டை என்று பெயரிட்டு வழங்குவாரும்‌ உளர்‌ 
எனக்‌ கொள்க. 


52] அந்தாதித்‌ தொடை [௨2 
ஈறு முதலாத்‌ தொடுப்பதநீ தாதியென்‌ 
றோதினர்‌ மாதோ உணர்த்தி மேரே. 
“என்பது என்‌ அதலிற்றோ 2? எனின்‌, அந்தாதித்‌ கொடை ஆமாறு உணர்த்‌ 
அதல்‌ தலித்து. 
இதன்‌ பொழிப்பு: “எழுத்அம்‌, அசையும்‌, சீரும்‌, அடியும்‌ இறுவாய்‌ எழு 
வாயாகத்‌ தொடுப்பது அந்தாதித்‌ தொடை”, என்று மொழிந்தனர்‌ புலவர்‌ 
(என்றவாறு ]. 
“ஈறு முதலா” எனவே, எழுத்தும்‌, அசையும்‌, சீரும்‌, அடியும்‌ இவற்றது 
முதலாகவே அடங்கும்‌ எனக்‌ கொள்க. என்னே? 
“அடியும்‌ சீரும்‌ அசையும்‌ எழுத்‌அம்‌ 
முடிவு முதலாச்‌ செய்யுள்‌ மொழியினஃ த 
தந்தாதித்‌ தொடையென்‌ றழையல்‌ வேண்டும்‌.” 2 
எனவும்‌, 
“அசையினும்‌ சீரினும்‌ அடிதொறும்‌ இறுதியை 
முந்தா இசைப்பின&ஃ தந்தாதித்‌ தொடையே.” 
சானவும்‌ பிறரும்‌ கூறினார்‌ ஆகலின்‌ ; 
* பிறதால்‌ முடிந்தது தானுடம்‌ படுதல்‌? 3 
என்னும்‌ தந்திர உத்தி ஆகலின்‌, இவ்வாறு உரைக்கப்பட்டது எனினும்‌ 
இமுக்காது. 
“ஈறு முதலா? என்றது, “ இறுதி முதலாக” என்றவாறு. 
வ. லாது : ப 
[ஆசிரிய இணைக்குதட்டுறை ] 
“ இரங்கு குயின்முழவா இன்னிசையாம்‌ தேனா 
அரங்கம்‌ அணிபொழிலா ஆடும்போலும்‌ இளவேனில்‌ ! 
அரங்கம்‌ அணிபொழிலா ஆடு மாயின்‌ 
மரங்கொல்‌ மணந்தகன்றார்‌ நெஞ்சமென்‌ செய்த இளவேனில்‌. 4 
என்றாற்போலக்‌ கொள்க. 





1. யச.வி. 95 உரைமேற்‌. 2 நற்றத்தனார்‌ (யா. கா. 17, உரைமேற்‌, 3 நன்‌. 14, 
க்‌, யா. வி. 76 உரைமேற்‌. 


உறுப்பியல்‌--தொடை ஓத்து 153 


ஈறு முதலாத்‌ தொடுப்பதந்தாதி என்ப உணர்த்திகனோரே,' என்னாது 
* ஒதினர்‌ மாதோ” என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டிய அ எவனை 2 
இறுதியடியின்‌ இறுதியும்‌, முதலடியின்‌ முதலும்‌ ஒன்றாய்‌ வருவனவற்றை 
“மண்டல. அந்தாதி? என்றும்‌, அவ்வாறு வாராதனவற்றைச்‌ “ செந்நடை 
அந்தாதி என்றும்‌, பல விரவி வருவனவற்றை ' மயக்கு அந்தாதி”? என்றும்‌, 
எழுத்து அசை சர்களால்‌ இடையிட்டு வத்த அடியந்த? தியை * இடையிட்ட 
அடியாந்தாதி என்றும்‌ வழங்குவர்‌ ஒரு சார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு 
வண்டப்பட்டது. 
அவர்‌ கூறுமாறு: மண்டல எழுத்தத்தாதி, செந்நடை எழுத்தந்தாதி, 
மண்டல அசையந்தாதி, செந்தடை அசையத்தா தி, மண்டலச்‌ சிரந்தாதி, 
செந்நடைச்‌ சீரந்தாதி, மண்டல அடியந்தாதி, செத்தடை அடியந்தாதி, 
மண்டல . மயக்கந்தாதி, செந்நடை மயக்கந்தாதி, மண்டல்‌ இடையிட்ட 
அடியாந்தாதி, தெத்நடை இடையிட்ட அடியாத்தாதி எனக்‌ கொள்க, 
அவற்றுட்‌ சில வருமாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா ] 
“£வேங்கையஞ்‌ சாரல்‌ ஓங்கிய மாதவி 
விரிமலர்ப்‌ பொதும்பர்‌ மெல்லியல்‌ மு மதி 
திருந்திய: சிந்தையைத்‌ திறைகொண்‌ டதுவே. * 
இது மண்டல எழுத்தந்தாதி. 


[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
“பேதுற விகந்த பெருந்தண்‌ காவிரி 
விரிதிரை தந்த வெறிகமழ்‌ வாசம்‌ 
சந்தனக்‌ குழப்பு முலைமிசைத்‌ தடவிய 
வியனறுங்‌ கோதைக்கு மெல்லிதால்‌ அசுப்பே, 
இத மண்டல அசையந்தாதி. 


[நேரிசை ஆசிரியப்பா] 
“முந்நீர்‌ ஈன்ற அந்தர்‌ இப்பி 
இப்பி ஈன்ற இலங்குகதிர்‌ நித்திலம்‌ 
நித்திலம்‌ பயந்த நேர்மணல்‌ எக்கர்‌ 
எக்கர்‌ இட்ட எறிமீன்‌ உணங்கல்‌ 
ச. உணங்கல்‌ கவரும்‌ ஓய்தாள்‌ / அன்னம்‌ 
அன்னம்‌ காக்கும்‌ நன்னுதல்‌ மகளிர்‌ 
மகளிர்‌ கொய்த மயங்குகொடி' அடம்பி ர்‌ 
அடம்பி அயலஅ  நெடும்பூற்‌ தாழை 
தாழை அயலது வீழ்குலைக்‌ கண்டல்‌ 
10. கண்டல்‌ அயலது முண்டகக்‌ கானல்‌ 
கானல்‌ அயலது காமரு நெடுங்கழி 
நெடுங்கழி அயலது நெருங்குகுடிப்‌ || பாக்கம்‌ 
பாக்கத்‌ தோளே பூக்கமழ்‌ ஓதி 
பூக்கமம்‌ ஓதியைப்‌ புணர்குவை யாயின்‌ 





பிஃம்‌. * திறைகொண் பனவே. ர்‌ செந்தாள்‌. 


॥ நெடுங்குடிப்‌, 1 அடம்பம்‌ ,, $ அடம்பினயலது. 


344 யாப்பருங்கல விருத்தி 


“மீச. இடவ குடவ தடவ ஞாழலும்‌ க்‌ ர்‌ 
இணர அணர்புணர்‌ புன்னையும்‌ கண்டலும்‌ ்‌ 
கெழீஇய கானலஞ்‌ சேர்ப்பனை இன்றித்‌ * 
தீரா நோயினள்‌ ர்‌ நடுங்கி 
வாசாள்‌ அம்ம வருஅயர்‌ பெரிதே ॥/* 

இத்தொடக்கத்தன செத்நடைச்‌ சீரந்தாதி. 
[நேரிசை ஆசிரியப்பா] 
* உலகுடன்‌ விளக்கும்‌ ஒளிகிளர்‌ அவிர்மதி [அசை 
மதிநலன்‌ அழிக்கும்‌ வளங்கெழு முக்குடை [8ர்‌] 
முக்குடை நீழற்‌ பொற்புடை ஆசனம்‌ பஜ 
ஆசனத்‌ திருந்த இருந்தொனி அறிவன்‌ 


ஆசனக்‌ திருத்த இருந்தொனி அறிவனை [அடி- 
அறிவுசேர்‌ உள்ளமோ டருத்தவம்‌ புரிந்து 
அன்னிய மாந்தர்‌ தென்ப [த்க்‌ 


பன்னருஞ்‌ சிறப்பின்‌ விண்மிசை உலகே. * 1 
இது மண்டல மயக்கந்தாதி. 
[நேரிசை ஆசிரியப்பா] 


£பொன்னலர்‌ ததைந்த பொரிதாள்‌ வேங்கை [8 
வேங்கை ஓங்கிய வியன்பெருங்‌ குன்றம்‌ 
குன்றத்‌ தயலது கொடிச்சியர்‌ கொய்புனம்‌ [அசை] 
புனத்தயற்‌ சென்ற சிலம்பன்‌ ஆ 
லெம்படி மாதர்க்கு நிறைதோத்‌ றனனே. 

இது சீரந்தாதியும்‌ அசையந்தாதியும்‌ வந்த செந்தடை மயக்கந்தாதி, 


[நிலைமண்டில ஆசிரியப்பா] 


“வேத முதல்வ ! ஏதமில்‌ அகணித ! 
தத்துவர்‌ தலைவ ! முத்தி முதல்வ ! 

வழுவா ஞானக்‌ குழுவுடன்‌ வந்து 

துன்னாப்‌ பாவ மன்னரை அவித்த 

தரும நேமிப்‌ பரமனேன ர்‌ வியந்து 
தூன்னின ராகி மின்னென மிளிர்ந்த. 
தகைமுடி சாய்த்துச்‌ சத்துவர்‌ ர வணங்குவ 
வகைமுடி. வில்லினை | வாகெ எனவே. 2 








இஃது அசையந்தாதியும்‌ எழுத்தந்தாதியும்‌ மயங்கி வந்த மண்டல மயக்கதி 
தாதி. இதனை எழுத்தந்தாதி என்று வேண்டுவாரும்‌ உளச்‌. 
அத டட பகி பபற ப பபப ட ணட டண ட படக தப பர்‌ 
1 இருப்பா மாலை (இதில்‌ எழுத்து அசை சர்‌ அடி என்னும்‌ நான்கும்‌ மயங்கி உலகு 
என்னும்‌ முதற்8ர்‌ “உலகே: என்னும்‌ ஈற்றுச்‌ரோடு மண்டலித்து முடிந்தமை காண்க, . 
உ இருப்பா மாலை : த ்‌ 
சம்‌, * இயின்றித்‌ ர்‌ நோயென i பிரமனென | சாய்த்துக்‌ சுத்துவர்‌ ஏ வல்வினை 


உறுப்பியல்‌--கொடை ஓத்து 155 


[கலி விருத்தம்‌] 
“ஆதியங்‌ கடவுளை அருமறை பயத்தனை 
போதியங்‌ கிழவனை பூமிசை ஒஅங்கெ 
போதியங்‌ இழவனை பூமிசை ஒஅங்யெ 
சேதியஞ்‌ செல்வ [நின்‌ நிருவடி பரவுஅம்‌.” 2 
இஃதஅ அடியந்தாதி. 
“ இரங்கு குயின்முழவா ” என்னும்‌ பாட்டினுள்‌ இடையிட்ட அடியத்தாதி 
வத்தது. 
[தாவு கொச்சகம்‌] 
“கழிமரைத்த காவிக்‌ கனிவண்டு பாடக்‌ 
குழிமலர்‌ ந்த நிலம்‌ குறுரு5றுவல்‌ கொள்ளும்‌ ; 
குழிமலர்ந்த நீலம்‌ குறுமுறுவல்‌ கொள்ளப்‌ 
பொழில்மலர்ப்பூம்‌ புன்னையின்‌ அண்டாது இத்தும்‌.” 
இதுவும்‌ இடையிட்ட அடியந்தா தி. 
பன்மணி மாலையும்‌, மும்மணிக்‌ கோவையும்‌, உதயணன்‌ கதையும்‌, தேகெ 
மாலையும்‌ முதலா உடைய தொடர்திலைச்‌ செய்யுட்களும்‌ அந்தாதியாய்‌ வந்த 
வாமு கண்டு கொள்க. i 


செந்நடை எழுத்தந்தாதியும்‌, செந்தடை அசையந்தாதியும்‌, மண்டலச்‌ 
சீரந்தாதியும்‌, மண்டல இடையிட்ட அடியாந்தாதியும்‌, செந்மடை இடையிட்ட 
அடியந்தாதியும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 

மோலையாய்‌ வந்தன மோனையந்தாதி, எதுகையாய்‌ வந்தன்‌ எதுகை 
யந்தாதி, முரணாய்‌ வந்தன முூரணந்தாது, இயைபாய்‌ வத்தன இயைபந்தாதி, 
அளபெடையாய்‌ வந்தன அளபெடையற்தாதி என இவ்வாற்றால்‌ வந்த 


வகையாற்‌ பெயர்‌ கொடுத்து வழங்கப்படும்‌. 
வரலாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா] 
*மேனமக்‌ கருளும்‌ வியனருங்‌ கலமே 
மேலக. விசும்பின்‌ விழவொடு வருமே 
மேருவரை அன்ன விமுக்குணத்‌ தவமே 
மேவதன்‌ றிறநனி மிக்கதென்‌ மனமே.” 2 
இத மோனையந்தாதி. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 
[கட்டனைக்‌ கலித்துறை] 
“அநீதம்‌ முதலாத்‌ தொடுப்பதற்‌ தாதி; அடிமுழுஅம்‌ 
வந்த மொழிய வருவ திரட்டை; வான்முறையால்‌ 
முந்திய மோனை முதலா முழுதுமொவ்‌ வாஅவிட்டால்‌ 
செந்தொடை நாமம்‌ பெறும்நறு மென்குழற்‌ றேமொழியே !3 
“மாவும்புள்‌ மோனை, இயைபின்‌ னகை; வடியே செதுகைக்‌ 
கேவில்‌ முரணும்‌ இருள்பசந்‌ தீண்டள பாவளிய ; 
ஓவிலந்‌ தாதி உலகுட னாம்‌; ஒக்கு மேயிரட்டை ; 
பாவருஞ்‌ செந்தொடை பூத்தவென்‌ றாகும்‌ பனிமொழீயே !' 4 
இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
1சூளா. இரத. 96. 2 யா. வி. 96 உரைமேற்‌, 3-4. யா. கா, 17, 18, 


186 யாப்பருங்கல விரு த்தி 


53] ஒரு செய்யுட்கண்‌ தொடை தனைகளிற்‌ பல விரவி வரின்‌ . [௨௧ 


அவற்றை வழங்குமாறு 
தொடைபல தொடுப்பினும்‌ தளைபல வீரலினும்‌ 
மூதல்வத்‌ .ததனால்‌ மொழிந்திசிற்‌ பெய. 
“என்பது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, ஒரு செய்யுட்கண்‌ பல தொடையும்‌ பல 
தளையும்‌ வந்தால்‌, அவற்றை வழங்கும்‌ முறை உணர்த்துதல்‌ அதுவிற்து. 


இதன்‌ பொழிப்பு: ஒரு செய்யுளகத்துத்‌ தொடை பல தொடுத்து. 


வந்தாலும்‌, தளை பல விரவி வந்தாலும்‌, அவற்றை முதல்‌ வத்த தொடையாலும்‌ 
முதல்‌ வந்த தளையாலும்‌ பெயர்‌ கொடுத்து வழங்குக (என்றவாறு). 
“மயங்கிய தொடைமுதல்‌ வந்ததன்‌ பெயரால்‌ 
இயங்கினும்‌ தளைவகை இன்னணம்‌ ஆகும்‌. 
என்றார்‌ அவிறநயனார்‌. 
“பல்வகைத்‌ தொடையொரு பாவினிற்‌ றொடுப்பின்‌, 
சொல்லிய முதற்றொடை சொல்லினர்‌ கொளலே. 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
£ தொடையடி யுட்பல வந்தால்‌ எழுவாய்‌ 
உடையத னாற்பெயர்‌ ஓட்டப்‌ படுமே. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“விகற்பம்‌ கொள்ளா தோசைய தமைதியும்‌ 
முதற்கண்‌ அடிவயின்‌ முடிவ தாகும்‌. ” 
என்றார்‌ பல்காயனார்‌. 
“முதற்ர்த்‌ தோற்றம்‌ அல்ல தேனை 
விகற்பம்‌ கொள்ளார்‌ அடியிறந்து வரினே” 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
அவை வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 


ட தாமரை புரையும்‌ காமர்‌ சேவடிப்‌ [பொழிப்பெதுகை] 
பவழத்‌ * தன்ன மேனித்‌ திகழொளிக்‌ 

குன்றி எய்க்கும்‌ உடுக்கைக்‌ குன்றின்‌ [ஒரூஉ எதுகை] 
நெஞ்சுபக எறிந்த அஞ்சுடர்‌ நெடுவேற்‌ [ஒரூஉ மோனை] 
சேவலங்‌ கொடியோன்‌ காப்ப ( 

ஏம வைகல்‌ எய்தின்றால்‌ உலகே. 1 [பொழிப்பு மோனை] 


இதனுள்‌ பொழிப்பெதுகையும்‌, ஒரூஉ எதுகையும்‌, ஒரூஉ மோனையும்‌, 
பிறிதும்‌ வந்தனவாயினும்‌, முதல்‌ வற்ததனானே பெயர்‌ கொடுத்துப்‌ பொழிப்‌ 


பெதுகைச்‌ செய்யுள்‌ என்று வழங்கப்படும்‌. 


[ நிலைமண்டில ஆசிரியப்பா ] 


“வோல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌ [கூழை மோனை] 


[அடி எதுகை] சாரல்‌ நாட! செவ்வியை ஆகுமதி ; 


யாரஃ தறிந்திர னோரே? சாரற்‌ [ஒரூஉ என்கை! 


1 குறுந்‌. கட. வாழ்த்து. 
பிம்‌ : * பவளத்‌ ர வெஞ்சுடர்‌, 


உறுப்பியல்‌--கொடை ஓத்து 157 


[இணை மாண்‌] றுகோட்டுப்‌ பெரும்பழம்‌ அங்கி யாங்கள்‌ 
[கடை இணை எஅகை] 
உயிர்தவச்‌ சிறிது; காமமோ பெரிதே!” 1 
[பின்‌ முரண்‌] 
. இதனுள்‌ அடி எதுகையும்‌, கூழை மோனையும்‌, ஒரூஉ எதுகையும்‌, இணை 
முரணும்‌, கடையிணை எதுகையும்‌, பின்‌ முரணும்‌ வந்தனவாயினும்‌, முதல்‌ 
வந்ததனாற்‌ பெயர்‌ கொடுத்து, அடி எதுகைச்‌ செய்யுள்‌ என்று வழங்கப்படும்‌. 


[நேரிசை ஆசிரியப்பா] 


அடி “கடிமலர்‌ புரையும்‌ காமர்‌ சேவடி [பொழிப்பு மோனை] 
[எதுகை] கொடிபுசை அசுப்பிற்‌ பணைத்தேற்‌ திளமுலை 

அடி வனவையொடு கெழீஇய வாங்கமை தெடுந்தோள்‌ . [பொ.மோ.] 
[மோனை] வளர்மதி புரையும்‌ திருஅதல்‌ அரிவை 

அடி சேயரி நாட்டமும்‌ அன்றிக்‌ 
[முரண்‌] கருநெடுங்‌ கூழையம்‌ உடையவால்‌ அணங்கே. 


இதனுள்‌ எதுகையும்‌, மோனையும்‌, முரணும்‌ முறையே வத்தனவாயினும்‌, தல்‌ 
வந்ததனாற்‌ பெயர்‌ கொடுத்து, அடி எதுகைச்‌ செய்யுள்‌ என்று வழங்கப்படும்‌. 


[நேரிசை ஆசிரியப்பா] 


“பரவை மாக்கடல்‌ தொகுதிரை * வரவும்‌ /பொ. முரண்‌] 
பண்டைச்‌ செய்தி இன்றிவண்‌ ரீ வாவும்‌ i 
[அடி.மோ.] பகற்பின்‌ முட்டா இசவினது வரவும்‌ 
பசியும்‌ ஆர்கையும்‌ வரவும்‌ 


9௪ 


பரியினும்‌ போகா அவப்பினும்‌ வருமே.” 2 
£ இதனுள்‌ மோனையும்‌, இயையும்‌, முரணும்‌ வந்தனவாயினும்‌, முதல்‌ வந்த 
தனாற்‌ பெயர்‌ கொடுத்து அடிமோனைச்‌ செய்யுள்‌ என்று வழங்கப்படு,ம்‌ பிற,” 
எனின்‌, அற்றன்று ; முறையானே வேறு வேறு தொடைகள்‌ பெற்று வாராது, 
பலவாய்‌ வந்த, இறுவாய்‌ ஓத்தமையின்‌, மயக்கு இயைபு எனக்‌ கொள்க, 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
* ஒங்குவரை 4 அமன்ற வேங்கைநறு மலரும்‌ i 
ஊர்கெழு நெய்தல்‌ வார்கெழு மலரும்‌ | 
பழனத்‌ தாமரை எழினிந மலரும்‌ 
இல்லயற்‌ புறவின்‌ முல்லைவெண்‌ மலரும்‌ 
உராஅம்‌ கடற்றிசை விசா௮ மலரும்‌ 
வேறுபட மிலைச்சிய நாறிருங்‌ குஞ்சி 
ஏந்தல்‌ பொய்க்குவன்‌ எனவும்‌ 
பூந்தண்‌ உண்கண்‌ ரீ புலம்பா னாவே.?3 


இதுவும்‌ மயக்கு இயைபுத்தொடை என்று வழங்கப்படும்‌. மயக்கு அனபெடைத்‌ 
தொடையும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 





1 குறுந்‌. 18, யா. வி 74 உரை மேற்‌. 2-8. யா. வி. 40 உரைமேற்‌. 
பிஃம்‌: * படதிரை 1 செய்தியி னின்றிவள்‌ $ ஓங்குமலை  $ ஒண்கண்‌ 


128 யாப்பருங்கல விருத்தி 
[கட்டளைக்‌ கலித்துறை.] 


“ காய்ந்துவிண்‌ டார்நையக்‌ காமரு கூடலிற்‌ கண்டிவத்த 


வேந்துகண்‌ டாயென்ன வெள்வளை சேரரக்‌ -கலைதெகிழப்‌ 








போந்துகண்‌ டாசொடும்‌ போந்துகண்‌ டேற்கவன்‌ பொன்றாுடிமேற்‌ 
போந்துகண்‌ டாளென்ற போந்ததென்‌ மாட்டோர்‌ புறனுசையே.”1 
இதனுள்‌ எதுகையும்‌ அதற்கேற்ற மோனையும்‌ வத்தனவாயினும்‌, முதல்‌ வந்த. 
தனாற்‌ பெயர்‌ கொடுத்து, ஆசிடை எதுகைளம்‌ செய்யுள்‌ என்று வழங்கப்படும்‌, 
இனித்‌ தளைக்குச்‌ சொல்லுமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*நெடுவசைச்‌ சாரற்‌ குறுங்கோட்டுப்‌ பலவின்‌ 
விண்டுவார்‌. திஞ்சுளை வீங்குகவுட்‌ கடுவன்‌ 
உண்டுலம்‌ பேறி ஓங்கிய இருங்கழைப்‌ 
படிதம்‌ பயிற்றும்‌ என்ப 
மடியாக்‌ கொலைவில்‌ என்னையர்‌ * மலையே.” 
இதனுள்‌ வெண்டனையும்‌, கலித்தனையும்‌, வஞ்சித்தளையும்‌ வந்தன எனினும்‌, மத 
வந்ததனாற்‌ பெயர்‌ கொடுத்து, வெண்டனையால்‌ வந்த ஆசிரியப்பா என்‌.ம. 
வழங்கப்படும்‌. 
[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
* கடுநாக மதனடக்கி நெடுநீர்ப்‌ பொய்கைக்‌ 
கடிமலர்வேய்ந்‌ துலகளவும்‌ பரந்த ர்‌ கந்த 
நெடுமாலை நறுமுடிமேல்‌ வைத்தி யேனும்‌ 
நின்னையெற்‌ பொன்னயக்க ரீ நின்றார்‌ எல்லாம்‌ 
கொடுமாலை வினையரக்கர்‌ குறும்பு சாயக்‌ 
குளிரிளம்பூம்‌ பிண்டிக்கீழ்‌ அமர்ந்த கோமான்‌ 
தடமொற்றம்‌ தலைப்பிசிக்கும்‌ சரணம்‌ அல்லால்‌ 
தலைக்கணியாள்‌ என்றுரைத்தல்‌ தகவே வாழி !” 
இதனுட்‌ கலித்தனையும்‌, ஆசிரியத்தனையும்‌, வெண்டனையும்‌ வந்தவாயினும்‌, முதல்‌ 
வந்த தளையாற்‌ பெயர்‌ கொடுத்து, கலித்தளையால்‌ வந்த ஆசிரிய விுத்தம்‌ 
என்று வழங்கப்படும்‌. பிறவும்‌ இவ்வாறே பெயர்‌ கொடுத்து வழங்குக. 
£ தொடையும்‌ தளையும்‌ பலவிர விவரின்‌ 
முதல்வந்‌ ததனால்‌ மொழிதந்திசிற்‌ பெயரே. ” 
என்றாலும்‌ கருதிய பொருள்‌ பயக்கும்‌, £கொடைபல. தொடுப்பினும்‌ தபல 
விரவினும்‌ என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியத என்னை ? 
விகற்பமும்‌ இனமும்‌ வாராமைத்‌ தொடுத்த மோனை, எதுகை மோண்‌, 
இயைபு, அளபெடைகளைச்‌ செம்மோனை, செவ்வெதுகை, செம்முசண்‌, செவ்‌ 
வியைபு, செவ்வளபெடை என வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌) கடையாகு 
மோனைக்கும்‌ கடையாகு எஅகைக்கும்‌ ஏற்று வந்தால்‌, எதுகைத்‌ தொடை 
யானே பெயரிட்டு வழங்கப்படும்‌ என்பத உம்‌; மோனையும்‌ எனகையமாய்‌ வந்து 


முரணினால்‌, மோனை முரண்‌ என்றும்‌ எதுகை முரண்‌ என்றும்‌ பெயரிட்டு. 











மயா. வி. 94 உரைமேற்‌. 
பிஃம்‌. * எம்மையர்‌ ர்‌ பரந்து. 1 நின்னையே போன யக்க, 


உறுப்பியல்‌- காடை ஓத்த - 159 


வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌; இணை மோனை முதலாகிய தொடை விகழ்பங்‌ 
களும்‌ லூடியட்‌ பல விரவி வந்தால்‌, வரன்முறையாற்‌ பெயரிட்ட 
வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌ ; * வரனடை இல்லாதவதி யாதானும்‌ ஒன்றாம்‌ 
பெயர்‌ கொடுத்து வழங்கப்படும்‌” என்பாரும்‌, “விகற்ப மயக்கம்‌” என்‌ 
பாரும்‌ என இரு தஇிறத்தார்‌ ஆசிரியர்‌ என்பதூஉம்‌; ஓரடியுள்‌ முதற்‌ 
குறில்‌ விட்டிசைத்து, மற்றை அடியுள்‌ முதற்கட்‌ குற்றெழுத்து வல்லொறி 
றடுத்து வந்தால்‌, அதனை விட்டிசை வல்லொற்றெதுகை என்று வழங்‌ 
குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பதூஉம்‌; செய்யுள்‌ ஈற்றடி இறுதி 
எழுத்தொன்றும்‌ இரண்டும்‌ மிகிலும்‌ இழுக்காது என்‌. பதூஉம்‌; இ£ட்டைத்‌ 
தொடை இறுதிக்கண்‌ ஓரெழுத்துக்‌ குறையினும்‌ இழுக்காது என்பதூஉம்‌ ; 
செய்யுளந்தாதி தொடுக்கின்‌ ஈற்றெழுத்தானும்‌ சொல்லானும்‌ இடையிட்டேறத்‌ 
தொடுப்பினும்‌ இழுக்கா அ என்பதூஉம்‌; அவற்றின்‌ வழியெதுகை முதலிய 
வந்து முன்‌ சொல்லப்பட்ட தொடையும்‌ தொடை விகற்பமும்‌ போலாமைத்‌ 
தொடுத்து வருவனவற்றைச்‌ செந்தொடை மருள்‌ என்றும்‌ மருட்செந்தொடை 
என்றும்‌ வேண்டுவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பதூஉம்‌ ; மகார வகாரங்கள்‌ அருகி 
எதுகையாய்‌ வரினும்‌ இழுக்காத என்பதூஉம்‌ அறிவித்ததற்கு வேண்டப்‌ 
பட்டது; : 
“விதப்புக்‌ இளவி வேண்டியத விளைக்கும்‌. * 
ஆகலின்‌; 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமானு : 
[நேரிசை ஆசிரியப்பா.] 
 திலம்படி. மாதர்‌ நன்னலம்‌ குறித்துச்‌ 
சிலம்பதர்‌ நள்ளென்‌ கங்குற்‌ 
சிலம்பதீ வருதல்‌ தகுவதோ அன்றே. ' 
இஃது இன எழுத்தும்‌ விகற்பமும்‌ வரத்‌ தொடுத்ததின்மையால்‌, செம்மோனை. 
[குறள்‌ வெண்பா.] 
£கொன்றன்ன இன்னா செயினும்‌ அவர்செய்த 
ஒன்றுநன்‌ அள்ளக்‌ கெடும்‌.” 1 
எனவும்‌, 
[கலி விருத்தம்‌. 
“ வண்டு படக்குவ ளைப்பிணை நக்கலர்‌ 
விண்ட நறப்பரு கஇிக்கிளி யின்மதர்‌ 
கொண்டு நடைக்களி அன்னம்‌ இரைப்பதொர்‌ 
மண்டு புனற்புரி சைப்பதி சார்ந்தார்‌. ? 2 
எனவும்‌ இவை இனம்‌ முதலாயின வாத்‌ தொடுத்திலாமையின்‌, செவ்வெதுகை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“கருங்கடல்‌ உடுத்த மல்லல்‌ ஞாலத்அச்‌ 
செம்மையின்‌ வழாஅ கொடைக்கடம்‌ பூண்டு 
வாழ்வது பொருந்தா தாகிற்‌ 
சாவதும்‌ இனிதவர்‌ விவதும்‌ உறுமே. ? 
இது செம்முரண்‌. 





1 குறள்‌. 109. 2சூளா; சய, 85. 


யாப்பருங்கல விருத்தி . 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“துப்புறழ்‌ செவ்வாய்க்‌ இிளவியும்‌ அணங்கே ; 
கருங்கண்‌ வெம்முலைத்‌ தொய்யிலும்‌ அணங்கே ; 
வாணுதற்‌ நிலகமும்‌ அணங்கே ; 
சிலம்படி. மாதர்‌ நாட்டமும்‌ அணங்கே. ? 
இதில்‌ இனம்‌ முதலாயின. வரத்‌ தொடுத்திலாமையான்‌ செவ்வியையு. 


[குறள்‌ வெண்பா.] 
“தூஅ மரைமேல்‌ உறையும்‌ திருமகள்‌ 
போலும்‌ மாதர்‌ இவள்‌. ? 
இ.து செவ்வளபெடை. 
“நன்றறி வாரிற்‌ கயவர்‌ திருவுடையார்‌ 
நெஞ்சத்‌ தவலம்‌ இலர்‌.” 1 
எனவும்‌, 
“கொல்லா நலத்தது நோன்மை; பிறர்திமை 
சொல்லா நலத்தது சால்பு. 2 
எனவும்‌ இவற்றுள்‌ முதலது வருக்க மோனைக்கும்‌ மெல்லின எஅகைக்கும்‌ 
ஓத்து வந்ததாயினும்‌ ; இசண்டாவது எதுகைக்கும்‌ இன மோனைக்கும்‌ ஒத்து 
வந்ததாயினும்‌, எதுகை என்று வழங்கப்படாது, கடையாகு மோனை என்று 
வழங்கப்படும்‌. பிறவும்‌ அன்ன. 
[குறள்‌ வெண்பா.] 
£சொல்லுப சொல்லப்‌ பொறுப்பவே * ; யாதொன்றும்‌ 
சொல்லாத ர்‌ சொல்லப்‌ பொறா.” ர 
இது மோனையாய்‌ வந்து முரணினமையால்‌, மோனை முரண்‌. 
£ இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌, தன்கேளிர்‌ . 
துன்பம்‌ துடைத்தான்றும்‌ தூண்‌. £3 
எனவும்‌, 
*அறத்துக்கே அன்புசார்‌ பென்ப அறியார்‌ ; 
மறத்துக்கும்‌ அஃதே அணை.” 4 
எனவும்‌ இவை எதுகையாய்‌ வந்து முரணினமையான்‌, எதுகை முரண்‌, 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“மீன்றேர்ந்து வருந்திய கருங்கால்‌ வெண்குருகு 
தேனார்‌ ஞாழல்‌ விரிசனைக்‌ குழூஉம்‌ 
தண்ணந்‌ அறைவன்‌ தவிர்ப்பவும்‌ தவிரான்‌ ; 
தேரோ காணலம்‌ ; காண்டும்‌ 
பீரேர்‌ வண்ணமும்‌ சிறுநுதல்‌ ! பெரிதே...” 5 
கடையிணை முரண்‌ என்று காட்டப்பட்ட இச்செய்யுளுள்‌, * தண்ணந்‌ துறைவன்‌ 
தவிர்ப்பவும்‌ தவிரான்‌ £ என்னும்‌ அடியுள்‌ மேற்கதுவாய்‌ மோனையும்‌ கடையிணை 
முரணும்‌ வந்தவாயினும்‌, அவற்று ஐயடி.யின்‌ வரனடை முறையான்‌ அகனையும்‌ 
கடையிணை முரண்‌ என்று வழங்கப்படும்‌. 
1 குறள்‌. 1072 குறள்‌ 984, யா. வி. 57 உரைமேற்‌, 3 குறன்‌, 615, 
4 குறள்‌ 76 யா. வி. உரைமேற்‌. யா. வி, 89 உரைமேற்‌. 
பிம்‌ “யெறுபவே 1 சொல்லாது $ பெரு 





உறுப்பியல்‌_தொடை ஓத்து ய்‌ 161. 
£வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌” 1 
என்னும்‌ பாட்டினுள்‌, க 
* திறுகோட்டுப்‌ பெரும்பழம்‌ தூங்கி யாங்கள்‌ ? 
என்னும்‌ அடியினுள்‌ இணைமுாணும்‌, கடையிணை எதுகையும்‌ வர்தன 
வாயினும்‌, யாதானும்‌ ஒன்றினாற்‌ பெயர்‌ கொடுத்து, “இணை முரண்‌? 
என்றானும்‌, * கடையிணை எதுகை ? என்றானும்‌ வழங்கப்படும்‌. அல்லாத அடி 
ஒரு தொடையாதகிய வரனடை இல்லாமையால்‌, அதனை “விகற்ப ம்யக்கம்‌!* 
எனினும்‌ இழுக்காத. 
[குறள்‌ வெண்பா. ] 
“பற்றிப்‌ பலகாலும்‌ பான்மறி உண்ணாமை 
நொஅ௮லையல்‌ நின்னாட்டை தீ.” 
எனவும்‌, 
[கலி நிலைத்துறை./ 
“₹அஇ ௨௭ ஒளனும்‌ ர்‌ ஐந்தொழித்‌ தல்லாத 
ஓத்தொலி ர நீண்டிசை வண்ணமென்‌ றோதிய தோத்தாமோ 2 
கசட ரீத.ப்பவிந்‌ நாலய னான்கும்‌ கருதாதே 
முத்தொடு கோத்த முழாத்தலை வைப்பது மூடன்றே. 
இவற்றுள்‌ முதற்குறில்‌ விட்டிசைத்து வல்லொற்று : அடுத்தாற்போன்று 
அல்லாத அடி. முதற்கண்‌ குற்றெழுத்து வல்லொற்று அடுத்து வந்தமையால்‌, 
விட்டிசை வல்லொற்று எதுகை. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
*மாயோள்‌ கூந்தற்‌ குரனும்‌ நல்ல; 
கூந்தலில்‌ வேய்ந்த மலரும்‌ நல்ல ; 
மலரேர்‌ உண்கணும்‌ நல்ல ; 
பலர்புகழ்‌ ஓதியும்‌ நனிநல்‌ லவ்வே.? 2 
எனவும்‌, 
[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
£ பூந்தண்‌ பொழிலிடை வாரணம்‌ அஞ்சும்‌ ; 
பூங்கண்‌ அன்னை இல்லிடைத்‌ அஞ்சும்‌; 
பூங்கொடிப்‌ புனத்தயற்‌ குறவன்‌ அஞ்சும்‌ ; 
பூசலிக்‌ களவென யாந்துஞ்‌ சலமே.? 3 
எனவும்‌ இயைபுத்‌ தொடைச்‌ செய்யுள்‌ என்று சொல்லப்பட்டனவற்றுள்‌ 
ஈற்றடி. ஒன்றும்‌ இரண்டும்‌ எழுத்து மிக்கவாறு கண்டுகொள்க. 
“ஒக்குமே ஒக்குமே ஒக்குமே ஓக்கும்‌” 
என்னும்‌ இரட்டைத்‌ தொடையின்‌ ஈற்றுச்சீர்‌ ஈற்றெழுத்து ஒன்று குறைத்து 
வந்தவாறு கண்டுகொள்க. ்‌ 
இறுதி குறைந்து வரும்‌ ஒரு பொருள்‌ இரட்டையைக்‌ *குறையீத்று ஒர 
பொருள்‌ இரட்டை” என்றும்‌, குறையாததனை * திறையிற்று ஒரு பொருள்‌ 





- 1 குறுந்‌ 18 

2-3 யா. வி. 40 உரைமேற்‌. (முதற்‌ செய்யுளில்‌ “வே” என்னும்‌ ஒரெழுத்தும்‌, இரண்‌ 
டாஞ்‌ செய்யுளில்‌ “லமே' என்னும்‌ ஈரெழுத்தும்‌ மிக எழுத்தெனக்‌ கொள்க.) 

பி-ம்‌.: * மயக்கம்‌ ர ௮இ உண்ணிருலுக்‌ கென்னும்‌ $ழ ஒறறொலி $ கச்சட 


Yap.—il 


105 யாப்பருங்கல விருத்தி . 


இரட்டை” என்னும்‌ ; இறுதி குறைந்த பல பொருள்‌ இரட்டையைக்‌ குறை 
மீற்றுப்பல பொருள்‌ இரட்டை ' என்னும்‌, குறையாததனை “ நிறையிற்துப்‌ பல 
பொருள்‌ இரட்டை * என்றும்‌ பெயரிட்டு வழங்குவாரும்‌ உவர்‌ எனக்‌ கொள்க. 
குறையிற்றுப்‌ பல பொருள்‌ இரடடையும்‌, நிறையிற்றுப்‌ பல பொருள்‌ 
இரட்டையும்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 

இறுதி எழுத்தும்‌ சொல்லும்‌ இடையிட்டுத்‌ தொடுத்த செய்யுளத்தா தி, 
உதயணன்‌ கதையும்‌ கலியாண கதையும்‌, பன்மணி மாலையும்‌ மும்மணிக்‌ 
கோவையும்‌ 1 என்றிவற்றுட்‌ கண்டுகொள்க. 

[குறள்‌ வெண்பா. / 


“அமிழ்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ 

சிறுகை அளாவிய கூழ்‌. '2 
என்பத, இனவெழுத்அப்‌ பெற்று, * முன்‌ சொல்லப்பட்ட தொடையும்‌ தொடை 
விகற்பமும்‌ போலாமைத்‌ தொடுத்தமையின்‌, செந்தொடை மருள்‌ எனல்‌ 
கொள்க. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 


“தொடிநெடிழ்ந்‌ தனவே கண்பசந்‌ தனவே [பொ. இ.] 
யான்சென்‌ அமைப்பின்‌ மானமின்‌ றெவனோ 
சொல்லாய்‌ வாழி தோழி ! வரைய [இ. பு. எதுகை] 


முள்ளில்‌ பொதுளிய பல்குரல்‌ நெடுவெதிர்‌ 
பொங்குவரல்‌ இளமழை அவைப்ப 
மணிதிலா விரியும்‌ குன்னகிழ வோற்கே.” 3 
இது பொழிப்பு இயைபும்‌, இடைப்புணர்‌ எதுகையும்‌ வந்து இனமின்றித்‌ 
தொடுத்தமையாற்‌ செந்தொடை மருள்‌ என்றும்‌ மருட்செந்தொடை என்றும்‌ 
வழங்கப்படும்‌. இதனைச்‌ செற்தொடையே என்று வழங்கினார்‌ செய்யுளியல்‌ 
உடையார்‌ எனக்‌ கொள்க. 
*தாமசை புரையும்‌ காமர்‌: சேவடி” 4 
என்னும்‌ பாட்டினுள்‌ ஈற்றடி இரண்டும்‌ மகார வகாரங்கள்‌ எதுகையாய்‌ 
வந்தன. 
[கலி விருத்தம்‌.] 
*அமரிர்‌ ! அசுரிர்‌ ! அழனா கரையீர்‌ ! 
எமரீர்‌ ! பிறரீர்‌ ! எறிவேல்‌ ஒருவன்‌ 
தமரீர்‌ ! பகவிர்‌ ! ர்‌ தகவே தகவென்‌ 
றவரூர்‌ திரைபாய்ந்‌ துரையா தொழிதல்‌ 2? 
இதுவும்‌ ௮௮. இதனை மூன்றாம்‌ எழுத்தொன்று எதுகை என்பாரும்‌ உளர்‌. 
இனவெழுத்து ஆமாறு சொல்லுதும்‌ : 
அகரமும்‌, ஆகாரமும்‌, ஐகாரமும்‌, ஒளகாரமும்‌ தம்முள்‌ ln 
இகரமும்‌, ஈகாரமும்‌, எகரமும்‌, ஏகரரமும்‌, தம்முள்‌ இனமாம்‌ ரீ 
உகரமும்‌, ஊகாசமும்‌, ஓகசமும்‌, ஓகாரமும்‌ தம்முள்‌ இனமாம்‌. 
இவ்வாறே இவ்வுயிர்மெய்க்கும்‌ ஓட்டிக்கொள்க. ஓற்றுக்களுள்‌, 
ல்‌ விறகை ய வனின்‌, 6 


பி-எம்‌ * இனவெழுத்து முதலாயின பெர்‌ ட்‌ 
ஞம்‌ யா என்பதும்‌ தம்முள்‌ இனமாம்‌. ற்று. ர்‌ அயலீர்‌ 1 இகர ஈகார எகர 'எகாரங்‌ 


யா. வி. 89 உரைமேற்‌, ப்‌ 


சகா தகரங்களும்‌ தம்முள்‌ இனமாம்‌. 
ஞகர நகரங்களும்‌ தம்முள்‌ இனமாம்‌. 
வகர மகரங்களும்‌ தம்முள்‌ இனமாம்‌. 
இவற்றை “அனு” என்று வழங்குவாரும்‌ உளர்‌. இவற்றுக்குச்‌ செய்யுள்‌ வந்த 
வழிக்‌ கண்டுகொள்க. 
[நேரிசை வெண்பா.] 
“அகாமோ டாகாரம்‌ ஐகாரம்‌ ஒளகான்‌ 
இகரமோ டீகாரம்‌ எஏ-—உகரமோ 
கோரம்‌ ஓஓ ஞநமவ தச்சகரம்‌ 
ஆகாத அல்ல அனு.” 
இதனை விரித்து உணர்த்துக்கொள்க. 


i இன்த 


அஆ ஓஓ என்றிவை எனாஅ 
இஈ எஏ என்றிவை எனா 
உஊ ஓஓ என்றிவை எனாஅத்‌ 
தசமவ ஞநவெனும்‌ என்றிவை எனா௮ 
முத்தா லுயிரும்‌ மூவிரு மெய்யும்‌ 
தம்முள்‌ மயங்கும்‌ தவறின்‌ றென்ப. ? 
என்றிவை இனம்‌ ஆமாறு எடுத்து ஓதினார்‌ நல்லாறனார்‌ எனக்‌ கொள்க. 
இனி, அவற்றுக்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : பர 
[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] ப்‌ 
“ அருந்தவர்கட்‌ காதியாய்‌ ஐயம்‌ நீக்கி 
ஒளவியற்தீர்த்‌ தவிரொளிசேர்‌ ஆக்கை எய்தி 
இருந்திரள்கை இனமருப்பின்‌ யானை யூர்தி 
ஈரைஞ்னூ நெழில்நாட்டத்‌ தமையோன்‌ ஏத்த 
ஒருங்குலகின்‌ நூல்கற்றோர்‌ ஓத முந்நீர்‌ 
ஒலிவளர அறம்பகர்ந்த உரவோன்‌ பாதம்‌ 
கருங்கயற்கட்‌ காரிகையார்‌ காதல்‌ நீக்கிக்‌ 
கைதொழுதாற்‌ கையகலும்‌ கவ்வை தானே.” 
எனவும்‌, ்‌ மம ATE 
 வண்டிவரும்‌ மலர்வெட்டி மாலை மார்பன்‌ 
மால்வேண்ட மண்ணளித்த மலிதோள்‌ வள்ளல்‌ 
ஞண்டிவரும்‌ தண்படப்பை ஞாழல்‌ மூதார்‌ 
தசபதிக்கு வான்கொடுத்த நகைவேல்‌ தத்தி 
தண்டிவரும்‌ தடவரைத்தோள்‌ சயந்தன்‌ வாடச்‌ 
சதுமுகனைச்‌ சயஞ்செய்த சங்க பாலன்‌ 
தெண்டிரைவாய்த்‌ தருமகளோ டமிர்தம்‌ கொண்டான்‌ ்‌ 
சீர்பரவச்‌ சென்றகலும்‌ செல்லல்‌ தானே.” ்‌ 
எனவும்‌ இனவெழுத்து வந்தவாறு கண்டுகொள்க. 
*மாகந்‌ திவண்டு . . . . கடிமா ணகரத்து நாமம்‌” 
என்னும்‌. பாட்டின்‌ மூன்றாம்‌ அடியும்‌, 
Yap.—11-A 


164 _ யாப்பருங்கல விருத்தி. - 


“மாயாத தொல்லிசைச்‌ சாகர தத்தன்‌ என்பான்‌ ” 
என்னும்‌ பாட்டினுள்‌ நடுவிரண்ட்டியும்‌ இனவெழுத்து வத்திலாமையாற்‌ பிற," 


எனின்‌, . 


அரு இனவெழுத்‌ தணையா டக்‌ 
வரைவில என்ப வயங்கி யோரே.” 
என்ப வாகலின்‌ அமையும்‌. 
இனி வழி எதுகை ஆமானு : 
[பதின்‌சர்‌ ஆசிரிய விருத்தம்‌.] 
“கொங்கு தங்கு கோதை ஓதி. மாத ல்‌ 
கூடி நீடும்‌ ஓடை நெற்றி 
வெங்கண்‌ யானை வேந்தர்‌ போந்து வேத இத 
தாத என்று நின்று தாழ 
அங்க புவ்வம்‌ * ஆதியாய ஆதி நூலின்‌ 
நீதி யோடும்‌ ஆதி யாய 
செங்கண்‌ மாலைக்‌ காலை மாலை சேர்வர்‌ ர்‌ சேர்வர்‌ 
சோதி சேர்ந்த இத்தி தானே: 1 
எனவும்‌, 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
£ மண்டலம்‌. பண்டுண்ட இண்டோள்‌ வரகுணன்‌ தொண்டியின்வரய்க்‌ ' 
கண்டலம்‌ தண்டுறைக்‌ கண்டதொன்‌ அண்டு கனமகாக்‌ 


குண்டலம்‌ கெண்டையி ரண்டொடு தொண்டையும்‌ கொண்டொர்‌ 


[திங்கள்‌ 


மண்டலம்‌ வண்டலம்‌ பக்கொண்டல்‌ தாழ வருகின்றதே. ? 
எனவும்‌ கண்டுகொள்க. 


| அன்ப, என்னும்‌ வடமொழியை. * அனு? டயட. * வதி 
எதுகை” என்பதும்‌ தமிழ்‌ க டல கொள்க. 

வழி முரணுவனவற்றை ப என்று வடவர்‌. ஒருசார்‌ ஆசிரியர்‌. 
வாலானு : 

[அவர்‌ ஆசிரிய விருத்தம்‌... 
*செய்யவாய்ப்‌ பசும்பொன்‌ ஓலைச்‌ சீறடிப்‌ பரவை அல்குல்‌ 
ஐயதறுண்‌ மருங்குல்‌ நோவ அடிக்கொண்ட குவவுக்‌ கொங்கை .::- 
வெய்யவாய்த்‌ தண்ணேர்‌ ஏ நீலம்‌ விரிந்தென விலங்கி நீண்ட: 
மையவாம்‌ மைக்கை, கூந்தல்‌ மகளிரை வருக. என்றான்‌. ? 2 
எனவும்‌, 
[கட்டளைக்‌ சான ரீ 


ச்ளலால்‌ வல்ஙிஸ்‌ நிருசுட்ர்‌ ஓட்டிமுந்‌ ர்க்கடய்ர்ு 

பெருமா நிலனும்‌ சிறுவிலைத்‌ தாவுீண்டு' பேதையர்கண்‌ 

பொருமா தவித்தொங்கல்‌ எங்கோன்‌ பொரவல்‌ லவன்பொதியிற்‌ 

கருமா விழிவெண்பல்‌ ஏ செவ்வாய்ப்‌ பசும்பொற் கனங்குழைக்கே, * 
எனவும்‌ கொள்க. 





1 யா. வி. 53 உரைமேற்‌. 2..சூளா..இய, 101 
பி-ம்‌ $ *பூர்வம்‌ ர யோதும்‌ 1 சென்று 8 தண்ணென்‌ ஏ நிறைவெண்பல்‌ 


பமக னப தல பகம்‌ உறின்‌ தொடை ஓத்து 165 


வல்லின நடையானும்‌, மெல்லின நடையானும்‌, இடையின நடையானும்‌ 
எடுத்துக்கொண்ட நடையின்‌ வழுவாது வரத்தொடுத்து முடிப்பது செய்யுள்‌ 
கட்குச்‌ இறெப்புடைத்து. வல்லின நடையாவது, வல்லெழுத்து மிகத்‌ 
தொடுப்பது ; மெல்லின நடையாவது, மெல்லெழுத்து மிகத்‌ தொடுப்பது: 
இடையின நடையாவஅ, இடையெழுத்து மிகத்‌ தொடுப்பது. 


. பிறவும்‌ வல்லார்வாய்க்‌ கேட்டுணர்க. 
[நேரிசை வெண்பா. ] 

“எழுத்து மொழிபொருளென்‌ றெண்ணிய மூன்றின்‌ 
வழுக்கின்‌ முறைமை வகையா-விழுக்கில்‌ 
அடியோ டடியியைத்து கடத வந்தாற்‌ 
றொடையென்பர்‌ தொன்னூ லவர்‌. 
“ தொடையுநத்‌ தொடைவிகற்புத்‌ தொல்புலவோர்‌ க்க 
நடையின்‌ வழுவாமை நாடிக்‌-கடல்பயந்த 
சீரார்‌ திருவீசுஞ்‌ செய்யுட்‌ ' கெழுவாயு 
மாசாயத்‌ தீரு மரில்‌. ” 

தொடையோத்து: முடிந்தது. 


உறுப்பியல்‌ முற்றிற்று. 





ந ணன்‌ அக்‌ செவல்‌. 


பி-ம்‌: * இரார்‌ திருவீகம்‌ செய்யுட்‌ கெழுவரயும்‌,. .. .. .கெழுகாண்டம்‌ 





1]. செய்யுள்‌ இயல்‌ 





செய்யுட்களின்‌ வகை 
54] [க 
செய்யுட்‌ டாமே மெய்பெற விரிப்பின்‌ 
பாவே பாவினம்‌ எனவிரண்‌ டாகும்‌. 
“£இவ்வோத்து என்ன பெயர்த்தோ?' எனின்‌, தொடை.யினானும்‌ அடி. 
யினானும்‌ செய்யுள்‌ உணர்த்திற்று ஆகலான்‌, “செய்யுள்‌ ஓத்து” என்னும்‌ 
பெயர்த்து. 


“ இவ்வோத்தினுள்‌ இச்சூத்திரம்‌ என்‌ அதலிற்றோ ?' எனின்‌, செய்யுட்களது 
பெயர்‌ வேறுபாடும்‌, அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ நூதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: செய்யுள்‌ எனப்படுவனதாம்‌, பொருள்‌ பெற விரிக்குங்‌ 
கால்‌, பாவும்‌ பாவினமும்‌ என்று இரண்டு திறத்தனவாம்‌ (என்றவாறு). 


“தாம்‌” என்பது, செய்யுட்களைச்‌ சிறப்பித்தற்குச்‌ சொல்லப்பட்டது ; ' தேவர்‌ 
தாமே தின்னினும்‌, வேம்பு கைக்கும்‌ என்றாற்‌ போலக்‌ கொள்க. அவ்வாறு 
சிறப்பிக்கவே, சொற்‌ பொருள்‌ உணர்வு வண்ணங்கள்‌ தொடர்ந்து, குற்றமின்றி 
அவை தத்தமுள்‌ தழுவும்கோள்‌ உடையவாய்‌, இன்பம்‌ பெருக்கி, அம்மை 
முதலாகிய வனப்பு அலங்காரமும்‌ செம்மையும்‌ செறிவும்‌ பெறுவுழிப்‌ பெற்று, 
இம்மை மறுமைக்கு நன்மை பயந்து, எல்லார்க்கும்‌ புலனுற நடைபெறுவது, 
“யாப்பு, பாட்டு, செய்யுள்‌” என்று சொல்லப்படுவது ஆயிற்று. எனவே, 
“செய்யுள்‌ ' எனப்‌ பெயர்‌ பெற்றும்‌, ஓசைப்‌ பொலிவு முதலாகிய உறுப்பொடு, 
புணர்ந்து, உரையும்‌ தூலும்‌ வகையும்‌ மந்திரமும்‌ முதுசொல்லும்‌ பிசியும்‌ ஆயெ 
செய்யுள்‌ அல்ல, ஈண்டு வேண்டப்படும்‌ செய்யுள்‌ என்பதூஉம்‌ சொல்லப்படும்‌ 
எனக்‌ கொள்க. 

“மெய்‌ பெற? என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, செய்யுட்கள்‌ இடத்‌ 
தினானும்‌, தொழிலினானும்‌, பொழுதினானும்‌, பிறவாற்றானும்‌ பெயர்‌ பெற்று நடப்‌ 
பனவும்‌ உள எனக்‌ கொள்க. 

அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என. இவற்றைப்‌ பாவி நடத்தலின்‌ “பர” 
என்பதூஉம்‌ காரணக்குறி ; ஒருபுடையாற்‌ பாவினோடு ஒத்த இனத்தவாய்‌ 
தடத்தலின்‌, ' பாவினம்‌” என்பதூஉம்‌ காரணக்குறி. இவற்றை  இடுகுறி ? 
எனிலும்‌ இமுக்காது. 
45] (க 
பாக்களின்‌ பெயர்‌ வேறுபாடு, 
வெண்பா ஆசிரியம்‌ கலியே வஞ்சியெனப்‌ 
பண்பாய்த்‌ அரைத்த பாநான்‌ காகும்‌. 


இஃது என்‌ நுதலிற்றோ?” எனின்‌, நிறுத்‌ 6 
பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ அதலிற்று. தீத முறையானே பாக்களறு 





-.1. நாலடி, 112, 


செய்யுளியல்‌--செய்யுட்களின்‌ வகை ந 169. 


இதன்‌ பொழிப்பு: வெண்பாவும்‌, ஆசிரியப்பாவும்‌, கலிப்பாவும்‌, வஞ்சிப்பா 
வும்‌ எனத்‌ தத்தம்‌ தன்மையால்‌ தெரிந்து சொல்லப்பட்ட பா, தான்கு வகைப்‌ 
படும்‌ ( என்றவாறு]. 

ஏகாரம்‌, எண்ணேகாசம்‌. “கலியே” என்ற வழியதால்‌, ஏகாரம்‌ ஒழிந்த 
வழி இல்லையால்‌, அஃது யாங்ஙனம்‌ எண்ணுமோ ? * எனின்‌, ஒரு வழி 
நின்றேயும்‌ ஒழிந்தவற்றைக்‌ கொள்ளும்‌. என்னை 2 

“எண்ணே காரம்‌ இடையிட்டுக்‌ கொளிலும்‌ 

எண்ணுக்குறித்‌ தியலும்‌ என்மனார்‌ புலவர்‌.” 1 
என்பது இலக்கணம்‌ ஆகலின்‌, ' நான்கு” என்றது என்னை? எண்ணேகாரத்‌ 
தால்‌ எண்ணப்பட்ட நான்கும்‌ என்பது பெறலாம்‌ அன்றோ ? * எனின்‌, ஆம்‌; 
ஆயினும்‌, அது நூல்நடை எனக்‌ கொள்க. என்னை 2 
1 “ கழிவே ஆக்கம்‌ ஒழியிசைக்‌ ளெவியென்‌ 

- தம்மூன்‌ றென்ப மன்னைச்‌ சொல்லே.” 2 

* ஓதல்‌ காவல்‌ பகைதணி வினையே 

வேந்தற்‌ குற்னுழி பொருட்பிணி பரத்தையென்‌ 

ருங்கவ்‌ வாறே அவ்வயிற்‌ பிரிவே.” 3 
எனப்‌ பிறரும்‌ சொன்னார்‌ எனக்‌ கொள்க. 

“வெண்பா ஆசிரியம்‌ கலியே வஞ்சியெனப்‌ பாதான்கு ஆகும்‌, * என்னா, 
“பண்பாய்ந்‌ துளைத்த பாநான்‌ காகும்‌,” என்று இிறப்பித்துச்‌ சொல்ல 
வேண்டியத என்னை ? எனின்‌, வெண்பா முதல்‌ வத்து ஆசிரியமாய்‌ இறுவன, 
சிறப்பின்மையால்‌, மருட்பா என்பது ஏ௮றிவித்தற்கு வேண்டப்பட்டது. 
என்னை 2 

“வெள்ளை முதலா ஆசிரியம்‌ இறுதி 
கொள்ளத்‌ தொடுப்பது மருட்பா வாகும்‌.” &ீ 
என்றாராகலின்‌. 
அவ்வாறு வருவனதாம்‌, புறநிலை வாழ்த்தும்‌, வாயுறை வாழ்த்தும்‌, செவி 
யறிவுமாஉவும்‌ என இவை. என்னை 2 
*புறதிலை வாயுறை செவியறி வு.ழாஉவெனக்‌ 
இறதிலை மூன்றும்‌ திண்ணிதிற்‌ தெரியின்‌, , 
வெண்பா இயலினும்‌ ஆசிரிய இயலினும்‌ 
பண்புற முடியும்‌ பாவின என்ப, ? 5 
என்றாராகலின்‌. 
அவை வருமாறு : 
[மருட்பா.] 
“தென்றல்‌ இடைபோழ்ந்து தேனார்‌ தறுமுல்லை 
முன்றில்‌ முகைவிரியும்‌ முத்ததீர்த்‌ தண்கோூர்க்‌ 
குன்றமர்ந்த கொல்லேற்றான்‌ திற்காப்ப என்றும்‌ 
திரா நண்பிற்‌ றேவர்‌ 
சீர்சால்‌ செல்வமொடு பொலிமதி இறந்தே. ” 
இது, “வழிபடு தெய்வம்‌ நிற்புறங்‌ காப்பப்‌ பழிதீர்‌ செல்வமொடு ஒரு காலைச்‌ 
கொருகாற்‌ இறந்து பொலிவாய்‌ !? என்றமையான்‌, புறநிலை வாழ்த்து 
மருட்பா. 6 


1 தொல்‌ சொல்‌. இடை. 40. 2 தொல்‌. சொல்‌. இடை. 4. ' 
3 இறையனார்‌. 85. 4 காக்கைபாடினியார்‌ (தொன்னூல்‌. பக்‌. 176.) 
5 தொல்‌. பொ. 473, 6 தொல்‌. பொ, 422, 


- 


யாப்பருங்கல விருத்தி க 


[மருட்பா.] 

 பலமுறையும்‌ ஓம்பப்‌ படுவன கேண்மின்‌ : 

சொலன்முறைகட்‌ * டோன்றச்‌ சுடர்மணித்தேர்‌ ஊர்ந்த 

நிலமுறையின்‌ ஆண்ட நிகரிலார்‌ மாட்டும்‌ 

சிலமுறை அல்லஅ செல்வங்கள்‌ நில்லா) 

இலங்கும்‌ எறிபடையும்‌ ஆற்றலும்‌ அன்பும்‌ ர்‌ 

கலந்ததம்‌ கல்வியும்‌ தோற்றமும்‌ ஏனைப்‌ 

பொலஞ்செய்‌ புனைகலனோ டிவ்வாற னாலும்‌ 

விலங்கிவருங்‌ கூற்றை விலக்கலும்‌ ஆகா 

தனைத்தாதல்‌ நீயிரும்‌ காண்டிர்‌ ;-தினைத்தகக்‌ 

கூறிய வெம்மொழி பிழையாது 

தெறிநீர்‌ ஒழுகிற்‌ சென்றுபயன்‌ தருமே. £ 
இது மெய்ப்பொருள்‌ சொன்னமையான்‌, வாயுறை வாழ்த்து மருட்பா. 
என்னை 2 ்‌ 


“வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின்‌, 


வேம்பும்‌ கடுவும்‌ ர போல ர . வெஞ்சொல்‌ 

தாங்குதல்‌ இன்றி. வழிநனி பயக்குமென்‌ 

றோம்படைக்‌ கிளவியின்‌ வாயுக்‌ தன்றே.” 1 
என்றாராகலின்‌. 

[மருட்பா.] 

*பல்யானை மன்னர்‌ முருங்க அமருழந்‌ த 

கொல்யானை தேரோடு கோட்டத்‌. நல்ல 

தலையாலங்‌ கானம்‌ பொலியத்‌-—தொலையாப்‌ 

படுகளம்‌ பாடுபுக்‌ காற்றிப்‌ பகைஞர்‌ 

அடுகளம்‌ வேட்டோன்‌ மருக /--அடுஇறல்‌ 

ஆளி * * நிமிர்தோள்‌ பெருவழுதி ! எஞ்ஞான்றும்‌ 

ஈரம்‌ உடையையாய்‌ என்வாய்ச்சொற் கேட்டி : 

உடைய உழவசை நெஞ்சனுங்கக்‌ கொண்டு 

வருங்கால்‌ உழவர்க்கு வேளாண்மை செய்யல்‌ ; 

மழவர்‌ இழைக்கும்‌ வரைகாண்‌ தநிதியிட்டம்‌ 7 

காட்டும்‌ அமைச்சரை ஆற்றத்‌ தெளியல்‌ ; 

அடைத்த || அரும்பொருள்‌ ஆறன்றி வெளவல்‌ ; 

ஈகைப்‌ ர ர்‌ பெரும்பொருள்‌ ஆசையாற்‌ சென்று 

பெருங்குழிசி, மன்ற மறுக அகழாதி ; என்றும்‌ 

மறப்புற மாக மதுசையார்‌ ஓம்பும்‌ 

அப்புறம்‌ ஆசைப்‌ படேற்க அறத்தால்‌ ர்‌ 7 

அவையார்‌ கொடுநாத்‌ திருத்தி நவையாக 

தட்டார்‌ குழிசி சிதையாதி ட்டார்‌ 

செவிபுதைக்கும்‌. தீய கடுஞ்சொ ற்ரிகலிபடைத்தாய்‌ !9 ர 

1 பமல்‌ டொ. 424, ல 1 

த்‌ தகம்‌ ப ப நி மணமும்‌... மம 
44] கவியுடைத்தாய்‌, 5 அடி 


$ போல்வன 


11 இனத்தைப்‌ நீ வரத்தால்‌ 





செய்யுளியல்‌... - சய்யுட்களின்‌ வகை 169 


கற்றார்க்‌ இனனாடுக்‌ கல்லார்க்‌ கடித்தொழுகிச்‌ 

செற்றார்ச்‌ செகுத்துநிற * சேர்ந்தாரை ஆக்குதி; 

அற்றம்‌ அறித்த அறிவினாய்‌ !-மற்அம்‌ 

இவையிவை நீயா ர்‌ தொழுகின்‌ திலையாப்ர்‌ 

பொருகடல்‌ ஆடை நிலமகள்‌ 

ச ஒருகுடை நீழல்‌ அஞ்சுவள்‌ மன்னே.” 

இது, * வியப்பின்‌ றி உயர்‌ ந்தோர்கண்‌ அவிந்து ஒழுகுதல்‌ கடன்‌,” என்று 
அரசற்கு உசைத்தமையான்‌, செவியறிவுறூாஉ மருட்பா எனப்படும்‌ . என்னை? 

*செவியறி தானே, 

பொங்குதல்‌ இன்றிப்‌ புரையோர்‌ தாப்பண்‌ 

அவிதல்‌ கடனெனச்‌ செவியுறுத்‌ கன்றே. 21 


என்றாராகலின்‌. 
இவை இவ்வாறே அன்றி, வெண்பாவேயாயும்‌, ட கவ்றன்ற க வசப்‌ 
பெறும்‌ ; கலியும்‌ வஞ்சியுமாய்‌ வரப்‌ பெறா.. என்னை 2 
“வழிபடு தெய்வம்‌ நிற்புறங்‌ காப்பப்‌ 
பழிதீர்‌ செல்வமொடு வழிவழி இறந்து 
பொலிமின்‌ என்னும்‌ புறநிலை வாழ்த்தே 
கலிநிலை வகையும்‌ வஞ்சியும்‌ பெருது. ' 2 
“வாயுறை வாழ்த்தே அவையடக்‌ தியலே 
செவியறி வுறாஉவென இவையும்‌ அன்ன.” 3 
என்றாராகலின்‌. 
கைக்களாயும்‌ வெண்பா முதலாக ஆசிரிய இயலான்‌ இறும்‌. என்னை? 
கைக்களை தானே வெண்பா வாகி 
ஆசிரிய இயலான்‌ முடியவும்‌ பெறுமே.” 4 


என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[மருட்பா] 
“திருநுதல்‌ வோரும்பும்‌ ; தேங்கோதை வாடும்‌; 
இருநிலம்‌ சேவடியும்‌ தோயும்‌--அரிபசந்த ட ட. அவ 


போகிதழ்‌ ரீ உண்கணும்‌ இமைக்கும்‌ ; 
ஆகும்‌ மற்றிவள்‌ அகலிடத்‌ தணங்கே.” 5 
எனவும்‌, 
[மருட்பா.] 
* நிழன்மணி. நின்றிமைக்கும்‌ நீளார மார்பின்‌ 
அழன்மணி நாகத்‌ தணையான்‌-—சுழன்மணிசூழ்‌ 
பொன்னகரம்‌ போகிய 7 பூம்பனிச்சை நன்னீர்‌ 3 
இளந்தளிர்‌ மாவனுக்கும்‌ மேனி-—விளங்கும்‌ 


1 ட தட டட ட்ட ப தத 
1 தொல்‌. பொ. 426. 2 தொல்‌ பொ. 422. 3 சொல்‌. பொ. . த்‌ 
ந புறப்‌. வெண்‌. கை 1ணைழ3.. பர 438. 4 தொல்‌பொ, 481, 


பிம்‌. * செலுத்துநிற்‌ ர்‌ வீயா 1 நிலையாம்‌. $ சேமிதழ்‌ ஏ போகு 


170 oi யாப்பருங்கல விருத்தி 


தளிமலர்‌ நன அதல்‌ * அரிவை 
அளிமதி யிஃதோ ர்‌ அகலஓமென்‌ உயிரே. * 
எனவும்‌ கொள்க. 
கைக்கினையும்‌ வெண்பா முதலாய்‌ ஆசிரியம்‌ ஈரும்‌ வரும்‌ வழி, ஆசிரிய 
அடி இரண்டேயாய்‌, அவற்றுள்‌ ஈற்றடி நாற்சீராய்‌, ஈற்றயலடி முச்சீராய்‌ 
ரர லோ 


வருவது எனக்‌ கொள்க. என்ன? 
“ இருதலைக்‌ காமம்‌ இன்றிக்‌ கைக்களை 
ஒருதலைக்‌ காம மாகக்‌ கூறிய 
இலக்கண மரபின்‌ இயல்புற நாட்டி 
அதர்ப்பட மொழிந்தனர்‌ புலவர்‌ அஅவே 
பெறுதி வெண்பா உரித்தாய்‌ மற்றதன்‌ 
இறுதி எழுசீர்‌ ஆசிரி யம்மே. * 
“வெண்பா ஆசிரி யத்தாய்‌ மற்றதன்‌ 
இறுதி எழுசீர்‌ ஆசிரி யம்மே. ” 
கைக்களை மருட்பா வாகி வருகால்‌ 
ஆசிரியம்‌ வருவ தாயின்‌ மேவா 
மூச்சர்‌ எருத்திற்‌ றா முடிவடி 
எச்சி ரானும்‌ ஏகாரம்‌ இறுமே.” 
என்ப கடியநன்னீயார்‌ ர செய்த கைக்கிளைச்‌ சூத்திரம்‌ ஆகலின்‌. 


“புறநிலை வாயுறை செவியறி வவையடக்கு 
எனவிவை வஞ்சி கலியவற்‌ றியலா. * 
அவற்றுள்‌, 
இடையிரு செய்யுளும்‌ கைக்கிளா பாட்டும்‌ 
கடையெழு சீரிரண்‌ டகவியும்‌ வருமே.” 
என்றார்‌ நல்லாறனார்‌. 
[தாவு கொச்சகம்‌.] 
*வேதவாய்‌ மேன்மகனும்‌ வேந்தன்‌ மடமகளும்‌ 
தீதியாற்‌ சேர நிகழ்ந்த நெடுங்குலம்போல்‌ 
ஆதிசால்‌ பாவும்‌ அரசர்‌ வியன்பாவும்‌ 
ஓதியவா றொன்ற மருட்பாவாய்‌ ஓங்கிற்றே,? 1 
எனவும்‌, 
[கட்டைக்‌ கலித்துறை.] 
“பண்பார்‌ புறநிலை பாங்குடைக்‌ கைக்கே வாயுறை வாழ்த்‌ 
தொண்பாச்‌ செவியறி வென்றிப்‌ பொருண்மிசை ஊனமில்லா 
வெண்பா முதல்வர்‌ தகவல்பின்‌ னாக விளையுமென்றால்‌ 
வண்பால்‌ மொழிமட வாய்‌! மருட்‌ பாவெனும்‌ ப்ப வது 


எனவும்‌ இவற்றை விரித்துரைத்துக்கொள்க. 





யய 


1 யா. வி. உரைமேற்‌, 2 யா. கா. 36. 
பி-ம்‌- * நன்னுதல்‌ * யாசோ 1 கடிய நன்னியார்‌ 
்‌ பி-ம்‌ & கடிய நன்னியார்‌ 4 சமலை மருட்பா 3 வியநிலை மருட்பா. ' 


த செய்யுளியல்‌ செய்யுட்களின்‌ வகை 171 


* சங்கை யமுனைகளது சங்கமம்‌ போலவும்‌, சங்கர நாராயணரது சட்டகக்‌ 
கல்வியே போலவும்‌ வெண்பாவும்‌ ஆசிரியமுமாய்‌ விராய்ப்‌ புறநிலை வாழ்‌, 
முதலாகிய பொருள்கண்மேல்‌ யாப்புற்று மருட்சியுடைத்தாகப்‌ பாலி நடத்‌ 
தலின்‌, ' மருட்பா? என்று வழங்கப்படும்‌,” என்பாரும்‌ உளர்‌. 

இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, வெண்பாவும்‌ ஆசிரியப்பாவும்‌ ஒத்து வருவன 
வற்றைச்‌ “சம மருட்பா?* என்னும்‌, ஒவ்வாது வருவனவற்றை “வியன்‌ 
மருட்பா ர்‌ என்றும்‌ பெயரிட்டு வழங்குவர்‌. 

அவை கூட்டி வழங்குமாறு: புறநிலை வாழ்த்துச்‌ சம மருட்பா, புறநிலை 
வாழ்த்து வியன்‌ மருட்பா, வாயுறை வாழ்த்துச்‌ சம மருட்பா, வாயுறை 
வாழ்த்து வியன்‌ மருட்பா, செவியறிவுறூஉச்‌ சம மருட்பா, செவியறிவுமாஉ 
வியன்‌ மருட்பா, கைக்கெச்‌ சம மருட்பா, கைக்களை வியன்‌ மருட்பா எனக்‌ 
கொள்க. 

வரலாறு : 

[மருட்பா./ 
“கண்ணுதலான்‌ காப்பக்‌ கடல்மேனி மால்காப்ப 
எண்ணிருந்தோள்‌ ஏர்‌. நகையாள்‌ தான்காப்ப--மண்ணியதாற்‌ 7 
சென்னியர்‌ புகமுத்‌ தேவன்‌ 9 
மன்னுக நாளும்‌ மண்மிசைச்‌ சறந்தே. ? || 1 
என்பது புறநிலை வாழத்துச்‌ சம மருட்பா. 
“தென்ற லிடைபோழ்ந்‌அ '2 என்பது, புறநிலை வாழ்த்து வியன்‌ /௨ருட்பா. 
[மருட்பா.] 
“நில்லாது செல்வம்‌ ; நிலவார்‌ உடம்படைந்தார்‌ ; 
செல்லார்‌ ஒருங்கென்று சிந்தித்து நல்ல 
அருளறம்‌ புரிகுவி ராயின்‌ 
இருளறு சிவகதி எய்தலோ எளிதே. * 
இது வாயுறை வாழ்த்துச்‌ சம மருட்பா. 
£ பலமுறையும்‌ ஓம்பப்‌ படுவன கேண்மின்‌ :23 
என்பது, வாயுறை வாழ்த்து வியன்‌ மருட்பா. 
[மருட்பா.] 3 
“ இருமூன்‌ றில்‌ ஒன்றுகொண்‌ டேதம்‌ கடிந்து 
பெருநீர்மை யார்கொடர்ச்சி பேணி- இருநிலம்‌ 
காப்பா யாகுமதி கடனென 
மாப்பெருந்‌ தானை மன்னர்‌ ஏறே!” 
இத செவியறிவுறூஉச்‌ சம மருட்பா. 
“பல்யானை மன்னர்‌?” 4 
என்பது, செவியறிவுறூஉ வியன்‌ மருட்பா. 
“திருநுதல்‌ வோரும்பும்‌ ” ச 


என்ப, கைக்களைச்‌ சம மருட்பா. 





pp கோட 
1 பெரும்‌ பொருள்‌ விளக்கம்‌. 2 யா. வி. பக்‌.. 167, ஐ ட £ 
கயா. வி. பக்‌. 168, 5. யா. வி. பக்‌ 169. யா. வி. பக்‌, 168 
பப்லு சமநி மருட்பா 1 வியநிலை மருட்பா ர ப ண்ணியனுல்‌ க ல 
ர மண்மிசை யானே, ஸூ ்‌ னூல்‌ ஏ களிக்கும்‌ செல்வனீ 








172 3 யுரப்பருங்கல விருத்தி 


“ நிழன்மணி நின்றிமைக்கும்‌ ” 1 
என்பது, கைக்ளெ வியன்‌ மருட்பா. 


பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
“வெண்பா, ஆசிரியம்‌, கலியே, வஞ்சி? என இவற்றை இடுகுறியானும்‌ 
காரணக்குறியானும்‌ வழங்குப. 
 காரணக்குறியான்‌ வழங்குமாறு : 
[வெண்பா./ 
வேற்று வண்ணம்‌ விசவாஅ தூய்மை பெற்ற வெள்ளை வண்ணம்‌ எல்லா 
வண்ணத்அள்ளும்‌ சறப்புடைத்து. அவ்வாறே, வேற்றுத்‌ தளையும்‌ அடியும்‌ 
விரவாது காய்மை பெற்று எல்லாப்‌ பாவினுள்ளும்‌ சிறப்புடைத்து ஆகலின்‌, 
வெள்ளை? என்பது காரணக்குறி ; திருவே போலச்‌ இறெப்புடையானைத்‌ “ திரு” 
என்றாற்போலக்‌ கொள்க. 
[ ஆசிரியப்பா. ] 
சிரினானும்‌ பொருளினானும்‌ ஓசையினானும்‌ ஆய அண்மையைத்‌ தன்கண்‌ 
நிறுவிற்றாகலானும்‌, புறநிலை வாழ்த்து முதலாகிய பொருள்களை ஆசிரியனே 
போல நின்று அறிவிக்கும்‌ ஆகலானும்‌, “ஆசிரியம்‌” என்பதும்‌ காரணக்குதி, 
“ஆசு” எனினும்‌, “சிறிது” எனினும்‌, * நுண்ணித ” எனினும்‌ ஓக்கும்‌. 
[கலிப்பா.] 
சர்‌, பொருள்‌, இசைகளால்‌ எழுச்சியும்‌, பொலிவும்‌, கடுப்பும்‌ உடையைத்‌ 
தாகலின்‌, “கலி? என்பதும்‌ காரணக்குறி, 
“கலித்தல்‌ கன்றல்‌' கஞறல்‌ பம்மல்‌ 
எழுச்சியும்‌ பொலிவும்‌ எய்தும்‌ என்ப. ? 
எனவும்‌, 
“கம்பலை சும்மை அழுங்கல்‌ கலிழுழக்‌ 
கென்றிவை எல்லாம்‌ அரவப்‌ பெயரே.” 
[வஞ்சிப்பா.] 
றளும்‌ சித்தும்‌ அல்லாத அடிகளை எல்லாம்‌ வஞ்சித்து வருதலானும்‌, 
புறநிலை வாழ்த்தும்‌ வாயுறை வாழ்த்தும்‌ அவையடக்கியலும்‌ செவியறவுறாஉம்‌ 
என்றிப்பொருள்களை வஞ்சித்து வருதலானும்‌, வஞ்சி என்னும்‌ இழமே 
போலும்‌ வனப்பும்‌ ஏற்புடைத்தாகலானும்‌, “வஞ்சி? என்பதும்‌ சாரணக்குறி. 


எனவும்‌, சொன்னாராகலின்‌. 


இவை எல்லாம்‌ ஒருபுடை ஓப்பினாற்‌ பெயர்‌ சென்றன எனக்‌ கொள்க. 
ஒன்னுக்கு ஒன்று சிறப்புடைமையின்‌, “வெண்பா, ஆசிரியம்‌, கலி, வஞ்சி? என்று 
இம்முை ஐயே பாத்படுத்து உடைத்தார்‌ எனக்‌ கொள்க. . “வெள்ளை ' என்றும்‌, 
“பா? என்றும்‌ நின்று, “வெண்பா ? என்று முடிந்தது எனல்‌ கொள்க. 
விதி வணிகர்‌, சூத்திரர்‌ என்னும்‌ சாதிமேல்‌ சார்த்தி வழங்கு 
ரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. ்‌ 
*வெண்பா முதலாம்‌ நால்வகைப்‌ பாவும்‌ 
எஞ்சா நாற்பால்‌ வருணக்‌ குரிய.” 2 
“பாவினத்‌ தியற்கையும்‌ அதனோ ரற்றே, ? 3 


என்றார்‌ வாய்ப்பியம்‌ உடையார்‌ ஆகலின்‌. 


யர்‌, வி. பக்‌. 169. 2-3. யா. வி. 90, 95. உரைமேற, 





ன்‌ - செய்யுளியல்‌ சய்யுட்களின்‌ வகை 173 i 

ர நத அவர்‌ 1, 
வெண்பாவினை £ வன்பா? என்றும்‌, ஆசிரியப்பாவினை மென்பா ” என்றும்‌, 

கலிப்பாவினை : முசற்கை? என்னும்‌ வழங்குப. ர 


[நேரிசை வெண்பா./ 
“வெண்பா முதலாக வேதியர்‌ ஆதியா 


மண்பால்‌ வகுத்த வருணமாம்‌ ;-—ஒண்பா 

இனங்கட்கும்‌. இவ்வாறே என்றுரைப்பர்‌ தொன்னூல்‌ 

மனந்தட்பக்‌ கற்றோர்‌ மகிழ்ந்து.” 1 
இதனை விரித்துசைத்துக்‌ கொள்க. 


இன்னும்‌, “ வெண்பா, ஆசிரியம்‌, கலி, வஞ்சி” என்னும்‌ திடக்கைக்கு. ஒரு 
சார்‌ ஆசிரியர்‌ உரைக்குமானு : & 


தாற்சிரடியான்‌ நடைபெறுதலும்‌, வேற்றுப்பாவினால்‌ இறாமையும்‌, எல்லாம்‌. 
பொருண்மேலும்‌ சொல்லப்படுதலும்‌ என்று இவ்வாற்றால்‌ ஆசிரியத்தோடு 
ஓத்தலும்‌, உயர்ந்த ஓசைத்தாகலும்‌, உத்தம சாதி ஆகலும்‌, வேற்றுத்‌ தளையும்‌ 
வேற்றுப்பாவும்‌ விரவாமையும்‌, என்னும்‌ மிகுதிக்குணம்‌ உடைமை தேக்கு, 
வெண்பா ஆசிரியப்பாவின்‌ முன்‌ வைக்கப்பட்டது. 


அளவடியால்‌ நடைபெறுதலும்‌, தனது நடையால்‌ தான்‌ இனிது இறுகலும்‌, 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ தன்கண்ணே அடக்கலும்‌, ஒருவாத பொருளிற்‌ 
நுதலும்‌ என்னும்‌ ஒருபுடையால்‌ வெண்பாவோடு ஓத்தலும்‌, அகவிய ஓளசைத்‌ 
தாகலும்‌, அரசர்‌ குலத்தினதாகலும்‌, வேற்றுத்தளையும்‌ அடியும்‌ விரவி 
வருதலும்‌ என்னும்‌ வேறுபாடு உடைமை நோக்கி வெண்பாவின்‌ பின்‌ வைக்கப்‌ 
பட்டது ஆசிரியப்பா. 


நேரடியால்‌ நிலைபெறுதலும்‌, அயலடியும்‌ அயற்றனையும்‌ விரவி வருதலும்‌, 
இவ்வாற்றான்‌ ஆசிரியத்தோடு ஓத்தலும்‌, அயற்பாவினால்‌ இறுதலும்‌, புறநிலை 
வாழ்த்து முதலிய பொருள்கண்மேற்‌ புகாமையும்‌, வணிகர்‌ குலத்தினதா கலும்‌, 
அன ஓசைத்தாகலும்‌, தோக்‌கி ஆசிரியத்தின்‌ பின்‌ வைக்கப்பட்டது 
கலிப்பா. 


புறநிலை வாழ்த்து முதலிய பொருள்கண்மேற்‌ புகாமையும்‌, அயற்றனையும்‌ 
அயலடியும்‌ விரவி வருதலும்‌, அயற்பாவினால்‌ இறுதலும்‌ என்றிவற்றுற்‌ கலிப்‌ 
பாவினோடு ஒத்தலும்‌, நாற்சரடியால்‌ வாராமையும்‌, சூத்திர குலத்தினதாகலும்‌, 
தூங்கல்‌ ஓசைத்தாகலும்‌, அகப்பொருண்மேல்‌ அருகியன்‌ றி வாராமையும்‌ 
நோக்கிக்‌ கலிப்பாவின்‌ பின்‌ வஞ்சிப்பா வைக்கப்பட்டஅ. 


அல்லதூஉம்‌, எடுத்துக்கொண்ட இனவெழுத்து இரண்டாமடி முதற்கட்‌ 
பெற்றும்‌, இடையிட்டெதுகை பெற்றும்‌, பெறாதும்‌ வந்தன ஒருசார்‌ ஈரடி 
வஞ்சிப்பா இரண்டடியை உடன்‌ கூட்டி இடையறாமை அசைத்து உச்சரிப்ப 
எழுத்தும்‌ எதுகையும்‌ பெற்றும்‌ பெறுதும்‌ வத்த ' ஒலித்தொடர்ச்சியால்‌ 
கலிப்பா அடியாய்க்‌ கை கலத்தலும்‌, அனுவும்‌ அடி.யெதகையும்‌ ' பொழிப்‌ 
பெதுகையும்‌ பெற்றும்‌ பெறாதும்‌ வந்த கலிப்பா அடியினைக்‌ கண்டித்து இரண்‌ 
டாக்இக்‌ கால இடையிடும்‌ கடைபற்றியது காகூவும்பட உச்சரிப்பத்‌ த 
ஓசை வழுவித்‌ தங்கல்‌ ஓசைத்தாய்‌ வஞ்சித்தலும்‌ * உடைத்தென்று கலியும்‌ 
வஞ்சியும்‌ ஒருங்கு வைக்கப்பட்டன என்ப. . அவர்‌ காட்டும்‌ உதாரணம்‌: 


்‌ தாழிரும்‌ பிணர்த்தடக்கைத்‌ தண்கவுள்‌ இழிகடாத்துக்‌ 
காழ்வரக்‌ கதம்பேணாக்‌ கடுஞ்னெத்அக்‌ களித்தெருத்தின்‌. ! 2 
எனவும்‌, 


1 யா. லி. 95, உரைமேற்‌. 2. யா. வி. 31, 98, 95 உரைமேற்‌. + > 
பி-ம்‌- * தூங்கலிசை வஞ்சீயாகலும்‌, . 3 


174 யாப்பருங்கல விருத்தி 


 ஓங்குதிரை வியன்பசப்பின்‌ ஓலிஞுத்தீர்‌ வரம்பாகத்‌ 
தேன்தூங்கும்‌ உயர்சிமய மலைதாறிய வியன்ஞாலத்து ' 1 
எனவும்‌ கொள்க. பிறவும்‌ அன்ன. 
[நேரிசை வெண்பா../ 
“ அறமுதனான்‌ கென்றும்‌ அகமுதனான்‌ கென்றும்‌ 
திறனமைத்த செம்மைப்‌ பொருண்மேல்‌--ரூறைவின்‌ நிச்‌ 
செய்யப்‌ படுதலாற்‌ செய்யுள்‌ ; செயிர்தீரப்‌ 
பையத்தாம்‌ பாவுதலாற்‌ பா.” 
இதனை பிரித்துசைத்துக்‌ கொள்க, 


56] பாவினங்களின்‌ பெயரும்‌ வழங்கும்‌ முறையும்‌. [௩ 


தாழிசை அறையே விருத்தம்‌ என்றிவை 
பாவினம்‌ பாவொரு பாற்பட்‌ டியலும்‌. 


“இஃது என்‌ அதலிற்றோ ?' எனின்‌, நிறுத்த முறையானே பாவினங்களது 
பெயர்‌ வேறுபாடும்‌, அவற்றை வழங்கும்‌ முறைமையும்‌ உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 

இதன்‌ பொழிப்புரை தாழிசையும்‌ துறையும்‌ விருத்தமும்‌ என்றிம்‌ மூன்றும்‌ 
“பாவினம்‌? எனப்படும்‌. இவை பாவினோடும்‌ கூடிப்‌ பெயர்‌ பெற்று நடக்கும்‌ 
(என்றவாறு). 

பாவினோடும்‌ கூடி வழங்குமாறு : வெண்டாழிசை, வெண்டுறை, வெளி 
விருத்தம்‌ எனவும்‌; ஆசிரியத்தாழிசை, ஆசிரியத்தறை, ஆசீரியவீருத்தம்‌ 
எனவும்‌; கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்தம்‌ எனவும்‌) வஞ்சித்‌ 
தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சிவிருத்தம்‌ எனவும்‌ இவ்வாறு வழங்கப்படும்‌. 
இவற்றுக்குச்‌ செய்யுள்‌, போக்கித்‌ தத்தம்‌ இலக்கணச்‌ குத்திரத்துள்ளே 
காட்டுதும்‌. 


பிறரும்‌ பாவினங்கட்கு இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 


“வெண்பா விருத்தம்‌ அறையொடு தாழிசை 
என்றிம்‌ முறையின்‌ எண்ணிய மும்மையும்‌ 
தத்தம்‌ பெயரால்‌ தழுவும்‌ பெயரே. ” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 1 வல்‌ i 


“பாவே தாழிசை அறையே விருத்தமென 
நால்வகைப்‌ பாவும்‌ நானான்‌ காகும்‌.” 

என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
*வெண்பாத்‌ தாழிசை வெண்டுறை விருத்தமென்‌ 
றித்நான்‌ கல்ல முத்நான்‌ கென்ப. ” 

என்றார்‌ அவிதயனார்‌. 
“ஒத்தா மிசைதுறை விருத்தம்‌ எனப்பெயர்‌ 
வைத்தார்‌ பாவினம்‌ என்ன வகுத்தே. ? 

என்றார்‌ மயேச்சுரர்‌. 


1. பத்துப்‌: மதுரைக்‌, 1-4, 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 175 


ஒருபுடையால்‌ தத்தம்‌ பாவினோடு ஒத்த தாழத்தா ல்‌ இசைத்தலா, னும்‌, 
ஓத்த பொருண்மேற்‌ பெரும்பான்மையும்‌ மூன்றாய்த்‌ தாழ்ந்திசைத்தலானும்‌, 
தாழிசை என்பதூஉம்‌ காரணக்குறி. . 

ஒருபுடையால்‌ தத்தம்‌ பாவிற்குத்‌ அறை போன்று தெறிப்பாடு உடைத்‌ 
தாய்க்‌ ெத்தலானும்‌, எல்லாத்‌ துறைமேலும்‌ இனிது தடத்தலானும்‌, அழை 
என்பதூஉம்‌ காசணக்குறி. 

ஒருபுடையால்‌ தத்தம்‌ பாவினோடு ஓத்த ஓழுக்கத்தாகலானும்‌, எல்லா 
அடியும்‌ ஓத்து நடத்தலாலும்‌, புமாணம்‌ முதலாகிய விருத்தம்‌ உசைத்தலானும்‌, 
“விருத்தம்‌?” என்பதுஉம்‌ காரணக்குறி. இது வடமொழித்திரிசொல்‌ எனக்‌ 
கொள்க. 


இவை ஒருபுடை ஒப்புமை வரலாற்று முறையாற்‌ பெயர்‌ பெற்றன எனக்‌ 
கொள்க. 
பாவினங்களை “விருத்தம்‌, அறை, தாழிசை “என்று காக்கை பாடினியார்‌ 
வைத்த முறையானே வையாஅ, “ தாழிசை, துறை, விருத்தம்‌” என்னு தமது 
மதம்‌ படுத்தும்‌ முறை பிறழச்‌ சொன்னால்லர்‌ இத்தூலுடையார்‌ ; சிறுகாக்கை 
பாடினியார்‌ முதலாகிய ஒருசார்‌ ஆசிரியர்‌ வைத்த முறைபற்றிச்‌ சொன்னாரா 
கலின்‌, குற்றம்‌ இல்லை என்று கொள்க. 
[நேரிசை வெண்பா. ] 
“விருத்தம்‌ வியன்னுறை தாழிசையென்‌ றோதா 
தொருத்திறுதி யாதியா ஓத உரைப்பிற்‌ 
சிறுகாக்கை பாடினியார்‌ செப்பக்கேட்‌ டஃது 
மறுத்தாரே வண்மையால்‌ வைத்து.” 
“பண்ணும்‌ திறமும்போற்‌ பாவும்‌ இனமுமாம்‌ ; 
வண்ண விகற்ப வகைமையால்‌--பண்மேல்‌ 
இிறம்விளரிக்‌ கில்லதுபோற்‌ செப்பல்‌ அகவல்‌ 
இசைமருட்கும்‌ இல்லை இனம்‌.” 
இதனை விரித்துரைத்துக்‌ கொள்க. 
57] [௪ 
[வெண்பா.] 
செப்பல்‌ இசையன வெண்பா; மற்றவை 
அத்தடி சிந்தடி ஆகனும்‌, அவ்வடி 
அந்தம்‌ அசைச்சீர்‌ ஆகலும்‌ பெறுமே. 
இஃது என்‌ அதலிற்றோ ” எனின்‌, அதிகாரம்‌ பாரித்த பாக்களுள்‌ திறுத்த 
முறையானே “வெண்பா? ஆமாறு பொதுவகையால்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொருள்‌ : செப்பல்‌ இசையன -வெண்பா--செப்பல்‌: ஓசையைத்‌ 
தனக்கு ஓசையாக உடைய ஐந்து வெண்பாவும்‌; மற்றவை அந்தடி இத்தடி. 
ஆகலும்‌ அவ்வடி அந்தம்‌ அசைச்சீர்‌ ஆகலும்‌ பெறுமே--அவ்வெண்பாக்கள்‌ 
ஈற்றடி ச்சீராயும்‌, அவ்வீற்றடியின்‌ இறுதி அசைச்சீராயும்‌ 2ர்ச்சீர்‌ 
ஆதியும்‌ நிற்கப்‌ பெறும்‌ (என்றவாறு). 
*அசைச்சர்‌ ஆகலும்‌ பெறும்‌” என்ற வம்மையால்‌, “சீர்ச்சீர்‌ ஆகலும்‌ 
பெறும்‌,” என்று சொல்லப்பட்டது. 
“அந்தடி இத்தடியாகெ: அடி” என்னாது, “ஆகனும்‌” என்ற உம்மை 
விதப்பினால்‌, ஆண்டு அசைச்சீராய்‌ வருகின்றுழி, தனிக்குறில்‌ நேரசையும்‌ 
தெடிலுடைய திசையசையும்‌ வருதல்‌ இறப்பில்லை. அல்லது சர்ச்சோய்‌ 


176 யாப்பருங்கல விருத்தி 
வருநின்றுழி, ஆண்டு இயற்சீரன்றி வாசா. அவைதம்முள்‌ நேர்நேர்‌ ஆகிய 
சீரும்‌ நிரைநேர்‌ ஆகிய சீரும்‌ அன்றி வாசா. அவைதாம்‌ உகர ஈறாய்‌ அன்றி 
வாரா. அவற்றுட்‌ குற்றியலுகரம்‌ ஈறாய்‌ வருவது சிறப்புடைத்து. முறத்றியனு 
கரம்‌ ஈறாய்‌ வரினும்‌ பெரியதோர்‌ சிறப்பில. அவைதாம்‌ அருதியன்றி வாரா 
எனக்‌ கொள்க. அவற்றிற்கு உதாரணம்‌, “காசு, பிறப்பு ? என வரும்‌. வெண் 
பாவின்‌ இறுதிச்‌ சீர்க்கு உகரம்‌ ஈறாக வேறு உதாரணம்‌. காட்டி, அலகிட்டி 
ஓசையூட்டும்பொழுஅ பிற வாய்பாட்டான்‌. ஓசையூட்டல்‌. ஆகாது ஆசவின்‌, 
எனக்‌ கொள்க. அவ்வாறு ஓசையூட்மொது : 
[குறள்‌ வெண்பா] 
“கொல்லா நலத்தது நோன்மை; பீ.றர்தீமை 
சொல்லா நலத்தது சால்பு. 1 
என்பதனை அலகஃட்டு, 
“தேமா கருவிளம்‌ தேமா புளிமாங்காய்‌ 
தேமா கருவிளம்‌ காசு,” 
எனவும, 
[குறள்‌ வெண்பா 
ப | “அகர முதல எழுத்தெல்லாம்‌ ; ஆதி 
3] பகவன்‌ முதற்றே. உலகு.” 2 
என்பதனை அலகிட்டு, 
“புளிமா புளிமா புளிமாங்காய்‌ தேமா 
புளிமா புளிமா பிறப்பு.” 
எனவும்‌ இவ்வாற்றால்‌ ஓசையுண்டவாறு கண்டுகொள்க. 
பிறவும்‌ இவ்வாறே ஓசையூட்டிக்‌ கண்டுகொள்க. 
அசைச்சரீர்க்கு உதாரணம்‌, “நாள்‌, மலர்‌” என வரும்‌. 
அவ்வாற்றால்‌ ஓசையதூட்டமொனறு : 
[குறள்‌ வெண்பா] 
இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌, தன்கேளிர்‌ 
துன்பம்‌ துடைத்தான்றும்‌ தாண்‌. 3 
என்பதனை அலதிட்டு, ்‌ ள்‌ 
“தேமா புளிமா கருவிளங்காய்‌ தேமாங்காய்‌ 
தேமா புளிமாங்காய்‌ நாள்‌. 
எனவும்‌, ச்‌ தண்ட 
[குறள்‌ வெண்பா] 
1) “குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ தன்கை த்தொன்‌ . 
| றுண்டாகச்‌ செய்வான்‌ வினை. 4 நப 2192 ல 
என்பதனை அலதிட்டு, ன்‌ |? ட்‌ 
“தேமாங்காய்‌ தேமாங்காய்‌ தேமாங்காய்‌ தேமாங்காய்‌ க 
தேமாங்காய்‌ தேமா மலர்‌. 
எனவும்‌ வெண்பா ஓரசைச்சீர்‌ இறுதி ஓசையண்டவா௮ கண்டு கொள்க. 





1. குறள்‌. 984. ன்‌ 2 குறள்‌. i. தம்‌ குறள்‌. 615. 4 குறள்‌. 785 ்‌ ன த 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ ர்ச்‌. 


இவ்வாறே பிற வெண்பாக்களையும்‌ ஓசையூட்டிச்‌ செப்பலோசை வழுவாமற்‌ 
கண்டுகொள்க, 


“செப்பல்‌ இசையன தண்ட அவை அத்தடி. சத்தி லட்‌ அவ்வடி. 
அந்தம்‌ அசைச்சீர்‌ ஆகனும்‌ பெறுமே” என்னாஅ, “மற்று” என்னு மிகுத்துச்‌ 
சொல்ல வேண்டியது. என்னை 2 


ஏந்திசைச்‌ செப்பலும்‌, தூங்கசைச்‌' செப்பலும்‌, ஒழுசைச்‌ செப்பு 
என்று மூன்று வகைப்படும்‌ செப்பலோசை என்பது அறிவித்தற்கு ஒரு 
தோற்றம்‌ உணர்த்தியதாம்‌. | 
பிறரும்‌ வெண்பாவிற்கு ஓசையும்‌ ஈறும்‌ இவ்வாறே கூறினார்‌. என்னை 7 
“செப்பல்‌ ஓசை வெண்பா வாகும்‌.” 
என்றார்‌ சங்கயாப்பு உடையார்‌. 
“ அகவல்‌ என்ப 
தாசிரிய யம்மே. 1 
“அதாஅன்‌ றென்ப வெண்பா யாப்பே.? 2 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
இறத்துயர்‌ செப்பல்‌ இசையன வாக, 
அறைத்த உறுப்பின்‌ அகறல்‌ இன்றி, 
விளங்கிக்‌ கடப்பது வெண்பா வாகும்‌, * 
சன ஓசை கூறி, 


“சந்தடி யானே இறுதலும்‌, அவ்வி. 
அந்தம்‌ அசைச்சீர்‌ வருதலும்‌, யாப்புற 
வந்தது வெள்ளை வழக்கியல்‌ தானே... 
என்று ஈறு சொன்னார்‌ காக்கைபாடினியார்‌. 
“ஏந்திசைச்‌. செப்பல்‌ இசையன வாகி 
வேண்டிய உறுப்பின்‌ வெண்பா வாகும்‌.” 
என்று ஓசை கூறி, ்‌ 
“முச்சிர்‌ அடியான்‌ இறுதலும்‌, தேர்நியை 
அச்சீர்‌ இயல்பின்‌ அசையின்‌ இஅதியாம்‌ / 
என்று ஈறு சொன்னார்‌ அவிநயனார்‌. 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
“வெண்பா அகவல்‌ கலிப்பா -அளவடி ; வஞ்சியென்னும்‌ 
ஓண்பா அடிகுறள்‌ சிந்தென்‌: அரைப்ப ;: ஒலிமுறையே 
திண்பா மலிசெப்பல்‌ சீர்சால்‌ அகவல்சென்‌ ரோங்குஅள்ளல்‌ 
தண்பா அமைத்த நலமிகு நூல்கள்‌ தறுதலே ! 3 
எனவும்‌, ட்ட re 
“நேரிசை இன்னிசை போல நடந்தடி மூன்றின்வந்தால்‌' 
நேரிசை இன்னிசைச்‌ இந்திய லாகும்‌; நிகரில்வெள்ளைக்‌ 
கோசசைச்‌ சீரும்‌ ஒளிசேர்‌ பிறப்பும்‌்ஓண்‌ காகம்‌இற்ற 
சீருடைச்‌ சிந்தடி யேமுடி வாமென்று தல்‌ கடத 
எனவும்‌ இவற்றை விரித்து. உரைத்‌ அக்கொள்க. 
இணய ட ட பகடு 5 10 அடிக அலல ட ல ட்ட ப தட்ப ட கல அதத டட இ 
1, 2. தொல்‌. பொ, 898-054. - 9,4.யா,கா. 22, 26. 


பி-ம்‌: * வெண்பா யாப்பே. 1 அசையின இறினும்‌. 


Yap.—12 


322 72 யாப்பருங்கல விருத்தி 


[கட்டனைக்‌ கலித்துறை] 
“மாவாழ்‌ புலிவாழ்‌ சுரமுள வாக மணியிறுவாய்‌ 
ஓவா தளபெடுத்‌ அஉவும்‌ கெழுஉவும்‌, 7 உதாரணமாய்‌ 
நாவாழ்‌ பெரும்புகழ்‌ நற்றத்தர்‌ யாப்பில்‌ நடந்தஅபோல்‌ 
தேய்வாம்‌ உகரம்வற்‌ தாலியற்‌ சீரிங்குச்‌ செப்பியதே. 

இதன்‌ கருத்தாவது,  மாவாழ்சுரம்‌?, £ புலிவாழ்சுரம்‌ என்னும்‌ இரண்டு 
வஞ்சியுரிச்‌சரும்‌ உளவாக வைத்து, ஒரு பயன்‌ தோக்கித்‌ “ அஉமணி, கெழுஉ 
மணி? என்றளபெடையாக தேர்நடுவாகிய வஞ்சியுரிச்சீர்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌ 
தற்றத்தனாரும்‌ வாய்ப்பியனாரும்‌. அதுபோல, இத்நூலுடையாரும்‌ வெண்பா 
இறுதிச்‌சீருக்கு வேறு உதாரண வாய்பாட்டால்‌ ஓசையூட்டுதற்பொருட்டாக, 
குற்றியலுகரம்‌ ஈறாகிய “காசு, பிறப்பு” என்னும்‌ வாய்ப்பாட்டான்‌ நேரீற்று 
இயற்ருக்கு வேறு உதாரணம்‌ எடுத்தோதினார்‌ என்றவாறு. 

“அஃதே எனில்‌, “காசு, பிறப்பு? என்னும்‌ இரண்டு சீருமே கொண்டு 
தேமா, புளிமா? என்னும்‌ இரண்டு சீரும்‌ களையாமோ ?” எனின்‌, ஆற்றன்று ; 
வெண்பா இறுதி ஓசைடூட்டல்‌ வேண்டிக்‌ காட்டின காசு பிறப்புக்களே அமைய 
வைத்துப்‌ பேர்த்தும்‌ “தேமா, புளிமா” என்னும்‌ இரண்டு சீரும்‌ காட்டிய 
தாவது, காசு பிறப்பும்‌ குற்றியலுகர ஈறாய்‌ ஓசை சுருங்கி ஈற்றின்கண்‌ நிற்கும்‌ 
வழி அல்லாதவழி ஏந்திசைச்‌ செப்பலோசை பூண்டு நில்லாத “தேமா, 

ளிமா? என்னும்‌ இரண்டு நெட்டெழுத்திறுதி அவ்வேற்திசைச்‌ செப்ப 
லாசையைத்‌ தழுவி நிற்குமாகலின்‌, அற்தட்ப ஆராய்ச்சி வகையினால்‌ 
அவையும்‌ ஓதினாராதலின்‌, “கூறியது கூறல்‌” என்னும்‌ குற்றமாகாது. 
என்னை 2 
“கூறியது கூறினும்‌ குற்றம்‌ இல்லை 
வேறும்‌ ஒருபொருள்‌ * விளைக்கு மாயின்‌.” 
என்ப ஆகலின்‌. என்னை? / 
[நேரிசை வெண்பா] 
“காசு பிறப்புமே காட்டாது, தேமாவும்‌ 
ஆசில்‌ புளிமாவும்‌ ஆய்ந்துரைத்த-தோசைமேல்‌ 
நேறித்தாஞ்‌ செப்பல்‌ தெளிவிப்ப தன்றால்‌ 
கூறிற்றே கூறார்‌ கொணர்ந்து.” 
என்றார்‌ பிறரும்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை வெண்பா] 
“மந்தமும்‌ மாகடலும்‌ மண்ணுலகும்‌ விண்ணுலகும்‌ 
அந்தரமும்‌ எல்லாம ளப்பதே-—இந்திரர்கள்‌ 
பொன்சகள ஆசனமாப்‌ போர்த்து மணிகுயின்ற 
இன்சகள வாசனத்தான்‌ ஈடு. 2 
இன்னவை பிறவும்‌ ஏந்திசைச்‌ செப்பலோசை. 


[நேரிசை வெண்பா] 
7 “திருநந்து பூம்பொய்கை தேர்ந்துண்ணும்‌ நாராய்‌ ! 
ஒருதன்‌ அமைத்தல்‌ தவறோ ?--கருதத்து 
முத்துப்பந்‌ தீனும்‌ முழங்கருவி நாடற்கென்‌ 
பத்தினிமை அல்குற்‌ பசப்பு. * 


இன்னவை பிறவும்‌ முத்தொள்ளாயிரத்து வண்ணத்தால்‌ லாம்‌ 
. ஓழுகிசைச்‌ செப்பலோசை, ஸல வடட அகலா! 





1 ஈண்டு அளபெடைகள்‌ அலகு பெற்றில, i 
ட்ரை தகடு ற்றி 2 யா. வி. 93 உசை மேற்‌, 


செய்யுளியல்‌--வெ ண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 175 


[நேரிசை வெண்பா] 
* அரக்காம்பல்‌ நானம்வாய்‌ அம்மருங்குற்‌ கன்னோ 
பரற்கானம்‌ ஆற்றின கொல்லோ !-—அரக்கார்த்த 
பஞ்சிக்கொண்‌ டூட்டினும்‌ பையெனப்‌ பையெனவென்‌ 
றஐஞ்சிப்பின்‌ வாங்கும்‌ அடி. ! 1 
இன்னவை பிறவும்‌ நாலடி நானூற்றில்‌ வண்ணத்தால்‌ வருவனவும்‌ எல்லாம்‌ 
தூங்கைச்‌ செப்பலோசை. பிறவும்‌ அன்ன. 
இவை அம்மூன்றிசைச்‌ செப்பலோசைக்கும்‌ அவிதயனார்‌ காட்டிய பாட்டு. 
இவை ஈற்றடி முச்சர்‌ ஆயினவாறும்‌, இறுதி அசைச்சீர்‌ ஆயினவானும்‌, 
குற்றியலுகரம்‌ வந்து “காசு, பிறப்பு? என்னும்‌ ரால்‌ இற்றவாறும்‌ கண்டு 
கொள்க. 2s 
இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, £ வெண்சீரே வந்து வெண்டளை தட்ப ஏந்திசைச்‌ 
செப்பல்‌ பிறக்கும்‌; இயற்சீரே வந்து வெண்டரே தட்ப ஓழுகிசைச்‌ செப்பல்‌ 
பிறக்கும்‌; வெண்சீரும்‌ இயற்சீரும்‌ வந்து: வெண்டளை தட்பத்‌ அரங்கிசைச்‌ 
செப்பல்‌ பிறக்கும்‌,” என்ப. அவை வந்தவழி உச்சரித்துக்‌ கண்டுகொள்க. 
இனி, மற்றொருசார்‌ ஆசிரியர்‌, “செப்பல்‌, வெண்கூ, அகவல்‌ என்னும்‌ 
மூவகை ஓசை உடைத்து வெண்பா) என்ப. என்னை £ 
“பண்பாய்த்‌ தடங்கிய பாதடை தெரியின்‌, 
வெண்பா மூவிசை விரிக்குங்‌ காலே.” 
எனவும்‌, 
“செப்பல்‌ வெண்பா, வெண்கூ வெண்பா, 
அகவல்‌ வெண்பா என்றனர்‌ அவையே.” 
எனவும்‌ சொன்னாராகலின்‌. 
அவற்றுள்‌, “செப்பல்‌ வெண்பா ” என்பத, எழுசீரால்‌ நடப்பது. என்னை! 
“செப்பல்‌ வெண்பாச்‌ சீரே மாஇத்‌ 
தொடைதிலை பெறாஅ தடி.நிலை பெறுமே. ” 
என்றாராகலின்‌. 
அவர்‌ காட்டும்‌ பாட்டு : 
[செப்பல்‌ வெண்பா] 
திறப்பினும்‌ செல்வமும்‌ ஈனும்‌ அறத்திலூங்‌ 
காக்கம்‌ என்னோ உயிர்க்கு 2” 2 
எனவும்‌, 
“அறத்தா நிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டுர்ந்தா னிடை.?3 
எனவும்‌ கொள்க. 
£ வெண்கூ வெண்பா? என்பத, நேரிசை வெண்பா . இனவெழுத்து மிக்கு 
இசைப்பது. அஃது, ஆசுகவிகள்‌ கூறுமாற்றாற்‌ கூறப்‌ பிறப்பது. என்னை? 
“வெண்கூ வெண்பா எழுத்திறந்‌ திசைக்கும்‌. * 
என்றாராகலின்‌. ்‌ 
வரலாறு : 
[நேரிசை வெண்பா] 
“தண்டடைத்த திண்டோளாய்‌ ! தாங்கலாம்‌ தன்மைத்தோ 
கண்டடைவார்‌ * தம்மைக்‌ கனற்றுமா--வண்டைய 7 
தாணீலம்‌ நாறுந்தார்‌ நன்னன்‌ கலைவாய 
வாணீலக்‌ கண்ணார்‌ வடிவு 2” 
எனவும்‌, 


1 நாலடி 396. 2 குறள்‌. 81. 3 குறள்‌. 37. ச்ட்‌ 
பிம்‌, * கண்டடையார்‌. 1 வண்டடைந்த. 


Yap.—124 


யாப்பருங்கல விருத்தி 


அறந்தரு தண்செங்கோ லையன்ன மாந்தைச்‌ 
இறந்தன சேவலோ டூடி--மறத்தொருகால்‌ 
தன்னம்‌ அகன்றாலும்‌ தம்முயிர்‌ வாழாவால்‌ 
என்ன மகன்றில்‌ இவை !” 


எனவும்‌ இவை வெண்கூ வெண்பா என்று செய்யுளியலுடையார்‌ 


காட்டிய 


பாட்டு. 
இனி, அகவல்‌ இசையாவது, இன்னிசை வெண்பா. என்னை 2 
“ அகவல்‌ வெண்பா அடிநிலை பெற்றுச்‌ 
£ர்நிலை தோறும்‌ தொடைநிலை திரியாது 
நடைவயின்‌ ஓரடி 
நெய்யார்ந்‌ தன்ன நேயமுடைத்‌ தாகிப்‌ 
பொருளொடு புணர்ந்த ஏழுத்தழி யாதே. 
என்றாராகவின்‌. 
வரலாறு : 
[அகவல்‌ வெண்பா] 
£ வைகலும்‌ வைகல்‌ வரக்கண்டும்‌ அ௮ஃஅணரார்‌ 
வைகலும்‌ வைகலை வைகுமென்‌ தின்புறுவர்‌ ; 
வைகலும்‌ வைகற்றம்‌ வாணாண்மேல்‌ வைகுதல்‌ 
வைகலை வைதீஅணரா தார்‌. 1 
இஃது அகவல்‌ வெண்பா என்று அணியியல்‌ உடையார்‌ காட்டிய பாட்டு, 
இவ்வோசை விகற்பம்‌ எல்லாம்‌: சொல்வல்லார்வாய்க்‌ கேட்பின்‌ அல்லது 
காட்டலாகா என்று உணர்க. 
*மருளொடு புணர்ந்தோர்‌ மருட்கை தீரச்‌ 
சொல்ல வன்மை வெண்பா இயல்பே. ” * 
என்றாராகலின்‌. 
[குறள்‌ வெண்பா] 
“ இனமலர்க்‌ கோதாய்‌ ! இலங்குநீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
புனமலர்த்‌ தாரகலம்‌ புல்லு. ” 


* மஞ்சுசூழ்‌ சோலை மலைநாட ! மூத்தாலும்‌ 
அஞ்சொல்‌ மடவார்க்‌ கருளு.” 


[நேரிசை வெண்பா] 
“ அரிமலர்‌ ஆய்த்தகண்‌ அம்மா கடை 
திருமுகமும்‌ திங்களும்‌ செத்துத்‌ தெருமத்‌த 
வையத்தும்‌ வானத்தும்‌ செல்லா தணங்காடஇ 
, ஐயத்துள்‌ நின்ற தரவு.” 
எனவும்‌, 


rE க கன்‌ அதனக ணத கவ ககக கரம்‌ 


1. நரலடி. 89. பிம்‌. * இயலே 





செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 18% 


“பாலன்‌ றன அருவாய்‌ ஏழுலகுண்‌ டாலிலையின்‌ 

மேலன்று நீடெற்தாய்‌ மெய்யென்பர்‌ ;-ஆலன்று 

*வேலைநீ ருள்ளதேோ விண்ணதோ மண்ணதோ? 

சோல்சூழ்‌ குன்றெடுத்தாய்‌ ! சொல்லு. 1. 
எனவும்‌, 

“எளிதின்‌ இரண்டடியும்‌ 7 காண்பதெற்கென்‌ உள்ளம்‌ 

தெளியக்‌ ர தெளிந்தொழியும்‌ செவ்வே களியிற்‌ ஏ 

பொருந்தா தவனைப்‌ பொரலுற்‌ | றரியாய்‌ 

இருந்தான்‌ திருநாமம்‌ எண்ணு. 2 
எனவும்‌ இவை முற்றியலுகரம்‌ அருதிக்‌ “காசு, பிறப்பு” என்ன ம்‌ இரண்டு 
சீரானும்‌ இற்றனவாயினும்‌, இறப்பில்போலும்‌ எனக்‌ கொள்க. 

“ அரிமலர்‌ ஆய்ந்தகண்‌ என்பது [முதலியன] பொய்கையார்‌ வாக்கு. 
[குறள்‌ வெண்பா. ] 


“ நுண்மைசால்‌ கேள்வி அணங்கியோர்‌ சொல்லையாய்‌ 


தொன்மைசால்‌ நன்மருற்‌ அ.” 


“நெடுநுண்‌. சிலையலைக்கும்‌ தீர்மைத்தே பேதை 
ட கொடிதுண்‌ புருவக்‌ குலா.” 


[நேரிசை வெண்பா. ] 
* நிமலிடையிஃ தோபுகுந்து நிற்கவே ** என்றேற்‌ 
கழலிடை அம்மலசே போன்றாய்‌--கழலுடைக்காற்‌ 
காம்போச னாமூர்க்‌ கடலார்‌ மடமகளே ! 
வேம்போவென்‌ வாயின்‌ வினா?” 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா.] 
“சொல்லுப சொல்லப்‌ பொறுப்பவே ; ர்‌ யாதொன்றும்‌ 
சொல்லாத சொல்லப்‌ பொரு. ரர்‌ 
எனவும்‌ தனிக்குறில்‌ நேரசையும்‌ நெடிலுடை நிரையசையும்‌ இறுடிக்கண்‌ 
அருகி வந்தனவாயினும்‌, சிறப்பின்மை உச்சரித்துக்‌ கண்டுகொள்க. 
[நேரிசை வெண்பா. ] 
“குற்றுகரச்‌ சீரோ கோ வகாரச்£ீர்‌ 
இற்ற எழுவாயாப்‌ பின்னிசைத்தாய்‌-முற்றுகரம்‌ 
ஈறாய்‌ வருமே எனினும்‌ நிரையவாய்க்‌ 
கூறார்‌ சிறப்புடைத்தாக்‌ கொண்டு. ? 
இதுவும்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ மதம்‌. 





1 இயற்பா. மூ.தி. 69 ; யா.வி. 95; உரைமேற்‌. தண்டி 43. உரைமேற்‌. 2 இயற்பா மூ.தி. 51, 


பிம்‌. ர வேலை சூழ்‌ நிரதோ 1 இருவரையும்‌ 1 நெஞ்சே. $ தெளிதின்‌ அளிகள்‌ 
|| இரணியனைக்‌ கொல்லுற்‌ .** நிற்னே 11 பெறுபவே 11 பெரு அ ம்‌ 


182 a அலக்‌ யாப்பருங்கல விருத்தி 


அவர்‌ காட்டும்‌ உதாரணம்‌ : 
[குறள்‌ வெண்பா. ] 
“அஞ்சாமை ஈகை அறிஷக்கம்‌ இத்தான்கும்‌ 
எஞ்சாமை வேத்தற்‌ கியல்பு” 1 
எனவும்‌, 
“ ஊருணி நீர்நிறைந்‌ தற்றே உலகவாம்‌ 
போதி வாளன்‌ திரு.2 
எனவும்‌ முற்றுகா ஈற்றடிக்குச்‌ ர்‌ இவை, குற்றுகர முற்றுகரங்கட்கு மேற்‌. 


காட்டினவும்‌ கொள்க, 


58] வெண்பாவின்‌ வகை. [ரு 
குதள்சிந்‌ தின்னசை நேரிசை பஃறொடை 
எனவைதக்‌ தாகும்‌ வெண்பாத்‌ தானே. 


இச்சூத்திரம்‌, செப்பலோசைத்தாய்‌, ஈற்றடி. முச்சீராய்‌, ஏனைய நாற்‌ 
சீராய்‌, வெண்சீரும்‌ இயற்சிரும்‌ வந்து, வெண்டளை தட்டு, வேற்றுத்தளை 
விரவாஅ, ஈற்றடியின்‌ இறுதிச்சீர்‌ “காசு, பிறப்பு, தோள்‌, வனை? என்னும்‌ 
வாய்ப்பாட்டான்‌ இறும்‌ என்றும்‌, குற்றியலிகரமும்‌, குற்றியலுகாமும்‌, ஒற்றும்‌ 
ஆய்தமும்‌ அல்லாத எழுத்து ஏழு முதலாகப்‌ பதினாறு எழுத்தின்காறும்‌ 
உயர்ந்த பத்து நிலமும்‌ பெற்ற நாற்சீர்‌ அடித்தாய்‌, ஐந்தெழுத்து முதலாகப்‌ 
பத்தெழுத்தின்காறும்‌ உயர்ந்த ஆறு நிலமும்‌ பெற்ற முச்சீர்‌ அடியான்‌ முடியும்‌ 
என்றும்‌ வேண்டப்பட்ட வெண்பாவின அ விகற்பம்‌ உணர்த்துதல்‌ நதலிற்ற. 

இதன்‌ பொழிப்பு: “குறள்‌ வெண்பாவும்‌, சிந்தியல்‌ வெண்பாவும்‌, 
இன்னிசை வெண்பாவும்‌, நேரிசை வெண்பாவும்‌, பஃறொடை வெண்பாவும்‌ என . 
ஐது வகைப்படும்‌ வெண்பா,” என்பர்‌ ஆசிரியர்‌ (என்றவாறு). ்‌ 

“குறள்‌, சிந்து, நேரிசை, இன்னிசை, பஃறொடை? என்று முறையிற்‌ 
கூறாது, “குறள்‌, சிந்து, இன்னிசை, நேரிசை, பஃறொடை ? என்று முறை 
பிறழச்‌ சொல்லவேண்டியது என்னை? எனின்‌, அஃ ஒரு பயன்‌ நோக்கிச்‌ 
சொல்லப்பட்டது. * தலைதடு மாற்றம்‌ தந்துபுனைத்‌ அரைத்தல்‌” என்பது தந்திர 
உத்தி ஆகலின்‌. “யாத அப்பயன்‌ 2” எனில்‌, குறள்‌ வெண்பாவினை ஓடி. 
முக்கால்‌ என்றும்‌, சிந்தியல்‌ வெண்பாவினை ஈரடி முக்கால்‌ என்றும்‌, நேரிசை 
வெண்பாவினை நேரடி மூவடி முக்கால்‌ என்றும்‌, இன்னிசை வெண்பாவிலை 
இன்னிசை மூவடி. முக்கால்‌ என்றும்‌, பஃறொடை வெண்பாவினைப்‌ பலவடி 
முக்கால்‌ என்றும்‌ வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு 
வேண்டப்பட்ட. 

*குறள்சிந்‌ இன்னிசை நேரிசை பஃறொடை 
எனவைழ்‌ தென்ப வெண்பா ? 


என்னாத, “ஆகும்‌” என மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை 27 எனின்‌, 
செப்பலோசையிற்‌ சிறிது சிதைத்த பஃறொடை வெண்பாவினைக்‌ கலி வெண்பா 
வாகவும்‌, அல்லாத வெண்பாக்களஅ கைவினை ஒருபுடை ஒப்புமை நோக்கித்‌ 
கத்தம்‌ இனமாகவும்‌ கொண்டு வழங்கப்படும்‌ என்பது அறிவித்தற்கு வேண்டப்‌ 
பட்ட. 
இவற்றை இடுகுறியானும்‌ காரணக்குறியானும்‌ வழங்குப. 
காசணக்குதியான்‌ வழங்குமாறு : குறளும்‌ சிந்தும்‌ என இவற்றை மேல்‌ 
அடிக்குச்‌ சொன்னாற்போல்‌ 3 உரைத்துக்கொள்க. 
5 “நேர்‌ ்‌ என்பத, மாறுதற்கண்ணும்‌, ஓத்தற்கண்ணும்‌, தனிமைக்கண்ணும்‌, 
குதிக்கண்ணும்‌, சமனாதற்கண்ணும்‌, உடம்படுதற்கண்ணும்‌, பாதிக்கண்ணும்‌, 


லைப்பாட்டின்கண்‌ i ப்‌ கக , அணத | - 
ie அப்ல அம்‌ தில்ப்பா ட்டினகண்ணும்‌, கொடைக்கண்ணும்‌ திகழும்‌. 








குறள்‌ 382, 2. குறள்‌. 215, 3. யா. வி. 24 உரைமேற்‌, 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 183 


* நேர்ந்தார்‌, அரண்பல கடந்த அடுபோர்ச்‌ செழிய !” 


எனவும்‌, 
'நேர்பொருள்‌ நிறுத்தனன்‌. ” 
எனவும்‌, 
*நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு. 1 
எனவும்‌, 
“நேரசை 
எனவும்‌, 
“நேரே நல்லன, நேரே செல்வன. £ 
எனவும்‌, 
“நேர்நூல்‌, நேர்‌ ஆடை 
எனவும்‌, 
“நாற்சீர்‌ கொண்டது நோடி 2 
எனவும்‌, 
“நெட்டெழுத்தா நேரப்படும்‌,” 3 
எனவும்‌, 
“நேர்‌ போகி” 
எனவும்‌, 
“நேர்பட்ட இரண்டு படையும்‌. ” 
எனவும்‌, 
“ நேர்த்திருந்தன. * 
எனவும்‌, 
“நேராமற்‌ கற்பது கல்வி அன்றே.” 
எனவும்‌, 
“நேரா நோன்பு. 
' எனவும்‌, 
“நேரா நெஞ்சத்தான்‌ நட்டான்‌ அல்லன்‌. * 
எனவும்‌, 
“உப்பு நேர்ந்தார்‌. ’ 
எனவும்‌, 
“புளி தேர்ந்தார்‌.” 
எனவும்‌, ்‌ 


“நேரிழை மகளிர்‌. 4 
எனவும்‌ வழங்குவர்‌ ஆகலின்‌. 
£ இசை? என்பது, ஓசைக்கண்ணும்‌, சொல்லின்கண்ணும்‌, புகழின்கண்ணும்‌ 
திகழும்‌, என்னை 2 
8ம்‌ இலை சயெலாம்‌ இசைப்படும்‌. 
எனவும்‌, 





1 நன்‌. பாயிரம்‌. 15. 2யா.வி. 24 உரைமேற்‌. யா. வி. 2 உரைமேற்‌. 
4 பத்துப்‌. பட்டினப்‌. 22. 


184 மல அண வ . யாப்பருங்கல விருத்தி 


*நூவற்கி தொடியே களவி இசைத்தல்‌ 

புகற்சு அனைய சொல்லின்‌ பாலே.” 
எனவும்‌, 

* இசையிற்‌ பெரியதோர்‌ எச்சம்‌ இல்லை.” 1 


எனவும்‌ சொல்லப்படுதலின்‌. இனி, . ஒரு தாட்டார்‌ -.£ இயை”, என்பதனை 
* இசை” என்று வழங்குவசெனக்‌ கொள்க. ; 1 ்‌ 


முன்னும்‌ பின்னும்‌ ஓவ்வாதாய்‌ மறுதலைப்பட்ட விகற்பத்தாற்‌ சொல்லுவ 
சாகலானும்‌, ஓத்த ஒரு விகற்பத்தால்‌ இசைத்தலானும்‌, தனிச்சொல்‌ உடைமை 
யாலும்‌, மிக்க புகழிற்றாகலானும்‌, அண்ணிய பொருண்மேற்‌ சொல்லப்படுத 
லானும்‌, அளவிற்பட்ட நான்கடியாற்‌ சொல்லப்படுதலானும்‌, புலவரான்‌ உடம்‌ 
பட்ட ஓசையும்‌ சொல்லும்‌ புகழும்‌ உடைத்தாகலானும்‌, முதற்குறளோடு 
தனிச்சொல்‌ இடை ஒன்றும்‌ இரண்டும்‌ அசை கூட்டி இசைக்கப்படுதலானும்‌, 
தலைப்பட்ட சொல்லும்‌ பொருளும்‌ உடைத்தாகலானும்‌, புகழ்‌ வேண்டும்‌ 
ஒருவற்குத்‌ தாயப்பாட்டாய்க்‌ கொடைக்கடம்‌ பூண்பித்துப்‌ போய்ப்பாடு 
உடைத்தாய்க்‌ கிடத்தலானும்‌ “நேரிசை வெண்பா ” என்பது : கரரணக்குறி. 


இனிதாய்‌ இயலும்‌ ஓசையும்‌ சொல்லும்‌ உண்டாய்ப்‌ போய்ப்பாடு உடைக்‌ 
தாகலின்‌, “இன்னிசை வெண்பா ” என்பதூஉம்‌ காரணக்ஞாறி, ' 


பல தொடையானும்‌ தொடுக்கப்படுதலாற்‌ “பஃறொடை வெண்பா? என்ப 
தூஉம்‌ காரணக்குறி. 


59] குறள்‌ வெண்பாவும்‌ சிந்தியல்‌ வெண்பாவும்‌. [௬ 


ஈரடி. குூறள்‌;சந்‌ திருசொடை இயற்றே. 


இச்குத்திரம்‌, அதிகாரம்‌ பாரித்த ஐந்த வெண்பாவினுள்ளும்‌ முறையானே 
மதன்‌ ்‌ வெண்பா ஆமாறும்‌, சிந்தியல்‌ வெண்பா ஆமாறும்‌ உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌: ஈரடி குறள்‌--(பொது  இலக்கணத்தோடு மாறு 
கொள்ளாது பொருத்திய) இரண்டடியால்‌ வருவது குறள்‌ வெண்பா எனப்‌ 
படும்‌; (“ஈரடி குறள்‌” என்னும்‌ சொற்பொருள்‌, “ இருசீர்‌ குறளடி ; இத்தடி. 
முச்சீர்‌” 2 என்றாற்போலக்‌ கொள்க]. இந்து இரு தொடை இயற்றே-— மூன்றடி 
யால்‌ வருவஅ சிந்தியல்‌ வெண்பா எனப்படும்‌ (என்றவாறு), ல 


்‌ இரு தொடை ? எனவே, “மூன்றடி” என்பத பெறப்பட்டது ; அடி௰ிரண்டு 
இயைந்தவழித்‌ தொடை” என்பது ஆகலின்‌. 


“ஈரடி. குறள்‌; சந்து இரு தொடைத்தே, * என்னா, “ இயற்றே ? ஏன்னு 


விகற்பித்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை 2 


மோனை, எதுகை, முரண்‌, இயைபு, 
யானும்‌ வருவனவற்றை “ இனக்குறன்‌ வெண்பா ? என்றும்‌, செம்தொடை 
யானும்‌ ஓழிந்த தொடைவிகற்பத்தாலும்‌ வருவனவ 
வெண்பா ” என்னும்‌, மூன்றடியால்‌ நேரிசை வெண்பாே 
கட ள்‌ 2 வ்‌ 
தேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா ? எனறும்‌, . இன்னிசை. வெண்பாவே போல 
முன றடியால வருவனவற்றை “இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா? 
வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ 


ற்றை .* விகற்பக்‌ குறள்‌ 


என்பன அறிவித்தற்கு வேண்டப்பட்ட. 





.... 1:மூதுமொழிக்‌. இல்லாப்‌, 8, 2 யா. வி. 24 உரைமேற்‌, 


அளபெடை என்னும்‌ ஐந்து தொடை: 


வ போல. வருவனவற்றை. 


என்றும்‌, 


ச 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 185 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு Es 
[இனக்குறள்‌ வெண்பா]. 
₹சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ அன்பம்‌ 


சுடச்சுட தோரற்கிற்‌ பவர்க்கு. ” 1 


எனவும்‌, 

* தன்னுயிர்க்‌ இன்னாமை தானறிவான்‌ என்கொலோ 

மன்னுயிர்க்‌ இன்னா .செயல்‌ ! 2 . [எதுகை] 
எனவும்‌, 

“இன்பம்‌ விழையான்‌ . வினைவிழைவான்‌ தன்கேளிர்‌ 

. இன்பம்‌ துடைத்தான்றும்‌ அண்‌. 3 [முரண்‌] 

எனவும்‌, 

“சுடிகை அதல்மடவாள்‌. சொல்லும்‌ கரும்பு [இயைபு] 

படாஅ முலைமேல்‌ அகில்‌.” 4 . 
எனவும்‌, 


£கடாஅக்‌ களிற்றின்மேற்‌ கட்படா மாதர்‌ 
படாஅ முலைமேல்‌ அகில்‌, ! 4, [அளபெடை] 
எனவும்‌. முறையானே ஐந்து தொடையானும்‌ இனக்குறள்‌ :- வெண்பா வந்த 
வாறு கண்டுகொள்க. ்‌ 
/விகற்பக்‌ குறள்‌ வெண்பா] 


“அமிழ்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ 

சிறுகை அளாவிய கூழ்‌. 5 
எனவும்‌, 

“ அணங்குகொல்‌ ஆய்மயில்‌ ல்ல கனங்குழை 

மாதர்கொல்‌ ! மாலுமென்‌ நெஞ்சு. 6 [வி. தொடை] 
எனவும்‌, ட்‌ 2 ்‌ 
*அதிஞர்‌ இயம்பிய உள்ளத்‌ அம்‌ வைக்குமே 
நன்னுதல்‌ நோக்கோர்‌ * வளம்‌.” [செந்தொடை] 
எனவும்‌ இவை செந்தொடையானும்‌ 'விகற்பத்‌ தொடையானும்‌ வந்த்மையான்‌, 
விகற்பக்‌ குறன்‌ வெண்பா. 

[நேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா]. 
“நற்கொற்ற வாயி னறுங்குவளை த்‌ தார்கொண்டு 
சுற்றும்வண்‌ டார்ப்பப்‌ புடைத்தாளே--பொற்றேசான்‌ 


பாலைநல்‌ வாயின்‌ மகள்‌. 7 [இரு விகற்பம்‌] 
i 





எனவும்‌, 
“காளையோ டாடிக்‌ கதக்காரி தேர்ன்றுங்கால்‌ .' 
வானமுவ மக்களோ டாகுமாம்‌ ;-கோளொர்டும்‌ 
பொன்றுமாம்‌ நங்காய்‌!நம்‌ கேள்‌.” [இரு விகற்பம்‌] 
எனவும்‌, 
1. குறள்‌ 267. 2. குறள்‌ 318. 3. குறன்‌ 615. 4 + 1087. 
5. குறள்‌ 64. ! 6. குறள்‌ 1081. பா, யா, வி..95 உரை மேற்‌. உட்பட றல்‌ 


பி-ம்‌: *நன்னுத லாட்கோர்‌, நன்னுதல்‌ நக்கோர்‌. 


*ஆறிந்தானை ஏத்தி அறிவாங்‌ கறித்து 
இறந்தார்க்குச்‌ செவ்வன்‌ உரைக்கும்‌ இறந்தார்‌ ்‌ 
இறந்தமை ஆராய்ந்து கொண்டு. [ஒரு விகற்பம்‌] 
எனவும்‌ இவை இரண்டாம்‌ அடியின்‌ இறுதி தனிச்சொல்லால்‌ அடி மூய்‌, 
மூன்றடியாய்‌ இரு விகற்பத்தானும்‌ ஒரு விகற்பத்தானும்‌ நேரிசை வெண்‌ 
பாவே. போல வந்தமையான்‌, தேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா. 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா / 
6 நறுநீல நெய்தலும்‌ கொட்டியும்‌ தீண்டிப்‌ 
பிறநாட்டுப்‌ பெண்டிர்‌ முடிநானும்‌ பாரி 
பறநாட்டுப்‌ பெண்டிர்‌ அடி. [ஒரு விகற்பம்‌] 
எனவும்‌, 
“சுரசையாழ அம்மி மிதப்ப வசையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப 
கானக நாடன்‌ சுனை, 1 1 [பல விகற்பம்‌] 
எனவும்‌, 
£ முல்லை முஅவலித்‌அக்‌ காட்டின ; மெல்லவே 
சேயிதழ்க்‌ காந்தள்‌ அடுப்பின்ற ; போயினார்‌ 
திண்டேர்‌ வரவுமைக்கும்‌ கார்‌. [பல விகற்பம்‌] 
எனவும்‌ இவை மூன்றடியாய்‌ இன்னிசை வெண்பாவே போலத்‌ தனிச்சொல்‌ 
இன்றி, ஒரு விகற்பத்தானும்‌ பல விகற்பத்தானும்‌ வந்தமையான்‌, இன்னிசைச்‌ 
சிந்தியல்‌ வெண்பா. 
இவற்றுக்கு .இலக்கணம்‌ பிறரும்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை? 
£தொடையொன்‌ ஐறடியிரண்‌ டாகி வருமேற்‌ 
குறளின்‌ பெயர்க்கொடை கொள்ளப்‌ படுமே.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“ஈரடி. இயைந்தது குறள்வெண்‌ பாவே. 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“ஐம்பெருத்‌ தொடையின்‌ இனக்குறள்‌ விகற்பம்‌ 
_ செந்தொடை விகற்பொடு செயிர்தீர்‌ ஈாடி. 
எனவும்‌, 
“நேரிசைச்‌ இறந்தும்‌ இன்னிசைச்‌ சிற்துமென்‌ 
நீரடி முக்கால்‌ இருவகைப்‌ படுமே. 
எனவும்‌ சொன்னார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க. 
[கட்டனைக்‌ கலித்துறை] 
“நேரிசை இன்னிசை போல நடந்தடி மூன்றின்வந்தால்‌ 
நேரிசை இன்னிசைச்‌ இந்திய லாரும்‌; நிகரில்வெள்ளைக்‌ 
கோரசைச்‌ இரும்‌ ஒளிசேர்‌ பிறப்பும்ஒண்‌ காசுமிற்ற 
சீருடைச்‌ சிந்தடி யேமுடி வாமென்று தேறுகவே. 2 
இவ்வியாப்பருங்கலப்‌ புறநடையை விரித்து உரைத்துக்‌ கொள்க, 





1. யா. வி. 95 உரை மேற்‌. 2. யா. கா. 26. 


பிம்‌: * ்‌ : கட்‌ 
க கவன்‌ செறிந்தார்க்குச்‌ செல்வன்‌ உரைப்பச்‌, 1 செறிந்தமை, 1 வீகற்பத்‌ தொடை 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 187 


60] [நேரிசை வெண்பா. ] [௪ 
தாலோ ரடியாய்த்‌ தனியிரண்‌ டாவதன்‌ 
ஈரொரூஉ வாய்முற்‌ நிருவிகற்‌ பொன்றினும்‌ 
நேரிசை வெண்பா எனப்பெயர்‌ ஆகும்‌. 
இச்குத்திரம்‌ நேரிசை வெண்பா ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொருள்‌ : நாலோர்‌அடியாய்‌--நான்கு அடியாய்‌, தனி இரண்டா 
வதன்‌ ஈறு--தனிச்சொல்‌ இரண்டாம்‌ அடியின்‌ இறுதியாய்‌, ஒரூஉ வாய்‌ 
முற்துஅவ்விரண்டாமடி ஒரூஉத்‌ தெடையாயும்‌ கதுவாய்த்‌ தொடையாயும்‌ 
முற்துத்‌ தொடையாயும்‌, (“ஆய்‌ என்னும்‌ சொல்‌ ஆதிதீபகம்‌ ஆதலின்‌, இரு 
வழியும்‌ கூட்டி உரைக்கப்பட்டது) இரு விகற்பு ஒன்றினும்‌ நேரிசை வெண்பா 
எனப்‌ பெயர்‌ ஆகும்‌--இசண்டு விகற்பத்தானும்‌ ஒரு விகற்பத்தானும்‌ வருவது 
நேரிசை வெண்பாவாம்‌ (என்றவாறு). 
“வாய்‌” என்ப, பல பொருட்டு ஆயினும்‌, ஒரூஉவினோடும்‌ முற்றினோடும்‌ 


வழ்தமையால்‌, கதுவாயைத்‌ தலைக்கு றத்து “வாய்‌? என்னு சொல்லப்பட்டது 
எனக்‌ கொள்க. என்னை? 


“வேறுபடு வினையினும்‌ இனத்தினும்‌ சார்பினும்‌ 
தேறத்‌ தோன்றும்‌ 'பொருள்தெரி நிலையே. ? 1 
என்பது இலக்கணம்‌ ஆகலின்‌. அல்லதூஉம்‌, பிறரும்‌ £ கண்ணாடி ” என்பதனைத்‌ 
தலைக்குறைத்து, £ ஆடி நிழலின்‌ அறியத்‌ தோன்றி? 2 என்றார்‌ எனக்‌ கொள்க, 
இசண்டாமடி ஒரூஉத்‌ தொடையாய்‌ வருவது இறப்புடைத்‌து ஆகலின்‌, 
முன்‌ வைக்கப்பட்டது ; * சிறப்புடைப்‌ பொருளை முத்துறக்‌ செத்தல்‌ ', என்ப. 
தந்திர உத்தி ஆகலின்‌. 
முற்றுத்தொடை, அருகியன்றி வாசாமையின்‌, கடைக்கண்‌ வைக்கப்‌ 


பட்டது. 


கஅவாய்த்தொடை, இடையாய இயல்பினாகலின்‌, இடைக்கண்‌ வைக்கப்‌ 
பட்ட து. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாது : ர்‌ 
[இருவிகற்ப நேரிசை வெண்பா] 
“ சிலைவிலங்கு நீள்புருவம்‌ சென்றொசிய நோக்டி 
மூலைவிலங்கிற்‌ றென்று முனிவாள்‌--மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப! தனிமை பொறுக்குமோ 
கார்மாலை கண்கூடும்‌ போழ்து?” 3 
எனவும்‌, 
£ வண்மை மதம்பொழிந்து மாற்றார்‌ இறல்வாடத்‌ 
திண்மை பொழிந்து திகமும்போன்ம்‌-—ஒண்மைசால்‌ 
தற்சிறைவண்‌ டார்க்கும்‌ நளிநீர்‌ வயற்பம்பைக்‌ 
கற்சிறை என்னும்‌ களிறு. £ 
எனவும்‌ இவை இரண்டாமடி ஒருஉத்தெொடையாய்‌, 4 இரண்டு விகற்பத்தால்‌ 
வந்த நேரிசை வெண்பா. 


1. யா. வி. 35 உரைமேற்‌. 2. தொல்‌. பொ. 481. 
யா, வி.4, 18, 37 உரைமேற்‌. 4. ஈண்டு £ ஒரூ உத்தொடை ? 
தொடையை, 


3. தண்டி. 16 உரைமேற்‌. 
என்றது ஒருஉ எதுகைத்‌ 


யாப்பருங்கல விருத்தி 


[ஒரு விகற்ப நேரிசை வெண்பா / 
“வில்லுடையான்‌ வானவன்‌; வீயாத்‌ தமிழுடையான்‌ 
பல்வேற்‌ கடற்றானைப்‌ பாண்டியன்‌ ;-சொல்லிகவா 
இல்லுடையான்‌. பாலை இளஞ்சாத்தன்‌ வேட்டனே ) 


நெல்லுடையான்‌ தீர்நாட்டார்‌ கோ.” 


“ஆர்த்த அறிவினர்‌ ஆண்டி கஞ்‌ ராயினும்‌ 

காத்தோம்பித்‌ தம்மை அடக்குப ;--மூத்தொறாஉம்‌ 

தத்தொழிலே கன்றித்‌ திரிதந்‌ தெரிவைபோற்‌ * 

போத்தனார்‌ புல்லறிவி னார்‌.” 1 
எனவும்‌ இவை இரண்டாமடி ஒரூஉத்தொடையாய்‌, ஒரு விகற்பத்தால்‌ வத்த 
நேரிசை வெண்பா. ்‌ 

[இரு விகற்ப நேரிசை வெண்பா] 

“ எல்லைநீர்‌ ஞாலம்‌ முதலாய ஏழுலகும்‌ 

வல்லனாய்‌ முன்னளந்தான்‌ அல்லனே-—தொல்லமரை 2 7 

வேட்டானை வீய புலிப்பல்‌ த வெஞ்சடித்து 


வாட்டானைக்‌ கூட்ட ழித்த மால்‌.” 


[ஒரு விகற்ப நேரிசை வெண்பா 7 
“எற்றே பலியிரக்கும்‌ இட்டால்‌ அதுவேலான்‌ 
தெற்றிமேல்‌ ஒற்றைக்கண்‌ தீறாடிமுற்றத்அப்‌ 3 
பொற்றொடிப்பந்‌ தாடிப்‌ பொடியாடிக்‌ ட தியாடிக்‌ 
கற்றாடும்‌ நம்மேற்‌ கழற்று.” ஏ 
தனகறன! வத்த நெல்லை வெண்பா. ப்‌ பிப 
[இரு விகற்ப நேரிசை வெண்பா] 
£ பல்வளாயார்‌ கூடிப்‌ பகர்வதாஉம்‌ பண்புணர்ந்த 
தொல்லவையார்‌ எல்லாரும்‌ சொல்வதாஉம்‌--மெல்லிணர்ப்‌ 4 
பூத்தாம நீள்முடியான்‌ பூழியர்கோன்‌ தாழ்தடக்கைத்‌ 
தேந்தாம வேலான்‌ திறம்‌. ? 


[ஒரு விகற்ப நேரிசை வெண்பா] 
“£பொன்னிணர்‌ ஞாழற்‌ புகல்வதியும்‌ | நாரைகாள்‌ ! 
கன்னியம்‌ புன்னைமேல்‌ அன்னங்காள்‌ /--என்னேதீர்‌ 5 
இன்னொலிதீர்ச்‌ ** சேர்ப்பன்‌ இரவில்‌ வருவதன்முன்‌ 
கொன்னே குதிசெய்த வாறு 2? 
எனவும்‌ இவை இரண்டாமடியின்‌ இறுதி தனிச்சொல்லான்‌ அடிமூய்‌, முற்றத்‌ 


தொடையாய்‌, பக்‌ 2 க்‌ க 
கொடையாம்‌.. இரு விகற்பத்தானும்‌ ஒரு விகற்பத்தானும்‌ வத்த. நேரிசை 


ட 111 Ee டு ்‌ 
1. நாலடி. 351. 2. இது மேற்க i 
.  மகதுவாய்‌ 6 ம்‌ 
ர எண் க த்தி லட்‌ பத்த? 
3 தருவைபோல்‌ * சொல்லுங்கால்‌ 
மந்தாடிப்‌ பேயாடித்‌ ஏ கற்றாடி நம்மேற்‌ கழறு. “| புதல்வதியும்‌ 2 இன்ஜொலி 


ற்றாடிப்‌ 





செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ ்‌ 189 


[ஒரு விகற்ப நேரிசை வெண்பா] 
*வஞ்சியேன்‌ என்றவன்றன்‌ ஊருரைத்தான்‌ ; யானுமவன்‌ 
வஞ்சியான்‌ என்பதனால்‌ வாய்தேர்ந்தேன்‌--வஞ்சியான்‌ 
* வஞ்சியேன்‌ வஞ்சியேன்‌  என்றுரைத்தும்‌ வஞ்சித்தான்‌ 
வஞ்சியாய்‌ ! வஞ்சியார்‌ கோ.” 
இது மோனைத்‌ தொடையாய்‌, இரண்டாமடியின்‌ இறுதி, தனிச்‌ சொல்லான்‌ 
அடிமூய்‌, ஒரூஉத்தொடையாயும்‌, ஒரு விகற்பத்தானும்‌ வந்த நேரிசை 


வெண்பா. 


[இரு விகற்ப நேரிசை வெண்பா ] 
* கானலம்‌ பட்ட கலிமாத்தன்‌ கைக்கொண்டு 
கானலம்‌ பட்டினத்துக்‌ கண்ணுற்றான்‌—கானலம்‌ 
போதிற மோதிப்‌ பூரிவான்று மால்கடல்வாய்ப்‌ 
போதிற மோதிப்‌ புரிந்து. ” 
இத மோனையாய்‌, இரண்டு விகற்பத்தான்‌ வந்தது. 
“கடையாயார்‌ தட்பிற்‌ கமுகனையர்‌ ; ஏனை 
இடையாயார்‌ தெங்கின்‌ அனையர்‌ ;-—தலையாயார்‌ 
எண்ணரும்‌ பெண்ணைபோன்‌ நிட்டஞான்‌ நிட்டதே 
தொன்மை உடையார்‌ தொடர்பு? 7 
இது முமணாய்‌, இரு விகற்பத்தான்‌ வந்தது. 
“ தாஅய்த்தாஅயச்‌ செல்லும்‌ தளர்நடைப்‌ புன்சிறார்‌ * 
போஓய்ப்போஓய்ப்‌ பூசல்‌ இடச்செய்து--போஓய்ப்போஓய்‌ 
நிற்குமோ நீடு நெடும்புதவம்‌ ர்‌ தானணைந்து 
பொற்குமோ என்னாத பேர்ந்து.” ர்‌ 
இஃது அளபெடையாய்‌, இரு விகற்பத்தான்‌ வந்தது. 

தேரிசை வெண்பாவினுள்‌ முதலிரண்டடியும்‌ மோனையும்‌ எஅகையும்‌ ஒரு 
சார்‌ முரணும்‌ அளபெடையும்‌ என்னும்‌ இந்நான்கு தொடையானும்‌ அல்ல, ஆ, 
செந்தொடையானும்‌ இயைபுத்தொடையானும்‌ வாரா. என்னை 2 

“இரண்டாம்‌ அடியின்‌ ஈறொரூஉ எய்தி 

மூரண்ட எதுகை ஆகியும்‌, ரீ ஆகா 

இரண்டு அணியாய்‌ இடைதனி ஏ போழ்ந்தும்‌ 

நிரந்தடி நான்னெ நேரிசை ர வெண்பா.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

“அஃதே எனின்‌, முற்றும்‌ கஅவாயும்‌ சொல்லிற்றிலர்‌ பிற”, எனின்‌, 
அற்றன்னு; சிறப்புடைமை நோக்‌ ஒரூ௨த்தொடையை எடுத்து ஓதினார்‌ ; 
அல்லவும்‌ விதப்பானும்‌, பிறவாற்றானும்‌ உடன்பட்டார்‌ எனக்‌ கொள்க. 
என்னை 2 

“குறட்பா இரண்டவை நரல்வகைக்‌ தொடையாய்‌, 

முதற்பாத்‌ தனிச்சொலின்‌ அடிமூய்‌, இருவகை 

விகற்பினும்‌ நடப்பது நேரிசை வெண்பா. £ 
என்றார்‌ அவிநயனார்‌. தன்‌, 





1. நாலடி. 216. 


| வன்‌ ௩ எண்ட ட ர்‌ வல்‌ 1! க அட 
டைத ம்‌ ட்‌ 


190 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


“இதன்‌ கருத்தியாதோ ?' எனின்‌, £ இரண்டு குறட்பாவாய்‌, தடுவுத்‌ 
தொடைக்கேற்ற தனிச்சொல்லால்‌ அடிமுய்‌, முதற்குறட்பாவின்‌ முதத்றொடை, 
எதுகை, பகைத்தொடை, அளபெடை என்னும்‌ தான்கு தொடையாய்‌, ஓத்த 
விகற்பத்தானும்‌ ஒவ்வா விகற்பத்தானும்‌ வருவது நேரிசை வெண்பா ”, என்று 
மொழி மாற்றுப்‌ பொருள்கோள்‌ வகையால்‌ கூறினார்‌ என்னு உணர்க. 

“ நாலோர்‌ அடியாய்த்‌ தனியிரண்‌ டாவதன்‌ 
ஈறொரூஉ வாய்முற்‌ திருவிகற்‌ பொன்றினும்‌ 
நேரிசை வெண்பா ஆகும்‌. * 
என்றாலும்‌, கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌ ; 
“நேரிசை வெண்பா எனப்பெயர்‌ ஆகும்‌. £ 
என்று விகற்பித்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை 2 

இரண்டு குறள்‌ வெண்பாவாய்‌, நடுவக்‌ தொடைக்கேற்ற தனிச்சொற் 
பெற்று, ஒரு விகற்பத்தானும்‌ இரு விகற்பத்தானும்‌ வருவனவும்‌, ஓத்றுமைப்‌ 
படாத உலோகங்களை ஓற்றுமைப்படப்‌ பற்றாசிட்டு விளக்கனற்போல முதற்‌ 
குறட்பாவினோடு தனிச்சொலிடை வேறுபட்டால்‌ ஒன்னும்‌ இரண்டும்‌ அசை 
கூட்டி உச்சரிக்கப்பட்டு, ஒரு விகற்பத்தானும்‌ இரு விகற்பத்தானும்‌ வருவன 
என்ற அறியுமாற்றால்‌ ஆறு விகற்பம்‌ படுத்துச்‌ சொல்லுவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ 
என்பது அறிவித்தற்கு என்க. என்னை 2 

*இருகுறள்‌ நடுவண்‌ தனிச்சொத்‌ பெற்றும்‌, 
இசண்டொன்‌ மாசும்‌ அவணிடை யிட்டும்‌, 
ஒருவிகற்‌ பாகியும்‌ இருவிகற்‌ பாகியும்‌ 
நிகழ்வன நேரிசை வெண்பா ஆகும்‌. * 
என்றாராகலின்‌. 
அவர்‌ காட்டும்‌ பாட்டு : 
[இரு விகற்ப நேரிசை வெண்பா] 
“படைகுடி கூழமைச்சு நட்பரண்‌ ஆனும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏது ; 1-—[நடைமுறையின்‌ ] * 
அஞ்சாமை ஈகை அறிஷக்கம்‌ இந்நான்கும்‌ 
எஞ்சாமை வேந்தர்க்‌ இயல்பு. 2 
எனவும்‌, 
* தடமண்டு தாமரையின்‌ தாதா டலவன்‌ 
இடமண்டிச்‌ செல்வதனைக்‌ கண்டு பெடைகஞொண்டு 
பூமிக்‌ கதவடைக்கும்‌ புத்தாரே பொய்கடிந்‌ 
அழி நடாயினான்‌ ஊர்‌.” 
எனவும்‌ இவை இரு குறள்‌ நடுவண்‌ தனிச்சொற்பெற்ற மாச்தசையாே ்‌ 
இரு விகற்ப நேரிசை வெண்பா. த்வம்‌ 
[ஒரு விகற்ப நேரிசை வெண்பா] 
“மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க ; சூழின்‌,: 
அறஞ்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு ; 3 றெந்திர்‌ ர 
துறந்தார்‌ பெருமை அணைக்கூறின்‌ வையத்‌ 
திறந்தாரை எண்ணிக்கொண்‌ டற்று. ? 4 
எனவும்‌, 2 2 


1. குறள்‌ 381. 2. குறள்‌ 882 3 
்‌ - குறள்‌ 204, 4. ir 22. 
பிம்‌; *இங்கு அமைத்தற்குரிய தனிச்சொல்‌ எடுகளிற்‌ கர்ணப்படவில்லை.. ன்‌ பிறந்து 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ வகையும்‌ 191 


* அரிய வரை$ண்டு காட்டுவார்‌ யாரே 

பெரிய வரைவயிரம்‌ கொண்டு? தெரியின்‌, 

கரிய வரைநிலையார்‌ காய்ந்தாலென்‌ செய்வார்‌ 

பெரிய வரைவயிரம்‌ கொண்டு?” 7 
எனவும்‌ இவை இரு குறள்‌ தனிச்சொற்‌ பெற்று ஒரு விகற்பத்தால்‌ வந்த 
நேரிசை வெண்பா. 

[இரு விகற்ப நேரிசை வெண்பா. ] 

“எய்தற்‌ கரிய இயன்றக்கால்‌ அத்திலையே 

செய்தற்‌ கரிய செயல்‌ 2 என்று--வய்யகக்‌ 

இதல்‌ இசைபட வாழ்தல்‌ ; அதுவல்ல 

அதியம்‌ இல்லை உயிர்க்கு. ” 3 
இது முதற்‌ குறட்பாவினோடு தனிச்சொலிடை இரண்டசையால்‌ ஆசிட்டு, இரு 
விகற்பத்தால்‌ வந்த நேரிசை வெண்பா. 

“ வஞ்சியேன்‌ என்‌ றவன்‌ ஐன்‌ 24 என்பது, இரண்டசையால்‌ ஸ்ட்‌ ஒரு 

விகற்பத்தால்‌ வந்த நேரிசை வெண்பா. 


“சிலை விலங்கு நீள்புருவம்‌ ' ச என்ப, இரண்டு விகற்பத்தால்‌, ஓசையால்‌ 
ஆசிட்ட நேரிசை வெண்பா. 


“ஆர்த்த அறிவினர்‌ ஆண்டிளைஞ ராரயினும்‌”6 என்பது, ஓசையால்‌ 
ஆசிட்டு ஒரு விகற்பத்தால்‌ வந்த நேரிசை வெண்பா. 
ஈண்டுத்‌ தொல்லாசிரியர்‌ வைத்த முறையானே சொல்லப்பட்டது. 
61] இன்னிசை வெண்பா. [௮ 
விகற்பொன்‌ ராகியும்‌ மிக்கும்‌ தனிச்சொல்‌ 
இயற்றப்‌ படாதன இன்னிசை வெண்பா. 
இஃது இன்னிசை வெண்பா ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு : ஒரு விகற்பத்தானும்‌ பல விகற்பத்தானும்‌ தனிச்‌ சொல்‌ 
இன்றி நான்கடியான்‌ வருவன இன்னிசை வெண்பா எனப்படும்‌ (என்றவாறு). 
“ நான்கடி.” என்பது, அதிகா ரவசத்தால்‌ உரைக்கப்பட்ட. 
பிறரும்‌ இவ்வாறே சொன்னார்‌ என்க. என்னை? 
“ தனிச்சொல்‌ தழுவல வாகி, விகற்பம்‌ 
பலபல தோன்றினும்‌ ஒன்றே வரினும்‌ 
இயற்பெயர்‌ * இன்னிசை என்றி னோசே. * 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“ ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பாய்த்‌ தனிச்சொல்‌ 
இன்றி வருவன இன்னிசை வெண்பா.” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
£ ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பாய்த்‌ தனிச்சொல்‌ 
இன்றி நடப்பினஃ தின்னிசை வெண்பா. ? 
என்றார்‌ அவிநயனார்‌. 





1 நீதி வெண்பா. 2 குறள்‌ 489. 3 குறள்‌ 231. சீயா. வி. பக்‌ ..189.. 
5 யா. வி. பக்‌ ..187. 6 நாலடி 351. 
பிம்‌: * அதற்பெயர்‌. ' 


19% ட்‌ ்‌ யாப்பருங்கல விருத்தி 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா. J 

“ அகடீர்‌ பெருஞ்செல்வம்‌ தோன்றியக்கால்‌ தொட்டுப்‌ 
பகடு நடந்தகூம்‌ பல்லாசோ டுண்க : 
அகடுற யார்மாட்டும்‌ நில்லாஅ செல்வம்‌ 
சகடக்கால்‌ போல வரும்‌.” 1 

எனவும்‌, 
“வைகலும்‌ வைகல்‌ வரக்கண்டும்‌ ௮ஃதுணசார்‌ ” 2 

சனவும்‌ இவை ஒரு விகற்பத்தால்‌ வந்த இன்னிசை வெண்பா. 

[பல விகற்ப இன்னிசை வெண்பா] 

“வளம்பட வேண்டாதார்‌ யார்யாரும்‌ இல்லை ; 
அளந்தன போகம்‌ அவரவ சாற்றால்‌ ; 
விளங்காய்‌ திரட்டினார்‌ இல்லை; களங்கனியைக்‌ 
காசெனச்‌ செய்தாரும்‌ இல்‌.? 3 

எனவும்‌, 
* தலைக்கட்‌ டலையைந்தும்‌ காணேன்‌ கடைக்கணேல்‌ 
என்னா இருவரும்‌ இங்கில்லை ;--பெரன்னோடை 
ஆதியாய்‌ ! நன்மை அறிந்தேன்‌ அலைகடல்சூழ்‌ 
ஏழியான்‌ * இக்கிடந்த ஏறு. ? 

எனவும்‌, 
“வடிமலர்த்தார்‌ நாகர்‌ மணிக்கவரி வீச, 
முடிமலர்ச்தேம்‌ போதிமையோர்‌ தன்னடிக்கழ்ப்‌ பெய்ய, 
இனிதிருந்து நல்லறம்‌ சொல்லியான்‌ எல்லாத்‌ 
அனியிருத்த அன்பந்தீர்ப்‌ பான்‌.” 

எனவும்‌, 
“தேனார்‌ மலர்க்கூத்தற்‌ றேமொழியாய்‌ ! மேனாள்‌ 
பொருளைப்‌ பொருளென்று தம்மறத்து போனார்‌ .. . 
உருடேர்‌ மணியோசை யோடும்‌-—இருள்‌.அங்க 


வந்த இதுவோ மழை...” 

எனவும்‌, 
“கொடுத்தலும்‌ அய்த்தலும்‌ தேற்றா இடுக்குடை * 
உள்ளத்தான்‌ பெற்ற பெருஞ்செல்வம்‌ இல்லத்து. 
உருவுடைக்‌ கன்னியரைப்‌ ர போலப்‌ பல்‌ இன்ப 

ஏதிலான்‌ அய்க்கப்‌ படும்‌.” 4 

எனவும்‌, 
“கடற்குட்டம்‌ போழ்வார்‌ கலவர்‌ ; படைக்குட்டம்‌ ' 
பாய்மா உடையான்‌ உடைக்கிற்கும்‌ ; தோமில்‌ 
தவக்குட்டம்‌ தன்னுடையான்‌ தீற்தும்‌ ; அவைக்கும்‌. டம்‌ 
கற்றான்‌ கடந விடும்‌. ? 5 

எனவும்‌ இவையெல்லாம்‌ பல. விகற்பத்தான்‌ வந்த இன்னிசை வெண்பா. 





1 நாலடி 2. 2 நாலடி. 99; யா. வி. 57. உரைமேற்‌. 3 நாலடி. 108. 
& நாலடி. 974. 5 நான்மணி. 16 
பிம்‌ 5 * மேழியான்‌ * இழுக்குடை : ர கன்னியைப்‌ . . $பருவத்துள்‌ - 


செய்யுளியல்‌--வேண்பாவும்‌. அதன்‌ வகையும்‌ திதி 


“. பிறவும்‌ வற்தவழிக்‌ கண்டுகொள்க. ... : 10 
“விகற்பொன்‌ ராகியும்‌. மிக்கும்‌ தனிச்சொற் 
 படாதன இன்னிசை வெண்பா. ” 


என்றாலும்‌: கருதிய பொருளைத்‌ தழுவி திற்கும்‌; *இயற்றப்படாதன? என்‌ 
OO சொல்ல வேண்டியது என்னை 2 


... இசண்டாமடியின்‌. இறுதி தனிச்சொற்‌ பெற்றுப்‌ பல விகற்பத்தான்‌ 
வருவனவும்‌ உள என்பது அறிவித்தற்கு ஒரு தோற்றம்‌. உணர்த்திய. 


வரலாறு: 
ர்‌ [பல விகற்ப இன்னிசை வெண்பா. / 
௦ பகலவன்செய்‌ தாதி! நித்‌* . பண்பன்றிர்‌ வந்தால்‌ 7 
இகலினில்‌ நின்றார்‌ வலியும்‌--இகலுடைய 
நன்னயத்தோ டாயாக்காற்‌  சந்தியாம்‌ அன்னான்‌ 9 
நடைநட்பின்‌ | தட்டாருட்‌ பேறு.” 


இப்பொய்கையார்‌ வாக்கினுள்‌, தனிச்சொற்பெற்றுப்‌ பல விகற்பத்தால்‌ 
[இன்னிசை வெண்பா] வந்தவாறு கண்டுகொள்க. 


[பல விகற்ப இன்னிசை வெண்பா. / 
“ மலிதேரான்‌ கச்சியும்‌ மாகடலும்‌ தம்முள்‌ 
ஓலியும்‌ பெருமையும்‌ ஓக்கும்‌ ;--மலிதேசான்‌ 
கச்சி படுவ கடல்படா ; கச்‌ 
கடல்படுவ எல்லாம்‌ படும்‌.” 1 ne 2, த 


சானவும்‌, 


“அங்கண்‌ விசும்பின்‌ அகனிலாப்‌ பாரிக்கும்‌ 
தங்களும்‌ சான்றோரும்‌ ஓப்பர்மன்‌ திங்கள்‌ 
மறுவா ற்றும்‌ சான்றோஃ தாற்றார்‌, தெருமத்து 
தேய்வர்‌ ஒருமா சுறின்‌.” 2 
எனவும்‌ இவை தனிச்சொற்பெற்றுப்‌ பல விகற்பத்தான்‌ வந்தன. என்னை 8 


“ ஒருவிகற்‌ பாகித்‌ தனிச்சொல்‌ இன்றியும்‌, 

இருவிகற்‌ பாதித்‌ தனிச்சொல்‌ இன்றியும்‌, 

தனிச்சொத்‌ பெற்றுப்‌ பலவிகற்‌ பாயும்‌, 

தனிச்சொல்‌ 'இன்றிப்‌. பலவிகற்‌ பாதியும்‌, 

அடி யடி:.தோறும்‌ ஒரூஉத்தொடை அடைநவும்‌ 

எனவைத்‌ தாகும்‌ இன்னிசை தானே.” 
என்று இவ்வாறு சொன்னாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. 


தனிச்சொற்பெற்றுப்‌ பலவிகற்பத்தால்‌ வருவன ப்ட்‌ உடன்பட்டார்‌ 


காக்கைபாடினியார்‌. 





1.தண்டி. 49. உரைமேற்‌... 2 நாலடி, 151 றன பத்‌ 
பிம்‌: *.தூதிற்‌.  ... ந.பண்பின்றி ......3 வந்தார்‌... . _8 டாயக்காற்‌ எ நட்டாரா 
॥ மன்னனஸ்மை ல்‌ ல 0 4 EN fe Perel 


Yap.—13 ன்‌ 


194 யாப்பருங்கல விருத்தி ' ்‌ 
68] பஃறொடை வெண்பா. த்‌ ௯ 
“பாதம்‌ பலவரின்‌ பஃறொடை வெண்பா. 

இச்சூத்திரம்‌, பஃறொடை வெண்பா ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு : நான்கடியின்‌ மிக்க பல அடியால்‌ வருவது பஃொெொடை 

வெண்பா எனப்படும்‌ (என்றவாறு). 
தேரிசை வெண்பாவிற்கும்‌ இன்னிசை வெண்பாவிற்கும்‌ நான்கடி உரிமை 

சொன்னாராகலின்‌, ' நான்கடியின்‌ மிக்க பல அடி.” என்பது ஆற்றலாற்‌ பெறப்‌ 

பட்டதுபோலும்‌ எனக்‌ கொள்க. 

“பல தொடையான்‌ வருவது பஃறொடை வெண்பா,” எனக்‌ காரணக்‌ 
குறியோடு வாசகம்‌ தழுவச்‌ சூத்திரம்‌ செய்யாது, வேறொரு வாய்பாட்டால்‌ 
சொல்ல வேண்டியது என்னை ? 

ஓத்த விகற்பப்‌ பஃறொடை வெண்பா, ஒவ்வா விகற்பப்‌ பஃறொடை 
வெண்பா என்று இரண்டு விகற்பப்படும்‌ என்பது அறிவித்தற்குச்‌ சொல்லப்‌ 
பட்டு. ்‌ படட ்‌ 

வாலானு : 

[ஒரு விகற்பப்‌ பஃறொடை வெண்பா./ 
“சேற்றுக்கால்‌ நீலம்‌ செருவென்ற வேந்தன்வேல்‌, 
கூற்றுறழ்‌ மொய்ம்பிற்‌ பகழி, பொருகயல்‌, 
தோற்றம்‌ தொழில்வடிவு தம்முள்‌ தடுமாற்றம்‌ 
வேற்றுமை இன்றியே ஒத்தன மாவடர்‌ * 
ஆற்றுக்கா லாட்டியர்‌ கண்‌.” 

இஃது ஒரு விகற்பத்தான்‌ வந்த ஐந்தடிப்‌ பஃறொடை வெண்பா. 

[பல விகற்பப்‌ பஃறொடை வெண்பா. ] 
“பன்மாடக்‌ கூடல்‌ மதுரை நெடுந்தெருவில்‌ 7 
என்னோடு நின்றார்‌ இருவர்‌ அவருள்ளும்‌ 
பொன்னோடை நன்றென்றாள்‌ தல்லளே--பொன்னோடைக்‌ 
இயானைநன்‌ நென்றாளும்‌ அத்திலையள்‌--யானை 

 எருத்தத்‌ திருத்த இலங்கில்வேற்‌ றென்னன்‌ 
திருத்தார்நன்‌ றென்றேன்‌ தியேன்‌. ” 
இஅ பல விகற்பத்தால்‌ வற்த ஆறடிப்‌ பஃறொடை வெண்பா. 

[பல விகற்பப்‌ பஃறொடை வெண்பா. / 
வையக மெல்லாம்‌ கழனியாம்‌;--வையகத்துச்‌ ' 
செய்யகமே நாற்றிசையும்‌ ர்‌ தேயங்கள்‌ ;--செய்யகத்து 
வான்கரும்பே தொண்டை வளநாடு ;--வான்கரும்பின்‌ 
சாறே அந்நாட்டுத்‌ தலையூர்கள்‌ ;-சாறட்ட 
கட்டியே கச்சிப்‌ புறமெல்லாம்‌ ;கட்டியுள்‌ ரீ . 
தானேற்ற மான சருக்கரை மாமணியே 
ஆனேற்றான்‌ கச்ச யகம்‌.” 

இது பல விகற்பத்தால்‌ வந்த ஏழடிப்‌ பஃறொடை வெண்பா. 
EE TR CE TOI ட ப்‌. EEE த படம்‌... 
பி-ம்‌: * மாவேடர்‌ ர்‌ பெருந்தெருவில்‌ $ நாற்றிசைபின்‌ § கச்சியுள்‌. வடட 


செய்யுளியல்‌--வெண்பர்வும்‌ அதன்‌ வகையும்‌ 19 


[பல விகற்பப்‌ பஃறொடை வெண்பா. 
“மலைமேல்‌ * மரங்கொணர்ந்து மாண்புடைத்தாச்‌ செய்த .- 
'தில்மொத்த வீதி நெமொடக்‌ கூடல்‌ 
- “விலைத்தயிர்‌ கொள்ளீரோ ?' என்பாள்‌ முலையிரண்டும்‌ 
சோழன்‌ உறந்தைக்‌ குரும்பையோ ! தொண்டைமான்‌ 
்‌ வேழஞ்சேர்‌. வேங்கடத் அக்‌ கோங்கரும்போ ! ஈழத்துத்‌ 
. தச்சன்‌ கடைந்த இணைச்செப்போ ! அச்சுற்றுள்‌ 
_ அன்னமோ ! ஆய்மயிலோ ! ஆசஞர்தோய்‌ எர சதக 
இன்ன ந்‌ தெரிகிற்‌ றிலம்‌. : ்‌ i 
இஃது எட்டடியால்‌ வந்த பல விகற்பப்‌ பை வெண்ண: 


[பல விகற்பப்‌ பஃறொடை வெண்பா. / 
“இற்றியாறு பாய்ந்தாடும்‌ சேயரி உண்கணாய்‌ ! 
வற்றா வளவயலும்‌ வாய்மாண்ட எரியும்‌ 
பற்றார்ப்‌ பிணிக்கும்‌ மதிலும்‌ படுகிடங்கும்‌ 
ஓப்ப உடைத்தாய்‌ ஓலியோவா நீர்ப்புட்கள்‌ 
தத்தி இரைதேரும்‌ . தையலாய்‌ ! நின்னூர்ப்பேர்‌ 
ஒத்தாய வண்ணம்‌ உரைதீ எனக்கூறக்‌ 
“கட்டலர்‌ தாமரையுள்‌ ஏழும்‌, கடுமான்றேர்க்‌ 
சத்திரியர்‌ ஐவரும்‌, காயா மரமொன்னும்‌, 
பெற்றவிழ்தேர்‌ந்‌ அண்ணாத பேயே இருதலையும்‌, 
வித்தாத நெல்லின்‌ இறுதியும்‌ கூட்டியக்கால்‌ 
ஓத்தியைந்த தெம்மூர்ப்‌ பெயர்‌ ?, என்றாள்‌ வானவன்‌ கை 
விற்பொறித்த வேற்புருவத்‌ தாள்‌. ” 
இத பன்னீரடியாற்‌ பெருவல்லத்தைச்‌ சொன்ன பஃறொடை வெண்பா. 
இன்னும்‌ பல அடியால்‌ வந்த பஃறொடை வெண்பா இராமாயணமும்‌, 
புராணசாகாமும்‌ முதலாகவுடைய செய்யுட்களிற்‌ கண்டு கொள்க. 
£தொடையடி இத்துணை என்னும்‌ வழக்கம்‌ 
உடையதை இன்றி உறுப்பழி வில்லா 
தடையது. பஃறொடை தாமம்‌ கொளலே. * 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
*தொடைபல தொடுப்பன பஃறொடை வெண்பா. * 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. | 


*தொடைமிகக்‌ தொடுப்பது பஃறொடை வெண்பா. * 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“ஏழடி இறுதி சாடி முதலா சம்‌. 
ஏறிய வெள்ளைக்‌ கியைந்தன அடியே; . த டக... 
மிக்கடி வருவ? செய்யுட்‌ குரித்தே. ர பத அவ்ர்‌ 


எனவும்‌, 





1 சங்கயாப்பு : யா. லி. 32 உரைமேற்‌, 
மி-ம்‌: * மலையன்‌ 


Yap.—13-A 


196 யாப்பருங்கல விருத்தி: 


* ஆறடி முக்காற்‌ பாட்டெனப்‌ படுமே; 

ஏறிய அடியும்‌ செய்யுளுள்‌ வரையார்‌.” 
எனவும்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌, இறப்புடைமை நோக்கி, “ஏழடி. என்று டுத்‌ 
தோதினார்‌. அல்லவும்‌ உடம்பட்டார்‌, தொடர்நிலைப்‌ * பஃறொடை வெண்பாப்‌ 
பல அடியாலும்‌ வரும்‌ என்று இவ்வாறு சொன்னார்‌ எனக்‌ கொள்க. 


குறள்‌, சிந்து, நேரிசை, இன்னிசை, பஃறொடை என்னும்‌ ஐந்து வெண்பா 
வம்‌ இனக்குறள்‌ வெண்பா, விகற்பக்குறள்‌ வெண்பா நேரிசைச்‌ சிந்தியல்‌ 
வெண்பா, இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, ஒரு விகற்ப நேரிசை வெண்பா, 
இரு விகற்ப நேரிசை வெண்பா, ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா, பல 
விகற்ப இன்னிசை வெண்பா, ஓத்த விகற்பப்‌ பஃறொடை வெண்பா, ஒவ்வா 
விகற்ப பஃறொடை வெண்பா என்று இவ்வாறு விகற்பிக்கப்‌ பத்தாம்‌. அவை 
தன்சீர்‌ வெண்டளையாலும்‌ இயற்சீர்‌ வெண்டசையாலும்‌ கூறுபடுப்ப, 
இருபதாம்‌. அவை தன்சீர்ச்‌ இறப்புடை வெண்டனையாலும்‌ தன்சிர்ச்‌ சிறப்பில்‌ 
வெண்டனையாலும்‌, இயற்சீர்ச்‌ சிறப்புடை வெண்டனையாலும்‌ இயற்சர்ச்‌ 
இறப்பில்‌ வெண்டளையாலனும்‌ இவ்வாறு கூறுபடுப்ப, நாற்பதாம்‌: மூன்று. 
செப்பலோசையாலும்‌ பத்து வெண்பாவினையும்‌ உறழ முப்பதாம்‌, ஓசையும்‌ 
தளையும்‌. கூட்டி உறழ அற்றிருபதாம்‌. மற்றும்‌ பிறவகையாலும்‌ விகற்பித்‌அ 
நோக்கப்‌ பலவுமாம்‌. 


[கட்டளைக்‌ கலித்துறை] 
ஓன்னும்‌ பலவும்‌ விகற்பொடு நான்கடி யாய்த்தனிச்சொல்‌ 
இன்றி நடப்பினஃ தின்னிசை ; அன்னும்‌ அடிபலவாய்ச்‌ 
சென்று நிகழ்வ பஃறொடை யாம்‌; சிறை வண்டினங்கள்‌ 
அன்றும்‌ கருமென்‌ குழற்றுடி, யேரிடைத்‌ அமொழியே !'1 
என்னும்‌ இக்காரிகையை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 


சீ 


[நேரிசை வெண்பா ர்‌ 
“பண்பாய்ந்த எழு பதினா றிழிபுயர்வா 

வெண்பா அடிக்கெழுத்து வேண்டினார்‌--வெண்பாவின்‌ 
ஈற்றடிக்‌ கைந்தாதி ஈரைந்‌ தெழுத்தளவும்‌ 
பாற்படுத்தார்‌ நாலோர்‌ பயின்று. ' 


எனவும்‌, 
“குற்றிகரம்‌ குற்றுகாம்‌ என்றிரண்டும்‌ ஆய்தமோ 
டொற்றும்‌ எனவொரு நான்கொழித்துக்‌- கற்றோர்‌ 
உயிரும்‌ உயிர்மெய்யும்‌ ஓதினார்‌ எண்ணச்‌ 
செயிர்தீர்த்த செய்யுள்‌ அடிக்கு. .' 
எனவும்‌, 


“முற்றுகரற்‌ தானும்‌ முதற்பாவின்‌ ற்றி 
நிற்றல்‌ சிறுபான்மை நேர்த்தமையால்‌-— மற்ற 
அடிமருங்கன்‌ ஐயிரண்டோ டோமரெழுத்து மாதல்‌ 
அடிமருங்கின்‌ மெல்லியலாய்‌ ! சொல்லு. ”. 

எனவும்‌ (இதன்‌ ஈற்றடி எழுத்துப்‌ பதினொன்று], 


1. யா.கா. 28. பிம்‌; * தொடைநிலை, 


செய்யுளியல்‌- வெண்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ fo 


* ஆதியாய்‌ ஆற்றல்‌ உடைத்தாய்‌ வசம்பிகவா 

நீதிசால்‌ நால்பொருத்தி நிற்றலால்‌-—ஓததீர்‌ 

மண்பாவு தொல்சீர்‌ மறைவாணர்‌ பாற்சார்த்தி 

வெண்பா உரைத்தார்‌ விரித்து. * ்‌ ஸு 
எனவும்‌, 

*வெண்பாவோர்‌ ஐந்தும்‌ விகற்பத்தாற்‌ பத்தாகித 

தண்பாற்‌ றளைநான்கின்‌ நாற்பதாய்த--இண்பான்மைச்‌ 

'செப்பல்‌ ஒருமூன்றின்‌ வந்தூறழச்‌ சேர்ந்தபாத்‌ 

தப்பாத முத்தாற்ப தாம்‌.” 

எனவும்‌ இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 

63] வெண்‌ செந்துறை [50 
ஒழுகிய ஓசையின்‌ ஓத்தடி இரண்டாய்‌ 
விழுமிய பொருளது வெண்செறந்‌ அறையே. . 

இஃது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, வெண்பாவின்‌ இனம்‌ ஆமாறு உணர்த்‌ 
அவான்‌ எடுத்துக்கொண்டார்‌, அவற்றுள்‌ இச்சூத்திரம்‌ வெண்செந்துறை 
ஆமாறு உணர்த்துதல்‌ நூதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு : ஒழுயெ ஓசையினை உடைத்தாய்‌, தம்முள்‌ ஒத்து வந்த 
இரண்டு அடித்தாய்‌, விழுமிய பொருளைப்‌ பயந்து நிற்பது யாது? அது 
வெண்செந்துறை என்றும்‌ செந்துறை வெள்ளை என்றும்‌ வழங்கப்படும்‌ (என்ற 
வாறு]. 
சீர்‌ வரையறுத்திலாமையின்‌, என்க்துச்‌ சீரானும்‌ வரப்பெறும்‌. 
“அந்தம்‌ குறையா தடியிரண்‌ டாமெனிற்‌ 
செந்துறை என்னும்‌ சிறப்பின தாகும்‌. * 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“ஈரடி இயைந்தது குறள்வெண்‌ பாவே ; 
ஓத்த அடித்தே செந்துறை வெள்ளை.” 1 
என்றார்‌ அவிநயனார்‌. 
இனி அதற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[வெண்‌ செந்துறை] 
“ஆர்கலி உலகத்து மக்கட்‌ கெல்லாம்‌ 
ஓதலிற்‌ சிறந்தன்‌ ஜொழுக்கம்‌ உடைமை.” 2 
எனவும்‌, 
“கொன்றை வேய்ந்த செலவன்‌ அடியிணை : 
என்றும்‌ ஏத்தித்‌ தொழுவோம்‌ யாமே.” 3 
எனவும்‌ இவை நாற்சீர்‌ இரண்டடியால்‌ வந்த செந்துறை வெள்ளை. 
- [வெண்‌ செந்துறை] 
“நன்றி யாங்கள்‌ சொன்னக்கால்‌ நாளும்‌ நாளும்‌ நல்லுயிர்கள்‌ 
கொன்று தின்னும்‌ மாந்தர்கள்‌ குடிலம்‌ செய்து கொள்ளாசே..? 
இஃது அறுசீர்‌ அடியால்‌ வந்த செந்துறை வெள்ளை.  :.! 
வா்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 


1யா. லி. 59 கண்ல. 2 வ 1-1. 3 கொன்றை. காப்பு. 


198 யாப்பருங்கல விருத்தி 


64] குறட்டாழிசை து [கக 
அந்தடி குறைதவும்‌ செந்துறைச்‌ சிதைவும்‌ ட 
சற்தழி குறளும்‌ தாழிசைக்‌ குறளே. 

இச்சூத்திரம்‌, குறட்டாழிசை ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொருள்‌ : அந்தடி. குறைறநவும்‌-இரண்டடியாய்‌ ஈற்றடி குறைத்து 
வருவனவும்‌ (“ இரண்டடி என்பது, அதிகார வரைவினால்‌ உரைக்கப்பட்ட அ), 
செற்துறைச்‌ சிதைவும்‌ விழுமிய பொருளும்‌ ஒழுகிய ஓசையும்‌ இன்றி வெண்‌ 
செப்பலோசையிற்‌ சிதைந்து வந்த குறள்‌ வெண்பாவும்‌ தாழிசைக்‌ குறளே-- 
செப்பலோசையிற்‌ சிதைந்து வந்த குறள்‌ வெண்பாவும்‌, சந்தழி குறளும்‌ 
*குறட்டாழிசை என்னம்‌ 'தாழிசைக்‌ குறள்‌ என்றும்‌ வழங்கப்படும்‌ 
(என்றவாறு). 
அவற்றுக்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[குறட்டாழிசை / 
“நீல மாகடல்‌ நீடு வார்திரை நின்ற போற்பொம்கிப்‌ 
பொன்றும்‌ ஆங்கவை (பு 
காலம்பல காலம்‌ சென்று செல்வ* யாக்கை கழிதலுமே. * 
எனவும்‌, 
அய “பாவடிமத யானை மன்னர்கள்‌ 
பைம்பொன்‌ ர்‌ நீள்முடி மேல்நிலாவிய 
சேவடி. எங்கோமான்‌ செழும்பொன்‌ எயிலவனே. * 
. எனவும்‌, 
“நண்ணு வார்வினை நைய நாடொறும்‌ 
தற்ற வர்க்கச சாய ஞானதற்‌ 
கண்ணினான்‌ அடியே அடைவார்கள்‌ கற்றவரே.” 
எனவும்‌, 
 சண்ணந்‌ காதிர்‌ ஆடச்‌ சேந்த த எரி ப 
வண்ண ஓதி கண்‌.” ட்‌ வத்‌. 
இவை இரண்டடியாய்‌, ஈற்றடி குறைந்து வத்த குதட்டாழிசை, 
“உறிபோல்‌ நரம்பெ முந்தும்‌ பளத்தி 
சிறியள்‌ செவிக்‌ திலபொரித்‌: தனவே. நம்ப அ 


எனவும்‌ 


எனவும்‌, 


“திடுதிம்‌ மெனநின்‌ அமுழா அதிரப்‌ ம்‌ அர்த்தம்‌ 

படிதம்‌ பயில்கூத்‌ தருமார்த்‌ தனரே... 0 ப்ப ஷஷி 
எனவும்‌, . ரது) இரகக இழ த ்‌ 
6 2 ன்‌ பகம்‌ ப்‌ “i> i ச : 
அத்த்தருவா என்றோ ர்‌ புறத்தருவா னன்றோ ர ப ஆல 
, மறந்தேயு மையாங்‌ இறுங்இடுதிர்‌ கண்டீர்‌. ? 
எனவும்‌, Sh 
௨ அறணுவர்க்‌ கறுவரைப்‌ பெற்றுங்‌ கவுத்தி ... 4 ்‌ டக்‌ அ 


மதுவறு பத்தினி போல்வையி | னீரே. 
எனவும்‌, 


11 
டக | 


ன்‌ பிம்‌ ப்‌ ௩ செவ்வ 
முபோள்‌ உம... : . 





ட ர்‌ மன்னர்‌ பைம்பொன்னின்‌ . £ னொன்றே 8. ஜென்றரு 


செய்யுளியல்‌--வெண்பாவும்‌: அதன்‌ இனமும்‌ 129 


*பிண்டியி னிழற்‌ பெருமான்‌ பிடர்த்தலை 
மண்டிலந்‌ தோன்றுமால்‌ வாழி அன்னாய்‌ !? 
எனவும்‌, 
“என்னே சொல்லுதி* வாழி நங்காய்‌ ! 
பொன்னே சொல்லுவன்‌ போகு நங்காய்‌ ! ” 
எனவும்‌ இவை ஒழுகிய ஓசையும்‌ விழுமிய பொருளும்‌ இன்றி, இசண்ட்டியம்‌ 
ஓத்து வந்தமையாற்‌ செந்துறை சிதைந்த குறட்டாழிசை. 
“கோடல்‌ மன்னு பூங்காளல்‌ குயில்கள்‌ 
மன்னு நீள்சோலை 
தாட வருநதம்‌ மினியர்‌ நயந்து. ' 
எனவும்‌, வியி 
£ வண்டார்பூங்‌ கோதை வரிவளைக்கைத்‌ திருநுதலாள்‌ 
பண்டையள்‌ அல்லள்‌ படி. * 
எனவும்‌ இவை நாலசைச்சீரால்‌ வந்தும்‌, வேற்றுத்தளை விசவியும்‌ செப்ப 
லோசை அழிந்தும்‌ வந்தமையால்‌, சந்தழி குறட்டாழிசை. பிறவும்‌ அன்ன. 
[கட்டளைக்‌ கலித்துறை] 
“ அந்தமில்‌ பாதம்‌ அளவிரண்‌ டொத்து முடியின்வெள்ளைச்‌ 
செந்துறை ஆகும்‌ திருவே ! அதன்பெயர்‌ ; சீர்பலவாய்‌ 
அந்தம்‌ குறைநவும்‌ செந்துறைப்‌ பாட்டின்‌ இழிபுமங்கேழ்‌ 
சந்தம்‌ சிதைந்த குறளும்‌ குறளினத்‌ தாழிசையே.' 1 
இக்காரிகையை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
88] குறட்பாவின்‌ இனம்‌ [௧௨ 
உரைத்தன இரண்டும்‌ குறட்பா இனமே. 
இச்சூத்திரம்‌, வெண்செந்துறையும்‌ குறட்டாழிசையும்‌ இன்ன பாவின்‌ 
இனம்‌ என்பது உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: இங்கனம்‌ சொல்லப்பட்ட செந்துறை வெள்ளையும்‌ 
தாழிசைக்‌ குறளும்‌, குறள்‌ வெண்பாவின்‌ இனம்‌ (என்றவாறு). 
பிறரும்‌ இவற்றிற்கு இலக்கணச்‌ சூத்திரம்‌ சொல்லிப்‌ பின்னையும்‌, 
கூறிய இரண்டும்‌ குறட்பா: இனமே. * 
என்றார்‌ எனக்‌ கொள்க. 
செந்துறை வெள்ளையும்‌ தாழிசைக்‌ குறளும்‌ ஏழுதளையாலும்‌ கூறுபடுப்ப, 
இசண்டுமாய்ப்‌ பதினான்கு செய்யுளாம்‌; சிறப்புடைத்‌ தளையும்‌ இறப்பில்‌ 
தளையும்‌ என்றிவ்வாற்றாற்‌ கூறுபடுப்ப, இருபத்தெட்டாம்‌ ; மற்றும்‌ விகற்பிக்கப்‌ 
பலவுமாம்‌. டடக்‌ ்‌ 
வெண்பாவிற்கு இனமாய்‌, செவ்விதாய்‌, ஒழுகிய ஓசைத்தாய்‌, விழுமிய 
பொருளை உள்புக்குத்‌ அறைபோய தெறிப்பாடு உடைத்தாய்க்‌ இடத்தலின்‌, 
'*வெண்செந்துறை  என்பதாஉம்‌, “செந்துறை வெள்ளை” என்பதூஉம்‌ காரணன்‌ 
குறி. 
இரண்டடியாம்‌ நோடித்தாய்த்‌ தாழ்த்திசைத்தலானும்‌, ஒஓழுகலோசை 
யினும்‌ செப்பலோசையினும்‌ வழுவித்‌ தாழ்ந்த ஓசைத்தாகலானும்‌, விழுப்ப 
"மின்றித்‌ திண்ணிதாகய பொருளைச்‌ சொல்லுதலானும்‌ “குறட்டாழிசை * 
என்பதூஉம்‌, “ தாழிசைக்‌ குறள்‌ ' என்பதூஉம்‌ காரணக்குறி. 


பித்‌: *செல்துஇ .] யா. கா. 27. 





200 ட, ... யாப்பருங்கல விருத்தி 
66] ்‌.வெண்டாழிசை 112 ப [௧௩ 


அடியொரு மூன்றுவத்‌ தத்தடி: சந்தர்ப்‌. 5: 
விடினது வெள்ளொத்‌ தாழிசை யாகும்‌. 


இச்சூத்திரம்‌, வெண்டாழிசை ஆமாறு உணர்த்துதல்‌ தலித்து. 


இதன்‌ பொழிப்பு: அடி மூன்றாய்‌, ஈற்றடி மக்களால்‌, இறுவன , யாவை? 
அவை “வெள்ளொத்தாழிசை * என்றும்‌ *வெண்டாழிசை * ன வ தங்‌ தாய்‌ 
படும்‌ ( என்றவாறு]. As பந்தாட A 


“அடியொரு மூன்றுவந்‌ சத்து, றம்‌, 

வெள்ளொத்‌ தாழிசை ஆகும்‌.” * ' வித பத்‌ பத்தல 
என்றாலும்‌, கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. தப்‌ என்று, மிகுத்துச 
சொல்லவேண்டியது என்னை ? பதக லவ்‌ கல த 0 


சிந்தியல்‌ வெண்பா ஒரு பொரும்‌ ல்‌ மூன்று வக்‌ மடப்பன 
“வெள்ளொத்தாழிசை ? எனப்படும்‌ என்தத்கும்‌ ;. வெள்ளொத்தா மிசை 


கொள்ளாத, பிற தளைதட்டு, ஒன்றாயும்‌ இசண்டாயும்‌ ஒரு 'பொருண்மேல்‌ 
மூன்றாயும்‌, மூன்றின்‌ மிக்கு வருவனவும்‌ எல்லாம்‌ “வெண்டாழுிசை ' எனப்‌ 
படும்‌ என்பது அறிவித்தற்கும்‌ வேண்டப்பட்ட த. 
பிதரும்‌, 
“ஈரடி. முக்கால்‌ இசையினும்‌ தளையினும்‌ 
வேறுபட்‌ டியல்வன வெண்டா மிசையே.” 


என்றார்‌ எனக்‌ கொள்க. 


வெள்ளோசை கொண்டு வேற்றுத்தளை விசவாது ஒரு பொருண்மேல்‌ 
மூன்றாயும்‌ ; வெள்ளோசை தழுவாது வேற்றுத்தளை விரவி ஒரு பொருண்மேல்‌ 
ஒன்றாயும்‌, இரண்டு இணை ந்‌அம்‌, மூன்றின்‌ ர: மூன்று அடுக்கிப்‌ பொருள்‌ 
வேறாயும்‌ வருவன எல்லாம்‌ “ஈரடி முக்கால்‌ என்னும்‌ வெளிக்கள : இன 
மெனக்‌ கொள்க, 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[வெள்ளொத்‌ கறி J 


* அன்னாய்‌ ! அறங்கொல்‌ நலங்கிளர்‌, சேட்சென்னி , 
ஒன்னார்‌ உடைபுறம்‌ போல நலங்கவர்ந்து க்‌ 
அன்னான்‌ துறந்து விடல்‌?” ங்கள்‌. 4 


“ஏடீ/ அறங்கொல்‌ நலங்கிளர்‌ க்கல்‌? 
கூடார்‌ உடைபுறம்‌ போல நலங்கவர்ந்து 
ம்பம்‌ - வில்சன்‌ * அறத்து விடல்‌?" 
“பாவாய்‌ !  அன்ற்ோல்‌ நலங்ளெர்‌ சேட்சென்னி 
மேவார்‌ உடைபுறம்‌ போல கல சவரத்‌ ட்‌ 
"காவான்‌ அறத்து விடல்‌?” தலி ப கக 
என இவை வெள்ளோசை கொண்டு, வேற்‌ 
முத்து விரலாக ச 
மேல்‌ மூன்றடுக்க. வத்தமையின்‌, வெள்ளொத்தாழிசை.... அ, ஒரு பொருள்‌ 


வகை அணை, Rn வ 


பி-ம்‌: : நீடான்‌ : 2-1: 














கட... 





செய்யுளியல்‌--வெண்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 202 


[வெண்டாழிசை.] 
. “போதார்‌ தறும்பிண்டிப்‌ பொன்னார்‌ மணியணையான்‌ * 
தாதார்‌ மலாடியைத்‌ தணவாது வணங்குவார்‌ 
இதார்‌ வினைகெடுப்பார்‌ இறந்து. * 1 
இது வெள்ளோசை தழுவாத, வேற்றுத்தளை விரவி, முதற்கண்‌ வெண்டளை 
தட்டு வந்தமையான்‌, * வெண்டாழிசை ? எனப்படும்‌. 
[வெண்டாழிசை./ 
“நன்பிர்‌ தென்று தீய சொல்லார்‌ 
முன்பு நின்று முனிவ ர செய்யார்‌ 
அன்பு வேண்டு பவர்‌.” 2 
இஃது ஆசிரியத்தளையான்‌ வந்த வெண்டாழிசை. 
[வெண்டாழிசை. ] 
“ஒர்கொண்ட கருங்கடலிற்‌ நிரைமுகந்து வலனேந்திக்‌ 
கார்வந்த ததனோடும்‌ கமழ்குழலாய்‌ ! திற்பிரிந்தார்‌ 
தேர்வந்த இதுகாணாய்‌ சிறந்து. * 
இது கலித்தளையான்‌ வந்த வெண்டாழிசை. 
[வெண்டாழிசை. ] 
“முழங்குகடல்‌ முகத்த மூரிக்‌ கொண்மூத்‌ 
தழங்குகுரல்‌ முரசிற்‌ றலைசிறற்‌ ததிர்ந்து 
வழங்கனஇவை காணாய்‌ வந்து. ” 
இது வஞ்சத்தளையான்‌ வந்த வெண்டாழிசை. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டு 
கொள்க. 
£வெள்ளொத்தாழிசை, வெண்டாழிசை' என்றவற்றை வேறுபடாதே 
வெள்ளாத்தாழிசையே என்று வழங்கவும்‌ அமையும்‌. 
“தன்பா அடித்தொகை மூன்றாய்‌ இறும்படி. 
வெண்பாப்‌ புரைய இறுவது வெள்ளையின்‌ 
தண்பா இனங்களிற்‌ ருழிசை யாகும்‌.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
 அடிமூன்‌ றாகி வெண்பாப்‌ போல 
இறுவன மூன்றே வெள்ளொக்‌ தாழிசை. * 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. ச 
*அடிமூன்‌ ராகி வெண்பாப்‌ போல 
இறுவ தாயின்‌ வெள்ளொத்‌ தாழிசை. 
என்றார்‌ அவிறநயனார்‌. 
67] வெண்டுறை. [க௪ 
மூன்றடி முதலா ஏழடி காறும்வந்‌ 
திற்றடி லல சீர்பத நிற்பினும்‌ 
ஸு. வேற்றொலி .விரவினும்‌ வெண்டுறை யாகும்‌. ்‌ 
இச்சூத்திரம்‌, வெண்டுறை. ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. - 





1 யா. வி. 15 உரைமேற்‌. 2 யா. வி. 15 உரைமேற்‌. 
பில்‌: * மணியனையான்‌ * நண்பி ்‌ முனிவு ET 


202 - யரப்பறாங்கல விருத்தி 


இதன்‌ பொழிப்பு : மூன்று அடி முதலாக ஒன்று தலைச்‌ சிறந்து ஏழடி 
காறும்‌ வந்து, கடைக்கண்‌ ஓடியும்‌ பல அடியும்‌ ஒரு சீரும்‌ இரு சீரும்‌ பல 
ரும்‌ குறைந்து, அவை எல்லாம்‌ ஓர்‌ இசையாய்‌ வரினும்‌; முதல்‌ ஓர்‌ 
இசையாய்ப்‌ பின்‌ ஓர்‌ இசையாய்‌ வரினும்‌, வெண்டுறையாம்‌ (என்றவாறு). 
அவற்றை ஓரொலி வெண்டுறை என்றும்‌ வேற்றொலி வெண்டுறை என்றும்‌ 
வழங்குப. ்‌ 
வாலாறு : 
[ஜரொலி வெண்டுறை. / 
“காளாளர்‌ அல்லாதார்‌ தாம்பலர்‌ ஆயக்கால்‌ 
என்னாம்‌ என்னாம்‌ 
யாளியைக்‌ கண்டஞ்சி யானைதன்‌ கோடி ண்டும்‌ 
பீலிபோற்‌ சாய்த்து விடும்பிளிற்றி யாங்கே. £ 
இது மூன்றடியாய்‌, ஈற்றடி இரண்டும்‌ இரு சீர்‌ குறைந்து வந்த ஒரொலி 
வெண்டுறை. 
“ குழலிசைய வண்டினங்கள்‌ கோழிலைய செங்காந்தட்‌ 
குலைமேற்‌ பாய, 
“ அழலெரியின்‌ மூழ்னெவால்‌ அந்தோ ! அளிய !” என்‌ 
றயல்‌ வாழ்‌ மந்தி 
கலுழ்வனபோல்‌ நெஞ்சகைத்து கல்லருவி தாஉம்‌ 
நிழல்வரை நன்னாடன்‌ நீப்பனோ அல்லன்‌. ” 
இது நான்கடியர்ய்‌, ஈற்றடி. இரண்டும்‌ இரண்டு சர்‌ குறைத்து வத்த ஓசொலி 
வெண்டுறை. 
“வெறியுறு கமழ்கண்ணி வேந்தர்கட்‌ காயினும்‌ 
உறவுற வருவழி உரைப்பன உரைப்பன்‌ மின்‌ 
செறிவுறும்‌ எழிலினர்‌ சிறந்தவர்‌ இவர்தமக்‌ 
கறிவுறு தொழிலசென்‌ நல்லவை சொல்லன்மின்‌ 
பிறபிற நிகழ்வன பின்‌.” 
இஃது ஐந்தடியாய்‌, ஈற்றடி ஒன்று ஒரு சீர்‌ குறைந்து வந்த ஓசொலி 
வெண்டுறை. 
[வேற்றொலி வெண்டுறை. / 
* கல்லாதார்‌ நல்லவையட்‌ கல்லேபோற்‌ சென்றிருந்தாற் 
கருமம்‌ யாதாம்‌ ? 
இல்லாதார்‌ செல்வரைக்கண்‌ டிணங்கியே ஏழுத்றால்‌ 
இயைவ தென்னாம்‌ 2 
பொல்லாதார்‌ நன்கலன்கள்‌ மெய்புதையப்‌ பூண்டாலும்‌ 
பொலிவ தென்னாம்‌ ? 


புல்லாதார்‌ பொய்க்கேண்மை புனைந்துரைத்தால்‌ ஆவதென்னே ? 
அல்லாதார்‌. பொய்யாவ- தறிபவேல்‌ அமையாதோ? ? 
இஃ ஐந்தடியாய்‌, ஈற்றடி இரண்டும்‌ இரண்டு சர்‌ குறைந்து வந்த ே 
ழ்‌ “ர குதித்த ௪ வ ச 





செய்யுள்‌ க கண்க அதன்‌ இனமும்‌ 882 


* முழங்கு களியானை மூரிக்‌ கடற்படை முறித்தார்‌ மன்னர்‌ 
வழங்கும்‌ இடமெல்லாம்‌ தன்புகழே போக்கிய வைவேல்‌ திண்ணை 
செழுத்தண்பூம்‌ பழைசையுட்‌ சிறந்ததா ளுஞ்செய 
எழுத்தசே இகத்துள்‌ இருநீ தவண்‌ ணல்லடி 
விழுந்தண்பூ மலர்களால்‌ வியந்துநா ளுந்தொழத்‌ 
தொடர்ந்துநின்‌ றவ்வினை துறத்துபோ மாலசோ. * 
இஃது ஆறடியாய்‌, முதலடி இரண்டும்‌ அஅச£ராய்‌, பின்‌ தான்கடியும்‌ தாற்சீராய்‌, 


முதலிரண்டடியும்‌ ஓர்‌ இசையாய்‌, பின்‌ நான்கடியும்‌ மற்றோர்‌ இசையாய்‌ 
வந்தமையால்‌, வேற்றொலி வெண்டுறை எனப்படும்‌. 


“ முழங்குதிரைக்‌ கொற்கை வேந்தன்‌ 
மூழூதுலகும்‌ ஏவல்செய முறைசெய்கோமான்‌ 
வழங்குதிறல்‌ வாள்மாறன்‌ மாச்செழியன்‌ 
றாக்கரிய வைவேல்‌ பாடிக்‌ 
கலங்கிதின்‌ ருசெலாம்‌ கருதலா காவணம்‌ ்‌ 
இலங்குவாள்‌ இரண்டினால்‌ இருகைவீ சிப்பெயர்த்‌ 
தலங்கல்மா லையவிழ்த்‌ தாடவா டும்மிவள்‌ 
புலங்கொள்பூற்‌ தடங்கட்கே புரிந்துநின்‌ றாரெலாம்‌ 
விலங்கியுள்‌ எந்தப விளிந்துவே முபவே. ' 
இஃது ஏழடியாய்‌, முதலிரண்டடியும்‌ அறுசீராய்‌, ஓரோசையால்‌ வந்து, பின்‌ 
ஐந்தடியும்‌ நாற்சீராய்‌, வேறோர்‌ ஓசையால்‌ வந்த வேற்றொலி வெண்டுறை. 


அல்லது பிறரும்‌ சொன்னார்‌. என்னை ? 


அடியைத்‌ தாகியும்‌ மிக்கும்‌ ஈற்றடி 
ஒன்றும்‌ இரண்டும்‌ சீர்தப வரினும்‌, 
வெண்டுறை என்னும்‌ விதியின வாகும்‌, £ 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


*பெற்றவடி. ஐந்தினும்‌ பிறவிலும்‌ பாட்டாய்‌ 
இற்ற அடியும்‌ ஈற்றயல்‌ அடியும்‌ 

ஒன்றும்‌ இரண்டும்‌ நின்ற தனசீர்‌ * 
கண்டன குறையின்‌ வெண்டுறை யாகும்‌. ” 


என்றார்‌ மயேச்சுரர்‌. 


ல்‌] 


“ஐந்தா தடியின்‌ நடத்தவும்‌ அத்தம்‌ 

ஒன்றும்‌ இரண்டும்‌ ஓழிசீர்ப்‌ படுதவும்‌ 

வெண்டுறை தாமம்‌ க்‌ ப்‌ படுமே. ? 
என்றார்‌ அவிதயனார்‌. 


இவர்களும்‌ விதப்பான்‌ ர்‌ மூன்றடி முதலா ஏழடிகாறும்‌ அலவு உடன்‌ 
யட்டார்‌ எனக்‌ கொள்க. 





மில: * அதன்சீர்‌ 1 இச்‌ சூத இிரச்சளால்‌ 


04 னு “வறய்ப்குன்கல/ விருத்தி (00041) 


68] டதத - வெளி விருத்தம்‌. பவத 2 [கரு 
ந தான்கடி யானும்‌ நடைபெற்‌ நடிதொறும்‌ ' ந 
தான்றனிச்‌ சொற்கொளின்‌ வெளிவிருத்‌ தம்மே.. 
இச்சூத்திரம்‌, வெளி விருத்தம்‌ ஆமாறு உணர்த்துதல்‌ ுதலிற்று. 
இதன்‌ பொருள்‌ : நான்கு அடியா னும்‌ நடைபெற்று நான்கு அடியால்‌ 
வந்து, (' நான்கு அடியானும்‌ * என்ற உம்மையான்‌, மூன்று அடியானும்‌ அரு 
வரப்பெறும்‌ எனக்‌ கொள்க), அடிதொறும்‌. தான்‌ தனிச்சொல்‌ கொளின்‌ வெளி 


விருத்தமே-அடிதொறும்‌ இறுதிக்கண்‌ ஒரு சொல்லே ' தனிச்சொல்லாய்ப்‌ 


பொருள்‌ கொண்டு முடியின்‌ “வெளி விருத்தம்‌" எனப்படும்‌ (என்றவாறு). - 
*இறுதி' என்பது, “மூன்றடி முதலா ஏழடி கானும்‌” 1 என்னும்‌ சூத்திரத்‌ 
தினின்றும்‌ அதிகாரம்‌ வருவித்து உரைக்கப்பட்டது. 


* அடிதொனும்‌ “தனிச்சொற்கொளின்‌ . வெளி .விருத்தம்மே, ஏன்னா, 
* தரன்‌? என்று மிருத்துச்‌ சொல்லிய அதனால்‌, தனிச்சொல்லை அட. உட்படச்‌ 
சொன்னால்‌ இயைபுத்‌ தொடையாம்‌ ; ௮ அப்பெற்றியன்றியே வேறாய்‌ 
வந்தது போலும்‌ இங்குத்‌ “ தனிச்சொல்லாவஅ ” என்று அடியட்படாதே 
பிரித்து அலகட்டு வழங்கப்படும்‌. : அல்லாது, : அடிதொறும்‌ பொருள்‌ அற்று 
மண்டிலமாய்‌ வருவன £அடிமறி மண்டில வெளி விருத்தம்‌. என்றும்‌, 
அல்லாதன ' நிலை வெளி விருத்தம்‌? என்றும்‌ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமான : ற்‌ 
[அடி மறி மண்டில வெளி விருத்தம்‌. 
சொல்லல்‌ சொல்லல்‌ தயவை சொல்லல்‌--எஞ்ஞான்னும்‌ ; 
புல்லல்‌ புல்லல்‌ நெறி புல்லல்‌--எஞ்ஞான்றும்‌ ; . 
கொல்லல்‌ கொல்லல்‌ செய்நலம்‌ கொல்லல்‌--எஞ்ஞான்னும்‌ ; 
நில்லல்‌ தில்லல்‌ நீசரைச்‌ சார்‌ ந்தங்‌-கெஞ்ஞான்னும்‌. * 
எனவும்‌, 7 
“ஆவா !” என்றே அஞ்சினர்‌ ஆழா *--ஓருசாசார்‌ ; 
கூ! என்றே கூவிளி கொண்டார்‌-ஒருசாரார்‌ ; 
மாமா ! என்றே மாய்ந்தனர்‌: நீந்தா-ஹுசாரார்‌, 
ஏர்‌ நாய்ரரே்‌ !ர்‌ என்செய்தும்‌ ! என்றா-—ஒருசாரார்‌. ' 
எனவும்‌, 
“மாலை மணங்கமழும்‌ மெளவல்‌ முகைவிரியும்‌--எந்தைகுன்‌ றம்‌ ; 
காலை மணிக்குவளை காதலர்போற் கண்விழிக்கும்‌--எந்தைகுன்‌ றம்‌ ; 
நீல மழைமுழங்கி தின்று லம்பதிரும்‌-எந்தைகுன்‌ றம்‌ ; 
ஆலி ர்‌ மயிலகவ அந்தண்‌ டுவனமே ர--எந்தைகுன்றம்‌. ” 
எனவும்‌ இவை நான்கு அடியாய்‌, அடிதோறும்‌ பொருள்‌ அற்‌ அ; அடிம்நியரய்‌ 
வத்தமையால்‌, அடிமறி மண்டில வெளி விருத்தம்‌. 
(மி வென்‌ விரதம்‌] ட்ட 
த சொல்லியும்‌ அலகு இமோ- அம்மானாய்‌ ! 
ஆய்மலரும்‌ தொண்டையும்‌ ஆழியத்‌ திண்டேரும்‌-—அம்மானாய்‌ ! 
மாயிருந்‌ தானை மயிடன்‌ றலையின்மேல்‌- அம்மானாய்‌ ! போர பங் 
ட யாயின, சிறடிப்‌ அகவ பதவதிக்கே— அம்மானாய்‌ மல்‌ 
இஃது அடிமறியாய்‌ வாசாமையின்‌, நிலை வெளி விருத்தம்‌. ஃ..... ப 
அனை ப பால்‌ அட அ 
பிம்‌: * ஆழ்ந்தார்‌ 1 நார்‌ -$ மாலை: -இிவந்தண்‌ டவணமே): வந்தன்‌ று: வான்மே., 





செய்யுளியல்‌ஃ'வெண்யாவும்‌: அதன்‌ இனமும்‌ 248% 


pi i ன்‌ ட [அக மறி மண்டில. வெளி விருத்தம்‌. ] 
ட உற்ற படையினார்‌ பெற்ற பகையீனார்‌— புறாவே ! 
பெற்றம்‌ உடையார்‌ பெருஞ்சிறப்‌ பாண்டகை-— புறாவே ! 
மற்றை யவர்கள்‌ மனையிற்‌ களிப்பதோ-— புறாவே 1? 
எனவும்‌, . 
ஆடு கழைகிழிக்கும்‌ அத்தண்‌ புயலிற்றே--எத்தைகுன்றம்‌ ; 
நீடு கழைமேல்‌ திலாமதியம்‌ * நிற்குமே--எ.த்தைகுன்தம்‌ ; 

ட கூடு ம்ழைதவமும்‌ கோடுயர்‌ சந்தமே--எந்தைகுன்றம்‌. * 
எனவும்‌ இவை மூன்றடியாய்‌ வந்த அடி மறி மண்டில வெளி விருத்தம்‌. 
[நிலை வெளி விருத்தம்‌./ 

“ஏதங்கள்‌ நீங்க எழிலிளம்‌ பிண்டிக்கீழ்ப்‌--புறாவே ! 
வேதங்கள்‌ நான்கும்‌ விரித்தான்‌ விரைமலர்மேத்‌--புறுவே ! 
பாதம்‌ பணிந்து பரவுதும்‌ பல்காலும்‌--புராுவே Fr? 

இன மூன்றடியால்‌ வந்த நிலை வெளி விருத்தம்‌. 


- ப 
லு, 


பிறரும்‌ இலக்கணம்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
“ஒருமூன்‌ ஜொருநான்‌ கடியடி. தோறும்‌ 
தனிச்சொ.ற்‌ றழுவி தடப்பன வெள்ளை 
விருத்தம்‌ எனப்பெயர்‌ வேண்டப்‌ படுமே. * 

என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


“தான்கு மூன்றடி தோறும்‌ தனிச்சொல்‌ 

தோன்ற வருவன வெளிவிருத்‌ தம்மே. * 
என்றார்‌ ஜஹுகாக்கைபாடினியார்‌. ம்‌ ட்‌ 

* மூன்று நான்கடி. தோறும்‌ தனிச்சொற் 

கொளீஇய 7 எல்லாம்‌ வெளிவிருத்‌ தம்மே, ” 
என்றார்‌ அவிதயனார்‌. 

“மூவடி. யாகியும்‌ நாலடி. யாகியும்‌ 

பாவடி விழ்ந்து பாடலுள்‌ நடந்தும்‌ 

கடிவசை விலவாய்‌ அடிதொறும்‌ ர தனிச்சொல்‌ 

திருத்தகு நிலைய விருத்த மாகும்‌. ” 
என்றார்‌ நீர்‌ மலிந்த வார்‌ சடையோன்‌ பேர்‌ மூழ்த்த பேராசிரியர்‌. 

மூன்றடியால்‌ வரும்‌ வெளி விருத்தமும்‌, மூன்றடியால்‌ வரும்‌ வெண்டுறையும்‌ 
வெள்ளொத்தாழிசையும்‌ சிந்தியல்‌ வெண்பாவின்‌ இனம்‌ என்றும்‌ ; தனிச்சொல்‌ 
உடைமையால்‌, நான்கடி! வெளி விருத்தம்‌ நேரிசை வெண்பாவின்‌ இனம்‌ 
என்னும்‌, நான்கடி. வெண்டுறை இன்னிசை வெண்பாவின்‌ இனம்‌ என்றும்‌; 
ஐந்தடி முதலா ஏறிய அடியுடைய வெண்டுறைகள்‌ பஃறொடை வெண்பாவின்‌ 
இனம்‌ என்றும்‌ ஒருபுடை ஒப்புமை நோக்கி, அப்பாற்சார்த்தி வழங்கப்படும்‌. 
வெண்பாவிற்கு இனமாகிய “தாழிசை, துறை, விருத்தம்‌?' என்னும்‌ 

மூன்றும்‌, * வெள்ளொத்தாழிசை, வெண்டாழிசை, ஒரொலி வெண்டுறை, வேற்‌ 
ஜொலி வெண்டுறை, அடிமறி மண்டில வெளி. விருத்தம்‌, நிலை வெளி விருத்தம்‌ * 
என்று கூறுபடுப்ப, ஆறும்‌; அவற்றுள்‌ வெள்ளொத்தாழிசை,. வெண்டளை 
தான்கினாலும்‌ கூறுபடுப்ப, நான்கே ஆவது, வேற்றுத்தளை விரவாதாகவின்‌. 
TA Eg TE is ie Oo i எ கத தவக்‌ எ வானி எனனை அண ல அப அம ன வடட 


பிம்‌: * நிலாமதி, ்‌ + கொளுவிய 3 வில்லா அடிதொறும்‌.. 


206 யாப்பருங்கல விருத்தி 
வெண்டாழிசை முதலாகிய ஐந்தும்‌, இறெப்புடைய ஏழு தளையாலும்‌ 
சிறப்பில்‌ ஏழு தளையாலும்‌ கூறுபடுப்ப, எழுபதாம்‌ ; வெள்ளொத்தாழிசை 
யோடும்‌ கூட்டிச்‌ சொல்ல, எழுபத்து நாலாம்‌; பிறவாற்றால்‌ விகற்பிக்கப்‌ 
பலவாம்‌. 
[கட்டளைக்‌ கலித்துறை.] 
“மூன்றடி யானும்‌ முடி.ந்தடி, தோறும்‌ முடிவிடத்‌அத்‌ 
தான்றனிச்‌ சொற்பெறும்‌ தண்டா விருத்தம்‌ ; வெண்‌ டாழிசையே 
மூன்றடி. யாய்வெள்ளை போன்றினும்‌ ; மூன்றிழி பேழுயர்வாய்‌ 
ஆன்றடி தாஞ்சில அத்தம்‌ குறைந்திறும்‌ வெண்டுறையே. 1 , 
இவ்வியாப்பருங்கலப்‌ புறநடையை விரித்து உரைத்துக்கொள்க. 


வெண்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ முடிந்தன. 


69] ஆசிரியப்பா. ம்‌ [கச 
அகவல்‌ இசையன அகவல்‌ ; மற்றவை 
எல ஈஆய்‌ என்ஜயென்‌ றிறுமே. 
“இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, நிறுத்த முறையானே ஆசிரியப்பா 
ஆமாறு, பொதுவகையான்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. தட 
இதன்‌ பொழிப்பு : அகவல்‌ ஓசையைத்‌ தமக்கு ஓசையாக உடைய தான்கு 
ஆசிரியப்பாவும்‌ ; அவைதாம்‌, “ஏ” என்றும்‌, “ ஓ? என்றும்‌, “ஈ” என்றும்‌, 
“ஆய்‌” என்றும்‌, “என்‌” என்றும்‌, “ஐ”? என்றும்‌ இறும்‌ (என்றவாறு). 2 
* அகவல்‌ ? என்பது, “ ஆசிரியம்‌” என்றவாறு. என்னை 2 
“அகவல்‌ என்ப தாசரிரியப்‌ பாவே. ' 3 
என்றாராகலின்‌. 
“ஏ, ஓ, ஈ” என்புழி, “ஏ” என்னும்‌ அசைச்சொல்லை முன்‌: வைச்தமையால்‌, 
(ஞு? என்று இறுவது சிறப்புடைத்து. என்னை ? 
“இறப்புடைப்‌ பொருளை முற்துறக்‌ கிளத்தல்‌.” 
என்பது தந்திர உத்தியாகலின்‌. 
“அகவல்‌ இசையன அகவல்‌ ; அவை 
ஏஓ ஈஆய்‌ என்ஐ என்றினும்‌. 
என்னாது, “மற்று? என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை ? 
ஏந் திசை அகவலும்‌, தூங்கசை அகவலும்‌, ஓழுகிசை அகவலும்‌ என 
மூன்று வகைப்படும்‌ அகவல்‌ ஓசை என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்ட 
. “நேர்நேர்‌ இயற்றளை யான்வரும்‌ அகவலும்‌, 
... திசைநிசை இயற்றளை யான்வரும்‌ அகவலும்‌, 
ஆயிரு தளையுமொத்‌ தாகிய அகவலும்‌, 
ஏந்தல்‌ தூங்கல்‌ ஒழுகல்‌ என்னா 
பக்ஸ்‌ ஆய்த்த நிரல்நிசை ஆகும்‌ என்ப.” 
என்றாராகலின்‌. 





2... பப்‌ 


1 வா. கா. 28. 2 சங்கயாப்பு ; யா. வி. 16, 27 உரைமேத்‌ . 





செய்யுளியல்‌—ஆசிரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌. ம்‌. 
[நேரிசை ஆசிரியப்பா. / 


“போது சாந்தம்‌ பொற்ப ஏந்தி 
ஆதி நாதற்‌ சேர்வோர்‌ 
. சோதி வானம்‌ அன்னுவோரே. * 
என்பது பத்‌ அகவல்‌ ஓசை. 
[நேரிசை ஆசிரியப்பா.] 


“ அணிநிழல்‌ அசோகமர்த்‌ தருள்தெறி டடக்‌ 
மணிதிகழ்‌ அவிசொனி வாதனைப்‌. : 


பணிபவர்‌ பவநனி பரிசுப்‌ பவசே. ? 
என்பது தரங்கிசை அகவல்‌ ஓசை. 

[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“குன்றக்‌ குறவன்‌ காதல்‌ மடமகள்‌ 
வமையச மகளிர்‌ புரையும்‌ சாயலள்‌ 
ஐயள்‌ அரும்பிய முலையள்‌ 
செய்ய வாயினள்‌ மார்பினள்‌ சுணங்கே. ” 

என்பது ஒழுகிசை அகவல்‌ ஓசை. 
இன்னும்‌ பிறவாற்றான்‌ வருவன : 

[நேரிசை ஆசிரியப்பா. ] 
£கொன்னூர்‌ அஞ்சினும்‌ யாம்துஞ்‌ சலமே ; 
எம்மில்‌ அயல்‌ தேழில்‌ உம்பர்‌ 
மயிலடி இலைய மாக்குரல்‌ தொச்சி 
அணிமிகு மென்கொம்‌ பூழ்த்த 
மணிமருள்‌ பூவின்‌ பாடுநனி கேட்டே. ”* 1 

இன்னவை பிறவும்‌ தூங்கசை அகவல்‌ ஓசை எனப்படும்‌. 

[நிலைமண்டில ஆசிரியப்பா. ] 
*பொழிலே 
இரவோ சன்ன இருளிற்‌ றாகியும்‌, 
நிலவோ ரன்ன வெண்மணல்‌ ஒழுகயும்‌, 
அசைசுமணம்‌ நயந்த பந்தர்ப்‌ போலவும்‌, 
வரைவாழ்‌ இயக்யெர்‌ உறைவிடம்‌ போலவும்‌ 
வண்ணனை ர்‌ முற்றா தாகியும்‌, ஒண்ணிழற்‌ 
பூவிரி நாற்றம்‌ அன்றியும்‌ எர்வரக்‌ 7 
குங்குமம்‌ கமழும்‌ எங்கோன்‌ வசையென ஏ 
வியந்தனள்‌ இருத்து வீணை பண்ணி 
தயந்த தம்‌ பாடும்‌ என்ப 
வயந்த மாயெ பொழிலி னானே.” 

இன்னவை பிறவும்‌ ஏந்திசை அகவல்‌ ஓசை எனப்படும்‌. 





1 குறுந்‌. 138. ன: ட து 
பிம்‌: * ஓர்ந்தே ர்‌ வண்ணம்‌ 3. மேவசக்‌ $ எனுங்கொன்‌ மற்றென, 


208 கத்‌ - யாப்பருங்கல விருத்தி 


[காற்பா./ 

* இமிழ்கடல்‌ வரைப்பின்‌ எல்லையின்‌ வழாஅத்‌ 

தமிழியல்‌ வரைப்பின்‌ தானினித விளங்கி 

யாப்பியல்‌ தானே யாப்புற விரிப்பின்‌ 

எழுத்தசை சீர்தளை அடிதொடை அக்கோ 

டிமுக்கா மரபின்‌ இவற்றொடு பிறவும்‌ 

ஒழுக்கல்‌ வேண்டும்‌ உணர்த்திசி னோரே. ” 
எனவும்‌, 

“முழுதுல இறைஞ்ச முற்றொருங்‌ குணர்ந்தோன்‌ ” 1 
எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ நூற்பா அகவல்‌ ஓசையாய்‌, ஒழுகிசை அவல்‌ 
ஓசை எனப்படும்‌ 

இவை “ஏ” என்று இற்றவாணு கண்டுகொள்க. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 

“பிண்ட நெல்லின்‌ அள்ளூர்‌ அன்னவள்‌ 

ஒண்டொடி நெகிழினும்‌ தெகிழ்க 

சென்றி பெரும! நிற்‌ றகைக்குநர்‌ யாரோ.” 2 
இஃது “ஓ”? என்று இற்ற ஆசிரியம்‌. 

“குவளை உண்கண்‌ இவள்வயிற்‌ பிரிந்து 

பெருந்தோள்‌ கதுப்பொடு விரும்பினை நீவி 

இரங்குமென்‌ நழுங்கல்‌ வேண்டா 

செழுந்தேர்‌ ஓட்டிய வென்றியொடு சென்தநீ.” 
இஃது “ஈ? என்று இற்ற ஆசிரியம்‌. 

“முள்ளி நீடிய முதிநீர்‌ அடைகரைப்‌ 

புள்ளிக்‌ கள்வன்‌ ஆம்பல்‌ அனுக்கும்‌ 

தண்டுறை ஊரன்‌ தெளிப்பவும்‌ 

உண்கண்‌ பசப்ப தெவன்கொல்‌ அன்னாய்‌ ! 8 
இஃது “ஆய்‌” என்று இற்ற ஆசிரியம்‌. 

[நிலைமண்டில ஆசிரியப்பா. / 

*அலதந்த மஞ்ஞை யாமம்‌ கூவப்‌ 

புலர்ந்தது மாதோ புரவலற்‌ இரவென்‌. : 4 


இன்னவை பிறவும்‌ உதயணன்‌ கதையின்கண்‌ “என்‌” என்று இத்த ஆசிரியம்‌ 
எனக்‌ கொள்க. 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“ நின்றன நின்று தன்றுணை ஒருசிறைப்‌ 
பூந்தண்‌ சிலம்பன்‌ * தேந்தழை இவை, ” எனக்‌ 
காட்டவும்‌ காண்டல்‌ செல்லாள்‌ கோட்டிப்‌ 
பூண்முலை நோக்கு இறைஞ்சி 
வாண்முக எருத்தம்‌ கோட்டினள்‌ மடத்தை. ” 
இஃது “ஐ? என்று இற்ற ஆசிரியம்‌. 


சா. லி. பாலிரம்‌ 2 ௮கம்‌,46 8 ஜங்குது,21 4 பெருங்கதை, 1 நக: 144-0, 


.... வேறுபாடு உணர்த்துதல்‌ அதலிற்று. 


செய்யுளியல்‌--ஆசிரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ தமழ்‌ 
“என்‌”. என்னும்‌ அசைச்சொல்‌ ஆஃசிரியத அள்‌ அருகின்‌ மி வாசா, . 
வரினும்‌, சிறப்பிலது எனக்‌ கொள்க. &ஃ 
“ தன்பால்‌ உறுப்புச்‌ தழுவிய மெல்லிய 
. இன்பா அகவல்‌ இசையதை இன்னுயிர்க்‌ 
கன்பா வறைந்த ஆசிரியம்‌ என்ப.” ' 
என்னு ஓசை சொல்லி, 
*ஏயெனச்‌ சொல்லின்‌ ஆசிரியம்‌ இறுமே ; 
ஓஆய்‌ சன * ஒரோவழி: ஆகும்‌. ” 
“ என்னென்‌ சொல்லும்‌ பிறவும்‌ ஒன்றித் ர்‌ 
அன்னவும்‌ பெறூஉம்‌ திலைமண்‌ டிலமே. ? 
என்று ஈறு சொன்னார்‌ அவிநயனார்‌. 
“ இயற்சிர்த்‌ தாகியும்‌, அயற்சீர்‌ விரவியும்‌, 
ர்‌ ஸ்‌ தன்றளை தழுவியும்‌, பிறதளை தட்டும்‌, 
அகவல்‌ ஓசைய தாசரி யம்மே.” 


சன்று ஓசை சொல்லி, 


“ஏயென்‌ நிறுவ தாசிரியத்‌ இயல்பே ; 
ஆய்‌ இறுதியும்‌ உரியவா சிரியம்‌. * 
“நின்ற தாதி நிலைமண்‌ டிலத்துள்‌ 
என்றும்‌ என்னென்‌ றிறுதிவரை வின்றே. ? 
“அல்லா ஒற்றும்‌ அகவலின்‌ இறுதி 
நில்லா அல்ல ; நிற்பன வரையார்‌. ' 
என்று ஈறு. சொன்னார்‌ மயேச்சுரர்‌. 
£ஈ? என்னும்‌ “ஐ? என்னம்‌ இறும்‌ என்னு இவர்கள்‌ சொற்திலசால்‌ ” எனின்‌, 
இவர்களும்‌ இலேசு எச்ச உம்மை . விதப்புக்களால்‌ உடம்பட்டார்‌ ; 
இந்தாலுடையார்‌ எடுத்து ஓதினார்‌. இது வேற்றுமை. ம 
| “அகவல்‌ ஓசை ஆசிரி யம்மே. ” 
என்று பிறரும்‌ சொன்னார்‌ எனக்‌ கொள்க. 
70] 3 ஆசிரியப்பாவின்‌ பெயர்‌ வேறுபாடு. [௧௪ 
நேரிசை இணைக்குறள்‌ மண்டிலம்‌ நிலைப்பெயர்‌ 
ஆகுமண்‌ டிலமென்‌ றஐகவல்‌ நான்கே. 


“இஃது என்‌ நூதலிற்றோ 2” எனின்‌ அகவல்‌ ஓசையோடு அளவடி த்தாகியும்‌, 
இயற்சீர்‌ பயின்றும்‌ அயற்சீர்‌ விரவியும்‌, தன்‌ தரே தழுவியும்‌ பிற தளை 
மயங்கியும்‌, நிரை நடுவாகிய வஞ்சியுரிச்சீர்‌ வாராது" அயற்பா அடி ம்யங்யெம்‌ 
மயங்காதும்‌, ஜஞ்சீர்‌ அடியால்‌ அருகி வரும்‌ என்றும்‌, நாலெழுத்து முதலாக 
இருபதெழுத்தின்காறும்‌ உயர்ந்த பதினேழ்‌ நிலமும்‌ பெற்ற .நாற்‌ரடியால்‌ 
நடைபெறும்‌ என்றும்‌ வேண்டப்பட்ட ஆசிரியப்பாவின அ பெயர்‌ 


இதன்‌ பொழிப்பு: நேரிசை ஆசிரியமும்‌, இணைக்குறள்‌ ஆரியமும்‌, திலை 
மண்டில ஆரியமும்‌, அடிமறி மண்டில ஆசிரியமும்‌ என ஆசிரியப்பா நாஸ்‌: 
காகும்‌ (என்றவாறு). 





பி.- ம்‌. * ஐஜாலயும்‌. ரீ பிறவு ந மென்றிவற்‌. - 
Yap—14 


ட 1s வாப்வருக்கஸ கருக்கி 





“ஆகும்‌ மண்டிலம்‌” என்றவழி, “திலை? , என்பதனையும்‌, “மண்டிலம்‌” என்ப 


்‌ ம 
TFs) 


ட்‌ இது மொழி ௨ மாத்ுச்‌ சூத்திரம்‌... விவக? A டட வட்ட 


அணும்‌ கூட்டி “நிலை மண்டலம்‌, என்றும்‌; பின்னை. வல்‌! என்பதனையும்‌ ol 


“பெயர்‌ ? என்பதனையும்‌ * நான்கு ? என்பதனையும்‌ “ஆகும்‌ என்பதனையும்‌ 
ட அகவற்‌ பெயர்‌ தான்னு! என்றும்‌ கொள்க. > 

மிக்க புகழும்‌ சொல்லும்‌ ஓசையும்‌. _உடைத்தாகலினால்‌, “நேரிசை என்ப 
தூஉம்‌ காரணக்குறி. ்‌ 

இணைந்து . கைத... அகியுடைத்தாசலின்‌, இணைக்குறள்‌ ' என்பதூஉம்‌ 
காரணக்குதி. 


எல்லா அடியும்‌ முதல்‌ தடு இறுதியாக உச்சரித்தாலும்‌ ஓசையும்‌ பொருளும்‌ 
ஓத்து வருதலின்‌, * அடி. மறி. பவத்‌ அவின்‌ என்பதூஉம்‌ காரணக்குதி. 


ஒரு பெற்றியே நின்று எல்லா ' அடியும்‌ ஒத்அ ne £ நிலை மண்டிலம்‌? 
ஏன்பதாஉம்‌.. சம்கி? 

என்னை 2 ௮ i 3 த 
நேரிசை: இணை நிலை ' மண்டிலம்‌. மண்டிலம்‌ பூ 

ஈரிரண்‌ டியல எண்ணுங்‌ காலை. 1. 

என்றார்‌ பிறரும்‌. I 

மூன்று அகவல்‌ ஓசையானும்‌ நான்கு. ஆசிரியப்பாவையும்‌ உறழப்‌. ப்ர 
டாம்‌. நான்கு ஆசிரியப்பாவினையும்‌ ' சிறப்புடை ஏழ்தளை, சிறப்பில்‌ ஏழ்தளை * 
ட்‌ எனக்‌ கூறுப்டுப்ப, ஐம்பக்தாரும்‌. டு கட்‌ தளையும்‌ கூட்டி உறழ, 
ட *பெயர்‌? ட்‌ ள்ன்ற .விதப்பு என்னை 2! எனின்‌, ஒருசார்‌. ஆசிரியர்‌, வேற்றடி 
விரவி வந்த ஆசிரியங்களை * விசவியல்‌ ஆளியம்‌? என்றும்‌, விரவாகனவற்றை 


* இன்னியல்‌ A என்றும்‌ பத்தல என்பது அக்கம்‌ எனக்‌ 
கொள்க. 


நான்கு . இரியத்‌ இ இவ்விரு. பெயராத்‌ ப்ட்‌ எட்டாம்‌. அவை 


ஓசையும்‌ தளையும்‌ கூட்டி உழ, ப்‌ மட த்காரும்‌ பிறவாற்றான்‌ 
விகற்பிக்கப்‌ பலவாம்‌. :. . : 


(ச்‌ ர்‌ நேரிசை ட. J: ர்க 
அந்த படின்‌ அயல்டி சிந்தடி. 
ன்‌ வந்தன நேரிசை ஆசிரி யம்மே. 


இஃது என்‌ அதலிற்றோ 2” எனின்‌, மேல்‌ லட பாரித்த தான்கனுள்‌ 


நேரிசை ஆசிரியப்பா. ஆமாறு. உணர்த்துதல்‌ அதலிற்அ. 


இதன்‌. பொருள்‌ : அந்த அடியின்‌ அயல்‌ அடி ஈற்றடியின்‌ மேயப்‌ 
சிந்தடி வந்தன முச்சரடியான்‌.. வந்தன, நேரிசை ' ஆசிரியம்மேதேரிசை 


ஆசிரியப்பா எனப்படும்‌. (என்‌ அவர்‌). 
வாலாறு : 
ட்‌ ரி நேரிசை ஆசிரியப்பா. ] 
“ சிறுவெள்‌ ளரவின்‌ அவ்வரிக்‌ குருளை 
கான யானை அணங்கி யாங்கு . 
இளையள்‌ முளைவாள்‌ எயிற்றள்‌ 
வளையுடைக்‌ கையளெம்‌ அணங்கு யோளே.”. | 


ள்‌ ர தாங்கசை அகவற்‌ இறப்புடை இயற்சிரான்‌ வந்த நேரிசை ஆசிரியப்பா. 
ந்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 


1. குறுந்‌. 119, 


ப்‌ ல்‌ வது அடத 


2 x அட்ட அ அலல்‌ யவ 12) 3 
2 தல அட்ட? © 1 
ப 7 ்‌ ல்‌ ப்‌ எடதகத வி 





“செய்யுளியல்‌. ஆசிசியப்பாஷம்‌ அதன்‌ இன்ப - 


இந்து வந்தன "என்னானு, பெயர்த்தும்‌ “அடி” என்றது. என்னை 2 ப 
“ கைக்களைப்‌ பொருளைமேல்‌ ஆசிரியம்‌ வருவுழி- எருத்தடி முச்சிசான்‌ வரப்‌ 
பெறாது,” என்பர்‌ அமன்னியார்‌ ஏன்‌ அ! அறிவித்தற்கு. எனக்‌ கொள்க... 
என்னை? 
கைக்கொ ம்‌ க்கல்‌ தாயின்‌, So 
முச்சிர்‌ எருத்தின்‌ மாடி, முடிவடி  : i 
எச்சி ரானும்‌ எகாரத்‌ இலமே. த 
என்றாசாகலின்‌. 
£ இற்றதன்‌ மேலடி. oe குறைய 
நிற்பது நேரிசை ஆசிரி யம்மே, ” 
்‌ என்றார்‌ அவிறயனார்‌. : 
.. *இறுசிர்‌ அடியேல்‌' த தைய 
பெறுவன நேரிசை. ஆரி யம்மே. 


A AA 1 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
72] [இணைக்குறள்‌ ஆசிரியப்பா. ] 
[இணைக்குறள்‌ இடைபல குறைந்திறல்‌ * இயல்பே. [௧௯ 

்‌ “இஃது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, “இணைக்குறள்‌ ஆசிரியப்பா . ஆமரறு 

உணர்த்துதல்‌ அதலிற்று, டத்‌ 

இதன்‌ பொருள்‌ : இணைக்குறள்‌. இணைக்குறள்‌ ஆசிரியப்பா, இடை பல 
குறைந்து இறல்‌ இயல்பே--ஈற்றடியின்‌ மேலையடி. இரண்டு ம ஒரு சீரும்‌ 
குறைந்து இறுதல்‌ இயல்பு எனப்படும்‌ (என்றவாறு). 

: ஈற்றடியின்‌ மேலையடி.” என்பது, அதிகாரம்‌ வருவித்து உரைத்தது. 


£ இயல்பே” என்ற விதப்பால்‌, முதலடியும்‌ ஈற்றடியும்‌ ஒழித்து ஏனையடி.. 
ஒரோவொன்று ஒரு மம இரு சீரும்‌ குறைந்து வரும்‌ என்க. 
வரலாறு : 
[இணைக்குறள்‌ ஆ௫ரியப்பா.] 
“நீரின்‌ தண்மையும்‌ தீயின்‌ வெம்மையும்‌ 
சராச்‌ சார்ந்து த ப 
தீர்த்‌ தீரும்‌ 
சாரல்‌ நாடன்‌ கேண்மை, ” 
்‌ சாரச்‌ சாரச்‌ சார்ந்து, 
தீரத்‌ தீரத்‌ தீர்பொல்‌ லாதே.? 2 
இது சிறப்புடை நேரொன்றாசிரியத்‌  தளையான்‌ வந்து, ஈற்றயல ரண்டும்‌ 
| (ய த்‌ திமயலடி இ 
முச்சீரான்‌ வந்த இணைக்குறள்‌ ஆசிரியப்பா. ்‌ 
£ இவனினும்‌ இவனினும்‌ | இவள்வருந்‌ தினளே ; 
' இவனினும்‌ ர வருந்தினன்‌ இவனே ; 
இவளைக்‌ கொடுத்தோன்‌ ஒருவனும்‌ உளனே 2 
தொடிக்கை பிடித்தோன்‌ ஒருவனும்‌ உளனே ; 
நன்மலை நாடனும்‌ உளனே ; 
புன்னையங்‌ கானற்‌ சேர்ப்பனும்‌ உளனே. * 
இது சிறப்புடை திசையொன்றாசிரியத்‌ தளையான்‌ வந்த இடக்கு ன்‌ ஆசிரி 


யப்பா. 





1. இது கடிய நன்னியார்‌ சூத்திரம்‌. இப்பாவில்‌ ஒருசீர்‌: குறைந்தமைக்கு ஈற்றயலடி 
யிரண்டும்‌, இராசிர்‌ இக்‌ ம்‌. குறளடி இரண்டும்‌ உதாரணமாகக்‌ கொள்ளத்‌ 


தகும்‌, மி- ம்‌. * குறைந்திறின்‌ * இவளினும்‌ இவளினும்‌ 1 இவளினும்‌. 
ட. ்‌ 


சீ 


யாப்பருங்கல விருத்தி 


“கொன்றுவாழம்‌* கொடிச்சியர்‌ சிறார்‌ எடுத்த 


அம்மெல்‌ லாகத்‌ தலரிவ னோனாது 
நீங்கிய வண்ணமும்‌ நீங்கிப்‌ 7 
பாங்யெற்‌ றமரொடும்‌ வந்து 
தாங்கிய இன்பம்‌ தணத்தனை பெரிதே. ்‌ 
்‌ இது இறப்பில்‌ கலித்தளையான்‌ வத்த இணைக்குறள்‌ ஆசிரியப்பா. 
£ இறியகட்‌ பெறினே எமக்கயு மன்னே ! 
பெரியகட்‌ பெறினே 
யாம்பாடத்‌ தான்மகழ்த்‌ அண்ணு மன்னே ! | 
இுசோற்‌ மானும்‌ நனிபல கலத்தன்‌ மன்னே ! 

ச. பெருஞ்சோற்‌ றானும்‌ நனிபல கலத்தன்‌ மன்னே ! 
என்பொடு தடிபடு வழியெல்லாம்‌ எமக்கயு மன்னே ! 
அம்பொடு வேல்‌ அழை வழியெல்லாம்‌ தானிற்கு மன்னே 
நரந்தம்‌ நாறும்‌ தன்கையாற்‌ 
புலவுநானும்‌ என்றலை தைவரு மன்னே ! 

10. அருந்தலை இரும்பாணர்‌ அகன்மண்டைத்‌ தளைய, 
இரப்போர்‌. கையுளும்‌ போகிப்‌ 
புரப்போர்‌ புன்கண்‌ பாவை சோர 
அஞ்சொண்‌ டேர்ச்சிப்‌ புலவர்‌ ப்‌ ட்‌ 
சென்றுவீழ்ந்‌ என்றவன்‌ 

15. அருதிறத்‌ தயங்கிய வேலே ; 
ஆசா கெந்தை யாண்டுளன்‌ கொல்லோ ! 
இனிப்‌ பாடுதரும்‌ இல்லை ; 
பாடுந ருக்கொன்‌ நிகுநறாம்‌ இல்லை ; 
பனித்துறைப்‌ பகன்றை நீறைகொள்‌ மாமலர்‌ 
20. ரூடாது வைகி யாங்குப்‌ பிறர்க்கொன்று 
ஈயாது வியும்‌ உயிர்தவப்‌ பலவே. 1 
இதனுள்‌ இருசர்‌ அடியும்‌ முச்‌£ரடியும்‌ வந்தன. 
என்னை ? ப 
* இடைபல குறைவ திணைக்குற ளாகும்‌. ? 
. என்றார்‌ அவிறயனார்‌. 
. “ஈற்றயல்‌ குறைந்த நேரிசை) இணையாம்‌ 
ஏற்ற அடியின்‌ இடைபல குறைந்தன.” 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
“அளவடி அந்தமும்‌ ஆதியும்‌ ஆகிக்‌ 
குறளடி சிந்தடி என்றா யிரண்டும்‌ 
இடைவர நிற்ப இணைக்குறள்‌ ஆகும்‌. ” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“இடையிடை சீர்தபின்‌ இணைக்குறள்‌ ஆகும்‌. * 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 





* குன்றுவாழ்‌ 4 நீங்யெ 
1. புறம்‌. 535, 





செய்யுளியல்‌ ஆரிசியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ . அச்‌ 


தில்‌ [அடி மறி மண்டில ஆசிரியப்பா. / [௨௦ 
மனப்படும்‌ அடிமுத லாயிதின்‌ மண்டிலம்‌. 
“இஃது என்‌ அதலிற்றோ? *' எனின்‌, மண்டில ஆசிரியப்பா ஆமாறு 
உணர்த்துதல்‌ அதலிற்று 
இதன்‌ பொருள்‌ : மனம்‌ படும்‌ அடி முதலாய்‌ இறின்‌_ யாதானும்‌ மனப்‌ 


பட்டது ஓர்‌ அடி முதலாகச்‌ சொல்லப்பட முடிவது, மண்டிலம்‌ மண்டில 
ஆசிரியப்பா எனப்படும்‌. (என்‌ றவாறு]. 


வரலாறு. 
[அடி மறி மண்டில ஆசிரியப்பா. / 
மாறாக்‌. காதலர்‌ மலைமறற்‌ தனரே ; 
ஆராக்‌ கட்பனி வாலா னாவே,; * 
ஏறா மென்றோள்‌ வனைநெகி மும்மே ; 
கூறாய்‌ தோழியாம்‌ வாழு மாறே. 1 
இது தன்‌ சர்‌ நேர்த்தகாயான்‌ வந்த மண்டில ஆசிரியப்பா. 
. “பூங்கட்‌ குூற௮ுற்தொழு. யாங்குற்‌ றனளே 2- 
புனல்சேர்‌ ஊரன்‌ பொதுமகன்‌ அன்றோ 2 
ஏதில்‌ மாக்கட்‌ கெவனா இயசோ 2 
போதி பாண !நின்‌ பொய்ம்மொழி எவனோ? : 
இது இறப்புடை இயற்சீர்‌ வெண்டளையான்‌ வந்த மண்டில ஆசிரியப்பா. 
“சூரல்‌ பம்பிய இறுகான்‌ யாறே; 
- சூர மகளிர்‌ ஆரணங்‌ கினசே ; 
வாரலை எனினே யானஞ்‌ சுவலே ; 
சாரல்‌ நாட! நீவா லாறே.? 
இது றெப்புடை ஆசிரிய நேர்தளையான்‌ வந்த மண்டில மம 
“ இவற்றை மனப்பட்டது ஓர்‌ அடி. முதலாக உச்சரித்து, ஓசையும்‌ டெ ரருளும்‌ 
பிழையாதவானு கண்டுகொள்க. 
என்னை 2 
“£உரைப்போர்‌ குறிப்பின்‌ உணர்வகை அன்றி 7 
. இடைப்பால்‌ முதலி றென்றிவை தம்முள்‌ 
மதிக்கப்‌ படாதது மண்டில யாப்பே.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“கொண்ட அடிமுத லாயொத்‌ திறுவ.து 
மண்டில யாப்பென வகுத்தனர்‌ புலவர்‌.” 
என்றார்‌ சறுகாக்கைபாடினியார்‌. 
“கொண்ட அடிமுத லாயொத்‌ திறுவதூ 
மண்டிலம்‌ ஓத்திறின்‌ நிலைமண்‌ டிலமே. 
என்றார்‌ அவிநயனார்‌. 
“ எவ்வடு யானும்‌ முதனடு இறுதி 
அவ்வடி பொருள்கொளின்‌ மண்டில யாப்பே.? * 


என்றார்‌ மயேச்சார்‌. ல 





ர. யா. வி. 95உரைமேற்‌. 
பி- ட்‌. * கண்ணீர்‌ வரலானாதே. ர இன்றி. 


அர்த்‌ க்க 1 . யாப்பருங்கல விருத்தி 
... இஃதேல்‌, 'அடிமுதலாய்‌ வரின்‌? என்னாது, £இறின்‌? என்று வெறுத்‌ 
.. இசைப்பக்‌ கூறியது என்னை? .. வ்‌ . க 


நேரிசை, இணைக்குறள்‌, நிலைமண்டில ஆசிரியங்கள்‌, முதலும்‌ இறுதியும்‌. 
ஒன்றி வந்தால்‌, அவற்றை நேரிசை மண்டில. ஆசிரியப்பா, இணைக்குறள்‌ 
மண்டில ஆசிரியப்பா, மண்டில ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா எனப்‌ 
பெயரிட்டு வழுங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு எனக்‌ 
கொள்க, என்னை? ம்‌ 
“எழுவாய்‌ இரட்டித்‌ இறுதி ஒன்றாய்‌ 
வரினத மண்டில ஆசிரி ய*£ம்மெ. 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
£ முதுக்குறைந்‌ தனளே முதுக்குறைத்‌ தனனே 
மலையன்‌ ஒள்வேற்‌ கண்ணி 
..... மூலையினம்‌ வாராள்‌ ர்‌ முதுக்குறைந்‌ தனனே. ” 1 
இது நேரிசை மண்டில ஆசிரியப்பா. 
்‌ பிறவும்‌ வறந்தவழிக்‌ கண்டுகொள்க. 

74] [௨௧ ' 
நிலைமண்டில ஆசிரியப்பா 
இத்த அடியின ஆகியும்‌ ஒற்றிற 

நிற்பவும்‌ என்னும்‌ நிலைமண்‌. டிலமே, ்‌ 
“இஃது என்‌ அதலிற்றோ' எனின்‌, நிலைமண்டில . ஆசிரியப்பா ஆமாறு 
வல்‌ அதது. CE 
இதன்‌ பொருள்‌: ஓத்த அடியின ஆகியும்‌ (நேரிசை, இணைக்‌ குறள்‌ 
போலா) எல்லா அடியும்‌ சீர்‌ ஒத்து நின்றவாறே நின்று முடிவன ஆகியும்‌, 
ஒற்று இற நிற்பவும்‌--அவ்வவற்று ஈற்றினும்‌ யாதானும்‌ ஓர்‌ ஓற்றினையும்‌ ஈறாக 
ற்பனவும்‌, என்னும்‌... என்‌ என்னும்‌ அசைச்சொல்‌ . ஈறாக நிற்பனவும்‌, . 
திலைமண்டிலமே- நிலைமண்டில ஆசிரியப்பா எனப்படும்‌ (என்றவாறு 


“நிற்பவும்‌? என்ற உம்மையான்‌, கற்பா. நிலை மண்டிலமும்‌ பிறவும்‌ ஏ, ஓ, 
ஈ, ஆ, ஐ: என்னும்‌ ஐந்த உயிரும்‌ அல்லாப்‌ பிற உயிரும்‌: இசைவன எல்லாம்‌ 
ஈறாக வாப்பெறும்‌ எனக்‌ கொள்க. 
வரலாறு : நல்கு நிக 
[நிலைமண்டில ஆசிரியப்பா] 
‘வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌ 
சாரல்‌ நாட ! செவ்வியை ஆகுமதி ; 
யாசஃ தறிந்திரி னோரே? சாரற்‌ 
சிறுகோட்டுப்‌ பெரும்பழம்‌ தாங்கு. யாங்கியவள்‌ 
உயிர் தவச்‌ சிறிது; காமமோ பெரிதோ 172, 
... இஃது எல்லா அடியும்‌ ஓக்அச்‌ சிறப்புடை நேர்த்தனையால்‌ ்‌ 1 
..... ஆசிரியப்பா. ர த்‌ டன 
1. சற்றெட்டகம்‌. தமிஜ்தெறி. பொருள்‌. 
2. குறுந்‌. 18, யா. வி. 53 உசைமேற்‌, 


22 மேற்‌., யா. லி. 82 உரைமேற்‌, 
பி-ம்‌ * மாகும்‌, ர்‌ முலையும்‌ வாரா. i 


வ! அரு பிட்ட அட பவ NSAI சாட கனடா ரள னத ளர்க ல்‌ அத கண்மை ETT 
EAE aE Dh ர பவத 5 ப HN (22) டப்ப மழலக ப A கல டம SITE FI 
டி pA | - . பட்ட தகம்‌ த 


செய்யுளியல்‌_ஆ£ிரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 


 பானலொடு கமழும்‌ 'கானலத்‌ தண்கழி 

.முத்துகுத்‌ தன்ன * கொத்துதிர்‌ புன்னைக்‌ 

கொடுஞ்சினை நெடுங்கோட்‌ டிருத்தபார்ப்‌ பிற்குத்‌. 

குண்டுறை அன்னம்‌ மீன்கவர்ந்‌து கொடுக்கும்‌ 

'கண்டுறை ஊான்‌ தக்கானெனல்‌ ர்‌ கொடிதே. ” 

இது  ரற்பில்‌ வனுக்கு ஒன்றி வந்த நிலைமண்டில ரியலா. 
இவை எல்லாம்‌ அடியும்‌ ஓத்து நின்றவாறே நின்று இற்றன. பிற தளை 


யானும்‌ வந்தவாறு கண்டுகொள்க. 
“கோண்மாக்‌ கொட்குமென்‌ றன்சுவல்‌ ஒன்னார்க்‌ 
இருவிசும்பு கொடுக்கும்‌ நெடுவேல்‌ வானவன்‌ 
ஆடமை மென்றோள்‌ தசைஇய 7 நாடொறும்‌ 
வடி நுனை எஃகம்‌ வலவயின்‌ ஏத்திக்‌ 
கைபோற்்‌ காந்தட்‌ கடிமலர்‌ அவிழும்‌ 
மைதோய்‌ லெம்பன்‌ நள்ளிருள்‌ வருவிடம்‌.” 

இன மகரம்‌ ஈறாப்‌ வந்த நிலைமண்டிலம்‌. 

உதயணன்‌ கதையும்‌ கலியாண கதையும்‌ “என்‌? என்னும்‌ அசைச்‌ சொல்‌ 

லால்‌ இற்ற நிலைமண்டிலம்‌. 
ஆற்றுச்‌ செலவும்‌ அளைமறி நாகமும்‌ 
தாப்பிசைத்‌ தளையும்‌ தனிதிலைப்‌ ீ பெய்தியோ 
டேற்கும்‌ பொருள்கோள்‌ இவையாம்‌ எனலான்‌.” 


இது னகரம்‌ ஈறாய்‌ வந்த நூற்பா நிலைமண்டிலம்‌. . 


. 


பிறவும்‌ வந்துழிக்‌ காண்க. எனனை 2 
“ஒத்த அடித்தாய்‌ உலையா மண்டிலம்‌ 
என்னென்‌ திளவியை ஈரா கப்பெறும்‌ ; 
அன்ன பிறவுமந்‌ நில்மண்‌ டிலமே. ” 
என்றார்‌ அவிநயனார்‌. 
ஓத்த அடியின நிலைமண்‌ டி.லமே.” 
 என்னெனும்‌ அசைச்சொலும்‌ பிறவும்‌ தன்றித 
அன்னப்‌” | பெறூஉம்‌ நிலைமண்‌ டிலமே ; 
என்னென்‌ றிறுதல்‌ வரைதல்‌ ஏ இன்றே. ” 
“அல்லா ஒற்றினும்‌ அதனினாம்‌ ** இறுதி. 
நில்லா அல்ல ; நிற்பன. வரையார்‌.” ச. 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
[நேரிசை வெண்பா] 
நான்கு முதலாக நாலைந்‌ தெழுத்தளவும்‌ 
ஆன்ற அகவல்‌ அடிக்கெழுத்தாம்‌ ரு முன்றுடைய 
பத்தாதி யாகப்‌ பதிற்றிரட்டி ஈறாக > 
வைத்தார்‌ முரற்கைக்‌ கெழுத்து” 1 








1 யாவி. 86 உரைமேற்‌. ' 
பிம்‌. * முத்துக்‌ கன்ன 1 தகானெனல்‌, 1 நசைஇ. $ தாக்குநிலைப்‌. | துனனடிம்‌. 
௭ வரைநிலை, *ூ அதனினும்‌. : 





ச்ச. .... யரப்பருங்கல விருத்தி 


“எல்லா நிலமும்‌ அடிப்படுத்‌ தீரிரண்டு 

நல்லா கமப்பொருளை நண்ணுதலால்‌--பல்லோர்க்கும்‌ 

சிரா சிரியத்தைத்‌ தேர்வேந்தன்‌ என்றுரைத்தார்‌ 

பேர சிரியர்‌ பெயர்‌. 

.. இவற்றை விரித்து உரைத்துக்கொள்க, 

75] [5௨ 
ஆசிரியத்‌ தாழிசை 


மூன்றடி. ஓத்த முடிபின ஆய்விடின்‌ 
அன்ற அகவற்‌ றாழிசை ஆகும்‌. 
“இஃது என்‌ அதலிற்றோ 2”. - எனின்‌, ஆசிரியப்பா உணர்த்தி இனம்‌ 
உணர்த்அவான்‌: எடுத்தக்கொண்டார்‌ ; அவற்றுள்‌ இச்‌ சூத்திரம்‌ தாழிசை . 
ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. ்‌ 
இதன்‌ பொருள்‌: மூன்று அடி ஓத்த முடிபின ஆய்விடின்‌- அடி. மூன்றாய்த்‌ 
தம்முள்‌ அளவொத்த இறுவனவாயின்‌, ஆன்ற அகவல்‌ தாழிசை ஆகும்‌ 
(அவை) அமைந்த ஆசிரியத்‌ திக ஆசிரிய ஒத்தாழிசையும்‌ ஆம்‌ 
(என்றவாறு). 
சீர்‌ வரையறை இன்மையின்‌, எனைத்துள்‌ சீரானும்‌ அடியாய்‌ ச” 
“ஆன்ற?” எனை மிகுதஅச்‌ சொல்லிய அதனால்‌, ஒரு 'பொருண்மேல்‌ மூன்று 
அடுக்கி வருவது சிறப்புடைத்து. ' என்னை ? . 
“ஓத்து ஒருபொருள்‌ மூவடி. முடியினஃ 
தொத்தா மிசையாம்‌ உடன்மூன்‌ ஐறடுக்கின்‌. ” 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
அவ்வாறே ஒரு வொராண்மேல்‌! மூன்று அடுக்கி வருவன ப ஓத்தாழிசை . 
என்றும்‌, ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாயும்‌ இரண்டாயும்‌ ' மூன்று அடிக்கப்‌ பொருள்‌ 


வேறாயும்‌, மூன்‌ றின்‌ மிக்கவும்‌ ஆசிரியத்‌ தாழிசை என்றும்‌ விகற்பித்தச்‌ 
கூறுவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌. 


ட்‌ 
வாலாது 2 


[ஆசிரிய ஒத்தாழிசை. / ்‌ 
“சாருண்‌ ஆடைச்‌ சாய்கோல்‌ இடையன்‌ 
நேர்கொள்‌ முல்லை தெற்றி வேய 
வாரார்‌ வாரார்‌ எற்றே எல்லே /* 
“ அத்துண்‌ ஆடை ஆய்கோல்‌ இடையன்‌ 
நற்கார்‌ முல்லை நெற்றி வேய 
வாரார்‌ வாரார்‌ எற்றே எல்லே ! 
“ அவருண்‌ ஆடைச்‌ சாய்கோல்‌ இடையன்‌ 
கவர்கான்‌ 7 முல்ல நெற்றி வேய 
வாரார்‌ வாரார்‌ எற்றே எல்லே 12. 
பொருண்மேல்‌ 
ட. சனகன்‌ நம்ம சன்னா 





பிம்‌; * வாரான்‌ வாரான்‌. * சவர்கார்‌ 


செய்யுளியல்‌--ஆ௫ரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌. ட்‌ 1 2 
* கன்று குணிலாக்‌ கனியுகுத்த மாயவன்‌ 
இன்றுநம்‌ மானுள்‌ வருமேல்‌ அவன்வரயில்‌' 
கொன்றையந்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ ! 
“பாம்பு கயிறாக்‌ 'கடல்கடைந்த மாயவன்‌ 


ஈங்குநம்‌ மானுள்‌ வருமேல்‌ அவன்வாயில்‌ 


ஆம்பலற்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ ! ்‌ 2 
*கொல்லையஞ்‌ சாரற்‌ குருந்தொசித்த மாயவன்‌: 

எல்லைநம்‌ மானுள்‌ வருமேல்‌ அவன்வாயில்‌ / 
மூல்லையத்‌ தீங்குழல்‌ கேளாமோ தோழீ! 3 3 


இவை இயற்சீர்ச்‌ சிறப்புடை வெண்டனளையான்‌ வந்த ஆசிரிய ஓத்தாதிசை. 
[ஆசிரியத்‌ தாழிசை./ த 
: நீடற்க வினையென்று நெஞ்சின்‌ உள்ளி 
நிறைமலாஞ்‌ சாந்தமொடு புகையும்‌ நீவி 
விடற்குத்‌* தன்மையினான்‌ விசைத்து சென்று 
விண்ணோடு மண்ணினிடை நண்ணும்‌ பெற்றி 
பாடற்கும்‌ பணிதற்கும்‌ தக்க ஜொல்சிர்ப்‌ 
பகவன்றன்‌ அடியிணையைப பயிறும்‌ ஏ நாமே. 
இஃது ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌, எண்சீர்க்‌ பகல அர்க்‌ சிறப்புடைக்‌ 
கலித்தளயான்‌ வந்த ஆசிரியத்‌ தாழிசை. 
“வானுற நிமிர்த்தனை வையகம்‌ அள த்தனை 
பான்மதி விடுத்தனை. பல்லுயிர்‌ ஓம்பினை 
நீனிற வண்ணதின்‌ நிரைகழல்‌ தொழுதனம்‌. * 
இஅ சிறப்புடை ஆசிரியத்‌ தளையான்‌ வந்த ஆசிரியத்‌ தாழிசை. 


இனி, ஒரு பொருண்மேல்‌ இரண்டாயியும்‌, மூன்றாகிப்‌ பொருள்‌ கேர்ல்‌, 
அதின்‌ மிக்கனவும்‌ வந்தவழிக்‌ காண்க. 


“ ஆசிரியத்‌ தாழிசை? எனினும்‌, “ஆசிரிய ஒத்தாழிசை ” னம்‌ 
இழுக்கா அ. என்னை : 2 
'அடிமுன்‌ றெத்திறின்‌ ஓத்தா பல்‌ 
... என்றார்‌ தத த அன்‌ 
76] தத்‌ [௨௩ 


ஆசிரியத்‌ துறை. 
்‌ கடையதன்‌ அயலடி கடைதடி நடையவும்‌ 
தடுவடி மடக்காய்‌ நான்கடி யாகி 
இடையிடை * குறைநவும்‌ அகவற்‌ அறையே. 
“இஃது என்‌ அதலிந்றோ 2 2” எனின்‌, ஆசிரியத்‌ துறை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: ஈற்றயல்‌ அடி குறைந்து தான்கடியாய்‌ வருவனவும்‌, 
ஈற்றயல்‌ அடி குறைத்து இடையந்தத்‌த அடி மடக்காய்‌ நான்கடியாய்‌ 
வருவனவும்‌, இடையடி குறைந்த தான்கடியாய்‌ வருவனவும்‌, இடையிடை 


குறைந்து இடை மடக்காய்‌ ப வருவனவும்‌ ஆசிரியத்‌ துறையாம்‌ 
(என்றவாறு). 





1. லப்‌. 17: 1-3. . 
பிம்‌: * வீடறத்த ர பற்று 


ல்‌ ய்‌ க்கக்‌ - a ட்‌ ட்க கர்‌ & த்‌ - மத்‌ ப 
218 யாப்பருங்கல விருத்தி 


. நடுவடி மடக்காய்‌ ? என்பதனை ஒருகால்‌ இருதலையும்‌ கூட்டி, நான்கடி * 
என்பதனை எல்லாவற்றோடும்‌ கூட்டி, மத்திம தீபமாக உரைக்க. i 
சிர்‌ வரையறை இன்மையின்‌, எனைத்அச்‌ சீரானும்‌ அடியாய்‌ வரப்பெனம்‌. 
“ நடையவும்‌ ' என்ற மிகையான்‌, முதல்‌ அயலடி. குறைந்தும்‌, நடு சாடி 
குறைந்தும்‌ மிக்கும்‌ வருவனவும்‌ ஆசிரியத்‌ அறையாம்‌. அல்லது, ஓடி. 
குறைந்து வருவன வ நேர்த்துறை யும்‌ ஈரடி குறைத்து வருவன 
“ஆசிரிய இணைக்குறட்டுறை யும்‌ எனப்படும்‌. 
வரலாறு : 
[ஆசிரிய தேர்த்துறை. / 
“கரைபொரு கான்யாற்றங்‌ கல்லதர்‌ எம்முள்ளி வருதி ராயின்‌ 
அசையிருள்‌ யாமத்‌ தடுபுலி யேறஞ்சிர்‌ அகன்றுபோக ; 
. தரைய மேறுஅங்கை வேலஞ்சும்‌ ர்‌ அம்மை 
வரையர மங்கையர்‌ வவ்வுதல்‌ அஞ்சுதும்‌ வாரலையோ 4? 1' 
எனவும்‌, 
& *வானகச்‌ சோலை. வரையதர்‌ எம்முள்ளி வருதியாயின்‌ ல்‌ 
யானைகண்‌ டார்க்கும்‌ அரியேறு டீ நும்மஞ்சி அகன்றுபோக 
யானையோ நுங்கைமேல்‌ அஞ்சுக நம்மை: 
வானர .மகளிர்‌ வவ்வுதல்‌ அஞ்சு அம்‌ வாரலையோ !”? 
எனவும்‌ இவை ஈற்றயல்‌ அடி, குறைந்து, இயற்‌சர்ச்‌ சிறப்புடை ப... 
பாலம்‌, சிறப்பில்‌ வலெண்ட் அம்மனும்‌ வந்த ஆசிரிய நேர்த்துறை. 
“ வண்டுளர்‌ பூத்தார்‌ வளங்கெழு செம்பூட்சேய்‌ வடிவே போலத்‌ 
தண்டளிர்ப்‌ பிண்டித்‌ தமையேந்தி மாவினவித்‌ தணந்தோன்‌ யாரே 2 
தண்டளிர்ப்‌ பிண்டித்‌ தழையேந்தி வந்துநம்‌ இ 
பண்டைப்‌ பதிவினவிப்‌ பாங்கு படமொரதித்து ப்டர்ந்தோ னன்றே?! 
எனவும்‌, 
்‌.. “கண்ணியோர்‌ வக்‌ வல்த்தசைத்த காரி 
கமழ்தண்டார்‌ காமம்‌ புனைபவோ காரி? 
பண்ணியோர்‌ பாடல்‌ எழப்பண்ணி காரி 
பணைமுழவின்‌ | சீர்தயங்கப்‌ பாடானோ காரி 2 
சிர்தயங்கத்‌ தார்தயங்கச்‌ செய்யாத செய்திவன்‌ * * ப்‌ 
தீர்தயங்கு கண்ணினளாய்‌ நிற்கவோ காரி? . 
ட டட கெல்லாம்‌ இனையையோ கரநி£ 
எனவும்‌ இவை ஈற்றயலடி. குறைந்த, இடை மடக்காய்‌, நான்கடியாய்‌, வெண்‌. 
. டரயான்‌ வந்த ஆசிரிய தேர்‌.த்துறை. 
“கொன்றார்ந்‌ தமைந்த ... . . ... கற்பன்றே.' 2 
இன முதலடியும்‌ மூன்றாம்‌ 'அடியும்‌ பதினான்கு சோய்‌, எனையடி இரண்டும்‌ 
பதினாறு ப்‌ இடையிடை குறைந்து. வந்த ஆசிரிய இடை ட ப 
இரங்கு குயின்முழவா இன்னிசையாம்‌ தேனா 
அசங்கம்‌ அணிபொழிலா ஆடும்‌ போலும்‌ இளவேனில்‌ ! 
அரங்கம்‌ -அணிபொழிலா ஆடு மாயின்‌ 
மரங்கொல்‌ மணந்தகன்றார்‌ நெஞ்சமென்‌ செய்த இளவேனில்‌. ? 


எனவும்‌, 


1. தொல்‌. பொ. 376 உரைமேற்‌. 2. யர்‌. வி. 16, 25 உரைமேற்‌. 


பிம்‌: * இடையடி. ர்‌ அடுபுலியோ நம்மஞ்சி =) 6 
$ அரிமாவோ . ஏ கண்ணே | ப்ணைமுழவம்‌ ** வ்‌ ம அங்கைவேலஞ்சுக 


ஸி 


செய்யுவியம்‌-9ிரியப்பரவம்‌ அதன்‌ இனமும்‌ த தகம்‌ 1௮ | 


ப ரத்‌ முக்குடைப்‌ பொன்னெயில்‌ ஒருவன்‌ 
தாதுறு தாமரை அடியிணை பணிந்தார்‌ 
- தாதுறு தாமரை அடியிணை பணிந்தார்‌ 6 
, துறு தீவினை இலரே, ” - 
எனவும்‌ இவை இடையிடை குறைத்து இடை மடக்காய்‌, நான்கடியாய்‌ வந்த 
ஆசிரிய இணைக்கு றட்டுறை. 
[ஆசிரிய நேர்த்துறை. ] 
*வரிகொள்‌ அரவும்‌ மதியும்‌ சுழலக்‌ 


௭ 


கரிகால்‌ ஏந்தி ஆடுமே ; 

கரிகால்‌ ஏந்தி ஆடு மிறைவன்‌, 

புரிபுன்‌ சடைமேற்‌ புனலும்‌ பிறழவே. ” * 

இது முதல்‌ அயலடி ஒரு சர்‌ குறைந்து, ஏனை மூன்றும்‌ நாற்சீர்‌ அடியாய்‌, 
இடை மடக்காய்‌ வந்த ஆசிரிய நேர்த்துறை. 
[ஆசிரிய இணைக்குறட்டுறை.] 

பாடகஞ்சேர்‌ காலொருபாற் பைம்பொற்‌ கனைகழற்கால்‌ 
ஒருபால்‌ தோன்றும்‌ ; 

நீடு குழலொருபால்‌ நீண்ட சடையொருபால்‌ 

வீடிய மானின்‌ ளாருபால்‌ மேகலைசேர்த்‌ 

தாடும்‌ அலொருபால்‌ அவ்வுருவம்‌ விண்பெண்ணென்‌ 
றறிவார்‌ யாரோ. !? ்‌ 


இது நடு இரு சீர்‌ குறைந்து, ஏனையடி இரண்டும்‌ ஆறு சீரான்‌ அத்த ஆசிரிய 
இணைக்குறட்டுறை. . 


[ஆசிரியத்துறை./ 
“கோடல்‌ விண்டு கோபம்‌ ஊர்ந்த கொல்லைவாய்‌ 
மாடு நின்ற கொன்றை ஏதி மெளவல்‌ பூத்த பாங்கெலாம்‌ 
ஆடல்‌ மஞ்ஞை அன்ன சாயல்‌ அஞ்சொல்‌ வஞ்சி மாதராய்‌ ! ' 
வாடல்‌; மைந்தர்‌ தேரும்‌ வந்து தோன்றுமே.” 
இன நடு ஈாடியும்‌ மிக்கு வந்த ஆசிரியத்துறை, 
பிறவும்‌ வந்தவழிக்‌ .காண்க. 
மடக்கு மூவகை : அடி மடக்கும்‌, சீர்‌ மடக்கும்‌, அசை மடக்கும்‌ என. 
என்னை 2 
“இரண்டாம்‌ அடியை இனிதின்‌ மடக்கலும்‌, 
இரண்டாம்‌ அடியின்‌ இறுதிச்சீர்‌ மடக்கலும்‌, 
இரண்டாம்‌ அடியின்‌ ஈற்றசை மடக்கலும்‌: 
இவ்வா றென்ப மடக்குதல்‌ தானே.” 
என்றாராகலின்‌. 
ட. ்‌ 
£ வண்டுளர்‌ . பூத்தார்‌? 1 எனவும்‌, இரங்கு குயின்முழவா ? 2 த்‌ு 
எனவும்‌ இவை அடி மடக்கு. 
“கண்ணியோர்‌ கண்ணி? என்பது சீர்‌ மடக்கு. 





1. யா. லி. பக்‌ 218. . 2. யா.வி.ப்க்‌.. 
பிம்‌ 2 ல பிறம்வே ல்‌ 


220 i OE யாப்பருங்கல விருத்தி 

்‌ [ஆசிரிய நேர்த்துறை., / 

. “முத்தரும்பிப்‌ பைம்பொன்‌ மலர்ந்து முருகூயிர்த்துத்‌ 
தொத்தலரும்‌ கானற்‌ அுறையேம்‌ * 
அறைவழி வந்தெனது தொன்னலனும்‌ நாணு 
நிறைவளையும்‌ வெளவி தினையானச்‌ ர சேர்ப்பன்‌.” 1 . 

இஃது அசை இடை மடக்கு. 

... பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. என்னை 2 
“அழித்தொகை நான்குபெற்‌ றந்தத்‌ தொடைமேற்‌ 
இடப்பது நாற்சீர்க்‌ இழமைய தாடி 
எடுத்‌அரை பெற்ற இருநெடில்‌ ஈற்றின்‌ 
அடிப்பெறின்‌ ஆசிரி யத்துறை ஆகும்‌. ” 

.. “அளவடி. ஐஞ்சீர்‌ நெடிலடி. தம்முள்‌ 

ட. உறழத்‌ தோன்றி ஓத்த கொடையாய்‌ 
விளைவஅம்‌ அப்பெயர்‌ வேண்டப்‌ படுமே.” 
என்றார்‌ காக்கையபாடினியார்‌. : 
“எண்சீர்‌ அடியிற்‌ றயலடி குறைநவும்‌ 
ஐஞ்சர்‌ அடியினும்‌ பிறவினும்‌ இடையொன்ற 
அத்தத்‌ தொடையாய்‌ அடிநான்‌ காகி 
உறழக்‌ குறைநவும்‌ துறையெனப்‌ படமே 

என்றார்‌ மயேச்சுசர்‌. ்‌ 
“நாற்சீர்‌ அடிநான்‌ கந்தத்தொடை நடத்தவும்‌ 
ஐஞ்சிர்‌ அடிதடற்‌ துறழவடி 4 குறைத்தவும்‌ 
அறுசீர்‌ எழுசீர்‌ அவ்வியல்‌  நடந்தவும்‌ 
எண்சீர்‌ நாலடி மீற்றயல்‌ | குறைந்தும்‌ 
தன்‌€ர்ப்‌! பாதியின்‌ அடிமுடி. வுடைத்தாய்‌ 
அந்தத்‌ தொடையின்‌ அவ்வடி * * நடப்பிற்‌ 
குறையா. உறுப்பின த  அழையெனப்‌ படுமே. £ 

என்றார்‌ அவிதயனார்‌. 

[தத 

| "ஆசிரிய விருத்தம்‌. | 

கழிநெடில்‌ அடிநான்‌ கொத்திறின்‌ விருத்தமஃ 

தழியா மரபின்‌ தகவல்‌ ஆகும்‌. ன்‌ 

க 4 வடா... 0. 

ன்‌ பொழிப்பு: கழிநெடில்‌ ல்‌ "க்‌ வத்‌ ட்‌ 

ரச கக டவ ரா. ச 


“அழியா மாபினஅு அகவல்‌” என்று இரியப்‌ ன்‌ ட 
சொல்ல வேண்டியது என்னை 2 a றெப்பித்துச்‌ 
ஒருசார்‌ ஆசிரியர்‌, * அகப்பா அகவல்‌, ப்ப ப த த 
சித்திர அகவல்‌, உறுப்பின்‌ கவல்‌ எண்ட்‌. ப்‌ a 5 
கவல்‌ ஓசை,” என்பர்‌ - 9 அவல என்று ஆனு விகற்பிற்று 
அகவல்‌ ஓசை, என்பா என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்டஅ. என்னை? 
4. இஃது ஈரடி ஒரெதுசைச்‌ செய்யுள்‌. a 


பி-ம்‌ * துறையெம்‌ 1 நிளையானஞு ்‌ 
அடியா, தனயன்‌ $ குறமடி திவலிய | ஈற்றடி ** தொடையிவை 








னி 
8. 


செய்யுளியல்‌--ஆ௫ிரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 21. 


* அகவல்‌ ஆனும்‌ வெண்பா மூன்னும்‌. 

பண்புறத்‌ தெரியும்‌ பகுதிய; மற்றது 

நன்றறி புலவர்‌ நாட்டினர்‌ என்ப. ? 
எனவும்‌, - 

“ஆறு வகையின்‌ அகவலொடு கொள்ளாது 

வேறுபட வரினது வெண்பா ஆகும்‌. * 


_ எனவும்‌, 


“ அவைதாம்‌, 
அகப்பா அகவல்‌, புறப்பா அகவல்‌, 
நூற்பா அகவல்‌, சத்திர அகவல்‌ 
உறுப்பின்‌ அகவல்‌, ஏற்திசை அகவலென்‌' 
றவ்வா நென்ப அறிந்தி னோரே.” 
எனவும்‌ சொன்னாசாகலின்‌. 
அவற்றுள்‌ அகப்பா அகவலாவன, அகப்பொருளை தழுவி, ஐமிருறுப்பின 
வாய்‌, வஞ்சி விரவாது வந்து முடியும்‌ ஆசிரியப்பா எல்லாம்‌ எனக்‌ கொள்க. 
என்னை 2 ; 
“அகப்பா அகவல்‌, 
ஐயி ருறுப்பின்‌ ஆசிரி யம்மே. ” 
“அவைதாம்‌, 
முன்னும்‌ பின்னும்‌ தாங்கல்‌ இன்றிச்‌ 
சென்னெறி மருங்கிற்‌ சென்றிசைக்‌ கும்மே. 
என்றாராகலின்‌. 


புறப்பா அகவலாவன, பாடாண்டுறை மேற்பாடும்‌ ஆசிரியம்‌ எனக்‌ கொள்க. 


என்னை 2 


“ நூற்பா அகவல்‌. நணங்க நாடின்‌ ன்‌ 
"சூத்திரம்‌ குறித்த* யாப்பின வாஇ 
இசைவரம்‌ பின்றி விழுமிதின்‌ நடக்கும்‌. 57 
என்றாராகலின்‌. 
. சித்திர அகவல்‌ என்பது, சீர்தொறும்‌ அகவி வருவது. என்னை 2: 
“இத்திர அகவல்‌, 
சர்தொறும்‌ அகவும்‌ இத்திசம்‌ உடைத்தே. ? 
என்றாராகலின்‌. 


. உறுப்பின்‌ .அகவலாவத, ஒரு பொருண்மேற்‌ பரந்திசைப்பது. என்னை? 


“உறுப்பின்‌ அகவல்‌ ஒருபொருள்‌ அதலி 
இசைபசந்‌ இயலும்‌ இயற்கைத்‌ தென்ப. £ 
என்றாராகலின்‌. . 





ஏந்திசை அகவல்‌ என்ப, எழுத்திறந்து இசைப்பது. என்னை 2 


பிம்‌. * வ்குத்த 4 விழுமியது பயக்கும்‌ 


222 யாப்பருங்கல விருத்தி ்‌ 


*ஏந்திசை அகவல்‌ எழுத்திறந்‌ திசைக்கும்‌ : 
பாங்கறிந்‌ அணர்ந்தோர்‌ பகருங்‌ காலை.” 
என்றாராகலின்‌. 
அல்லஅஉம்‌, “அஃது? என விகற்பித்த அதனால்‌, அழிமதியாய்‌ - வருவன - 
வற்றை ஆசிரிய மண்டில விருத்தம்‌ என்னும்‌, அடிமறியாகாஅ நிற்பனவற்றை 
. ஆசிரிய நிலை விருத்தம்‌ என்றும்‌ வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ எனல்‌ கொள்க... 
வரலாறு : பத ன்‌. 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“விடஞ்சூழ்‌ அரவின்‌ இடைஅடங்க விறல்வாள்‌ * விசி விரையார்வே 
கடஞ்சூழ்‌ நாடன்‌ காளிங்கன்‌ 7 கதிர்வேல்‌ பாடும்‌ மாதங்கி 
மடஞ்சேர்‌ நோக்கம்‌ மாதாத்தாம்‌ ர வடிக்சகண்‌ நீல மலர்காந்தாம்‌ 
- தடந்தோள்‌. இரண்டும்‌ வேய்தாந்தாம்‌ என்னும்‌ தன்னகைத்‌ ஓ. . 
டட [தண்‌ ணுமையே. ' - 
இஃது அனுர்ச்‌ சறப்புடைக்‌ கழிதெடிலடியான்‌ வந்த ஆசிரிய விருத்தம்‌. 
- /எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] | ள்‌ 
“படையொன்றும்‌ இல்லை அணியில்லை சுற்ற சு ்‌ டல்‌ 
மதுவில்லை பற்றும்‌ இனியொன்‌ oo 
“ றடைகின்ற தில்லை அமிழ்‌அண்ப தில்லை 
அறிவொன்றும்‌ | எண்ணி அறியார்‌ 
புடைதின்று நான்ற மணிமாலை போது. 
நிலவீசு மாகம்‌ உறநீள்‌ AU 
குடையொன்ற * * தொன்றும்‌ அதன்மேல்‌ தொன்றும்‌ 
உடையார்க்கி தென்ன குணனே. ? ர 
இஃது எழுசீர்ச்‌ சிறய்புடைக்‌' கழிநெடில்‌ அடியான்‌ வந்த ஆசிரிய நிலை 
விருத்தம்‌, ; ந ன்‌ கழ்டம்‌ 
[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
* அருகிவரும்‌ ர்‌ ர களிமொழியால்‌ அமிழ்தம்‌ தோற்றி 
அகன்பொழில்வாய்‌ உனைப்பாவி அடைந்த மாந்தர்‌. 
கருதியதே சொடுத்அயர்த்த காட்டு நோக்கக்‌ 
சற்பகத்தோ-டொப்புரைப்பர்‌ சிலவர்‌ ; அல்லார்‌ ர்‌ 
வருதளிரின்‌ நறுமேனி மயிலஞ்‌ சாயல்‌ 
வாணுதலாட்‌ கரிதில்லை யதற்க ணுண்டென்‌ ட ‘ 
ஹொருதலையாய்‌ ஏ ஏ ஒவ்வாமை உரைப்பர்‌ யானோ 
வ ஒளியியக்கி இருதிறமும்‌ | | உடன்பட்‌ டேனே.” 
இஅ இெப்புடைக்‌ கலித்தளை தட்டு, எண்டர்ச்‌ இறப்புடைக்‌ கழிதெடில்‌ அடி. 
யான்‌ வந்த ஆசிரிய நிலை விருத்தம்‌. : க be a ல 
ஒன்பதின்‌ சீராலும்‌ பஇின்ொலும்‌ i டையர்‌ வு : 
யாலும்‌, பதினொருசீர்‌ முதலாகிய ன்ட்‌ 5 ல்‌ A டப 
அரி உ ப்‌ i iE மடில்‌ அடியாலும்‌. வநத 
ஆசிரிய நிலை விருத்தம்‌ அடியோத்தினுட்‌ கண்டுகொள்க. 1 i 
வர்ண வி்‌ அ அறையோ அடம்‌ அத அகபன் ப பத ட 
பி-ம்‌ :- % மினல்வாள்‌ ர்‌ காளிம்பன்‌ 1 வடஞ்சேர்‌ கொற்றை மலைதாந்தாம்‌ 


தந்ததை 4 அமிழதுண்ட || அறிவென்று ** யெ ப்‌ 
வல்லார்‌ 9 ஒருதலையாய்‌ | | ஓளியியக்க த லப அரிதிவரு 1[ சிலவாய்‌ 


ர்‌. 


செய்யுளியல்‌ ஆசிரியய்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ - “ததத. 
இனி, ஆசிரிய மண்டில விருத்தம்‌ வருமாறு : 


[இறு 2ர்‌ அடிமறி மண்டில ஆசிரிய விருத்தம்‌] 
£செங்கயலும்‌ கருவிளையும்‌ செருவேலும்‌ * பொருகணையும்‌ 
செயிர்க்கும்‌ நாட்டம்‌) ்‌ 
பங்கயமும்‌ இலவலரும்‌ 7 பனிழுருக்கும்‌ ட்ட 
்‌ பழிக்கும்‌ செவ்வாய்‌ ; 7 
பொங்காவின்‌ இரும்படமும்‌ புனைதேரும்‌ பொலி வழிக்கும்‌ 
புடைவீங்‌ கல்குல்‌ ; 
கொங்கிவரும்‌ கக கொடியிடையாள்‌ வனமுவ்யும்‌ 
கூற்றம்‌ கூற்றம்‌. I 
இஃது அறுசீர்க்‌ கழிநெடில்‌ அடியான்‌ ES கூற ்‌படுதலால்‌, அடிமறி 
மண்டில ஆசிரிய விருத்தம்‌. 
[எண்டர்‌ ஆசிரிய மண்டில விருத்தம்‌] 
“வெறிவிரவு புன்்‌சடைமேல்‌ வெள்ளம்‌ பரக்கும்‌ ; 
'விறல்விசயன்‌ ஆகத்து ரீ வெள்ளம்‌ பரக்கும்‌; 
கரைவிசவு நஞ்சுண்டு கண்டங்‌ கறுக்கும்‌ ; 
கழலடைந்தார்‌ தீவினையைக்‌ கண்டங்‌: கறுக்கும்‌ ; 
பொறிவிசவு பூண்முலையாள்‌ போகத்த னாகும்‌ ; 
' பொதுநிக்த்‌ தன்னடைந்தார்‌ | போகத்த னாகும்‌; 
நெறிவிரவு காஞ்சி நெறிக்காரைக்‌ காட்டான்‌ ; 
நிழலடைத்தார்‌ தம்மை தெறிக்காரைக்‌ காட்டான்‌. ” 
.. எனவும்‌, 
“ நிலங்கா ரணமாக நீர்க்கங்கை ஏற்றான்‌ ; 
நீண்டதா ளாலங்கோர்‌ நீர்க்கங்கை ஏற்றான்‌), 
சலங்கா ரணமாகச்‌ சங்குவாய்‌ வைத்தான்‌ ; 
தாயலாள்‌ வியதஞ்‌ சங்குவாய்‌ வைத்தான்‌ ; 
அலங்காச்£ர்த்‌ தானவரைத்‌ அன்னத்தா னட்டான்‌ ; 
அன்னுவார்க்‌ * * இன்னமிர்தம்‌ தின்னத்தா னட்டான்‌ ; 
இலங்கா புசத்தார்தம்‌ கோமானை எய்தான்‌ ; 
ஏத்தாதார்‌** நெஞ்சத்‌ அள்‌ எஞ்ஞான்றும்‌ எய்தான்‌.” 
இவை எல்லா அடியும்‌ முதல்‌ நடு இறுதியாகச்‌ சொன்னாலும்‌ பொருள்‌ கொண்டு 
நிற்குமாகலின்‌, ஆசிரிய மண்டில விருத்தம்‌. 
பிறவும்‌ ல. கண்டுகொள்க. 


[வெண்டனைக்‌ கலித்துறை] . 

“ தருக்யெல்‌ தாழிசை மூன்றடி ஒப்பன நான்கடியாய்‌ 
எருத்தடி நைந்தும்‌ இடைமடக்‌ காயும்‌ இடையிடையே 
சுருக்கடி யாயும்‌ துறையாம்‌ ; குறைவில்தொல்‌ சீ ரகவல்‌ 
விருத்தம்‌ கழிநெடில்‌ நான்கொத்‌ திறுவது மெல்லியலே !? 1 

இக்காரிகையை விரித்து உரைத்துக்கொள்க. 





3. யா. கா. 30. 3 
பி-ம்‌* செவ்வேலும்‌ * இலமலரும்‌ ்‌ பாதம்‌ $ ஆகத்தும்‌ || தனையடைந்தார்‌ 
** துன்னலார்க்‌ ர்ர எய்தாதார்‌ ்‌ i ட்ட 


224 யாப்பருங்கல விருத்தி 


“அறுசீர்‌ முதலா நெடியவை எல்லாம்‌ 

நெறிவயின்‌ திரியா * நிலத்தவை நான்காய்‌ 

விளைகுவ தப்பா இனத்துள விருத்தம்‌. ? 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

்‌ “அறுசீர்‌ எழு£€ர்‌ அடிமிக வரூஉம்‌ 

முறைமைய நாலடி விருத்தம்‌ ஆகும்‌. £ 
என்னார்‌ சிறுகாக்கைப்படினியார்‌. 

“அறுசீர்‌ எழுசீர்‌ அடிமிக நின்றவும்‌ 

குறைவில்‌ நான்கடி விருத்தம்‌ ஆகும்‌. ' 
என்றார்‌ அவிநயனார்‌. 

“ஆணு முதலா எண்சீர்‌ காறும்‌. 

கூறும்‌ நான்கடி. ஆசிரிய விருத்தம்‌. . 
என்றார்‌ பிறை நெடுமுடிக்‌ கறைமிடற்றோன்‌ பெயர்‌ மகிழ்க பேராசிரியர்‌. 

ஆசிரியத்து இனமாகிய தாழிசை, அறை, விருத்தம்‌ என்னும்‌ மூன்றும்‌ ; 
ஆசிரிய ஒத்தாழிசை, ஆசிரியத்‌ தாழிசை, ஆசிரிய தெர்த்குலை, ஆசிரி - 
இணைக்குறட்டுறை, ஆசிரிய நிலை விருத்தம்‌, ஆசிரிய மண்டில விருத்தம்‌ என்று 
கூறுப்டுப்ப, ஆறாம்‌. அவை சிறப்புடை ஏழு தளையாலும்‌ சிறப்பில்‌ வழு 
தளையாலும்‌ கூறுபடுப்ப, எண்பத்துநான்காம்‌. பிறவாற்றாலும்‌ விகற்பிக்கப்‌ 
பலவாம்‌. 1 ல்‌ 2 
அவற்றுள்‌. ஜாடி குறைத்து வருவனவற்றை நேரிசை ஆசிரியப்பாவின்‌ 

இனம்‌ என்றும்‌, ஈரடி. குறைந்து வருவனவற்றை இணைக்குறள்‌ ஆூரியம்பாவின்‌ 
இனமென்றும்‌, அடிமறியாய்‌ வருவனவற்றை மண்டில ஆசிரியட்பர்வின்‌ இனம்‌ 
என்றும்‌, அடிமறி இன்றியே நின்றவர்றே நின்று பொருள்‌ பயப்பன நிலை 
மண்டில்‌ ஆசிரியப்பாவின்‌ இனம்‌ என்றும்‌, இவ்வாறே ஒருபுடை ஒப்புமை 
நோக்கிப்‌ பாச்சார்த்தி வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. என்னை 2 


ப்ட்‌ [நேரிசை வெண்பா ] 
அகவற்‌ இனமாய ஆறினையும்‌ ஈரேழ்‌ 
பகுதித்‌ தளையவற்றாற்‌ பார்ப்பத்‌-தொகுதிக்கண்‌ 
எண்பத்து நான்காம்‌.) இனியவற்றின்‌ மிக்கனவும்‌ 
பண்புற்றுப்‌ பார்தீதுக்‌ கொளல்‌. * 
ஆசிரியப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ முடிக்க, 





ளக ம்‌ ம்‌ 6 ய்‌ 
க்‌ 2 ்‌ பட. 


பிஃம்‌; * திரிமின்‌ 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 225 


78] [உரு 


கலிப்பா 


அள்ளல்‌ இசையன கலிப்பா ; மற்றவை 
வெள்ளையும்‌ அகவலு மாய்விளைற்‌ திறுமே. 
இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, நிறுத்த முறையானே பொது வகையாற்‌ 
கலிப்பா ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: அள்ளல்‌ ஓசைக்குத்‌ தமக்கு ஓசையாக உடைய 
எல்லாம்‌ கலிப்பா; அவை வெண்பாவும்‌ ஆசிரியப்பாவுமாய்‌ இறும்‌ (என்ற 
வாறு]: 
“பிறிதின்‌ நடப்பினும்‌ வஞ்சியும்‌ கலியும்‌ 
இறுதி மருங்கின்‌ ஆசிரி யம்மே. : 
£ சலியே வெண்பா வாயினும்‌ வரையார்‌. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
“ துள்ளல்‌ இசையன கலியே ; 
வெள்ளையும்‌ அகவலு மாய்விளைற்‌ திறும்‌. ' 
என்றாலும்‌, சார்ச்யொல்‌, “அவை? என்பது பெறலாம்‌ ; “மற்றவை?” என்று 
மிகுத்துச்‌ சொல்ல்‌ வேண்டியது என்னை? ்‌ 
*ஏத்திசைக்‌ அுள்ளலும்‌,. அகவற்றுள்ளலும்‌, பிரிந்திசைத்‌ அள்ளலும்‌ என 
மூன்று வகைப்படும்‌ அள்ளல்‌ ஓசை,” என்பது அறிவித்துற்கு வேண்டப்‌ 
பட்டது. 


“வெள்ளையும்‌ அகவலுமாய்‌ ” என்பதனை, “வெண்பாவும்‌ ஆசிரியப்பாவுமாய்‌ 
விராயும்‌, ஆசிரியப்பாவும்‌ வெண்பாவுமாய்‌ விராயும்‌” என்று கொள்ளாமோ? * 
எனின்‌, கொள்ளாம்‌. என்னை? பிறநூலுள்‌ இவ்வாறு சொல்லிற்றிலர்‌ 
ஆகலானும்‌, ' பிறநால்‌ முடித்தது தானுடம்‌ படுதல்‌,” என்பவாகலானும்‌, “டல்‌ 
பொருட்‌ கேற்பின்‌ நல்லது கோடல்‌ 1 என்பது: தந்திர உத்தி ஆகலானும்‌, 
“ வெண்பாவாயும்‌ இறும்‌; ஆசிரியமாயும்‌ இறும்‌,” என்று வேறு வேறே கூட்டித்‌ 
திபகப்‌ பொருளாகக்‌ கொள்ளப்படும்‌. 

“வெள்ளையும்‌ அகவலுமாய்‌ இறும்‌,” என்னாது, “விளைந்து இறும்‌, என்ன 
மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை ? 

ஒருசார்க்‌ கொச்சகக்‌ கலிப்பாக்கள்‌ கலியடியானே இறுவனவும்‌ உள என்ப 
உம்‌, ஆசிரிய நேர்த்தளையாற்‌ கலிப்பா மிக்கு வாசா என்பகாஉம்‌ அறிவித்‌ 
தற்கு வேண்டப்பட்ட அ ; “விதப்புக்‌ கிளவி வேண்டியது வினைக்கும்‌,” என்ப 
வாகலின்‌. 


அம்மூன்று ஓசையானும்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[தாவு கொச்சகம்‌. / அ அ 


“ முருகவிழ்தா மரைமலர்மேல்‌ முடியிமையோர்‌ புடைவசவே 

வருசினனார்‌ அருமறைநூல்‌ வழிபிழையா மனமுடையார்‌ 

இருவினைபோய்‌ விழமுறியா எதிரியகா தியையெறியா 

திருமலராய்‌ அருவினராய்‌ நிலவுவர்சோ தஇயினிடையே. * 
இன்னவை பிறவும்‌ ஏந்திசைத்‌ துள்ளலோசை. 





ES - 1. தொல. பொ. 665. 
Yap.—15 


226 யாப்பருங்கல வ்ருத்தி 
“செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறி,ற்த சினவாழி 
முல்லைத்தார்‌ மறமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ இடைஅழையும்‌ மதியம்போல்‌ 
மல்லலோங்‌ கெழில்யானை மருமம்பாய்ற்‌ தொளித்ததே.' 1 
இன்னவை பிறவும்‌ அகவற்றுள்ளல்‌ ஓசை. 
* மணிகிளர்‌ நெடுமுடி வானவனும்‌ தம்முனும்போன்‌ 
றணிகிளர்‌ நெடுங்கடலும்‌ கானலும்‌ தோன்றுமால்‌ 
துரைநிவற்‌ தவையன்ன தொப்பறைய சிறையன்னம்‌ 
இசைநயத்‌ திறைகூரும்‌ ஏமஞ்சார்‌ துறைவ கேள்‌.” 2 
இன்னவை பிறவும்‌ பிரிந்திசைத்‌ அள்ளல்‌ ஓசை. 
்‌ [கவித்தாழிசை.] 
“முற்றொட்டு மறவினையை முறைமையான்‌ முயலாதசா 
சொற்றொட்ட வாய்மையாற்‌ சோர்வுமங்‌ குளதாமோ ? 5 
*தொன்மைக்கண்‌ வினைசெய்யார்‌ அப்புரவின்‌ இரங்குவார்‌ * 
பன்மைக்கண்‌ உள்ளந்தேர்‌ பயமின்றிக்‌ கழிவாரே? 2 
'செல்வதாஉம்‌ வருவதாஉம்‌ இறந்தாங்குத்‌ தமக்கறிந்து 7 
தல்லறமே புரிவதாஉம்‌ நல்லார்கள்‌ கடனன்றே?' 2 
இன்னவை பிறவும்‌ பிரிந்திசைத்‌ அள்ளல்‌ ஓசையால்‌ வந்தன எனக்‌ கொள்க. 
சுரிதகத்தால்‌ இறுமாறு, இனிக்‌ காட்டும்‌ கலிப்பாவினுள்‌ கண்டுகொள்க. 
வகுத்த உறுப்பின்‌ வழுவுதல்‌ இன்றி 
எடுத்துயர்‌ அள்ளல்‌ இசையன வாகல்‌ 
.... கலிச்சொற்‌ பொருளெனக்‌ கண்டி னோரே. ” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
* ஆய்ந்த உறுப்பின்‌ அகவுதல்‌ இன்றியே லல 
ஏந்திய துள்ளல்‌ இசையஅ கலியே. * ட ட 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“சரதிற்‌ ளெொர்ந்த தன்றளை தழுவி 
நேரீற்‌ நியற்சீர்‌ சேரா தாகி ப 
துள்ளல்‌ ஓசையிற்‌ நள்ளா தாதி ட்‌ 
. ஓதப்‌ பட்ட உறுப்புவேறு பலவாய்‌ 
ஏதம்‌ இல்லன கலியெனப்‌ படுமே. ” 
என்றார்‌ நீர்‌ மலிந்த வார்‌ சடையோன்‌ பேர்‌ மடழ்ந்த பேராசிரியர்‌. 
79] 


கலிப்பாவின்‌ வகை ன்‌ 


ஓத்தா மிசைக்கலி வெண்கலிப்‌ பாவே 

கொச்சகக்‌ கலியொடு கலிமுன்‌ மாகும்‌. 

இஃது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, அள்ளல்‌ ர்தாட்‌ 7 ப்‌ 

7 ப்‌ ஓசைத்தாய்‌, நேரீ டிய 
கன்‌ திசை தவொகிய வஞ்சியுரிச்‌ரும்‌ வாராது, நிரை ய வ 
ச்‌ ன்‌ மிக்கு, தோடித்தாய்‌, தன்றளையும்‌ அயற்றனையும்‌ தட்டு வரும்‌ என்றும்‌ ; 

1, களா. (தக்கயாகப்‌. 5 ர விசேடக்‌ புட்‌ க - 5. 
பிணம்‌: * துப்புரலிற்‌ ஒற்ன்குவார க்க பர்க்க) 2. யா. வி, 86 உரை கேச . 


ஐ ண செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 227 
புறநிலை வாழ்த்தும்‌ வாயுறை வாழ்த்தும்‌ அவையடக்கியலும்‌ செவியறிவுஅாஉம 
என்னும்‌ பொருண்மேல்‌ வாராத, பதின்மூன்றெழுத்து முதலாக இருபது 
எழுத்தின்காறும்‌ உயர்ந்த எட்டு நிலமும்‌ பெற்று அளவடி. மிகுத்து வரும்‌ 
கலிப்பாவினது பெயர்‌ வேறுபாடும்‌ அவற்றது எண்ணும்‌ உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 

இதன்‌ பொழிப்பு: ஒத்தாழிசைக்‌ கலியும்‌, கலி வெண்பாவும்‌, கொச்சகக்‌ 
கலியும்‌ என மூன்று வகைப்படும்‌ கலிப்பா (என்றவாறு). 
அளவிற்பட்டு ஆழமுடைத்தாகிய பொருளைச்‌ சொல்லு மலாலும்‌, ஓதப்பட்ட 
கலிப்பாவினாலும்‌, பொது இலக்கணத்தோடி ஒத்து ஆழருடைகத்தாய்‌ இசைத்த 
லானும்‌, ஓத்துத்‌ தாழ்ந்த புகழ்ந்த ஆகலானும்‌, ஓத்த பொருண்பேல்‌ மூன்றாய்த்‌ 
தாழ்ந்திசைக்கும்‌ ஒததாழிசையைத தனக்குச்‌ சிறப்புறுப்பாக உடைத்து 
ஆகலானும்‌, ஓத்தாழிசைக்கலி என்பதூஉம்‌ காரணக்குறி. 
கலியாய்‌ வந்து ஈற்றடி முச்சீராய்‌ வெண்பாவே போன்று இறுதலானும்‌, 
வெண்பாவினிற்‌ சிறிதே வேறுபட்டுக்‌ கலித்த ஓசைத்து ஆகலானும்‌, கலி 
வெண்பா என்பஅாஉம்‌ வெண்கலிப்பா என்பதாஉம்‌ காரணக்குதி., 
கொச்சகம்‌ போல மிக்கும்‌ குறைந்தும்‌ பிறழ்த்தும்‌ உறழ்ந்தும்‌ இடக்கும்‌ 
உறுப்பிற்று ஆகலானும்‌, கலி ஓசைக்குச்‌ சிறப்பில்லாத தேரீற்று இயற்சீரை 
உட்கொண்டு நிற்றலானும்‌, கொச்சகக்‌ கலிப்பா என்பதூஉம்‌ காரணக்குறி. 
சிறப்பில்லாததனை ஒருசாரார்‌ “கொச்சை” என்றும்‌ “கொச்சகம்‌” என்றும்‌ 
வழங்குவர்‌ எனக்‌ கொள்க. 
ஒத்தாழிசைக்கலி, சிறப்புடைத்து ஆகலின்‌, முன்னர்‌ வைக்கப்பட்டது ; 
வெண்கலி, அளவீற்படாத அமைதித்தாய்‌, ஈற்றடி முச்சீராகலின்‌, இடைச்சண 
வைக்கப்பட்டது ; கொச்சகக்‌ கலி, சிறப்பின்மையின்‌, இறுதிக்கண்‌ வைக்கப்‌ 
பட்டது எனக்‌ கொள்க. 
“ஓத்தா மிசைக்கலி கலிவெண்‌ பாட்டே 
கொச்சகக்‌ கலியொடு கலிமூன்‌ ராகும்‌. ' 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
*வெண்கலி ஓத்தா ழிசைக்கலி கொச்சகம்‌ 
என்றொரு மூன்றே கலியென மொழிப. * 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“கொச்சகம்‌ வெண்கலி ஓத்தா மிசையென 
முத்திற மாகும்‌ கலியின்‌ பகுதி.” 
என்றார்‌ சங்கயாப்பு உடையார்‌. 
இவர்களும்‌ ஒரு பயன்‌ நோக்கி முறை பிறழ வைத்தார்கள்‌. 
“ஒத்தா மிசைக்கலி வெண்கலி கொச்சகமென 
முத்திறத்‌ தான்வரும்‌ கலிப்பா என்ப. * 
என்றார்‌ அவிதயனார்‌. த்‌ 
“ஓத்தா மிசைக்கலி வெண்கலி கொச்சகம்‌ 
முத்திறத்‌ தடங்கும்‌ எல்லாக்‌ கலியும்‌. ” 
என்றார்‌ பெண்ணொரு பாகன்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
80] ஒத்தாழிசைக்‌ கலியின்‌ வகை உக 
நேரிசை அம்போ தரங்கம்வண்‌ ணகமென்‌ 


.றோதிய மூன்றே ஓத்தா ழிசைக்கலி. 


Yap.—154A 


228 யாப்பருங்கல விருத்தி 


“இஃது என்‌ நுதலிற்றோ? எனின்‌, பொது வகையாற்‌ கலிப்பாவினைத்‌ 
தொகுத்தும்‌ வகுத்தும்‌ சொன்னார்‌, விரித்து உணர்த்அவான்‌ எடுத்துக்கொண் 
டார்‌; அவற்றுள்‌ இஃது ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவின்‌ பெயர்‌ வேறுபாடும்‌ 
எண்ணும்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

இதன்‌ பொழிப்பு நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவும்‌, அம்போதரங்க 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவும்‌, வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவும்‌ என மூன்று 
வகைப்படும்‌ ஒத்தாழிசைக்‌ கலிப்பா (என்றவாறு). 


“ஓதிய: என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை 2 


பொது வகையால்‌ “ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவினுள்‌ நேரீற்று இயற்சீர்‌ 
புகப்பெறாஅ,' என்று சொல்லப்பட்ட ஆயினும்‌, “கலி ஓலி வழுவாது வரும்‌ 
தாவு தாழிசைகள்‌ உள்ளே வசப்பெறா ; வேற்றொலியால்‌ வரும்‌ அம்போதரங்க்‌ 
உறுப்பினுள்ளும்‌, ஒருசார்‌ அராகத்அள்ளும்‌ வசப்பெறும்‌,? என்று மயக்கம்‌ 
இர வேண்டப்பட்டது. 


தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌” என்று அளவிற்பட்ட நான்கு 
உறுப்பினாற்‌ கூறப்படுதலானும்‌, உடன்பட்ட ஓலியிற்று ஆகலானும்‌, அண்‌ 
பொருண்மேற்‌ சொல்லப்படுதலானும்‌, மிக்க புகழிற்று ஆகலானும்‌, “நேரிசை 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 2 என்பதூஉம்‌ காரணக்குறி. 


அழகிற்றாய்‌ ஒழுகத்‌ தரங்கம்பட்ட உறுப்பிற்று ஆகலானும்‌, உயர்த்து 
எழுந்து ஒருகாலைக்கு ஒருகால்‌ கலி சார்ந்து சுருங்கித்‌ தரங்கம்பட்ட நீர்த்‌ 
திசை போலும்‌ உறுப்புக்களே உடைத்தாகலானும்‌, “ அம்போதரங்க 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா ' என்பதூஉம்‌ காரணக்குறி. 


“அம்போதரங்கம்‌ என்பது நீர்த்திரையைச்‌ சொல்லுமோ? எனின்‌, 
சொல்லும்‌; “அம்புத்‌ தரங்கம்‌” என்னும்‌ வட மொழியை “ அம்போதரங்கம்‌ * 
என்று திரித்துச்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. 


தேவரது விழுப்பமும்‌ வேந்தரது புகழும்‌ வண்ணித்து வருதலானும்‌, வாசா 
நின்ற ஒலியிற்றிரிந்து வேறு ஓரு வண்ணத்தாற்‌ சொல்லப்பட்ட முடுகியல்‌ 
அடி உடைத்தாகலானும்‌, *வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா ' என்பதூஉம்‌ 
காரணக்குறி. 


ஒன்னுக்கு. ஒன்று ஓரோ உறுப்பு மிக்கு வருதலின்‌, “நேரிசை, அம்போ 


ஒ தரங்கம்‌, வண்ணகம்‌ என்று இம்முறையே வைக்கப்பட்டன. 


81] வெண்கலி கொச்சகக்கலிகளின்‌ வரையறை [௨௮ 
வெண்கலி ஒன்றே கொச்சகம்‌ ஐந்தெனப்‌ 
பண்பறி புலவர்‌ பாற்படுத்‌ தனரே. 
“இஃது என்‌ அதலிற்றோ 2? எனின்‌, வெண்கலிப்பாவின தூஉம்‌, கொச்சகக்‌ 
கலிப்பாவின தூஉம்‌ வரையறை உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: “கலி வெண்பா ஒன்ற,” - எனவும்‌, “தரவு கொச்சகக்‌ 


கலிப்பாவும்‌, தரவிணைக்கொச்சகக்‌ கலிப்பாவும்‌, சிஃராழிசைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பாவும்‌, பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பாவும்‌, மயங்கசைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பாவும்‌ என ஐந்து வகைப்படும்‌ கொச்சகக்‌ கலிப்பா,” எனவும்‌ 
இவ்வாற்றாற்‌ கூறுபடுத்துச்‌ சொன்னார்‌ புலத்துறை முற்றிய பொய்தீர்‌ புலவர்‌ 
[என்றவாறு]. 


டப்ப ஆட்‌ என்று சிறப்பித்த அதனால்‌, தேர்‌ ற்று இயற்சீர்‌ வரும 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. உளவாயினும்‌, ஒரு புடை ஒப்புமை கோக்க 
கொச்சகக்‌ கலிப்பாவின்பாற்படுத்‌ அ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 229 


ஏத்திசைத்துள்ளலும்‌, அகவற்றுள்ளலும்‌, பிரிந்திசைத்‌துள்ளலும்‌. என்னும்‌ 
இம்மூன்று அள்ளல்‌ ஓசையானும்‌ ஒன்பது கலிப்பாவினையும்‌ கூறுபடுப்ப, 
இருபத்தேழாம்‌. ஒன்பது கலிப்பாவினையும்‌, ஆசிரிய நேர்த்தளை இரண்டும்‌ 
ஒழித்து அல்லாத சிறப்புடை ஆறுதளையாலும்‌ கூறுபடுப்ப, தரற்றெட்டாம்‌. 
ஓசையும்‌ தளையும்‌ கூட்டி உறழ, முத்நரற்று இருபத்து நான்கு கலிப்பாவாம, 
கலி வெண்பாவினுள்ளும்‌ கொச்சகக்‌ கலிப்பாவினுள்ளும்‌ ஆசிரிய நேர்த்தளே 
இரண்டும்‌ அரு வாப்பெறும்‌ என்று அவற்றொடும்‌ கூட்டிச்‌ சொல்லுங்கால்‌ 
மூத்தூற்று அறுபது கலிப்பாவாம்‌. பிறவாற்றாலும்‌ விகற்பிக்க, எழுதாற்‌ 
நறிருபதாம்‌. என்னை? 

[நேரிசை வெண்பா ] . 


“ஓத்தா மிசைக்கலியென்‌ றோதிய ஆறினையும்‌ 
முத்திறத்‌ தோசையான்‌ முன்முரணி-—வைத்‌த 
வழுவற்ற ஆறிரண்டு வான்றளையால்‌ மாற 
எழுமுப்பத்‌ தாறாம்‌ எனல்‌. 3 
“கொச்சகம்‌ ஈரைந்‌ அம்‌ வெண்கலி ஓரிரண்டும்‌ 
வைத்திசையோர்‌ மூன்றினால்‌ மாறியபின்‌--மற்றவற்றை 
மாசில்‌ பதினான்கு வான்றளையால்‌ மாறவாம்‌ 
ஆசில்கலிக்‌ கைஞ்ஞாற்று நான்கு.” 2 
ஒத்தாழிசைக்கலி இருதாற்று ஒருபத்தானும்‌, வெண்கலி எண்பத்து 
தான்கும்‌, கொச்சகக்கலி நாலூற்றிருபதுமாய்‌, எழுஅற்திருபதாம்‌. பிறவாற்‌ 
ருனும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌. 
தாவு கொச்சகம்‌ முதலாக உடையன, காரணக்‌ குறியாய்‌ நின்றன. 
அவற்றை விரித்து உரைத்துக்கொள்க. 
82] நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா [௨௯ 
தரவொன்று தாழிசை மூன்றாம்‌ சமனாய்த்‌ 
தசவிற்‌ சுருங்கித்‌ தனிநிலைத்‌ தாகிச்‌ 
சுரிதகம்‌ சொன்ன இரண்டினுள்‌ ஒன்றாய்‌ 
திகழ்வது நேரிசை ஒத்தா மிசையே. 
“இது என்‌ அதலிற்றோ ?” எனின்‌, நிறுத்த முறையானே நேரிசை ஓத்தா 
திசைக்‌ கலிப்பா ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
“தரவு” எனினும்‌, “எருத்தம்‌ ' எனினும்‌ ஓக்கும்‌. 
“ தாழிசை” எனினும்‌, “இடைநிலைப்பாட்டு” எனினும்‌ ஓக்கும்‌. 
“தனிச்சொல்‌ ' எனினும்‌, “இடைநிலை ' எனினும்‌, “கூன்‌ : எனினும்‌ 
ஓக்கும்‌. 
“சுரிதகம்‌? எனினும்‌, *அடக்கியல்‌”? எனினும்‌, “வாசம்‌? எனினும்‌ 
“வைப்பு” எனினும்‌, * போக்கியல்‌ எனினும்‌ ஓக்கும்‌. 
இதன்‌ பொருள்‌: தரவு ஒன்ன தரவு என்னும்‌ உறுப்பு முதற்கண்ணே 
வந்து, தாழிசை மூன்றும்‌ சமனாய்‌--(தரவின்‌ பின்னர்த்‌) “தாழிசை? 
என்னும்‌ இரண்டாம்‌ உறுப்பும்‌ தம்முள்‌ ஒத்து மூன்றாய்‌ வந்து, தரவிற்‌ 
சுருங்க (அத்தாழிசை ஒரோ ஒன்றாய்த்‌) தரவிற்‌ குறைந்து, (தரவிற்‌ 
சுருங்கி என்பதனை “மூன்று தாழிசையுமாய்த்‌ தரவிற்‌ சுருங்கி” என்று 
கொள்ளலாமோ 2 ”” எனின்‌, கொள்ளலாம்‌. என்னை 2 





1-2. யா. வி, 86 உரைமேற்‌, 


230 யாப்பருங்கல விருத்தி கம்ப. 
* இடைநிலைப்‌ பாட்டே, 
தரவகப்‌ பட்ட மரபிற்‌ றென்ப. ! 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலானும்‌, ‘ஒரோ ஒன்றே அத்தா வினகப்‌ 
பட்டத, என்றே கொளளப்படடது ஆகலானும்‌, 
“ பல்பொருட்‌ கேற்பின்‌ நல்லது கோடல்‌. £ 2 
என்பது தந்திர உத்தி ஆகலானும்‌, அதுவே அணிபு.) தனிநிலேத்து ஆடை 
(தாழிசைப்பின்‌) “ தனிச்சொல்‌ என்னும்‌ மூன்றாம்‌ உறுப்பு உடைத்தாய்‌, 
சுரிதகம்‌ சொன்ன இரண்டினுள்‌ ஒன்றாய்‌ சுரிதகம்‌” என்னும்‌ நான்காம்‌ 
உறுப்பு மேற்சொல்லப்பட்ட வெண்பாவானும்‌ ஆசிரியப்பாவானுமாய்‌ வந்அ, 
நிகழ்வது நேரிசை ஒத்தாழிசை-—(நான்கு உறுப்பினானும்‌ வந்து) நிகழ்வது 
யாது? அது நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா என்று வழங்கப்படும்‌ (என்ற 
வாது]. 
எல்லா உறுப்பின்‌ பொருளையும்‌ தொகுத்துக்கொண்டு தந்து முன்‌ நிற்றலின்‌, 
“தரவு” என்ப.தாஉம்‌ காரணக்குறி. 
ஒத்த ஒரு பொருள்‌ முடிவினால்‌ ஓத்த தாழ்ச்சியால்‌ இசைத்தலானும்‌, 
தாவிற்‌ குறைந்து இசைத்தலானும்‌, “ஒத்தாழிசை ? என்பதாஉம்‌ * தாழிசை ? 
என்பதூஉம்‌ காரணக்‌ குதி. i 


ஒரு சொல்லாய்ப்‌ பொருள்‌ நிரம்பித்‌ தனியே. நிற்றலின்‌, “தனி நிலை: 
என்பதூஉம்‌ காரணக்குறி. 

ஓரிடத்து ஓடாநின்ற நீர்‌ குழியாயினும்‌ திடரானும்‌ சார்தததுவிடத்துச்‌ 
சுரிந்தோடும்‌ அதனைச்‌ “சுரிந்து' என்றும்‌ “சுழி” என்றும்‌ வழங்குவது போல, 
தான்‌ கலியோசையாய்‌ வாராநின்றது வெள்ளையானும்‌ ஆசிரியமானுமாய்த்‌ 
தக்கதொரு பொருளை உட்கொண்டு நிற்றலான்‌, “சுரிதகம்‌? என்பகாஉம்‌ 
காரணக்குறி. 

பிறரும்‌, 

“ தந்துமுன்‌ நிற்றலின்‌ தரவே ; தாழிசை 
ஒத்தா மத்தின * தொத்தா மிசையே. ? 
“தனிதர நிற்றலின்‌ தனிநிலை ; குனிதிசை 
தீர்ச்சுழி போல நின்றுகரிந்‌ இறுதலின்‌ 
சோர்ச்சியில்‌ புலவர்‌ சுரிதகம்‌ என்ப, ? 
என்றார்‌ ஆகலின்‌, 

* திகழ்வது” என்று. விதந்து அதனால்‌, அம்போ தரங்கமும்‌, வண்ணகமும்‌ 
இருமூன்றடியே தரவின்‌ பெருமை ; அல்லன, மூன்றடிச்‌ சிறுமையின்‌ மிக 
வாரா. 

“அம்பு வண்ணகம்‌ இருமூன்‌ றடியின ; 

முத்திய மூன்றடிச்‌ சுமையின்‌ மிகாவாய்த்‌ 

தத்துமுன்‌ நிற்றலின்‌ தரவா கும்மே.” 

“இரண்டடி சிறுமை ; பெருமையதன்‌ இரட்டி 

தசவிற்‌ குறைந்தன தாழிசை ஆகும்‌. £ 

* தனிநிலை சுரிதகம்‌ வசைநிலை இலவே. ? 

*திறுமை இரண்‌ ட்டி) பெருமைபொருள்‌ முடிவே 

சுரிதகம்‌ என்ப தொல்லை யோரே. ? 
என்றார்‌ ஆகலின்‌. இவற்றை விரித்து உரைத்துக்கொள் ௫. 
. ட தொள பொ. க்46. 2. தொல்பொத ர ரைவவையய 


2, தொல்‌, பொ, 
மிடம்‌: ஈேத்தாழந்‌ இறின த எப்‌ 668 


ஐ சு செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ கசம்‌. 


கலியுறுப்புக்கு அளவை, செயன்முறையுள்ளும்‌, செயிற்றியத்தள்ளும்‌,, 
அகத்தியத்துள்ளும்‌ முடி.நீதவாறு அறிந்து கண்டு கொள்க. அவை எண்டு 
உரைப்பிற்‌ பெருகும்‌. வல்லார்வாய்க்‌ கேட்டு உணர்க. 
வாலானு : 
[நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா] 
[கரவு] 
“ வாணெடுங்கண்‌ பனிகூர வண்ணம்வே ருய்த்திரிந்து 
தோணெடுத்‌ தகைதுறந்து அன்பங்கூர்‌ பசப்பினவாய்ப்‌ 
பூணடுங்கு * முலைகண்டும்‌ பொருட்பிரிதல்‌ வலிப்பவோ ? 
[தாழிசை / 
“சூருடைய கடுங்கடங்கள்‌ சொலற்கரிய என்பவாற்‌ 
பீருடைய நலத்தொலையப்‌ பிரிவாரோ பெரியவரே ? 1 
“ சேணுடைய கடுங்கடங்கள்‌ செலற்கரிய என்பவால்‌ 
தாணுடைய நலந்தொலைய நடப்பாரோ நலமிலரே ? 2 
“லெம்படைந்த வெங்கானம்‌ சீரிலவே என்பவாற்‌ 
புலம்படைந்து நலத்தொலையப்‌ போவாசோ பொருளிலரே 8 3 
[தனிச்சொல்‌] 


எனவாங்கு, 


[சுமிதகம்‌] 

அருளெனும்‌ இலராய்ப்‌ பொருள்வயிற்‌ பிரிவோர்‌ 

பன்னெடுங்‌ காலமும்‌ வாழியர்‌ 

பொன்னொடும்‌ ர தேரொடும்‌ தானையிற்‌ பொலிந்தே. * 

இது தரவு மூன்றடியால்‌ வந்து, தாழிசை மூன்றும்‌ இரண்டடியால்‌ வந்து, 
தனிச்சொற்‌ பெற்று, மூன்றடி ஆரியச்‌ சுரிதகத்தால்‌ இற்ற நேரிசை 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. இத இறப்புடைக்‌ கலித்தளையால்‌ வந்தது. 
[இதுவும்‌ ௮௮] 
[தாவு] 

£ முத்தொடு மணிதயங்கு முக்குடைக்கீழ்‌ முனைவனாய்‌ 

சாத்திசையும்‌ பல்லுயிர்கள்‌ இன்புற இனிதிருந்த 

பத்தறு காவதம்‌ பகைப) பிணிநீங்க 

உத்தமர்கள்‌ தொழுதேத்த ஒளிவரைபோற்‌ செவ்வியோய்‌ ! 5 

[தாழிசை] 

“எள்ளனைத்தும்‌ இடரின்றி எழில்மாண்ட பொன்னெயிலின்‌ 

உள்ளிருந்த உன்னையே உயர்‌ அணையென்‌ | தடைத்தோரை 

வெள்ளில்சேர்‌ வியன்காட்டுள்‌ உறைகென்றல்‌. விழுமிதோ ? கத 

“குணங்களின்‌ வரம்பிகந்து கூடிய பன்னிரண்டு 

கணங்களும்வத்‌ தடியேத்தக்‌ காதலித்தன்‌ அடைந்தோசைப்‌ 

பிணம்பிறங்கு பெருங்காட்டுள்‌ உறைகென்றல்‌ பெருமையோ ? 2 








பிம்‌: * பூணொருங்கு * பொன்னெடுந்‌ 1 ஒளிவரை செலலினோய்‌ 
॥, உமிர்த்தணை, உறுதுணை 


282 யாப்பருங்கல விருத்தி 


விடத்‌ தகைய வினைநீக்கி வெள்வளைக்கைச்‌. செந்துவர்வாய்‌ 
மடத்தகைய மயிலனையார்‌ வணங்கநின்‌ அடைந்தோசைச்‌ 
தடத்தகைய காடுறைக என்பதுநின்‌ தகுதியோ ? 3 
[தனிச்‌ சொல்‌] 
எனவாங்கு, 
[சுரிதகம்‌] 
* அனைத்துணையை ஆயினும்‌ ஆகமற்‌ அன்கட்‌ 
டினைத்துணையும்‌ தயவை இன்மையிற்‌ சேர்தும்‌ 
வினைத்தொகையை வீட்டுக என்று. * 
இது நான்கடியாய்த்‌ தரவு வந்து, தாழிசை மூன்றும்‌ மூன்றடியாய்‌, தனிச்‌ 
சொல்‌ வந்து, வெள்ளைச்‌ சுரிதகமாய்‌, ஆசிரியச்‌ சிறப்பில்‌ நிசைத்தளையால்‌ 
வந்த நேரிசை ஓத்தாழிசைக்‌ கலிப்பா. 


ட அதது 


பல அடியானும்‌ வேற்றுக்‌ தளையானும்‌ வருவன வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 
பிறரும்‌ இதற்கு இலக்கணம்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
* தரவே தாழிசை தனிநிலை சுரிதகம்‌ 
எனநான்‌ குறுப்பின தொத்தா மிசையே. ' 
£ தன்னுடை அந்தமும்‌ தாழிசை யாதியும்‌ 
அன்னு மிடத்துத்‌ அணிந்தது போலிசை 
தன்னொடு நிற்றல்‌ தரவுக்‌ இயல்பே. ” 
“ தத்தமில்‌ ஒத்துத்‌ தரவின்‌ அகப்பட 
நிற்பன மூன்று நிரந்தவை தாழிசை. ' 
*ஆங்கென்‌ கிளவி அடையாத்‌ தொடைபட 
நீங்கி இசைக்கும்‌ நிலையது தனிச்சொல்‌. : 
* ஆசிரியம்‌ வெண்பா எனவியை தம்முள்‌ 
ஒன்றாகி அடிபெற்‌ திற௮ுதி வருவது 
சுழியம்‌ எனப்பெயர்‌ சுரிதக மாகும்‌. ' 
என்றார்‌ காக்கைப்பாடினியார்‌. த்‌ ப்‌ கட 
“விட்டிசை முதற்பாத்‌ தரவடி ஓத்தாங்‌ 
கொட்டிய மூன்றிடைத்‌ தாழிசை அதன்பின்‌ 
மிக்கதோர்‌ சொல்லாம்‌ தனிநிலை சுரிதகம்‌ 
ஆசிரி யத்தொடு வெள்ளையின்‌ இறுதலென்‌ 
றோதினர்‌ ஓத்தா மிசைக்கலிக்‌ குறுப்பே. ” 
என்றார்‌ அவிதயனார்‌. 2 i 
“ தரவொன்‌ ராகத்‌ தாழிசை மூன்றாய்த்‌ 
தனிச்சொல்‌ இடைக்கடந்து சுரிதகம்‌ தழுவ 
வைத்த மரபின தொத்தா மிசைக்கலி. £ 
* தரவின்‌ அளவிற்‌ சுரிதகம்‌ அயற்பா 
விரவும்‌ என்ப ஆசிரியம்‌ வெள்ளை. ? 
என்றார்‌ காம வேளைக்‌ கறுத்த புத்தேள்‌ நாமம்‌ தாங்கிய நல்லாசிரியர்‌, 
அவர்‌ தர வின்றுணையே சுரிதகம்‌ அவது இறெப்புடைமையால்‌ எடுக்கு 
ஓதினார்‌, தரவின்‌ மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவன உளவாயினும்‌ எனக்‌ கொள்க. 


உஸ்ஸ்‌ 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 1] 


83] a அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. [௩௰ 
முந்திய தாழிசைக்‌ கீறாய்‌ முறைமுறை 
ஒன்றினுக்‌ கொன்று சுருங்கும்‌ உறுப்பின 
தம்போ தரங்கவொஜத்‌ தாழிசைக்‌ கலியே. 

இஃது என்‌ அதலிற்றோ ? எனின்‌ அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
ஆமாறு உணர்த்துதல்‌ நூதலிற்று. 

இதன்‌ பொழிப்பு: (தாவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ உடைத்தாய்‌) 
மேற்கூறிய தாழிசைக்குப்‌ பின்னாய்‌ (அடியினானும்‌ சீரினனும்‌ முறையே) 
ஒன்றினுக்கு ஒன்று சுருங்கி வரும்‌ உறுப்பு உடையது அம்போதரங்க 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா என்று வழங்கப்படும்‌ (என்றவாறு). 

“ தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌? என்றது, அதிகாரம்‌ வருவித்து 
உரைக்கப்பட்டது. 

“அம்போதரங்க உறுப்பு எனினும்‌, *அசையடி ? எனினும்‌, “ பிரிந்திசைக்‌ 
குறள்‌? எனினும்‌, “£சொற்சீர்‌ அடி” எனினும்‌, “எண்‌” எனினும்‌ ஓக்கும்‌. 
அவற்றையே *பேசெண்‌, சிற்றெண்‌, இடையெண்‌, அளவெண்‌” என்றும்‌ 
சொல்லுவர்‌. ்‌ 

அவை உறுப்புத்‌ தாழிசைப்பின்‌ ஈரடியால்‌ இரண்டும்‌, அதன்பின்‌ நாற்சீர்‌ 
அடியால்‌ நான்கும்‌, அதன்பின்‌ முச்சீர்‌ அடியால்‌ எட்டும்‌, அதன்பின்‌ இருசீர்‌ 
அடியாற்‌ பதினாறுமாய்‌ வரும்‌. : என்னை 7 

“ஈரடி இரண்டும்‌ ஓரடி. நான்கும்‌ 
முச்சீர்‌ எட்டும்‌ இருசீர்‌ இரட்டியும்‌ 
அச்சர்‌ குறையினும்‌ அம்போ தரங்கம்‌.” 
எனவும்‌, 
“ இரண்டும்‌ நான்கும்‌ எட்டும்‌ இரட்டியும்‌ 
வருவன முறையே ஒருதிரை படாஅ 
இரண்டடி ஓடி முச்சீர்‌ இருசீர்‌ 
அசையடி வரினே அம்போ தரங்கம்‌. ? 
எனவும்‌ சொன்னார்‌ ஆகலின்‌. 

முச்சர்‌ அடியால்‌ எட்டும்‌, இருசீர்‌ அடியாற்‌ பதினாறும்‌ என்று சொல்லப்‌ 
பட்டன குறைந்து வரவும்‌ பெறும்‌. 

“இப்பொருள்‌ எல்லாம்‌ எற்றாற்‌ பெறுதும்‌? எனின்‌, *உசையிற்கோடல்‌ * 
என்னும்‌ தந்திர உத்தியானும்‌, “ முறைமுறை ” என்னும்‌ விதப்பினானும்‌, “ பிற 
நால்‌ முடிந்தது தானுடம்‌ படுதல்‌ என்பதனானும்‌ பெறுதும்‌ எனக்‌ கொள்க. 


வரலாறு : 
[அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா] 
[தரவு] 

*கெடலரு மாமுனிவர்‌ ளெர்ந்துடன்‌ தொழுதேத்தக்‌ 
கடல்கெழு கனைசுடரிற்‌ கலந்தொளிரும்‌ வாலுளைஇ 
அழலவிர்‌ சுழல்செங்கண்‌ அரிமாவாய்‌ மலைந்தானைத்‌ 
காரோடு முடிபிதிரத்‌ தமனியப்‌ பொடிபொங்க 
ஆர்புனல்‌ இழிகுருதி அகலிடம்‌ உடனனைப்பக்‌ 
கூருரொன்‌ மார்பிடற்த கொலைமலி தடக்கையோய்‌ ! 


கலக்‌, 


க்க ஆடி TTT 
பிம்‌! * அயர்ந்தவர்‌. ர்‌ மருட்சோர்வும்‌  - $வீழ்ந்துதிறல்‌, வீழ்ந்துநிறம்‌ 





» 


. :. யாப்பருங்கல விருத்தி. ..- 
[தாழிசை] 


“முரைசதிர்‌ வியன்மதுரை முழுவதூஉம்‌ தலைபனிப்பப்‌ 
புரைதொடித்‌ திரடிண்டோட்‌ போர்மலைந்த மறமல்லர்‌ 
அடியோடு முடியிறுப்புண்‌ .. டயர்ந்தவண்‌ * நிலஞ்சேரப்‌ 


பொடியெழ வெங்களத்துப்‌ புடைத்ததுநின்‌ புகமாமோ 2 


* கலியொலி வியனுலகம்‌ கலந்துட னனிநெடுங்க 
வலியியல்‌ அவிராழி மாறெதிர்ந்த மருட்சோவும்‌ ர்‌ 


.மாணாதார்‌. உடம்போடு மறம்பிதிர வெதிர்கலங்கச்‌ 


சேணுயர்‌ இருவிசும்பிற்‌ செகுத்ததுநின்‌ சனமாமோ 2 
படுமணி இனதிசைகள்‌ பரந்துடன்‌ இரிந்தோடக்‌ 
கடுமுரண்‌ எதிர்மலைந்த காரொலி எழிலேறு 


- வெரிநொடு மருப்பொ௫ிய விழ்த்துதிறல்‌ ர வேறாக 
எருமலி பெருந்தொழுவின்‌ இறுத்ததுநின்‌ இல்லாமோ 2 


[அம்போதரங்கம்‌] 
[பேரெண்‌] 
* இலங்கொளி மரகதம்‌ எழில்மிகு வியன்கடல்‌ 


' வலம்புரித்‌ தடக்கை மாஅல்‌ ! நின்னிறம்‌. 


*விரியிணர்க்‌ கோங்கமும்‌ வெந்தெரி பசும்பொனும்‌ 
பொருகளி றட்டோய்‌ ! புரையும்‌ நின்னுடை. 
[சிற்றெண்‌] 
* கண்கவர்‌ கதிர்மணி கனலும்‌ சென்னியை ; 
தண்சுடர்‌ உறுபகை தவிர்த்த ஆழியை; 
ஒலியியல்‌ உவணம்‌ ஓங்கிய கொடியினை ; 
வலிமிகு சகடம்‌ மாற்றிய அடியினை. 
[இடையெண்‌ / 
*போசவுணர்க்‌ கடந்தோய்‌ நீ; 
புணர்மருதம்‌ பிளந்தோய்‌ நீ; 
தீரலெம்‌ அளந்தோய்‌ நீ; 
திழல்திகமும்‌ படையோய்‌ நீ. 
[அளவெண்‌ ] 
“ஊழி நீ;1 உலகு நீ; 2 
உருவு நீ; அருவு நீ; 
ஆமி தீ;ச அருளு நீ;6 
அறமு தீ;7 மறமு நீ. 
[தனிச்‌ சொல்‌] 
எனவாங்கு, 
[சுரிதகம்‌] 
*அடுதிறல்‌ ஒருவ [நிற்‌ பாவு. தும்‌ எங்கோன்‌ 
தொடுகழற்‌ கொடும்பூட்‌ பகட்டெழில்‌ மார்பிற்‌ 


_—_—— 


Mw ஷப 


கூ டெ நத ௩ 


அ, அணத அண்னா. 


ஷண செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 235 


கயலொடு கலந்த சிலையுடைக்‌ கொடுவரிப்‌ 
புயலுறழ்‌ தடக்கைப்‌ போர்வேல்‌ அச்சுதன்‌ 
தொன்றுமுதிர்‌ கடலுலகம்‌ முழுதுடன்‌ 
ஒன்அபுரி திகிரி உருட்டுவோன்‌ எனவே.”1 
இஃது எட்டும்‌ பதினாறும்‌ என்னு சொல்லப்பட்ட முச்சீர்‌ அடி அம்போத 
சங்கமும்‌ இருசீர்‌ அடி அம்போதரங்கமும்‌ குறைந்‌ அ, முச்சீர்‌ அடி நான்காய்‌ 
இருசீர்‌ அடி எட்டாய்‌, சிறப்பில்‌ இயற்சீர்‌ வெண்டளையால்‌ வந்த அம்போதரங்க 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. 
[இதுவும்‌ ௮௮] 
[தரவு] 
“நலங்கிளர்‌ இருமணியும்‌ நன்பொன்னும்‌ குயின்றழகார்‌ 
இலங்கெயிற்‌ றழலரிமான்‌ எருத்தஞ்சேர்‌ அணையின்மேல்‌ 
இருபுடையும்‌ இயக்கரசர்‌ இணைக்கவரி எடுத்தெறிய 
விரிதாமம்‌ அயல்வரூஉம்‌ வெண்குடைமூன்‌ அடனிழற்ற 
்‌ வண்டாற்ற நாற்காதம்‌ வகைமாண உயர்ந்தோங்கும்‌ 
தண்டளிர்ப்பூம்‌ பிண்டிக்கீழ்ச்‌ தகைபெறவிற்‌ நிருந் தனையே. 
[தாழிசை ] 
* ஓல்லாத பிறப்புணர்த்தும்‌ ஒளிவட்டம்‌ புடைசூழ 
எல்லார்க்கும்‌ எதிர்முகமாய்‌ இன்பஞ்சேர்‌ திருமுகமோ 
ஏர்மலர மணிப்பொய்கை எழிலரம்பற்‌ பொதியவிழ 
ஊர்கோளோ டுடன்முளைத்த ஒளிர்வட்டம்‌ உடைத்தன்றே ? 1 
“ கனல்வயிரம்‌ குறடாகக்‌ கனற்பைம்பொன்‌ கூட்டாக 
இனமணி ஆரமா இயன்றிருள்‌ இரிந்தோட 
அந்தரத்‌ அருளுதின்‌ அலர்கதிர்‌ அறவாழி 
இத்திரர்கள்‌ இனிதேத்த இருவிசும்பிற்‌ திகழ்த்தன்றே ? 2 
“வாடாத மணமாலை வானவர்கள்‌ உள்ளிட்டார்‌ 
தீடாஅ தொழுதேத்த நிற்சேர்ந்த பெருங்கண்ணு 
முகிழ்பருதி முகதோக்கி முறுவலித்‌ துண்ணெகிழ்த்து 
திகழ்தகைய கோட்டைசூம்‌ திருநதிகள்‌ திளைத்தன்றே 2 3 
[அம்போ தரங்கம்‌] 
[பேசெண்‌] 
* மல்லல்‌ வையம்‌ அடிதொழு தேத்த 
அல்லல்‌ நீக்கற்‌ கறப்புணை ஆயினை. 
“ஒருதுணி வழிய உயிர்க்காண்‌ ஆகி 
இரு. அணி ஒருபொருட்‌ கியல்வகை கூறினை. 
[சிற்றெண்‌] 
“ஏடலர்‌ தாமரை ஏந்தும்‌ நின்னடி ; 
வீடொடு கட்டினை விளக்கும்‌ நின்மொழி ; 
விருப்புறு தமனிய விளக்கு நின்னிறம்‌ ; 
ஒருக்குல கூடுற உஞற்றும்‌ நின்புகழ்‌. 


கூ டே ஜெ. 





1. விளக்கத்தனார்‌ பாடல்‌, 


1) 


யாப்பருங்கல விருத்தி 
[இடையெண்‌] 

“இந்திரர்க்கும்‌ இந்திரன்‌ நி; 
இணையில்லா இருக்கையை தீ; 
மந்திர மொழியினை தீ? 
மாதவர்க்கு முதல்வனும்‌ நீ; 
அருமைசால்‌ அறத்தினை நீ; 
ஆருயிரும்‌ அளித்தனை தீ; 
பெருமைசால்‌ குணத்தினை நீ; 
பிறர்க்கறியாத்‌ திறத்தினை நீ. 


[அளவெண்‌ / 
“பரமன்‌ நீ;1 பகவன்‌ நீ;2 
பண்ணவன்‌ நீ;8 புண்ணியன்‌ நீ;4 
உரவன்‌ நீச குரவன்‌ நீ; 6 
ஊழி நீ;? உலகு தீ; 8 
அருளும்‌ தீ;9 அறமும்‌ தீ; 10 
அன்பும்‌ நீ, 11 அணைவும்‌ தீ; 72 
பொருளும்‌ நீ; 13 பொருப்பும்‌ நீ; 14 
பூமி தீ;15 புணையும்‌ நீ; 16. 
[தனிச்‌ சொல்‌] 
எனவாங்கு, 
[சுரிதகம்‌] 


“ அருணெறி ஒருவ ! நிற்‌ பாவுதும்‌ எங்கோச்‌ 
திருமிகு சிறப்பிற்‌ பெருவரை அகலக்‌ 
தெண்மிகு தானைப்‌ பண்ணமை நெடுந்தேர்‌ 
அண்ணல்‌ யானைச்‌ செங்கோல்‌ விண்ணவன்‌ 
செருமுனை செருக்கறத்‌ தொலைச்சி 

ஒருதனி வெண்குடை ஓங்குக எனவே. ? 


வந்தவாறு கண்டுகொள்க. 


[கட்டளைக்‌ கலித்துறை] 


“தரவொன்று தாழிசை மூன்று தனிச்சொல்‌ சுரிதகமாய்‌ 
திரிலொன்றின்‌ நேரிசை ஓத்தா ழிசைக்கலி ; நீர்த்திரைபோல்‌ 


மரபொன்றும்‌ நேரடி முச்சீர்‌ குறள்நடு வேமடுப்ப 


தரவொன்னும்‌ அல்குல்‌ ! ௮ தம்போ தரங்கவொத்‌ தாழிசையே. ”7 


இக்காரிகையை விரிதது உரைத்துக்கொள்க. 


ETT TIES SES FEA DAA அத 


1]. யா. கா. 31. 


ox ooh ww 


இதனுள்‌ எட்டும்‌ பதினாறும்‌ என்று சொல்லப்பட்ட உறுப்புக்‌ குறையாதே 


இஃது அம்போதரங்க உறுப்பு அழகு குறையாதே, ஆசிரியச்‌ சிறப்பில்‌ 
திரைத்தளையால்‌ வந்த அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. 


பிற தளையாலும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 


செய்யுளியல்‌—கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 237 
பிறரும்‌ இதற்கு இலக்கணம்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
* நீர்த்திரை போல நிரலே முறைமுறை | 
ஆக்கம்‌ சுருங்கி அசையடி. தாழிசை * அதத டட 
விட்டிசை வீயத்‌ / தொடுத்துச்‌ சுரிதகம்‌ 
தாக்கித்‌ தவிர்ந்த ர தாவினோ டேனவும்‌ 
யாப்புற்‌ றமைத்தன அம்போ தரங்கம்‌, * 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


“தரவே தாழிசை தனிச்சொற்‌ சுரிதகம்‌ 
வருவன எல்லாம்‌ தாழிசைக்‌ கலியே. * 
“சேர்த்திய தராவொடு தாழிசைப்‌ பின்னர்‌ 
தீர்த்திரை போல தெறிமையிற்‌ சுருங்கி 
மூவகை எண்ணும்‌ முறைமையின்‌ வழாஅ 
அளவின எல்லாம்‌ அம்போ தரங்கம்‌. * 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
“உரைத்த உறுப்பொடு தாழிசைப்‌ பின்னர்‌ 
திளைத்த அடியால்‌ நீர்த்திரை போல 
அசையடி. பெறினவை அம்போ தரங்கம்‌. * 


என்றார்‌ அவிதயனார்‌. 


“தாழிசைக்‌ இறாய்‌ முறைமுறை 
ஒன்றினுக்‌ கொன்று சுருங்கும்‌ உறுப்பின 
தம்போ தரங்கவொத்‌ தாழிசைக்‌ கலியே. ” 


என்பது சூத்திரமாகக்‌ கொண்டு, “தாவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ 
உடைத்தாய்‌ நிகழ்வது என்று அதிகாரம்‌ வருவித்து உரைத்தாலும்‌ கருதிய 
வத பயக்கும்‌. “முந்திய? என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது 
என்னை 2 


ஒருசார்‌ ஆசிரியர்‌ தரவும்‌ சுரிதகமும்‌ ஆறடியால்‌ வத்து, நான்கடியாய்த்‌ 
காழிசை மூன்றும்‌ வந்து, தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனிச்சொல்‌ முன்‌ இரண்டடி 
யால்‌ ஓர்‌ அராகம்‌ வந்து, அதன்‌ பின்‌ இரண்டடியால்‌ இரண்டு பேசெண்‌ வந்து, 
ஓரடியால்‌ நான்கு இடையெண்‌ வத்‌, சிற்றெண்‌ இரு சீரால்‌ எட்டாய்‌, அவை 
இரண்டு கூடி ஓடியே போன்று இம்முறை அம்போதரங்க உறுப்புப்‌ பெற்று 
முடிவது தலையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா என்றும்‌, தரவும்‌ 
சுரிதகமும்‌ ஐந்தடியான்‌ வந்து, தாழிசை மூன்றும்‌. மூன்றடியால்‌ வந்து, 
தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனிச்சொல்‌ முன்‌ இரண்டடியால்‌ ஓர்‌ அராகம்‌ வந்து, 
இரண்டு ஓாடியால்‌ பேசெண்‌ அனறு சீரால்‌ வந்து, இடையெண்‌ முச்சீரால்‌ வந்து, 
எட்டுச்‌ சிற்றெண்‌ ஒரு சீரும்‌ ஓர்‌ அசையுமாய்‌ இம்மூன்று அம்போதரங்க 
உறுப்பும்‌ பெற்று முடிவது இடையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றும்‌ ; தரவும்‌ சுரிதகமும்‌ நான்கடியால்‌ வந்து, ஈரடியால்‌ மூன்று தாழிசை 
வந்து, தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனிச்சொல்‌ முன்‌ இரண்டடியால்‌ ஓர்‌ அராகம்‌ 
வந்த, ஓர்‌ அடியால்‌ இரண்டு பேசெண்‌ வந்த, இரு சீரால்‌ நான்கு இடையெண்‌ 
வந்த, ஒரு சீரால்‌ எட்டுச்‌ சிற்றெண்‌ வந்து, இம்மூன்று அம்போதரங்க 
உறுப்பும்‌ பெற்று முடிவது கடையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றும்‌ வேண்டுவர்‌ என்ப அறிவித்தற்கு வேண்டப்பட்டது. என்னை 2 





பிம்‌. * அசையடித்தாச. ர்‌ விரியத்‌ 1 தழுவும்‌, தொத்‌2 


436 யாப்பருங்கல விருத்தி 


“ தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனிச்சொல்‌ முன்னர்‌ 
ஆழ்புனற்‌ றிமைபுமை அம்போ தரங்கம்‌ 
உம்பர்‌ மொழிந்த தாழிசை வழியே 
அம்போ தரங்கம்வண்‌ ணகமும்‌ அகும்‌. * 
“ அவையே, 
தேவ பாணியென்‌ ஹேவவும்‌ படுமே.” 
“வழிபடு தெய்வம்‌ வழுத்திவழி மொழியின்‌ 
தலையிடை கடையென அம்போ தரங்கம்‌ 
திலையினவ்‌ வளவின்‌ நிலையுங்‌ காலை 
அராகம்‌ பேசெண்‌ இடையெண்‌ சிற்றெண்‌ 
விசாக* என்ப தாழிசைப்‌ பின்னர்க்‌ 
கூறிய தசவே ஆடித்‌ தாகும்‌. ” 
 தசவின்‌ வழிமுறை தாழிசை மூன்றும்‌ 
வன்முறை பிறழா தாலடிக குரிய) 
தற்துமுன்‌ திறீஇத்‌ தரவினிற்‌ ருழிசை 
உறுப்பினும்‌ குணத்தினும்‌ தெறிப்படப்‌ புணரும்‌. ” 
“ தாழிசைப்‌ பின்னர்‌ அராகவடி இரண்டே 
அராகத்‌ திறுதி பேரெண்‌ இசண்டு 
. விராக என்ப இரண்டிரண்‌ டடியால்‌ 
பேசெண்‌ வழியால்‌ இடையெண்‌ காலடி 
நே ரல்‌ வேண்டும்‌ தெறியதி புலவர்‌. * 
“பெற்ற நாலடி அரையடி முடிவின 
இற்றெண்‌ பகுதி இருதான்‌ காகும்‌,” 
மூவகை எண்ணின்‌ பொருள்வகை முடிவும்‌ 
யாவகை எண்ணிற்கும்‌ அகப்பட முடியும்‌. 
“ இற்றெண்‌ அகத்தே சேர்த்தப்‌ / படுவோன்‌ 
பெற்றபுகழ்‌ தொடுப்பினும்‌ பிழைப்ப தில்லை. 
* அடக்கியல்‌ உறுப்பும்‌ ஆறடித்‌ தாகத்‌ 
தொடுக்கு மாகிற்‌ றொல்லையோர்‌ அணிவே. ! 
“கொள்ளப்‌. பட்ட உறுப்பொடிரு தலையும்‌ 
தள்ளாது வருவது தலையள வாகும்‌. ” 
£ உடையதம்‌ உறுப்பின்‌ ஒன்றுகுறை வின்றி 
இடையள விலக்கணம்‌ இருதலை உறுப்பும்‌ 
அவ்வைத்‌ தடியாய்‌, அமைவுறு தாழிசை 
மூன்றுமூன்‌ றடியான்‌ மூன்னுருடி. வெய்திப்‌ 
பேரெண்‌ அறுசீர்‌ இடையெண்‌ முச்சீர்‌ 
சேரும்‌ சிற்றெண்‌ சீருமோர்‌ அசையும்‌ 
நேரல்‌ வேண்டும்‌ நெறியறி புலவர்‌. ? 
*கடையள வென்ப அடையுறுப்‌ பெஞ்சாஅ 
முடிவும்‌ முதலும்‌ நாலடித்‌ தாக 
பிம்‌: * ஜிராகம்‌. ர சேர்க்கப்‌. 


செய்யுவியல்‌--கலிப்பாவும்‌ அதன இனமும்‌ 23S 


அடிவகை இரண்டிற்‌ ரூழிசை மூன்றாய்ப்‌ 
பேசெண்‌ இரண்டடி பெற்றபின்‌ இடையெண்‌ 
நேரடி நான்கும்‌ அரையடி. முடிவிற 
சிற்றெண்‌ எட்டும்‌ சீர்தால்‌ இரட்டியும்‌ 
பெற்ற தாயினது கடையள வென்ப. ” 
“ அம்மூ வளவிற்கும்‌ அராகவடி இரண்டே 
ஈனும்‌ முதலும்‌ எல்லா அளவிற்கும்‌ 
கூறிய முறைமையிற்‌ கொள்ளல்‌ வேண்டுப. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
அவர்கள்‌ காட்டும்‌ உதாரணம்‌ : 
[தலையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா--தேவ பாணிர்‌. 
[தசவு] 
அலைகடற்‌ கதிர்முத்தம்‌ அணிவயிரம்‌ அவையணித்து 
மலையுறைமா சுமந்தேந்தும்‌ மஜியணைமேல்‌ மகிழ்வெய்தி 
ஓசனைசூம்‌ இருநகருள்‌ உலகொருமூன்‌ அடனேத்த 
ஈசனையாய்‌ இனிதமர்ந்தங்‌ கிருடிகட்கும்‌ இறையவர்க்கும்‌ * 
அருளறமே அறமாக அயலார்கண்‌ மயலாக 
இருளறநன்‌ கெடுத்தியம்பி இருவினை ர்‌ கடி.ந்திசினோய்‌ ! 
[தாழிசை] 

'துன்னாத வினைப்பகையைத்‌ அணிசெய்யும்‌ அணிவினையாய்‌ 
இன்னாத பகைமுனைபோல்‌ எரித்தடக்கும்‌ தினைப்பினால்‌ 
இருளில்லா உணர்வென்னும்‌ இலங்கொளியால்‌ எரித்தனையாய்‌ 
அருளெல்லாம்‌ அடைந்தெங்கண்‌ அருளுவதன்‌ அருளாமோ 2 1 
£ மதிபுரைமுக்‌ குடைதீழல்‌ மதிழ்வெய்தி அடைந்தேர்ரைக்‌ 
கதிபொருதக்‌ கருவரைமேல்‌ கதிர்பொருத முகம்வைத்அக்‌ 
கொன்முனைபோல்‌ வினைநீங்கக்‌ குளிர்நிழற்கண்‌ மடிழ்ந்தனிர்போல்‌ 
தின்மினீர்‌ எனவுணர்த்தல்‌ நிருமல [நின்‌ பெருமையோ ? 2 
£மனேதறந்து வனம்புகுமின்‌ மலமறுக்கல்‌ உறுவீரேல்‌ 
வினையறுக்கல்‌. உறுவார்க்கு விழுச்செல்வம்‌ பமுதென்றீங்‌ 
கலதில்லாப்‌ பெருஞ்செல்வத்‌ தமாரசர்‌ புடைசூழ 


உலகெல்லாம்‌ உடன்றுறவா உடைமையுதின்‌ உயர்வாமோ ? 3 


[அராகம்‌] 
்‌ அரசரும்‌ அமாரும்‌ அடிதிழல்‌ அமர்தர 
மூரசதிர்‌ இமிழிசை முரணிய மொழியினை. 
[அம்போதரங்கம்‌] 
[பேரெண்‌] 
“ அணிகிளர்‌ அவிர்மதி அழகெழில்‌ அவிர்சுடச்‌ 
மணியொளி மலமறு கனலி நின்னிறம்‌; . 1 
*மழையது மலியொலி மலிகடல்‌ அலையொலி 
முழையுறை அரியஅ முழக்கம்‌ நின்மொழி, - - 2 
பிம்‌ : * இறைவற்கும்‌ ர்‌ இரு வினைகள்‌ 


நி40 யாப்பருங்கல விருத்தி 


[இடையெண்‌] 
“ வெலற்கரும்‌ வினைப்பகை வேசொடும்‌ வென்றனை ; 
*சொலற்கரு மெய்ப்பொருள்‌ முழுவதும்‌ சொல்லினை ; 


மே J வ 


* அருவினை வெல்பவர்க்‌ கரும்புணே ஆயினை ; 


[13 


* ஒருவனை ஆகி உலகுடன்‌ உணர்ந்தனை. 

[சிற்றெண்‌ ] 
* உலகுடன்‌ உணர்ந்தனை ; 1 உயிர்முழு தோம்பினை ; 2 
நிலவுறழ்‌ திலத்தனை ; 3 நிழலியல்‌ ஆக்கையை; 4 
மாதவர்‌ தாதையை ; 5 மலர்மிசை மதிழ்ந்தனை ; 6 


போதிவர்‌ பிண்டியை ; 7 புலவருட்‌ புலவனை. 8 
(இவை “ அரையடி எண்‌ ' எனவும்‌ அமையும்‌.) 
[தனிச்சொல்‌] 
எனவாங்கு, 
[சுரிதகம்‌] 


. *அருளுடை ஒருவ [நிற்‌ பரவுதம்‌ எங்கோ 
இருளறு திகிரியொடு வலம்புரிச்‌ தடக்கை 
ஒருவனை வேண்ட இருநிலம்‌ கொடுத்த 
நந்தி மால்வரைச்‌ ம்பு நந்தி * 

. ஒற்றைச்‌ செங்கோல்‌ ஓச்சிக்‌ 
கொற்ற வெண்குடை நிழற்றுக எனவே. ' 


இது தலையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பாப்‌ பெருந்தேவ 
பாணி. 


இஃது ௮அல்லாதன செயன்முறையோடும்‌ செயிற்றியத்தோடும்‌ அகத்தியத்‌ 
தோடும்‌ ஒக்கப்‌ பாடின இல்லை என்ப. 
இடையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா வருமாறு : 
[தாவு] 
 பிறப்பென்னும்‌ பிணிநீங்கப்‌ பிரிவரிய வினைக்கடலை 
அறப்புணையே புணயாக மறுகரைபோய்க்‌ கரையேறி 
இறப்பிலநின்‌ அருள்புரித்தாங்‌ கெமக்கெல்லாம்‌ அருளினையாய்‌ 
மறவாழி ஒளிமழுங்க மனையவர்க்கும்‌ முனையவர்க்கும்‌ 
அறவாழி வலனுயரி அருணெறியே அருளியோய்‌ ! 
[சாதினை ] 
* அருளெல்லாம்‌ அகத்தடக்கி அடிநிழலை அடைந்தோர்க்குப்‌ 
பொருளெல்லாம்‌ நீவிளங்கப்‌ புகரில்லா வகையினால்‌ 
இருளில்லா வியன்ஞானம்‌ ர்‌ இயம்பியதுன்‌ ர இயலாமோ 2 நீ 
“திநில்லா நயமுதலாத்‌ திருத்தியயல்‌ அளவைகளால்‌ 
தோ தனை அருகு? குறைவின்றி அறைந்ததற்பின்‌ 
பேதில்லா இயற்காட்‌ அருளிய தன்‌ பெருமையோ ? A 


பிம்‌ : * சிலம்ப நந்தி, சிலம்ப னந்த ர மனஞானம்‌ $ இயம்புவதுன்‌. 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ தகர்‌ 


* துணையில்லாப்‌  பிறப்பிடைக்கட்‌ யெரெல்லாம்‌ உடனகலப்‌ 

புணையில்லா உயிர்கட்குப்‌ பொருவில்லா * அருளினால்‌ 

இணையில்லா இயலொழுக்கம்‌ / இசைத்ததுதின்‌ இறைமையோ? 3 
[அராகம்‌] த 

“அருள்புரி திருமொழி அமாரும்‌ அசசரும்‌ டடத 

மருள்வழி மனிதரும்‌ மகிழ்வுற இயம்பினை. 1 


[பேரெண்‌] 
“பூமலர்‌ துதைந்த பொழிலணி கொழுநிழற்‌ றேமலர்‌ அசோடூனை ; 1 
தரமலர்‌ விசும்பின்‌ விஞ்சையர்‌. பொழியும்‌ மாமலர்‌ மாரியை. 2 
[இடையெண்‌ / 


“காமரு கதிர்மதி முகத்தினை ; 
“சாமரை இடையிடை மகிழ்ந்தனை ; 
“தாமரை மலர்புசை அடியினை ; 


ந ஜே hk 


“தாமரை மலர்மிசை ஒதுங்கனை. 
/சிற்றெண்‌/ 
*அறிவனை தீ; 7 அதிசயம்‌ நீ; 2 தன்‌ 
அருளினை இடப்‌ பொருளினை தீட்க்‌ ட்ட தல பத 
உறுவனை நீ; 5 உயர்வினை நீ; 6 t 
உலஇனை நீ; 7 அலனெை தீ. 8 
கத்த [தனிச்சொல்‌] ட்ட த்‌ 
எனவாங்கு, 1 ்‌ 
- [சுரிதகம்‌] 
*இனையை ஆதலின்‌ முனேவருள்‌ முனைவ ! ல்‌ 
தினையுங்‌ காலை நின்னடி அடை அம்‌ 
ஞானமும்‌ காட்சியும்‌ ஒழுக்கமும்‌ நிறைந்த 
துன்னிய இவினைத்‌ துகள்தீர்‌ 
முன்னிய பொருள அ முடிகவெமக்‌ கெனவே. ! 
th இடையளவு அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பாப்‌ பெருந்தேவ 
பாணி. 
.. கடையளவு அம்போதசங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பாப்‌ பெருத்தேவ பாணி 
வருமாறு : 
பதும்‌ [காவு] 
_ “சுடையில்லா அறிவோடு ஞானமும்‌ காட்சியும்‌ 
உடையையாய்‌ உலகேத்த ஒண்பொருள தியல்புணர்ந்து . - 
மறவாழி இறைவரும்‌ மாதவரும்‌ புடைசூழ 
அறவாழி வலனுயரி அருணெறியே அருளியோய்‌ ! 





அதா ல. 
* வினையென்னும்‌ வியன்பகையை வேரோடும்‌ உடன்‌ழைந்து 
... முனைவர்கள்‌ தொழுதேத்த இருப்பதுநின்‌ முறையையே ? 2 
பிம்‌ : ன்‌ பொருளில்லா * நல்லொழுக்கம்‌ ்‌ டு 


Yap.—16 


த றட... யாப்பருங்கல விருத்தி 
“பொருளாடல்‌ புரியிரேல்‌ புகர்‌ தீரும்‌ எனவருளி 
மருளானா மணியணைமேல்‌ மகிழ்வ அதின்‌ ஜோ 22 
'வேந்தற்கும்‌ முனைவற்கும்‌ விலங்கிற்கும்‌ அராள்‌அறவாத்‌ 
தோந்தரத்‌ துறந்தநின்‌ துறவரசும்‌ துறவாமோ 2 3 

[அராகம்‌] 
முழுதுணர்‌ முனைவருள்‌ முனைவா ! முனைவர்கள்‌ 
தொழுதெழு அதியொலி அதைம்லர்‌ அடியினை. 
| [அம்போதரங்கம்‌] 
[பேரெண்‌] 
£ நிழன்மணி விளையொளி நிகர்க்கும்‌ நின்னிறம்‌ ; 1 
“எழின்மதி இதுவென இகலும்‌ நின்முகம்‌. 2 
ட்‌ [இடையெண்‌] 
“கருவினை கடந்தோய்‌ நீ; 
“காலனை அடர்ந்தோய்‌ நீ; 
* ஒருவினையும்‌ இல்லோய்‌ நீ; 
* உயர்கதிக்கு முனைவனி, 
[சிற்றெண்‌] 
அறவனி 1 ; அமலனி 2 ; அருளு நீ8; பொருளு நீ; 
உறுவனீ ௧ ; உயர்வு நீ 6; உலகு நீ 7; அலகு தீ 6. 


நட டே 65 


[தனிச்சொல்‌] 
எனவாங்கு, 
=f [சுரிதகம்‌] 
“அருளுடை ஒருவ ! நின்‌ அடியிணை பாவுதும்‌ 
இருளுடை நாற்கதி இடர்முழு தகலப்‌ 
பாடுதற்‌ குரிய பல்புகழ்‌ 
வீடுபே றுலகம்‌ கூடுக எனவே.” 


ர கடையளவு அம்போதசங்க ஓத்தாழிசைக்‌ கலிப்பாப்‌ பெருத்தேவ 
யா 


இவ்வாறு விரித்து வெளிப்படச்‌ சொன்னார்‌, திரிபுரம்‌ எரித்த விரிசடைக்‌ 
கடவுள்‌ திருப்பெயர்‌ மகிழ்ந்த தொன்னூற்‌ கவிஞர்‌. 


'இம்மூன் நினையும்‌ அளவியல்‌ அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றும்‌, அல்லா தனவற்றை அளவழி அம்போதசங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றும்‌ வழங்குவாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. 


84] வண்ணக ஓத்தாழிசைக்‌ கலிப்பா [௩௧ 
அவற்றொடு முடுகியல்‌ அடியுடை அராகம்‌ 
மடுப்பது வண்ணக ஓத்தா நிசைக்கலி. 


“இஃது என்‌ அதலிற்றோ : 2? எனின்‌, வண்ண 
ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. க ஒத்தாழிசைக்‌ கலிப்பச 


ம்‌ 
லைல்‌ 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 243 
இதன்‌ பொழிப்பு: மேற்சொல்லப்பட்ட தரவும்‌, தாழிசையும்‌, அம்போ 
தரங்க உறுப்பும்‌, தனிச்சொல்லும்‌, சுரிதகரும்‌ என்றிவற்றொடும்‌ ஒருங்கு கடுகி 
நடக்கும்‌ அடியுடை அராக உறுப்பும்‌ தாழிசைப்‌ பின்னைக்‌ கூட்டிச்‌ சொல்லப்‌ 
படுவது யாது? அது வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா என்னு வழங்கப்படும்‌ 
(என்றவாறு நி ்‌ 
“ தாழிசைப்‌ பின்னை * என்பது அதிகாரத்தால்‌ வருவித்து . உரைக்கப்‌ 
பட்டது. 
“தாவு, தாழிசை, அராகம்‌, அம்போதரங்கம்‌, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ ” 
எனக்‌ கொள்க. 
“அராகம்‌” எனினும்‌, £ வண்ணகம்‌ ? எனினும்‌, “ அடுக்கியல்‌ ! எனினும்‌, 
' முடுகியல்‌ ” ர்‌ எனினும்‌, ஓக்கும்‌. i 
“அவற்றொடும்‌ அராகம்‌ மடுப்பதூ 
வண்ணக ஓத்தா ழிசைக்கலி. ' 
என்றாலும்‌ “ முடுகியலுடைய அராகம்‌ என்பது பெறலாம்‌ ; அராக அடி முடுகி 
தடக்கும்‌ இயற்கையது ஆகலானும்‌, ்‌ 
“அச்சொலப்‌ பட்ட உறுப்பொ டராகவடி 
வைத்த நடையது வண்ணகம்‌ ஆகும்‌. £ 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌ ஆகலானும்‌, மூடுகியலடியே கொள்ளப்பட்டது 
ஆகலானும்‌ ; பெயர்த்தும்‌, *மூடுகியல்‌ அடியுடை அராகம்‌”. என்று எடுத்து 
ஓத வேண்டியத என்னை 2 
அவ்வராக உனுப்பு, அளவடி முதலாகிய எல்லா அடியாலும்‌, வரப்பெறும்‌ ; 
அடி வரையாது, சிறுமை நான்கடி, பெருமை எட்டடி, இடையிடை எத்துணை 
யாயினும்‌ வரப்பெறும்‌ என்பதூஉம்‌, ஒரு சாரனவற்றுள்‌ அகவலும்‌ வெள்ளையும்‌ 
விரவி அராகமாயும்‌ அருகி வரப்பெறும்‌ என்பதூஉம்‌, அம்போதரங்க உறுப்புச்‌ 
லெ குறைந்தும்‌ வசப்பெறும்‌ என்பதூஉம்‌ அறிவித்தற்கு. வேண்டப்பட்ட. 
என்னை 2 
£ அளவடி முதலா அஜேத்தினும்‌ நான்கடி. பத்த 
முதலா இரட்டியும்‌ முடுகியல்‌ நடக்கும்‌. * 
என்றார்‌ ஆகலின்‌. 
அஃதே எனின்‌, அவற்றொடு . முடுகடி அராகம்‌ மடுப்பது ” என்றாலும்‌, 
உரைத்த எல்லாம்‌ பெறலாம்‌, “விதப்புக்‌ களவி வேண்டியது விளைக்கும்‌,” 
என்பவாகலின்‌ ; * இயல்‌” என்று விதிதப்படுக்கு ஓதியது என்னை ? 
இதன்‌ பயன்‌, இவற்றிற்கு உதாரணம்‌ காட்டிப்‌ பின்னர்ச்‌ சொல்லுதும்‌. 
இவற்றுக்குச்‌ செய்யுள்‌ வருமாறு: 
[வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா] a 
[தாவு] 
“ விளங்குமணிப்‌ பசும்பொன்னின்‌ விரித்தமைத்துக்‌ கதிர்கான்ற 
அளங்குமணிக்‌ கனைகழற்காற்‌ றுறுமலர்‌ நறும்பைந்தார்ப்‌ 
பளருஉத்தடக்கை மதயானைப்‌ பகட்டெழில்‌ தெரிகுஞ்சி ர 
குரூஉக்கொண்ட மணிப்பூணோய்‌ ! குறையிரந்து  முன்னாட்கண்‌ 
மாயாத வனப்பினையாய்‌ மூழ்வார்க்கும்‌ அல்லார்க்கும்‌ 


தயாடுத்‌ தலையளிக்கும்‌ தண்டுறை ஊர தீ: ரீ 
+ es * தாழிசைக்‌ றாய்‌. 7 முடுிசை. ர்‌ பணையெருத் தின்‌ மிசைத்தோன்றும்‌. 
ஊர்கள்‌. 


Yap.—164A 


த்க்க்‌ ஸஃது படக. வருக்க 


[தாழிசை] 

“காட்ியாற்‌ கலப்பெய்தி எத்திறத்துக்‌ கதிப்பாகி * 

மாட்சியா றஐறியாத] மரபொத்தாய்‌ கரவினாற்‌ 

பிணிநலம்‌ பிரிவெய்திப்‌  பெருத்தடந்தோள்‌ வனப்பழிய 

அணிநலம்‌ தனியேவந்‌ தருளுவதும்‌ அருளாமோ 7 பல 

' அன்பினால்‌ அமிழ்தளைஇ அறிவினாற்‌ பிறிதின்றிப்‌ 

பொன்புனை பூணாகம்‌ பசப்பெய்தப்‌ பொழிலிடத்துப்‌ 

பெருவசைத்தோள்‌ ௮ருளுதற்‌ இருளிடைத்‌ தமியையாய்க்‌ 

கருவசைத்தோள்‌ கதிர்ப்பிக்கும்‌ காதலும்‌ காதலோ 2 ன்‌ 

* பாங்கனையே வாயிலாப்‌ பலகாலும்‌ வற்தொழுகும்‌ 

தேங்காத கசவினையும்‌ தெளியாத இருளிடைக்கட்‌ 

1 குடவரைவேய்த்‌ தோளிணைகள்‌ குளிர்ப்பிப்பான்‌ தமியையாயப்த 
தடவமைத்தார்‌ அருளுநின்‌ தகுதியும்‌ தகுதியோ ? 3 
. [அராகம்‌] 
* தாதுறு முறிசெறி தடமலர்‌ இடையிடை தமலென விரவின பாழில்‌; 1 
“போதுறு நறுவிசை புதுமலர்‌ தெரிதரு கருதெய்தல்‌ விரிவன கழி; 8 
* திதுறு இறமறு கெனநனி முனமுனம்‌ துணையொடு பிணைவன தறை; 4 
“மூதுறும்‌ ஒலிகலி அரைதரு திரையொடு கழிதொடர்‌ புடையது கடல்‌. 4 
[அம்போதரங்கம்‌] 

*கொடுத்திறல்‌ உடையன சுறவேறு கொட்பதனால்‌ 

இடுங்கழி இரவருதல்‌ வேண்டாவென்‌ நிசைத்திலமோ 7 1 

“கருநிறத்‌ தெறுதொழிற்‌ கராம்பொரி தடைமையால்‌ 

இருணிறத்‌ தொருகானல்‌ ர தரவாசல்‌ என்றிலமோ ? 

(இவை நாற்சீர்‌ ஈரடி இசண்டம்‌ போதரங்கம்‌. ) 

* நாணொடு கழித்தன்னாற்‌ பெண்ணரசி நலத்தகையே ; 1 
அஞ்சலும்‌ ஒழிந்தன்றாற்‌ றொடித்தோளி தடங்கண்ணே ; 
“அரற்றொடு கழிந்தன்றால்‌ ஆரிருளெம்‌ | ஆயிழைக்கே ; 

“ நயப்பொடு கழிந்தன்றால்‌ நனவினும்‌ 8 நன்னுதற்கே. 

(இவை நாற்சீர்‌ ஓரடி. நான்கு அம்போதரங்கம்‌.) 
“அத்திறத்தால்‌ அசைந்தன தோள்‌) 1 அலரதற்கு ** மெலிந்தனகண்‌ ; 2 
*பொய்த்துறையால்‌ புலர்ந்தது முகம்‌; 3 பொன்னிறத்தாற்‌ போர்த்தன 
* அழலினால்‌ அசைந்தது தகை; 54 அணியினால்‌ ஒசிந்ததிடை ; 8 i. 
குழலினால்‌ அவிர்ந்தத ர்ர்‌ முடி; 2 குறையினாற்‌ கோடிற்றுநிறை. 28 

(இவை முச்சீர்‌ ஓரடி எட்டு அம்போ தரங்கம்‌.) 

“உட்கொண்ட தகைத்தொருபால்‌; 1 உலகறிந்த அலர்த்தொருபால்‌ 3 
*கட்கொண்டல்‌ துளித்தொருபால்‌ ; 3 கழிவெய்தும்‌ படி.த்தொருபால்‌ ; 4 


“பரிவுமாஉம்‌ தகைத்தொருபால்‌; ச படர்வுறாஉம்‌ ரர்‌ பசப்பொருபால்‌; 6. 


* இரவுறூஉம்‌ அயரொருபால்‌ ; 7 இளிவந்த எழிற்றொருபால்‌ ; நீர்‌ 8 





பீ--ம்‌: * எத்திறத்தம்‌ கதிர்ப்பாஜி. * மாட்சியாற்‌ நிரியாத. பிரிதெய்‌ திப்‌, 
ஏ நனவதுவும்‌. ₹* அலரதற்கு. Ht த்‌ " லத்த 


ரிருளும்‌, 
விதப்‌. 


7 ப A 2 அ அமல 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ திக்கி 

*மெலிவுவ்‌ தலைத்தொருபால்‌ ; 9 விளர்ப்புவத்‌ தடைந்தொருபால்‌ ; 10 

*பொலிவுசென்‌ றகன்றொருபால்‌ ; 11 பொறைவந்து கூர்ந்தொருபால்‌ ; 13 

“காதலிற்‌ கதிர்ப்பொருபால்‌ ;13 'கட்படாத்‌ துயசொருபால்‌ ; 14 

* ஏதிலர்சென்‌ * றணைந்தொருபால்‌ ; 18 இயனாணிற்‌ செறிவொருபால்‌. 16 
(இவை இருசீர்‌ ஓடிப்‌ பதினாறு அம்போ தரங்கம்‌. ] 


[தனிச்சொல்‌] 
எனவாங்கு, நர ந 
[சுரிதகம்‌] எழவு நி 
! இன்னதிவ்‌ வழக்கம்‌ இத்திறம்‌ இவணலம்‌ அத 
என்னவும்‌ முன்னாட்‌ டுன்னாய்‌ ஆக்‌ ்‌ ஆ 
கலந்த வண்மையை ர்‌ ஆயினும்‌ நலந்தகக்‌ i 


இளையொடு கெழீஇத்‌ தனையவிழ்‌ ர்‌ கோதையைக்‌ 
கற்பொடு காணிய $ யாமே 
பொற்பொடு பொலிகநும்‌ புணர்ச்சி தானே.” 
இஃது ஆறு உறுப்பும்‌ குறைவின்றி வந்த வண்ணக ஓத்தாழிசைக்‌ 
கலிப்பா. 
[இதுவும்‌ அது] 
[கரவு] 
*தெரிவில்லா வினைகெடுத்‌அத்‌ திவினையிற்‌ றெரிந்தோங்கிச்‌ 
சரிவில்லா இன்புத்தாற்‌ சங்கானாய்‌ |, முழுதுலகும்‌ 
தெரிந்தொன்றி உணர்ந்‌ அநின்‌ ர றிப்பியஞா னத்தன்னால்‌ 
விரிந்தெங்கும்‌ சென்றமையால்‌ விண்ணுவாய்‌, ** -மண்மிசைத்‌ 
தேர்வுற்ற ஆரிடம்‌ நான்மையினும்‌ திரிவில்லாச்‌ 
சார்வுற்ற நான்மையினும்‌ ர்ர்‌ சதுமுகனாய்‌ ஓங்களையே ! 
- [தாழிசை] 
* இருத்தியும்‌ நீர்‌ நானெறிய இயல்வகை ஆர்‌ தன்னாலும்‌ 
வருத்தாத கொள்கையால்‌ மன்னுயிரைத்‌ தலையளிப்போய்‌ ! 
தொடர்த்தமுக்கும்‌ பிணியரசன்‌ தொடர்ந்தோட ஞானத்தால்‌ 
அடர்த்தமுக்க வென்ற அநின்‌ அறமாகிக்‌ காட்டுமோ ? 
"ஏதிலா உயிர்களை எவ்வகைத்‌ இயக்கத்அம்‌ || 
காதலால்‌ உழப்பிக்கும்‌ காமனைக்‌ கறுத்தவன்‌ 
வடிவுகெடச்‌ சிந்தையால்‌ எரித்ததுஉம்‌ வல்வினையைப்‌ 
பொடிபட வென்றஅறின்‌ பொறையுடைமை ஆகுமோ 7 
“ எவ்வுயிர்க்கும்‌ ஓரியல்பே என்பவை தமக்கெல்லாம்‌ 
செல்விய நெறிபயந்து றெந்தோங்கு குணத்தகையாய்ச்‌ 
கொலைத்திறத்தாற்‌ கூட்டுண்ணும்‌ கூற்றப்பே ரரசனுங்க 
அலைத்தவனை வென்‌றதுநின்‌ அருளாகிக்‌ இடக்குமோ ? 3 
ட்டு * ஏதல்சென்‌, 4 சலந்தவ ணிலைமை. 1 கெழீஇய. தலையிற்‌...  காணியம்‌. 
சங்கரனும்‌. 4] உணர்ந்த நின்‌. ** விண்ணுமாய்‌. 11 நன்னமையினும்‌, 1$ இருக்கையும்‌, 
. $$ தியவைதையும்‌. | ந எவ்வசைச்‌ சதியசத்தும்‌, ்‌ 


3-0 





246 


ge! 





AT யாப்பருங்கல விருத்தி 1. 


ச 


[அராகம்‌] 
“ தாருறு நனைசனை தழலெழில்‌ சுழல்சுழற்‌ 
தைவகை * முகைநகு தடமலர்‌ அசோதை ; 
சிருறு கெழுதகு செழுமணி முழுதணி 
அரியுளை ர விலங்கரை சணிபொனின்‌ அணையினை ; 
*வாருறு கதிசெதிர்‌ மரகதம்‌ நிரைநிரை 
விரிபுரிர்‌ தெளிர்மதி வெருவரு குடையினை ; 
போருற௮ு தகையன புயலுளர்‌ வியலொளி 
புதமது தறவின புனைமலர்‌ மழையினை ; 
பொறிகளர்‌ அமரர்கள்‌ புகலிடம்‌ எனமனு 
பொலிமலி கலிவெலும்‌ ரீ பொருவுறும்‌ எயிலினை ; 
“வெறிகிளர்‌ உருவின விளைவினின்‌ இனிதெழ 
எறிவரு தெரிதக வினிஅளர்‌ கவரியை ; 
“விறலுணர்‌ பிறவியை வெருவரு முசைதரு 
வியலெரி கதிசென மிடலுடை ஒளியினை ; 
“ அறிவளர்‌ அமரர்கள்‌ அதிபதி இவனெனக்‌ | 
கடலுடை இடிபட எறிவன விசையினை. 
[அம்போதரங்கம்‌] 
[பேரெண்‌] 
“மன்னுயிர்‌ காத்தலான்‌ மறம்விட்ட அருளினோ 
டின்னுயிர்‌ உய்கென்ன இல்லறமும்‌ இயற்றினையே ! 
“புன்மைசால்‌ அறம்தீக்கிப்‌ புலவர்கள்‌ தொழுதேத்தத்‌ 
தொன்மைசால்‌ குணத்தினால்‌ அறவசசாய்த்‌ தோற்றினையே ! 
[சிற்றெண்‌ ] 
“பீடுடைய இருக்கையைநின்‌ பெருமையே பேசாதோ? 
“வீடுடைய நெறியைநின்‌ மேனியே விளக்காதோ ? 
“ஒல்லாத வாய்மையைநின்‌ உறுபுகழே உசையாதோ? 
“கல்லாத அறிவுறின்‌ கட்டுரையே காட்டாதே ? 
[இடையெண்‌] 
* அறிவினால்‌ அளவிலைநீ ; அன்பினால்‌ அசைவிலைநீ ; 
“செறிவினாற்‌ இறத்தனைநீ ; செம்மையாற்‌ செழுங்கதிர்தீ ; 
காட்சியாற்‌ கடையிலைதி ; கடஞ்சூழ்த்த கதிர்ப்பினைநீ ; 
மாட்சியால்‌ மகிழ்வினைநீ ; மணிவரைபோல்‌ வறவினைதீ. 
[அளவெண்‌ / 
* வலம்புரி கலந்தொருபால்‌ ; வால்வகா கஞொமிர்ந்தொருபால்‌ ; 
“ நலந்தரு கொடியொருபால்‌ ; நலம்புணர்‌ குணமொருபால்‌ ; 
* தீதறு திருவொருபால்‌ ; திகழொளி மணியொருபால்‌ ; 
£போதுறும்‌ அவரொருபால்‌ ; புணர்கங்கை யாறொருபால்‌; 





ஜூ ழே 85 ௨ 


[1-8] 


பி--ம்‌, : * சைவகை. 1 செறியுளை. 1 வரிபுரி, $ கலிவெலும்‌ ர இதவெனக்‌. 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 247 


“ஆடியின்‌ ஒளியொருபால்‌ ; அழலெரி யதுவொருபால்‌ ; 
மூடிய முசசொருபால்‌ ; முழங்குநீர்க்‌ கடலொருபால்‌ : 
* பொழிலொடு கயமொருபால்‌ ; பொருவறு களிறொருபால்‌ ; 


*எழிலுடை ஏறொருபால்‌ ; இணேயரி மானொருபால்‌. [1-161 
[தனிச்சொல்‌] ட பகத து 
எனவாயங்கு, த ம்‌ 
[சுரிதகம்‌] i ப்‌ ன்‌ 


* இவைமுத லாகிய இலக்கணப்‌ பொறிகிளர்‌ 
நவையில்‌ காட்சி நல்லறத்‌ தலைவ ! நின்‌ 
தொல்குணம்‌ தொடர்ந்துநின்‌ றேத்துஅம்‌ பல்குணப்‌ 
பெருநெறி அருளியெம்‌ பிறவியைத்‌ தெறுவதோர்‌ 
வாமிகத்‌ தருகுவை எனதனி 

பாவுஅம்‌ பரம ! நின்‌ அடியிணை பணிந்தே.” 


இஃது அராக அடி எண்சீரால்‌ எட்டாய்‌, அல்லா உறுப்புக்‌ குறையாதே 


வந்த வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. 


[இஅவும்‌ அஅ.] கடகட அபய்‌ டன்‌ 
[தரவு] 

* கல்லின்மேல்‌ நாறிய கனபவளக்‌ கொடியேய்ப்பக்‌ 
கொல்சன மதவெருமைத்‌ தலையொதுங்கி மற்றதன்‌ 
சில்குருதி றடிமேற்‌ லெம்போடு கழல்நனைப்ப 
விளங்குபொன்‌ தெடுவரைமேல்‌ வெய்அறுமி எழுந்தாங்குத்‌ 
அளங்காச்சீர்ப்‌ படையோடும்‌ தொழிலோடும்‌ பொலிந்தோடச்‌ 
களங்கொண்டு முடியுகைத்த கலைமானேற்‌ அர்தியமோய்‌ ! 


[தாழிசை] 
“பெருந்தகைமை பிறக்கொழியப்‌ பிடிக்கோடும்‌ களிறேபோல்‌ 
அருஞ்சமத்‌அ நினக்குடைந்த அவுணரை தினைக்குங்காற்‌ 
கரும்புருவ அதல்வியர்ப்பக்‌ கச்சினால்‌ விசித்தநின்‌ 
மருங்குல தளவெண்ணின்‌ மாயமும்‌ போலுமே ! 1 
“பேழ்வாய விறற்கூளி பின்னார்ப்ப முன்சென்ற ல 
வீழ்வாயா நீயெறிந்த வீரரை நினைக்குங்காற்‌ 
கேழ்ளெர்‌ விரன்முன்கைக்‌ கிளியிருப்ப எடுக்கில்லா 
மாழைமை காணுங்கால்‌ மம்மரும்‌ போலுமே ! 2 
“வாளுறழ்‌ உயர்விசும்பின்‌ வாய்மடித்த விரற்‌ சுட்டித்‌ 
தாள்சோர நினக்குடைந்த தானவரை நினைக்குங்காற்‌ 
பூனையார்ந்‌ தெழிலெய்தப்‌ பொறியணை புரையுநின்‌ 
தோவின. தளவெண்ணிற்‌ ஜறோற்றாறாம்‌ போமே !* 2 





பிம்‌: * போலாரே 


நிக்க யாப்பருங்கல விருத்தி ட்‌ அத்‌ 


[தனிச்சொல்‌] 


எனவரங்கு, 


[அராகம்‌] 
* கடிகமழ்‌ பூங்குலைக்‌ கலங்கிருந்‌ அடுப்பிற்‌ 
கார்க்காந்தள்‌ முகைவென்றன விரல்‌ ; 
விசலுற விரித்தமைத்து விசும்புதை வத்து 
மூலையொடு முகத்தொடு தடுமாறின பந்து; 
பத்தவிம்‌ பணிச்சென்னி கையயற்‌ தெரீஇய 
அசோகின்‌ அக்தளிர்‌. அணியியற்ற அணிகொண்டது துதல்‌;; 
அதலிவர்‌ கதுப்புக்‌ குதவியபொன்‌. கஞலின . மணி ; 
மணிமகரம்‌ உருவாக திகசொத்தன முத்து; . 
முத்துதகைக்‌ கதிர்முன்னாக அவிர்‌ துகிலிடைப்‌ 
பூங்கண்ணின்‌ உனக்கு. 3 


ப [அம்பே தரங்கம்‌] க eR இட 1 ப 


ஆட 


[பேரெண்‌] ல அதல்‌ நிலா 


ஆய 
தல்‌ 


'அரியொண்கண்‌ அம்பிற்‌ பிறழும்‌ ; வரியல்குல்‌ 
வண்டிருப்‌ பன்ன தகைத்து. - ரு 1 
“கூழை புறமுறத்‌ தாழ்ந்தன ; வாழை 
வசி எம்ப ம 27 டவ 2 

ட தத்வ, ்‌ 

- [இந்றெண்‌]. 

“£பெருமட மான்பிணை வென்றது ழோக்கு ; ல்‌ 3: 
“ சிறுமருங்குற்‌ கொல்கின முல்லைக்‌ கொடி, ்‌ 


[இடையெண்‌ / 


“ படுமணி படுமொருகை ; பைங்கிளி ய அவொருகை ழ்‌ 
“வடிநுதி வேலொருகை ;' வாள்கொண்ட தகைத்தொருகை ; 
. “சேடகத்தாற்‌ சேடொருகை ; இலைசேர்த்த தொழிற்றொருகை. 3 
[ அளவெண்‌ / 
‘கோடொரு கை; . பல்‌ 1 
*இயமொரு கை. 
[தனிச்சொல்‌] 
, எனவாங்கு, | 
[சுரிதகம்‌] 
*இருபாற்‌ பட்டநின்‌ இணையடி பரவும்‌ 
ஒருபாற்‌ பட்டெமக்‌ கருளுவோய்‌ எனவே. ' 
இஃது அகவலும்‌ வெள்ளையும்‌ விசவிய ஓசையால்‌ அசாகம்‌ வந்து, பேசெண்‌ 
வெண்குறளாய்‌, சிற்றெண்‌ இரண்டாய்‌, இடையெண்‌ மூன்றாய்‌, அளவெண்‌ 


இரண்டாய்‌, இவற்றாற்‌ சல அம்போதசங்க உறுப்புக்‌ குறைந்து, உரிச்சர்ச்‌ 
சிறப்பில்‌. வெண்டளையால்‌ வத்த வண்ணக ஓத்தாழிசைக்‌ கலிப்பா, 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ ௮ தன்‌ இனமும்‌ 449 


£ துழைஅடல்‌ அகலல்குல்‌ அசுப்பின்‌கழ்க்‌ கலையிமைப்ப 
விழைதகுபூண்‌ முலைதெருங்க விறத்டெந்த இருஅதல்‌ ' 1 
என்னும்‌ வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா அகவலும்‌ வெள்ளையுமாய்‌ அராகம்‌ 
வந்து, பேரெண்‌ குறள்வெண்பாவாய்‌, அல்லா அம்போதரங்க உறுப்புக்‌ 
குறைந்து, ஆன உறுப்பும்‌ உடைத்தாய்‌ வந்தது எனக்‌ கொள்க, , அது வத்து 
வழிக்‌ கண்டு கொள்க. 
“ அவற்றொடு முடுகியல்‌ அடியுடை அராகம்‌” என்று விதப்படுக்கச்‌ சொல்ல 
வேண்டியது என்னை ? 
ஒருசார்‌ ஆசிரியர்‌, ' தலையளவு அம்போதரங்க ஓத்தாழிசைக்‌ கலிப்பா 
வுக்கு ஓதப்பட்ட தரவும்‌ தாழிசையும்‌ பெற்ற அடியளவு பெற்று, தாழிசைப்‌ 
பின்னர்த்‌! தனிநிலை பெற்றும்‌ அதன்பின்‌ அராக அடி நான்கு முதலாக எட்டு 
ஈறாக, நாற்சீர்‌. முதலாகப்‌ பதின்மூன்று சீர்‌ ஈறாக, இடை அந்தா தித்து, 
இத்துணைச்‌ சீராலும்‌ அராக அடி பெற்று, அம்போதாங்கத்துக்கு ஓதப்பட்ட 
அராக அடியின்றிக்‌ குறிலிணை பயின்ற அடி பெற்று, “ அடுக்கிசை, முடுகியல்‌, 
அராகம்‌ என்னும்‌ மூன்று பெயரும்‌ பெற்று; தேவா அ விழுப்பமும்‌ வேந்தரது 
புகழும்‌ வண்ணித்து வருதலின்‌, வண்ணகம்‌ எனப்படும்‌ ;. இடை அந்தாதித்‌ 
தொடையானும்‌ வரப்பெனும்‌,' என்று இவ்வாற்றாற்‌ சொன்னார்‌ ; அஃது இற்‌ 
தாலள்ளும்‌ உடம்பட்டது என்பது அறிவித்தற்கு ஒரு தோற்றம்‌ உணர்த்‌ 
தியது. 
£வண்ணகத்‌ இயற்கை தஇண்ணிதிற்‌ கிளப்பின்‌, 
தரவொடு தாழிசை தலையள வெய்தித்‌ 
தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனிநிலை எய்திப்‌ 
பேரெண்‌, ்‌ 
நேரப்‌ பட்ட* எண்ணுடைத்‌ தாகி 
இடையெண்‌ 7 வழியால்‌ அசாகவடி. நான்கும்‌ 
ழள வாகப்‌ பேசள வெட்டாச்‌ 
சீர்வகை நான்கு முதல்பதின்‌ மூன்றா 
நேரப்‌ பட்ட இடைதடு எனைத்தும்‌ 
சீர்வகை முறைமையின்‌ அராகம்‌ பெற்றும்‌ 
அம்போ தரங்கத்‌ தராகவடி இன்றி 
மடக்கடி மேலே முச்சீர்‌ எய்திக்‌ 
குறிணை பயின்ற அசைமிசை முடுகி 
அடுக்கசை முடுயெல்‌ அராகம்‌ என்னும்‌ 
உடைப்பெயர்‌ மூன்றிற்கும்‌ உரிமை எய்தி 
விண்ணோர்‌ விழுப்பமும்‌ வேத்து புகழும்‌ 
வண்ணித்அ. வருதலின்‌ வண்ணகம்‌ என்ப. ” 
1 “அந்தாதித்‌ தொடையினும்‌ அடிதடை உடைமையும்‌ 
முந்தையோர்‌ கண்ட முறைமை என்ப. 
என்றார்‌ பிறை நெடுமுடிக்‌ கறை மிடற்றோன்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
வரலாறு : 
[வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா] 
[தரவு] 
“திலம்பொலிக்கும்‌ இணையடியும்‌ செறிகுறங்கும்‌ பணை த்தோளும்‌ 
நலம்புகழ்தற்‌ கரிசாய நகைமுகமும்‌ .புரிகுழலும்‌ 








1 இப்பாகின்‌ முழுமையும்‌ டைத திலது. ன 
இடத; * பேசெண்‌ ணிட்ட 1. சிற்றெண்‌ $ அந்தத்‌ 


230 


யாப்பருங்கல விருத்தி 


இலங்கிழையாற் பொலிவுற்ற எழில்நிறமும்‌ இவைகவற்ற 
அந்தணனாய்‌ அறமொரீ இ அணியிழைதின்‌ பணிபிமைத்து 
முத்துணரான்‌ பிரிவாற்று முகலுறங்கு மணிவரைமேல்‌ 
வந்தவிழ்ந்த மலரயனாய்‌ வசம்வேண்ட அருளியோய்‌ ! 
[தாழிசை] 
*போதிவரும்‌ மலர்ப்பிண்டிப்‌ புங்கவன்றன்‌ அறதெறியைக்‌ 
இதிலா வினைபெருகத்‌ * திருநலமும்‌ ஒருமனகத்தாதற்‌ 
பேதிவரும்‌ பிறவிகளைப்‌ பிரித்தருளு கெனவணங்கிக்‌ 
காதிவரும்‌ மணிக்குழையாய்‌ ! கடவுளடி அடைத்தனையே ! 
“மதுவார்ந்த மலர்ப்பிண்டி மாதவன்‌ தருணெறியைக்‌ 
கதவாய்ப்பட்‌ டியலாமைக்‌ கழிகாவல்‌ மிகைபூண்டு. 
பொதுவாய்வண்‌ டறைசோலைப்‌ பொழிலணியும்‌ சநீதத்துள்‌ 
இதுவாகும்‌ அறநெறியென்‌ நினிதமர்‌ ந்த இயல்பினையே ! 
்‌தேனுலாம்‌ மலர்ப்பிண்டித்‌ தேவர்கோன்‌ றிருந்தடியை 
வானுலாம்‌ அமார்களும்‌ விஞ்சையரும்‌ வந்தேத்த 
ஊனுலாம்‌ உடம்பெய்தி உச்சந்த மால்வரைமேல்‌ 
வேனிலான்‌ மனங்கனல விதாடகனை விரும்பினையே ! 
[தனிச்சொல்‌] 
எனவாங்கு, 
[அராகம்‌] 
* அணிகிளர்‌ அகிலல்குல்‌ மணிமலி கலையினை ; 
பணிமொழி நினதருள்‌ பலரிவண்‌ அருளென மருள்குவை ; 
கறையறு அறவுடை இறைவன திருவடி கவவுஅ காதலை; 
முறையற முழுவது மலிபொருள்‌ நிலைமையை / 
மலவுற வுணர்தலும்‌ மகிழ்ந்தனை ; 
திருமலர்‌ கஞலிய சிகழிகை திகழ்தரு மணிமலி மகாமும்‌ 
மறுவணு திலகமும்‌ அணிந்தனை ; 
முழுமதி இதுவென முஅபுதல்‌ மஅவிரி திருமலர்‌ இதுவென 
ஒளியினும்‌ மணியினும்‌ இகலிய முகத்தினை ; 
தகையென மினலென நளிர்சுடர்‌ ஒளியென 
வகையமை அமிழ்தென வளைகடல்‌ மணியென 
முகைவிரி மலசென முறுவலை ; 
குழலென அமிழ்தென நனியினி கனியென 
மலியொலி மருவிய மலருறை மிஞிறென 
மகிழ்தரு. குயிலென மழலைய மொழியினை ; 
பெறலரு மாபின திருவமர்‌ அருள்மொழி 
உருவருள்‌ உறுவர்கள்‌ ஒழிவிலர்‌ 
விரவலின்‌ மருளற அருளிய 
அறிவன தருள்மொழி மகிழ்ந்தனை. 
பிம்‌: * இதகல மிசைபெருகத்‌ 


எ செய்யுளியல்‌—கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 251 


த: [பேசெண்‌] 

 குரும்பையும்‌ பொற்செப்பும்‌ கோங்கின்‌ அரும்பும்‌ 

விரும்பின வீங்கு முலை. 1 
1 * முலைத்தலை நெஞ்சுணங்கு * வேங்கை மலசோ 

டலைத்தன அம்பொற்‌ பிதிர்‌. 3 


1 [சிற்றெண்‌] 
அணிபுனைந்த அல்குலைதீ ; அரும்புதழும்‌ முறுவலைதி ; 
அணிபுனைந்த அல்குலைதி ; அரும்புறமும்‌ முறுவலை தீ; 
காதணிந்த குழையினைதீ ; கதுப்பணித்த கண்ணியைதீ ; 
போதணிந்த குழலியைதீ ; பொருவரிய புகழினைதீ. [1-8] 
[தனிச்சொல்‌] 
்‌ அதனால்‌, 
[சுரிதகம்‌] 2 
“அருள்நெறிர்‌ பயத்த அறிவருள்‌ அறிவன்‌ ந 
பொருள்தெறி புகன்ற வாய்மொழி வழாது 3 
குணந்துறை போகிய எண்ணரும்‌ பெருமைக்‌ 
கணந்துறை போயெ காவலன்‌ கண்ணி ன னில்‌ 
உலவுபுகழ்‌ உரவோன்‌ திருநகர்‌ அக | இர்‌ (நி 
நிலவி எம்மிடர்‌ நீக்குமதி நீயே.” ர 
இது வண்ணக ஓத்தாழிசைக்‌ கலிப்பாவிற்கு ஓதப்பட்ட உறுப்புப்‌ பிழை 
யாது வந்தவாறு: தரவும்‌ தாழிசையும்‌ தலையளவு பெற்று, தாழிசைப்‌ 
பின்னர்‌ அராகம்‌ பெறாது தனிச்சொல்‌ இடையிட்டு வந்தவை நாற்சீர்‌ 
முதலாகப்‌ பதின்மூன்று சீர்‌ இறுதியாக அராக அடி வருக என்னும்‌ ஓத்தினால்‌ 
வந்து, அசாகத்து இறுதிக்கண்‌ வெண்பாவாய்‌ பேரெண்‌ இரண்டடியால்‌ 
இரண்டு வந்த, அவை அந்தாதித்‌ தொடையால்‌ வந்தது இடையெண்‌ வாரா 
தாய்‌, சிற்றெண்‌ தலையளவிற்கு ஓதிய அரையடி எண்‌ எட்டும்‌ வந்து, தனிச்‌ 
சொற்‌ பெற்றுக்‌ கடைக்கண்‌ அடக்கியலுள்‌ வண்ணித்து வந்தது. 
மற்றையன இவ்வாறு செயிற்தியத்துள்ளும்‌ அகத்தியத்துள்ளும்‌ ஓதிய 
இலக்கணம்‌ தழுவிக்‌ இடந்தன இல்லை என்ப. 
இவ்வாறு சொன்னார்‌ நீர்‌ மலிந்த வார்‌ சடையோன்‌ பேர்‌ மகிழ்ந்த 
பேராசிரியர்‌. . 
இவ்வாறு வருவனவற்றை அளவியல்‌ வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றும்‌, அல்லனவற்றை அளவதி வண்ணக ஒத்தாழிசைக்‌. கலிப்பா எனும்‌ 
வழங்குவாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. 
*குறில்வயின்‌ நிரையசை கூட்டிய வாரா 
தடியவட்‌ பெறினே வண்ணக மாகும்‌.” பழ நடத்‌ சநத 


என்றார்‌ அவிதயனார்‌ எனக்‌ கொள்க. 


85] கலி வெண்பா [௩௨ 
தன்றளை ஓசை தழீஇயுநின்‌ நீற்றடி 
வெண்பா இயலது கலிவெண்‌ பாவே. 


இஃது என்‌ அதலிற்றோ 2” எனின்‌, நிறுத்த முறையானே கலிவெண்பா 
ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 








பி : * செஞ்சுணங்கு 1 அதநெறி 


242. தட விருத்தி ... 


இதன்‌ பொழிப்பு : கலித்தளை தட்டுக்‌ வியோ தழுவிக்‌ கடை அடி 
வெண்பா இறுமாறே போல முச்சீர்‌ அடியால்‌ இறுவது யாது? அது கலி 
வெண்பா என்று வழங்கப்படும்‌. (என்றவாறு). 


“ தன்றளே ஓசை தழீஇயும்‌' என்னும்‌ உம்மை லைல்‌, ஈற்றடி கலி 
யோசை கொண்டு, வேற்றுத்தளை தட்டு, முச்சரோல்‌.. இன்‌ £ வெண்‌ 
கலிப்பா? என்று வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க, 


தன்றே ஓசை தழீஇயுதின்‌ தீற்றடி 
வெண்பாக்‌ கலிவெண்‌ பாவே,” 
என்னாது, ஈற்றடி வெண்பா இயலது' ஏன்று விற்பதால்‌ ல ஈற்றடி 
வெள்ளோசை கொண்டும்‌ கொள்ளாம்‌ முச்சீர்‌ அடியால்‌ இறுவதே கொள்‌ 
எப்படும்‌ எனக்‌ கொள்க, என்னை ? 
: கலியொலி கொண்டு கன்றை விரலா 
இறுமடி வரினே வெண்கலி. ஆகும்‌. ” 
ர்‌ அவிறயனார்‌. க து 
£ தளைகலி தட்டன தன்சீர்‌ வெள்ளை a யா 
களையுந இன்றிக்‌ கடையடி குறையின்‌ ட்‌ 
விரவிவரல்‌ இல்லா வெண்கலி ஆகும்‌. ' பவட ப இடறி 
என்றார்‌ மயேச்சுரர்‌. டட க்‌ ம்‌ 
*வெண்டலா தன்றளை 2 வலுவும்‌ AS ள்‌ ்‌ 
வெண்பா இயலது வெண்கலி ஆகும்‌.” ்‌ 09 பகம்‌ 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. * 
.. *வெண்கலிப்பா ! எனிலும்‌, *கலி வெண்பா! எனினும்‌ ஓக்கும்‌. . 
வரலாறு: டயர்‌ 
்‌ [கலி வெண்பா] ய 
! பண்கொண்ட வரிவரண்டும்‌ பொறிக்குயிலும்‌ பயில்வானா 
விண்கொண்ட அசோகின்கீழ்‌ விழுமியோர்‌ பெருமானைக்‌ 
கண்ணாலும்‌ மனத்தாலும்‌ மொழியாலும்‌ பயில்வார்கள்‌ 
விண்ணாளும்‌ வேந்தரா' வார்‌. * 
இது ிறப்புடைக்‌ கலித்தளையால்‌ வத்த கலி வெண்பா. 
 நாகிளம்பூம்‌ பிண்டிக்கம்‌ நான்முகனாய்‌. வானிறைஞ்ச பு 
மாகதஞ்சேர்‌ வாய்மொழியான்‌ மாத்வர்க்கும்‌ *. அல்லார்க்கும்‌ 
திதகல எடுத்துரைத்தான்‌ சேவடிசென்‌ 2 
மாஅயரம்‌ தீர்ப்ப தெளிது:? 
லது உரிச்சர்‌ வெண்டளையால்‌ வந்த அலி வெண்பா. 
“ஏர்மலர்‌ நறுங்கோதை எருத்தலைப்ப இறைஞ்‌த்தண்‌ 
வ வார்மலர்த்‌ தடங்கண்ணாள்‌, வலப்பட்டு வருந்தியவென்‌ 
தார்வரை அகல்மார்பன்‌ : தனிமையை... அதியுங்கொல்‌- 
சர்நிறை கொடியிடை றந்து!” க்‌ 
இது சிறப்பில்‌ ஆசிரிய திரைத்தளையால்‌ வந்த கலி வெண்பச. 








பிம்‌; * வாசகர்‌/ரும்‌ 


ல்‌ 3 . 5 ்‌ 
௩ (TJ ப்‌ த்‌ த்‌ ப்‌ 


செய்யுளியல்‌ கவிப்பர்வக்‌ அதன்‌ இனமும்‌ “455 


முழங்குகுரல்‌ முரசியம்ப * முத்திலங்கு நெடுங்குடைக்கழ்ப்‌ 7 
பொழிந்தமதக்‌ கருஞ்சுவட்டுப்‌ பொறிமுகத்த களிலார்த்து 
பெருநிலம்‌ பொதநீக்கிப்‌ பெயராக பெருமையாற்‌ 
பொருகழற்கால்‌ வயமன்னர்‌ போற்றிசைப்ப வீற்றிருப்பார்‌ 
மருள்சேர்ந்த நெறிநீக்கி வாய்மைசால்‌ குணத்தாங்கி 
அருள்சேர் த்த அறம்புரித்தார்‌ அமர்ந்து. 
இது சிறப்பில்‌ வஞ்சித்‌ தளையால்‌ வந்த வெண்கலிப்பா. 
ஒழித்த தளைதட்ட வெண்கலிப்பாவும்‌ வந்த வழிக்‌ கண்டு கொள்க, 
இச்சூத்திரத்தள்‌ £ தன்‌ றலை ஓசை தழீஇயுநின்று ” என்பது, வேண்டா. 
“ஈற்றடி வெண்பா இயலது கலிவெண்பா, ' என அமையும்‌. என்னை? 
“வெள்ளையட்‌ பிறதளை விரவா ; அல்லன 
எல்லாத்‌ களையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌.” 1 
என்னும்‌ இலக்கணத்தால்‌, வெண்பா ஓழித்து அல்லாத செய்யுட்களுள்‌ 
வேற்றுத்‌ தளை விரவும்‌ என்பதூஉம்‌, கவடு. தன்றளையால்‌ வருவது இறப்‌ 


“அள்ளல்‌ இசையன கலியே, '2 என்னும்‌ பொது ததத கலி 
எல்லாம்‌ துள்ளல்‌ ஓசையாலே வரும்‌ என்பதூஉம்‌ சொல்லப்பட்டது ஆகலின்‌, 


பெயர்த்தும்‌ “ தன்றளை ஓசை தழீஇயுநின்று ? என்று கூறியது கூற வேண்டியத 
என்னை 2 


ஒருசார்‌ ஆசிரியர்‌, “செப்பல்‌ ஓசையிற்‌ சிறிது வழுவித்து வழுவாது 
என்னும்‌ பெற்றியானும்‌, செப்பல்‌ ஓசையிற்‌ சிதையாதும்‌ ஒரு பொருண்மேல்‌ 
வெள்ளடியால்‌ வத்து வெண்பா இறுமாறே இறுவன கலி வெண்பா பகத்‌ 5 


சிறப்புடைய, என்று, எடுத்து ஓதினார்‌ என்பது அறிவித்ததற்கு வேண்டப்‌ 
பட்டது. என்னை? 


“ஒருபொருள்‌ அதலிய வெள்ளடி இயலான்‌ 
இரிபின்றி வருவஅ 7 கலிவெண்‌ பாட்டே' 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலின்‌. 
வாலாறு : ai 
[கலி வெண்பா] 1 
“அடர்த்தொடீஇ ! கேளாய்‌ : தெருவினாம்‌ ஆடும்‌ த்‌ 
மணற்டுற்றில்‌ காலிற்‌ சிதையா, அடைச்சிய 
கோதை பரிந்து வரிப்பத்‌ து கொண்டோடி 
தோதக்க செய்யும்‌ றெபட்டி, மேலோர்தாள்‌ 
அன்னையும்‌ யானும்‌ இருந்தேமா, “ இல்லிசே / 
உண்ணுநீர்‌ வேட்டேன்‌, * எனவந்தாற்‌ கன்னை 
அடர்பொற்‌ சிரகத்தால்‌ வாக்கிச்‌ “சுடரிழாய்‌ ! ட 
உண்ணுநீர்‌ ஊட்டிவா,' என்றாள்‌ ; எனயானும்‌ ‘ 
தன்னை அறியா அ. சென்றேன்‌; மற்‌ றென்னை 
- வளைமுன்கை பற்றி நலியத்‌ தெறாமந்திட்‌ (ட), 
* அன்னாய்‌ ! இவனொருவன்‌ செய்ததஅகாண்‌ !' என்றேனா, 
அன்னை அலறிப்‌ படர்தசத்‌ தன்னையான்‌ 


1, யா. வி. 22, 2,யா..வி..78. 3. தொல்‌. பொ. 465 
பிம்‌: * முழலியம்ப * வெண்குடை 1 வழுவின்றி நடப்பது, 


திக்க யாப்பருங்கல விருத்தி 


வலி 


“உண்ணுநீர்‌ விக்கனான்‌,' என்றேனா, அன்னையும்‌ 
தன்னைப்‌ புறம்பழித்‌து நீவ,மற்‌ நென்னைக்‌ 


கடைக்கணாற்‌ கொல்வான்போல்‌ நோக்கி நகைக்கூட்டம்‌ 


i 
te 


செய்தானக்‌ கள்வன்‌ மகன்‌.” 1 

இது வெள்ளோசை கொண்டு ஒரு பொருண்மேல்‌ வெள்ளடியால்‌ வந்த 
கலி வெண்பா. 

வெள்ளோசையின்‌ வழுவி வேற்றுத்தளையால்‌ வருவனவும்‌ வந்துழிக்‌ கண்டு 
கொள்க. இதுவும்‌ விதப்பினால்‌ உரைத்துக்‌ கொள்க. 

*கலிவெண்‌ பாவே”? என்றவழி ஏகார விதப்பினால்‌, வெள்ளோசையினால்‌ 
வருவதனைக்‌ “கலி வெண்பா? என்றும்‌, பிறவாற்றால்‌ வருவனவற்றை 
*வெண்கலிப்பா என்றும்‌ வேறுபடுத்துச்‌ சொல்வாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க, 

[கட்டனைக்‌ கலித்துறை] 
“ அசையடி முன்னர்‌ அராகம்வந்‌ தெல்லா உறுப்புமுண்டேல்‌ 
வசையறு வண்ணக ஒத்தா ழிசைக்கலி ; வான்றளைதட்‌ 
டிசைதன தாடியும்‌ வெண்பா இயைந்‌ அமின்‌ பான்மொழியாய்‌ ! 
விசையறு சிந்தடி யாலிறு மாய்விடின்‌ வெண்கலியே. ? 2 
தல்வியாப்பெருங்களல்‌ புறநடைக்‌ காரிகையை விரித்துரைத்துக்‌ கொள்க. 


86] கொச்சகக்‌ கலிப்பா [௩௩ 
தரவே தரவிணை தாழிசை தாமும்‌ 
- சிலவும்‌ பலவும்‌ இறந்து மயங்கியும்‌ 
மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருநவும்‌ 
கொச்சகம்‌ என்னும்‌ சூறியின ஆகும்‌. 


இஃது என்‌ அதலிற்றோ ?? எனின்‌, கொச்சகக்‌ கலிப்பா ஆமாறு உணர்த்‌ 
அதல்‌ அதலிற்.று. 


இதன்‌ பொருள்‌ : தரவே தரவிணை தாழிசை தாமும்‌ சிலவும்‌ பலவும்‌ இறந்து 
மயங்கியும்‌--தரவே வந்தும்‌, தரவு இரண்டாய்‌ வந்தும்‌, தாழிசை கில வந்தும்‌, 
தாழிசை பல வந்தும்‌, தரவு முதலாகிய ஆன உறுப்பும்‌ தம்முள்‌ மயங்கியும்‌ 
வெண்பாவினோடும்‌ ஆசிரியத்தினோடும்‌ மயங்கியும்‌ வருவன எல்லாம்‌ கொச்சகக்‌ 


கலிப்பா என்றும்‌ ; 


[தாவு ஒன்றே வந்தால்‌ “தரவு கொச்சகக்‌ கலிப்பா? என்றும்‌, தரவு இரண்‌ 
டாய்‌ வந்தால்‌ £ தரவினைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா? என்றும்‌, சில தாழிசையால்‌ 
வந்தால்‌ கு கொச்சகக்‌ கலிப்பா” என்றும்‌, பல தாழிசையால்‌ 
வந்தால்‌ ்‌ பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா” என்றும்‌, தரவு முதலாயெ ஆனு 
டம்‌ தம்முள்‌ மயங்கியும்‌ பிற பாவினோடு மயங்கியும்‌ வந்தால்‌ எ 


£ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா” என்றும்‌ வழங்குப. 


*செர்ல்லின்‌ முடிவின்‌ அப்பொருள்‌ முடித்தல்‌,” என்பது தந்திர உத்தி 


ஆகலின்‌, இவ்வாறு உரைக்கப்பட்ட அ. 


“ தாமும்‌? என்று மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, ்‌ தனிச்சொல்‌ இடை 
யிடையே வரவும்‌ அமையும்‌ ; அமபோதரங்க உறுப்பும்‌ அருகி வரும்‌; சக்‌ 


அருகி வரப்பெனும்‌, * எனக்‌ கொள்க. 





ந கலி 51 2. யா. கா. 92 


செய்யுளியல்‌—கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ தந்த 


“சிறந்து” என்னு மிகுத்துச்‌ சொல்லிய அதனால்‌, இவற்றின்‌ தாழிசை 
ஈற்றடி. குறைந்து வரவும்‌ அமையும்‌ எனக்‌ கொள்க./ 
மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருநவும்‌ கொச்சகம்‌ என்னும்‌ குறியின ஆகும்‌ 
-கலிக்கு ஓதப்பட்ட உறுப்பெல்லாம்‌ குறைவின்றிக்‌ கலியது தன்மை பெற்ற 
உறுப்புக்கள்‌ மிக்கும்‌, குறைந்தும்‌, பிறழ்த்தும்‌, உறழ்ந்தும்‌, வண்ணமும்‌ 
அடியும்‌ தொடையும்‌ மயங்கியும்‌, அராக அடி அந்தாதித்‌ தொடை... தொடுத்தும்‌, 
அத்தொடை பலவாய்‌ வந்தும்‌, கலிக்கண்‌ வாரா என்ற நேரீற்று இயற்சீர்‌ 
வந்தும்‌, நிரை நடுவாயெ வஞ்சியுரிச்சீர்‌ வந்தும்‌, ஐஞ்சீர்‌ அடி வந்தும்‌, முச்‌ 
ராலும்‌ இரு சீராலும்‌ அம்போதரங்க உறுப்புப்‌ பெற்றும்‌ இவ்வாறு ஒத்தா 
மிசைக்‌ கலிப்பாக்களோடு ஓவ்வாது வருவன எல்லாம்‌ மயங்கைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பா என்றும்‌ வழங்கப்படும்‌ (என்றவாறு]. 
தரவு ஒன்றாய்ச்‌ சுரிதகம்‌ பெற்றதனைச்‌ சுரிதகத்‌ தாவு கொச்சகம்‌ என்றும்‌, 
சுரிதகம்‌ இல்லாததனை இயற்றாவு கொச்சகம்‌ என்றும்‌, தரவு இரட்டித்துச்‌ 
சுரிதகம்‌ பெற்று வந்ததனைச்‌ சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சகம்‌ என்றும்‌, சுரிதகம்‌ 
இல்லாததனை இயற்றராவிணைச்‌ கொச்சகம்‌ என்றும்‌, ஈற்றடி குறையாது சில 
தாழிசையால்‌ வந்ததனை இயறந்சிஃருழிசைக்‌ கொச்சகம்‌ என்றும்‌, ஈற்றடி 
குறைந்து சில தாழிசையால்‌ வந்ததனைக்‌ குறைச்சிஃருழிசைக்‌ கொச்சகம்‌ 
என்றும்‌, ஈற்றடி, குறையாது பல தாழிசையால்‌ வநற்ததனை இயற்பஃருழிசைக்‌ 
கொச்சகம்‌ என்றும்‌, ஈற்றடி. குறைந்து பல தாழிசையால்‌ வத்ததனைக்‌ குறைப்‌ 
பஃருழிசைக்‌ கொச்சகம்‌ என்றும்‌, கலிக்கு ஓதப்பட்ட உறுப்புக்களோடு 
மயங்கி வந்ததனை இயல்மயங்கிசைக்‌ கொச்சகம்‌ என்றும்‌, பிற பாவினோடு 
மயங்கி வந்ததனை அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகம்‌ என்றும்‌ இவ்வாறு வேறு 
படுத்‌ துச்‌ சொல்வாரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. என்னை? 
“ஓதப்‌ பட்ட உறுப்புவகை எல்லாம்‌ 
ஏதப்‌ படாமைக்‌ கலிக்கியல்‌ பெய்தி 
மிக்கும்‌ குறைந்தும்‌ பிறழ்ந்தும்‌ உறழ்நீதும்‌ 
வண்ணமும்‌ அடியும்‌ தொடையும்‌ மயங்கியும்‌ நத: 
அடக்கியல்‌ * அந்தம்‌ தொடுத்தன பல்கியும்‌ நே 
கலிவயிற்‌ கடிந்த சீரிடை மிடைந்தும்‌ 13 
நாற்சீர்‌ இறந்த சீரொடு சிவணியும்‌ 
முச்சீர்‌ இருசீர்‌ அம்போ தரங்கம்‌ 
அச்சர்‌ முடிவடி ர அழிவில தழுவியும்‌ 
கொச்சகக்‌ கலியெனக்‌ ர கூறவும்‌ படுமே.” 7 
என்றார்‌ பிறரும்‌ எனக்‌ கொள்க. 
அவற்றை இயல்‌ மயங்கிசை என்று வழங்குவர்‌ எனக்‌ கொள்க, 
“மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருதவும்‌ 
கொச்சகம்‌ என்னும்‌ குறியின ஆகும்‌. 
என்பதனாலே, இப்பொருள்‌ எல்லாம்‌ விரித்து உரைத்துக்‌ கொள்க. . 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[இயற்றாவு கொச்சகக்‌ கலிப்பா] 
*செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிந்த சினவாழி 
முல்லைத்தார்‌ மறமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ இடைநுழையும்‌ மதியம்போல்‌ 
மல்லோங்‌ கெழில்யானை மருமம்பாய்ந்‌ தொளித்ததே. ” 2 
எனவும்‌, . 





1. யா. கா. 33 உரைமேற்‌. 2. யா.வி. 15, 20, 32, 78 உரைமேற்‌. 
பிம்‌; 1 அகேதியல்‌ முடிவிடை கலிவயின்‌ 


ண. 


256 யாப்பருங்கல விருத்தி ட... 


'“வெறிகொண் டலரும்‌ பொழிலார்‌ சமயம்‌ 
முூறிகொண் டறையும்‌ முரல்வார்‌ சுரும்பின்‌ 
ஒலிகொண்‌ டதனின்‌ னிசைபா டிவர 
தலமின்‌ புறுதா டகமா டிநிற்ப 
மகமத்‌ இசென்றந்‌ திதொழப்‌ படுஞ்சீர்‌ 
்‌ ்‌ மிகதற்‌ இயவிஞ்‌ சையன்வென்‌ றனனே. ” 
எனவும்‌ இவை இயற்றரவு கொச்சகக்‌ கலிப்பா. 
[இயற்றரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா] 
*வார்பணிய தாமத்தால்‌ வளைக்கையோர்‌ வண்டோச்ச . 
ஊர்பணிய மதியம்போல்‌ நெடுங்குடைக்கீழ்‌ உலாப்போத்தான்‌ 
கூர்பணிய வேற்றானைக்‌ கொற்கையார்‌ கோமானே, 
' அவற்கண்டு, 
பூமலர்‌ நறுங்கோதை புலம்பலைப்ப நறுங்கொண்டைத * 
அமலர்க்கண்‌ மடவார்க்குத்‌ தொல்பகையே அன்றியும்‌ 
காவலற்குப்‌ பெரியதோர்‌ கடனாகிக்‌ மடெவாதே. ” 
ல வெண்டளையால்‌ வந்த இயற்றரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா. 
[சுரிதகத்‌ தரவு கொச்சகம்‌] 
[தவ] கட ட 
“குடதிலைத தண்புறவிற்‌ கோவலர்‌ எடுத்தார்ப்பத்‌ 
தடதிலைப்‌ பெருந்கொழுவிற்‌ றகையேறு மரம்பாய்ந்து 
விங்குபிணிக்‌ ர்‌ கயிறோர்‌ இத்‌ தாங்குவனத்‌ ண 
கலையினொடு, முயலிரியக்‌ கடிமுல்லை முறுவலிப்ப 
சி 4 [தனிச்சொல்‌] 
வயம்‌ எனவாங்கு, 
[சசிதகம்‌] 
கானொடு புல்லிப்‌ பெரும்புதல்‌ முனையும்‌ 
கானுடைக்‌ தவர்சேர்‌ சென்ற வாறே. : 1 
இது சரிதசத்‌ தானு கொச்சகக்‌ கலிப்பா. 
. [சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சம்‌] 
I [தாவு] 
“வடிவுடை நெடுமுடி. வானவர்க்கும்‌ | வெலற்கரிய 
கடிபடு தறும்பைந்தார்க்‌ காவலர்க்கும்‌ காவலனாய்க்‌ ** 
கொடிபடு வரைமாடக்‌ கோழியார்‌ ர்‌ கோமானே ! 
[தனிச்சொல்‌] 
எனவாங்கு, 
[தரவு] 
* துணைவளைத்தோள்‌ இவள்மெலியத்‌ தொன்னலம்‌ அறப்புண்டால்‌ 
இனைமலர்த்தார்‌ அருளுமேல்‌ இதுவகற்கோர்‌ மாறென்று 
அதணைமலர்த்‌ தடங்கண்ணார்‌ அணையாகக்‌ கருதாரோ ? சீ 





1.3 வா. வி. 22 உரை மேற்‌. 
பிம்‌ * நறுங்கொணடாற்‌ 1 வீங்கு மணிக 4: தேறப்போய்க்‌ னெ 8்‌ 0 
வானவற்கும்‌ * * காவலனாம்‌ 11 மணிமாடக்‌ கூடலார்‌. . ட்‌ 2 த பரும்புறா 


செய்யுளியல்‌—கலிப்பாவும்‌. அதன்‌ இனமும்‌ ஜு 


[தனிச்சொல்‌] - த்‌ நு 
அதனால்‌, : ஆ Th வ 
[சுரிதகம்‌] ட SL 


ந “செவ்வாய்ப்‌ பேதை இவள்திறத்‌ : ன அம்‌ அதால 
*தெவ்வா ரூங்கொலிஃ தெண்ணிய த்‌ 
இது சிறப்புடை பல்‌ 0 வந்த சரிதகத்‌ தாலிக்‌ 6 கொக்க 


கலிப்பா. 


பிற தளையாலும்‌. வந்த வழிக்‌ லட. tes டு: 
்‌்‌ 'இயற்கசிஃருழிசைக்‌ கொச்சகம்‌] . ஆட டு 


[தாவு] 
* பரூஉத்தடக்கை மதயானைப்‌ பணையெருத்தின்‌ மிசைத்தோன்றிக்‌ 
குரூஉக்கொண்ட வெண்குடைக்கழ்க்‌ குடைமன்னர்‌ புடைசூழப்‌ 
படைப்பரிமான்‌ றேரினொடும்‌ பாந்துலவு மறுகினிடைக்‌ 
கொடித்தானை யிடைப்பொலிந்தான்‌ கூடலார்‌ கோமானே. 1 


[தனிச்சொல்‌] 

ஆங்கொருசார்‌, 

[தாழிசை / 
£ உச்யொர்க்‌ இறைவனாய்‌ உலகமெலாம்‌ காத்தஸிக்கும்‌ 
பச்சையார்‌ மணிப்பைம்பூண்‌ புரந்தானாப்‌ பாவித்தார்‌ - 
வச்சிரங்கைக்‌ காணாத காரணக்தான்‌ மயங்கெசே க்‌ ல்‌ 1 

[தனிச்சொல்‌]. 

ஆங்கொருசார்‌, 
: அக்காலம்‌. அணிதிசைகாக்‌..தருவசையாற்‌. பண்தவிர்ச்க ஓ 
வக்கொனை வடி.வழித்த மாயவனுப்‌ பாவித்தார்‌ து கரலி. 
சக்கரங்கைக்‌ காணாத காரணத்தாற்‌ ்‌ சமழ்த்தனரே த a 


[தனிச்சொல்‌]: 
ஆங்கொருசார்‌, 
“ மால்கொண்ட பகைதணிப்பான்‌ மாத்தடிந்து . மயங்கா.ச்செங்‌ 
கோல்கொண்ட .சேவலங்‌ கொடியோனாப்‌ பாவித்தார்‌ AS 
வேல்கொண்ட தின்மையால்‌ விம்மிதராய்‌ நின்‌றனசே.- : 





ந 5 த 
[தனிச்சொல்‌] 
அஃதான்று, 
[சுரிதகம்‌] 
உல்‌... கொடித்தேர்‌ அன்‌. கொற்கைக்‌ கோமான்‌. -. க க 2 
SE 5 தின்றபுகழ்‌: ந்‌ ஒருவன்‌ செம்பூட்‌ சேஎய்‌” டக்க ற த ஆஃ ஆர டல ௧௯ ஆ 


“  என்றுநனி அறித்தனர்‌ பலரே; தானும்‌ i 
ஐவருள்‌ தகுவன க றறியல்‌ ஆகா பட்ட 








்‌ ட ௮ தோன்றல்‌ ர்‌ திறப. ஒல அன்‌ படப்‌ ப 


288. யாப்பருங்கல விருத்தி 


மைவரை யானை மடங்கா வென்றி 
மன்னவன்‌ வாழியென்‌ நேத்தத்‌ 
தெனன்வன்‌ வாழி திருவொடும்‌ பொலிறந்தே !”்‌ 
இஃது இடையிடை தனிச்சொல்‌ . வந்த, நேரிசை ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பாவிற்‌ சிறிது வேறுபட்டு, தாழிசை மூன்றேயாய்‌, தன்றளையால்‌ வந்த 
இயத்சிஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா. 
[குறைச்சிஃறாழிசைக்‌ கொச்சகம்‌] 
I [தாவு] 
* மாயவனாய்‌ முற்றோன்றி மணிநிறைகாத்‌ தணிபெற்ற 
ஆயதீள்‌ குடையினராய்‌ அரசர்கள்‌ பலர்கூடி 
மணிநின்ற மேனியாள்‌ மதநகையப்‌ பெறுகுவார்‌ 
அணிநின்ற விடைகொண்டார்‌ எனச்சொல்லி அறைந்தனரெ. * 


[தாழிசை] 
[தனிச்சொல்‌] 
* தானவ்வழி, 
“எழுப்பற்றிச்‌ சனந்துறுமி எவ்வழியும்‌ (இியமியம்ப 
விழுக்குற்று நின்றாரும்‌ பலர்‌ ; 1 
[தனிச்சொல்‌] 
* ஆங்கே, 
*வாளுற்ற கண்ணாளை மகிழ்விப்பாம்‌ எனக்கருதிக்‌ 
கோளுற்று நின்றாறாம்‌ பலர்‌ ; 2 
[தனிச்சொல்‌] 
* ஆண்டே, 
* இத்திறத்தாற்‌ குறையென்னை இருங்கிளைக்கும்‌ கோடன்னப்‌ 
பற்றாது நின்றாரும்‌ பலர்‌. 
[தனிச்சொல்‌] 
* அதுகண்டு, 
[சுரிதகம்‌] 
£ மைவரை நிறத்துத்தன்‌ * மாலை இயறாழக்‌ 
கைவசை நில்லாத கடிதேற்‌ றெருத்தொடிப்ப 
௮ழுங்கெர்‌ ஆயம்‌ அமர்ந்தது சுற்றம்‌ 
எழுந்தது பல்சனம்‌ ஏறுதொழு விட்டன 
கோல வரிவளை தானும்‌ 
காலன்‌ ர போலும்‌ கடிமகிழ்‌ வோர்க்கே !? 
இஃது இடையிடை தனிச்சொல்‌ வந்து, ஈற்றடி குறைந்து வந்த மூன்று 
தாழிசை பெற்று வந்தமையால்‌, குறைச்சிஃறுழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
இறப்பில்‌ வெண்டளையால்‌. வந்து, நாலடித்தாவாகி, இரண்டடித்‌ தர்திசை 
யாலும்‌ ஆறடிச்‌ சுரிதகத்தாலும்‌ வந்தது எனக்‌ கொள்க, பிற தனையாலும்‌ 
வந்த வக்‌ கண்டுகொள்க. 


க 











பிம்‌: * உ ௱த்தன்‌ 1 கால்வன. 


செய்யுளியல்‌_கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 1.1 


[/இயற்பஃருழிசைக்‌ கொச்சகம்‌] 
[காவு] ப 

ப வப முகத்தாளைத்‌ தனியிடத்தூ ண 
குண்மதியும்‌ உடனிறையும்‌ உடன்றளர முன்னாட்கண்‌ 
கண்மதியோர்ப்‌ பிவையின்றிக்‌ காரிகையின்‌ நிறைகவர்ந்து. . 
பெண்மதியின்‌ மகிழ்ந்தநின்‌ பேரருளும்‌ பிறிதாமோ? ௩, 

[தாழிசை ] ப 
£ இளநலம்‌ இவள்வாட இரும்பொருட்குப்‌ பிரிவாயேல்‌, 
தளநல முகைவெண்பல்‌ தாழ்குழல்‌ தளர்வாளோ ? I நீ 
* தகைநலம்‌ இவள்வாடத்‌ தரும்பொருட்குப்‌ பிரிவாயேல்‌,, 


8 


வகைறலம்‌ இவள்வாடி வருத்தியில்‌ இருப்பாளோ ? 
£ அணிநலம்‌ இவள்வாட அரும்பொருட்குப்‌ பிரிவாயேல்‌, 
மணிதலம்‌ மதிழ்மேனி மாசோடு மலிவாளோ ? * a 
* நாம்பிரியோம்‌ அணியென்று நறு நூ.தலைப்‌ பிரிவாயேல்‌, 
ஓம்பிரியோம்‌ என்றநின்‌ உயர்மொழியும்‌ பமுதாமோ? , 4 
'குன்றளித்த இரள்தோளாய்‌ ! கொய்புனத்துக்‌ கூடியதாள்‌ 
அன்றளித்த அருண்மொழியால்‌ அருளியஅம்‌ அருளாமோ ? ச 
£சில்பகலும்‌ ஊடியக்கால்‌ சிலம்பொலிச்௪ றடி.பாவிப்‌” 
பல்பகலும்‌ தலையளித்த பணிமொழியும்‌. பழுதாமோ ? ர்‌ 
[தனிச்சொல்‌] 
்‌ அதனால்‌, 
[சுரிதகம்‌] 
அரும்பெறல்‌ இவளினும்‌ தரும்பொருள்‌ அதனினும்‌ 
பெரும்பெறல்‌ அரியன ; வெறுக்கையும்‌ அற்றே ; 
விழுமிய தறிமதி அறிவாம்‌ 
கழுமிய காதலிற்‌ றரும்பொருள்‌ சிறிதே. * 
இது சிறப்புடைக்‌ தன்றனையால்‌ நாலடித்‌ தாவும்‌, இரண்டடி த்‌ தாழிசை 
ஆணும்‌, தனிச்சொல்லும்‌, நாலடிச்‌ சுரிககமும்‌ பெற்று வத்த இயற்பஃருழிசைச்‌ 


கொச்சகக்‌ கலிப்பா. 
்‌ குறைப்பஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பாவும்‌ வந்த வழிக்‌ கண்டு கொள்க. 
[இயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகம்‌] 
[தாவு] 
“ மணிதிளர்‌ நெடுமுடி மாயவனும்‌ தம்முனும்போன்‌ 
றணிகிளர்‌ நெடுங்கடலும்‌ கானலும்‌ தோன்றுமால்‌ ; 
அரைநிவந்‌ தவையன்ன தொப்பறைய சிறையன்னம்‌ 
இசைநயந்‌ திறைகூரும்‌ ஏமஞ்சார்‌ அறைவ.! கேள்‌ : 1 
“ வரையென ர்‌ மழையென மஞ்செனத்‌ திரைபொங்திக்‌ . ந 
கரையெனக்‌ கடலெனக்ர்‌ கடிதஅவற்‌ , இசைப்பினும்‌,. . 
விழுமியோர்‌ வெகுளிபோல்‌ வேலாழி இறக்கில்லா. ர. 13 
கெழுழுத்தீர்‌ பரந்தோங்கும்‌ ஏமஞ்சார்‌ துறைவ ! கேன்‌: 2 


அவவ 


* ஹ்‌: * முடிவாளோ * மலையென 1 கடலெனக்‌ ப வைர த ர்க. 








ஆகற மக்‌ 


இதம்‌. As யாப்பருங்கல விருத்தி 


[தாழிசை]. 
*கொடிபுரையும்‌ அழைஅசுப்பிற்‌ குழைக்கமர்ந்த இருமுகத்தோள்‌ 
தொடிநெடுழ்ந்த தோள்கண்டும்‌ அறவலனே என்றியால்‌ ; ' த்‌ 
கண்கவர்‌ மணிப்பைம்பூண்‌ கயில்கவைச்‌ சிறுபுறத்தோள்‌ ்‌ 
தெண்பனிநீர்‌ உகக்கண்டும்‌ தெரியலனே என்றியால்‌ ; டத 
“தீர்பூத்த நிரையிதழ்க்கண்‌ நின்றொசித்த புருவத்தோள்‌ 
பீர்பூத்த அதல்கண்டும்‌ பிரியலனே என்றியால்‌ ; 3 
*கனைவால்யாற்‌ றிடுகரைபோற்‌ கைந்நில்லா அன்ன 
தினையுமென்‌ நிலைகண்டும்‌ நீங்கலனே என்றியால்‌ ; 4 
'விழ்சடரில்‌ நெய்யேபோல்‌ விழுமதேரய்‌ பொறுக்கில்லா ற 
தாழுமென்‌. நிலைகண்டும்‌ அகல்கிலனே என்றியால்‌ ; 2 
* கலங்கவிழ்ந்த நாய்கன்போற்‌ கலைதுணை பிறிதின்றிப்‌ : 
புலம்புமென்‌ நில்கண்டும்‌ போகலனே என்றியால்‌. ்‌ 6 

[தனிச்சொல்‌] 

“ அதனால்‌, 

[அராகம்‌] 
* அடும்பயில்‌. இறும்பிடை நெடும்பனை ர்‌ . மிசைகொறும்‌ ை 
கொடும்புற மடலிடை ஓடுங்கென குருகு ; 1 2 
“செறிதரு செருவிடை எறிதொழில்‌ இளையவர்‌ 
தெறிதரு புரவியின்‌ மறிதரும்‌: திமில்‌ ; 2 
“அரைசுடை நிரைபடை விசைசெறி முரசென 
அரைதரு திசையொடு கரைபொரும்‌ கடல்‌; ட 3 
* அலங்கொளி விரிசுடர்‌ 4 இலங்கெழில்‌ மறைதொழும்‌ ர்‌... 
கலந்தெறி காலொடு புலம்பின பொழில்‌. ம்‌ 


Me அன்டு . [தாழிசை] 


*விடா௮து கழலுமென்‌ வெள்வளையும்‌ தவிர்ப்பாய்மன்‌ ; மணல்‌. 
-கெடாஅது பெருகுமென்‌ கேண்மையும்‌ திறுப்பாயோ 2 டல்‌ 1 
Se * ஒல்லாது கழலுமென்‌ ஒளிவளையும்‌ தவிர்ப்பாய்மன்‌ ; ட்ட 

தில்லாது பெருகுமன்‌ நெஞ்சமும்‌ நிறுப்பாயோ 2 ப 2 
தாங்காது கழலுமென்‌ தகைவையும்‌ தவிர்ப்பாய்மன்‌ ; 

தீங்காஅ பெருகுமென்‌ நெஞ்சமும்‌ நிறுப்பாயோ ? 3 
“மறவாத அருளுடையேன்‌ மனதிற்கு மாறுரையாய்‌ ; 

அறவாத தமருடையேன்‌ அயர்‌ தீரு மானுமையாய்‌. ம்‌ 


*காதலார்‌ மார்பன்றிக்‌ காமக்கு மருத்துரையாய்‌ ; 


ஏதிலார்‌ தலைசாய யானுய்யு மாறுரையாய்‌. Ss ச 
*இணைபிரிந்தார்‌ மார்பன்றி இன்பக்கு மருந்துரையாய்‌ ; 
அணைபிரிநீத தமருடையேன்‌ அயர்‌தீரு மாறனுமையாய்‌. 8 





ம்‌ மிடம்‌; * பொறுக்கல்லா ப ரர்‌ ம்பி. னெடும்பணை : . அல்ந்கொளி! ப ன்‌ 
$ இலங்கொளி மலர்தோறும்‌ இறு 3௮ கா ரலிர்சட 


செய்யுளிய்ல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ மவ . 


[தனிச்சொல்‌] 
“ எனவாங்கு, 
[அம்போதரங்கம்‌] ந 
“பகைபோன்றது துறை; 1 பரிவாயின குறி; 2... 
தகையிழத்தது முகம்‌; 3 நனிநாணிற்‌ அளம்‌; & : 
தகையிழந்தது. தோள்‌; 5 தலைசிறந்தது துயர்‌ ; 6 
புகைபரந்தஅ மெய்‌ ; 2 பொறையாகின்றென்‌ உயிர்‌. 8 
[தனிச்சொல்‌] 
“அதனால்‌, 
[சுரிதகம்‌] 
*இனையது நிலையால்‌ அனையது பொழுதால்‌ நம 
இனையல்‌ வாழி தோழி ! துனைவால்‌ * 
பனியொடு கழிக உண்கண்‌ ; 
என்னோடு கழிகவித்‌ துன்னிய ல ந்‌ 


இது தாவு இரட்டியது, தாழிசை ஆனும்‌, ட்‌ அராகம்‌ 
தான்கும்‌, பெயர்‌ த்தம்‌ ஆறு தா மிசையும்‌, தனிச்சொல்லும்‌, எட்டு 
அம்போ தரங்க உறுப்பும்‌, .தனிச்சொல்லும்‌, சுரிதகமும்‌ இவ்வாறு கலிக்கு 
ஓதப்பட்ட ஆஅ உறுப்புமே மிக்கும்‌. குறைந்தும்‌ பிறழ்த்தும்‌ : உற ழ்த்தும்‌ 


மயங்கியும்‌ வந்தமையால்‌, இயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா. .. 


[அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகம்‌] 
[தாவு] 

“காமர்‌ கடும்புனல்‌ கலந்தெம்மோ .டாடுவாள்‌ 
தாமரைக்கண்‌ புதைத்தஞ்சித்‌ தளர்ந்ததனோ க்‌ 
திணாக நறும்பைந்தார்‌ தயங்கப்பாய்ந்‌ தருளினாத்‌. . ...- 
பூணாகம்‌ உறத்தழீஇப்‌ போதந்கான்‌ அகனகலம்‌ - : 
வருமுலை புணர்ந்தன என்பதனால்‌ என்றோழி: . . 
அருமழை' தரல்வேண்டின்‌ தருகற்கும்‌ பெருமையளே ; : 

க்கட மல ம்‌ ப 


ர 


“அவனுந்தான்‌, 
ஏனல்‌ இதணத்‌ தூற்புகை உண்டியங்கும்‌ 
வானூர்‌ மதியம்‌ வசைசேரின்‌ அவ்வசைத்‌ 
தேனின்‌ இறாலென ஏணி அ. 
கானக தாடன்‌ மகன ; ல்‌ தத்‌ 1% 3 
சிறுகுடி யீரே... சிறுகுடி ரேட்‌... 6 ன்‌ 
வள்ளிடழ்‌ வீழா; வரைமிசைத்‌ தேன்றொடா, ட அல்‌ ன 
கொல்லை சூரல்வாங்்‌இ ஈனா, மலைவாழ்தர்‌ - 
ர்‌ புரிந்தொழுக லான்‌; லி 
“காந்தள்‌: கடிகமமும்‌ கண்வாங்‌ ஒருஞ்சிலம்மின்‌... டல 
3... -- வரங்கமை மென்றோள்‌ குறவர்‌ மடம்களிர்‌ 5௮0 5532-2 ௮௮ 
ஒர்ப் 3 .தாம்பிழையார்‌ கேள்வற்‌ ஜெழுதெழலாற்‌ தம்மையாரும்‌... ட்‌ அம்‌ 
தாம்பிழையார்‌ தாந்தொடுத்த கோல்‌£..... .. . ஒற்றும்‌ செல்வர்‌... 
உட்டபட ப பபப ப ப ப ப ப பபப ப படட 


rrr 


பிம்‌: * .தொலையாய்‌' 


[தனிச்சொல்‌] 
' ஏனவாங்கு, 
“அறத்தொடு நின்றேனைக்‌ கண்டு திறப்பட. 
என்னையர்க்‌ குய்த்துரைத்தாள்‌ பாய்‌; 
“அவரும்‌, 
தெரிகணை நோக்டிச்‌ சலைநோக்கக்‌ கண்சேச்‌ 
தொருபகல்‌ எல்லாம்‌ உருத்தெழுற்‌ தாறி 
இருவர்கட்‌ குற்றமும்‌ இல்லையால்‌ என்ன 
தெருமத்து சாய்த்தார்‌ தலை; 
*தெரியிழாய்‌ ! நீயுநின்‌ கேளும்‌ புணச 
வரையுறை தெய்வம்‌ உவப்ப உவந்து 
குரவை தழீஇயாம்‌ ஆடக்‌ குரவையுட்‌ 
கொண்டு நிலைபாடிக்‌ காண்‌ ; 
“நல்லாய்‌ ! 
- தன்னாட்‌ டலைவரும்‌ எல்லை நமர்மலைத்‌ 
தந்நாண்தாம்‌ தாம்தாங்குவார்‌ என்னோற்‌ றனர்கொல்‌ ! 
“புனவேங்கைத்‌ தாதுறைக்கும்‌ பொன்னறை முன்றில்‌ 
நனவிற்‌ புணர்ச்சி நடக்குமா மன்றோ? 
தனவிற்‌ புணர்ச்சி நடக்கலும்‌ ஆங்கே 
கனவிற்‌ புணர்ச்‌ச கடிதுமாம்‌ அன்றோ ? 
*விண்டோய்கல்‌ நாடனும்‌ நீயும்‌ வதுவையுட்‌ 
பண்டறியா தீர்போற்‌ படர்கிற்பீர்‌ மற்கொலோ ? 
பண்டறியா தீர்போற்‌ படர்ந்தீர்‌ பழங்கேண்மை 
கண்டறியா தேன்போற்‌ கரக்நிற்பென்‌ மற்கொலோ 7 
*மைதவழ்‌ வெற்பன்‌ மணவணி காணாமற்‌ 
கையாற்‌ புதைபெறூஉம்‌ கண்களும்‌ கண்களோ ! 
என்னைமன்‌, நின்கண்ணாற்‌ காண்பென்மன்‌ யான்‌ ; 
நெய்தல்‌ இதழுண்கண்‌, நின்கண்ணா கென்கண்‌ மன: 
[தனிச்சொல்‌] 
“சானவாங்கு, 
[சுரிதகம்‌] 
*தெறியறி செறிகுறி புரிதிரி பறியா அறிவனை கதறித்‌ 
தகைமிகு* தொகைவகை அறியும்‌ சான்றவர்‌ இனமாக Ss 
வேய்புரை மென்றோட்‌ பசலையும்‌ அம்பலும்‌ தட்கல்‌ 
மாயப்‌ புணர்ச்சியும்‌ எல்லாம்‌ உடனீங்கச்‌ 
சேயுயர்‌ வெற்பனும்‌ வந்தனன்‌ ர்‌ ப்‌ 0 
போதெழில்‌ | உண்கணும்‌ பொலிகமா இனியே!" த்‌: 


இது வெள்ளை பலவும்‌ மயங்‌இ, ஆசிரிய அடியும்‌ விரவி வந்தமையால்‌, அயல்‌ 
மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ க இதன்‌ முதற்கண்‌: நேரீற்று. 'இயற்சீர்‌ வந்த 
வாறு கண்டுகொள்க. ந்‌ வ 
Ts அத 1. கலி. 39. 
பிம்‌ *: தகைமிகை. 1 புகுந்தனன்‌. 3. பூ வெழீல்‌, 








செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌: 449: 
[மயங்கிசைக்‌ கொச்சகம்‌] 
[sre] 
“ தறுவேங்கைத்‌ துறுமலர்‌ நன்னுதலார்‌ கொண்டணிய 
உறுபாங்கர்ப்‌ புனத்தருகர்‌ ஒருகிறைநின்‌ றேமாகசு 
கடிகாவற்‌ குறவர்தம்‌ காப்பினாற்‌ கதஞ்சிறத்திட்‌ 
டி.டியோடு முழக்கிற்றாய்‌ இருங்களினு தோன்றலும்‌ 
அஞ்செமக்கு வந்தடைய அருளினால்‌ வேல்விடலை 
வெஞ்செனத்சால்‌ அதன்றிறல்விழ்த்‌ தெந்தடந்தோள்‌ கவைஇக்‌ 
[கொனப்‌ 

பெரற்பின்றி முலைபொதிர்த்த என்பதனால்‌ என்றோழி 
கற்பினால்‌ உலகினுட்‌ கருதியதே அகுமே. 


[அராகம்‌] 
“அவனே, 
அயன்மலைக்‌ காவலன்‌ காதல னாமே 7: 
* இவளே, 
அதற்கொண்டும்‌ பயப்பெய்தினளே ; 
“யானே, 
இதற்கொண்டும்‌ பெரும்படர்‌ எய்தினனே : 
“ அதனால்‌, 
இதுவிதன்‌ நிலைமையெனும்‌ அஅவிதி யுணரா 
மதுவிளும்‌ மலரியள்‌ உறுவனள்‌ அலர்‌ ; 
அலர்சிலர்‌ பலசறி குறியுறு வகைகொடி 
தனையிது மிகதொது மலர்வரை வதைகடன்‌ அமர்‌ ; 
துமர்தரு விதியென அனுயெ விலகிடை 
தமலர்பல ருடன்மகழ்‌ தகையின இவடகை ; 
தகைபெறு குழலெழில்‌ அழல்சுழல்‌ பதியினள்‌ ; 
பழிபடர்‌ இடரொடு பலர்‌ 
பலஅயர்‌ செலப்புரி 
புரிதெரி விலர்தமர்‌ ; 
தமர்பல தகுதியோ டெமரிவர்‌ 
தகைமிகை நலவிற லஆவிதி. 
* இனியே, 
ஆடல்‌ தடைய்புரவிச்‌ செம்பூட்‌ சேஎய்‌ 
கூடலெனக்‌ குயின்றன தோள்‌ 
* மறந்தரு தானைச்‌ செங்கோற்‌ கள்ளி 
உறந்தையிற்‌ சிறந்தன முலை; 
*மஞ்சுவரைத்‌ திணிதோட்‌ பூழியர்‌ மன்னவன்‌ 
வஞ்சியென மலர்ந்தன கண்‌ ; 
£ இன்றே, 
பொலிகநம்‌ வினையே ! பொலிக அம்‌ வினையே ! 
நாணணீ கொண்ட நன்னுதல்‌ அரிவைக்கும்‌ 


டக 


ரக்‌: 0. பூ யாப்பருங்கல விருத்தி... -:- 


பூணணி கொண்ட. :பொங்குவசை .மார்பற்கும்‌ 
மனையி சோதி வாழ்வொடு மல்கிய 
புனையீ. சோதிக்கும்‌. க்களை i வினையே 1 
£ இவ்வகை; ம்ப -. தத கத்‌ 
வினைசெய்‌ மர்க்களும்‌ . அரும்பின்‌ வாழ்த்திப்‌. ...- 
புனைநலம்‌ -எய்தின்றிப்‌ பதியே ; ல்‌ 
தொதுமலர்க: கறைந்தன்று* முரசு ; கண்ட வல ப்ட்‌ அல்னது 
-கதுமெனக்‌ கதிர்த்தது கடி; 
௨ மணமொடுர்‌ மகிழ்ந்தது மனை, 
கண்ணொடு. கழிஇயின ர்‌ இனை; - க வத்‌ ன ்‌்‌ 


[தனிச்சொல்‌] 
“அதான்று, ர 
[சுரிதகம்‌] விரல்‌ 
£ முன்னாட்‌ களவொடு பழகிப்‌ த. பட்ட 
பின்னாட்‌ கற்பொடு புணர்ந்தன்றால்‌ இதுவே. ? கவ்வ அர்த 


இதுவும்‌, பிரித்திசைக்குறள்‌ அடிகளும்‌, அந்தாதித்‌ த்‌ ௦ ,காடையாகய அராக 
அடிகளும்‌, தனிச்சொற்களும்‌ விரவி, மிக்கும்‌ குறைற்தும்‌-  கிறழ்ற்தும்‌ 
உறழ்ந்தம்‌, இவை இடையிடை ஆசிரியங்களும்‌ வெள்ளைகளும்‌... மயங்கியும்‌ 


வத்தமையான்‌, மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா எனப்படும்‌. 


பிரிந்திசைக்‌ குறளடியாவன, இருசீர்‌ அடியும்‌ முச்சர்‌ அடியுமாய்‌ வரும்‌ 
அம்போதரங்கம்‌ எனக்‌ கொள்க, ப்‌ 
மேரு இவற்றுக்கு இவ்வாறே இலக்கம்‌ சொன்னார்‌. என்ன 


ன்‌ 


சிலவும்‌ பலவும்‌ மயங்கியும்‌ கக்‌ த்த ஸ்‌ ம்‌ ஷூ ள்‌ ட்‌ 
ஜொத்தா ழிசைக்கலிக்‌' கொவ்வா உறுப்பின லு ம 
கொச்சகக்‌ கலிப்பா ஆகும்‌ ண்பன்‌ அப 3 கடட க்‌ i 


என்றார்‌ அவிதயனார்‌. 
“தரவே தரவிணை தாழிசை லெபல 
வரன்முறை பிறழ அயற்பா மயங்கியும்‌ . 


தனிச்சொற்‌ பலவாய்‌ இடையிடை நடத்தவும்‌... . Ti ட்‌ 
ஓத்தா ழிசைக்கலி உறுப்பினித்‌ பிறழ்ந்தவும்‌... . .... ..... 
வைத்தவழி முறையால்‌ வண்ணக இறுவாய்‌ 2 ப 


மயங்கி வத்தவும்‌ இயங்குதெறி முறைமையிற்‌ . .... ட 
கொச்சகக்‌ கலியெனக்‌ கூறினர்‌ புலவர்‌. * தலத்‌ = 


- ஆ — 


என்றார்‌ காமவேளைக்‌ கறுத்த புத்தேள்‌ நாமம்‌. தாங்யெ. தல்லாசிரியர்‌.. 
“எருத்தியல்‌ இன்றி இடைதிலை பெற்றும்‌, 5 :5௩....... 
இடைதிலை இன்றி. எருத்துடைத்‌ தாயும்‌; - -.... 
எருத்தம்‌ இரட்டித்‌ இடைதிலை பெற்றும்‌, : :.... .....-530 
இடைய திரட்டித்‌ தெருத்துடைத்‌ தாயும்‌, 
இடையும்‌ எருத்தம்‌ இரட்டுற வந்தம்‌, ... . 





பிடம்‌; * கரைந்தன்று, 4“மணனணொடு._! 'கெழீஇயின. -8 1௮ கொன்றது 3 


செய்யுனியல்‌--தலிப்பாவும்‌ “அதன்‌ இனமும்‌ “265 


எருத்தம்‌ இரட்டித்‌ இிடைதிலை ஆரும்‌ 
அடக்கியல்‌ காறும்‌ அமைந்த உறுப்புக்‌ - “ச “உப 
இடக்கை முறைமையிற்‌ இழமைய தாயும்‌, . 3 
தரவொடு தாழிசை அம்போ தரங்கம்‌ 
உ முடுகியல்‌ போக்கியல்‌ என்றிவை எல்லாம்‌ 
முறைதடு மாற மொழிந்தவை யின்றி 
: இடைநிலை வெண்பாச்‌ சிலபல சேர்ந்தும்‌ ழ்லப்‌ 
மற்றும்‌, பிறபிற ஓப்புறுப்‌ பில்லன ௨ என்கி 
கொச்சகம்‌ என்னும்‌ குறியின ஆகும்‌. ” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
இனி ஒரு சார்க்‌ கொச்சகங்களை “ ஒருபோகு ” என்று வழங்குவாரும்‌ 
உளர்‌. 
மயேச்சுரராற்‌ சொல்லப்பட்ட அம்போ தரங்கரும்‌ வண்ணகமும்‌ 
என்றிரண்டு தேவ பாணியும்‌ இரிந்து, தரவு ஒழிந்து அல்லா உனுப்புப்பெறினும்‌, 
தாழிசை ஒழித்து அல்லா உறுப்புப்‌ பெறினும்‌, அம்போதரங்கத்துள்‌ ஓதப்‌ 
பட்ட மூவகை எண்ணும்‌ தீங்கினும்‌, வண்ணகத்துக்கு ஓதப்பட்ட இரு வகை 


எண்ணும்‌ தீங்கனும்‌, நீங்கிய உறுப்பு ஒழியத்‌ சட்ட ண்கள்‌ 
பெற்று வருவன “ஒரு போகு? எனப்படும்‌. : 


அவை அம்போ தரங்க உப்புத்‌ தழீ இயின “அம்போதரங்க ஒரு போகு 

எனவும்‌, வண்ணக உறுப்புத்‌ தழீஇயின “வண்ணக ஒரு போகு” எனவும்‌ 
படும்‌. என்னை 2 

“கூறிய உறுப்பிற்‌ குறைபா டின்றித்‌ 

தேறிய இரண்டு தேவ பாணியும்‌ 

தரவே குறையினும்‌ தாழிசை ஓழியினும்‌ 

இருவகை முத்திறத்‌ தெண்ணே நீங்கினும்‌ 

ஒருபோ கென்ப உணர்ந்திச னோரே. 


என்றார்‌ மயேச்சுசர்‌. 


வரலாறு : 
அமித்‌ ஒரு போகு ரீ 

[தாழிசை] 
“கரைபொருநீர்க்‌ கடல்கலங்கக்‌ கருவரைமத்‌ ததுவாகத்‌.. 
,திரைபொருது புடைபெயரத்‌ திண்டோளாற் கடைந்தனையே ; 1 
“ முகில்பொரு அடல்கலங்க முழவுத்தோள்‌. புடைபெயர . 
அகல்விசும்பின்‌ அமரர்க்கும்‌ ஆரமுதம்‌ படைத்தனையே ; ்‌ 2 
“வரைபெரிய மத்தாக வாளரவம்‌ கயிறாகத்‌. 
திரையிரியக்‌ ட்ட. திருமகளைப்‌ படைத்தனையே.. 3 

[அராகம்‌] 

[பேரெண்‌] 
*அமசசை அமரிடை. அமருல கதுவிட::-: 5. : 
அமாஅு புகழ்மிக மிகவிகல்‌ அடுத்தனை ,--. 5-5 2. அதல்‌ 1 


* அலைகடல்‌ உலகமும்‌. அநீதணர்க்‌ கந்தனை, - SE 
உலகொடு திலவிய ஒருபுகழ்‌ சுமத்தனை.... 


266 யாப்பருங்கல விருத்தி 


[இடையெண்‌] 
ஆதிக்கண்‌ அரசெய்தினை ; $ 
* நீதிக்கண்‌ மதிநிரம்பினை ; 2 
*விளங்கெரி முதல்வேட்டனை ; ம்‌ 
*துளங்கெரியவர்‌ புகழ்‌ அளக்கினை, ன க்‌ 
[அளவெண்‌ / ்‌ 


“அலகு நீ, உலகு நீ;2 அருளு தீ; 4 பொருளு தீ; 
திலவு தீ;ச வெயிலு தி;6 நிழலு தி;? தீரு தீ; 
[தனிச்சொல்‌] 

'சனவாங்கு, 
[சுரிதகம்‌] 
“பவழம்‌ எறிதிரைப்‌ பரதைக்‌ கோவே! 
புகழ்துறை நிறைந்த பொருவேல்‌ நத்தி ! 
உலகுடன்‌ அளந்தனை நீயே ; 
உலகொடு நிலவுமதி உதயவரை ஓத்தே. £ 
தரல அம்போதரங்க ஒரு போகு. 


பிறவும்‌ அம்போதரங்க உறுப்புப்‌ பெற்று வந்த அம்போ தரங்க ஒரு ப 
வந்த வழிக்‌ கண்டு கொள்க. 
வண்ணக உறுப்புப்‌ பெற்று வந்தன எல்லாம்‌ வண்ணக ஒரு போகு. ட 
வருமாறு: 
[வண்ணக ஒரு போகு] 
அராகம்‌] 

'அகலிடமும்‌ அமருலகும்‌ அமர்பொருதும்‌ அறந்தோற்றுப்‌ 
புகலிடறின்‌ குடைதிழலாப்‌ புகுமாணம்‌ பிறிதின்றி 
மறந்தோற்று நிறங்கருகி மாற்புகமும்‌ நிறைதளரப்‌ 
புறந்தோற்றுக்‌ கழலார்ப்பப்‌ பொருத்களம்‌ வெறிதாக 
மண்ணுலகும்‌ மறிகடலும்‌ மரமலையும்‌ நிலைகலங்க 
விண்ணுலகம்‌ வியப்பெய்த வெஞ்சமத்‌அள்‌ SM ல்‌ 
அதனால்‌, 

கனைகடல்‌ உடைதிரை கரைபொரசக்‌ கடைந்தனை ; 
முனைவரும்‌ அமரரும்‌ முறைமுறை -வந்தநின்‌ 

இணைமலர்‌ பலர்புகழ்‌ பயில்வதொர்‌ பண்பினை ; 
்‌ மருளு௮ு அதைகதிர்‌ மணியதா 

மணிநிற மருளும்‌ நின்குடை ; 

குடையது குளிர்நிழல்‌ அடைகுன 

உயிர்களை அளிக்கும்‌ நின்கோல்‌ ; 

கேரலது செம்மையிற்‌ குரைகடல்‌ வளாகம்‌ 


மாலையும்‌ காலையும்‌ மடிழ்‌ அங்‌ இன்று. 


[பேரெண்] 
“ ஆருயிர்க்‌ கெல்லாம்‌ அமிழ்தின்‌ அமையா 3 ட 
3 தீரினும்‌ இனி.அநின்‌ அருள்‌ ; | 


“அருளும்‌ அலைகடலும்‌ ஆயிரண்டும்‌. ஓக்கும்‌ 
& இருள்கொடிமேற்‌ கொண்டாய்‌ ' தினக்கு. ' ல்‌ ல 1. 


செய்யுளியல்‌—கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 367 


[சிற்றெண்‌] 
* தீரகலம்‌ காத்தோய்நீ ; நிலவுலகம்‌ ஈந்தோய்தி ; 
- போரமர்‌ கடந்தோய்நீ ; புனையெரிமுன்‌ வேட்டோய்தீ ; 
...ஓற்றைவெண்‌ குடையோய்தீ ; கொற்றச்செங்‌ கோலோய்தி : 


க ன பாகைய ந்‌ துறைவனீ ; பரியவர்‌ இறைவனீ. 
ர்‌ [தனிச்சொல்‌] 
“சானவாங்கு, 
[சுரிதகம்‌] 
“பொருகடல்‌ வளாகம்‌ ஒருகுடை திழத்தி 
இருபிறப்‌ பாளர்க்‌ இருதிதி ஈற்து 
மனமகிழ்த்‌ 
தருள்புரி பெரும்புகழ்‌ அச்சுதர்‌ கோவே 
இனையை ஆதலின்‌ பனிமதி தவழும்‌ 
நந்தி மாமலைச்‌ சிலம்ப 
தத்‌ திநிற்‌ பரவுதல்‌ நாவலர்க்‌ கரிதே !? 
இது வண்ணக ஓரு போகு. 
பிறவும்‌ வண்ணக உறுப்பும்‌ பெற்று வந்த வண்ணக ஒரு போகு, வத்த 
மிக்‌ கண்டு கொள்க. என்னை 2 
*தசவின்‌ முகக்‌ தாழிசை பெற்றும்‌, 
தாழிசை இன்றித்‌ தரவுடைத்‌ தாகியும்‌, 
எண்ணிடை.௰யிட்டுச்‌ சின்னம்‌ குன்றியும்‌, 
அடக்கியல்‌ இன்றி அடி நிமிர்த்‌ தொழுகியும்‌, 
யாப்பினும்‌ பொருளினும்‌ வேற்றுமை உடையது 
கொச்சக ஒருபோ காகும்‌ என்ப.” 1 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. அவையெல்லாம்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 
இவையெல்லாம்‌, 
“மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருதவும்‌ 
கொச்சகம்‌ என்னும்‌ குறியின ஆகும்‌. ” 
என்பதனால்‌ உசைத்துக்கொள்க. 
நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, கலி வெண்பா, தரவு கொச்சகக்‌ கலிப்பா, 
தாவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, றைழிசைக்‌ கொச்சகக்‌ . கலிப்பா, 
பஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா என்னும்‌ 
ஒன்பஅ கலிப்பாவும்‌ ; வெள்ளைச்‌ சுரிதக நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
அகவற்‌ சுரிதக நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவியல்‌. அம்போதரங்க 
ஓத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவழி அம்போதரங்க ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
அளவியல்‌ வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, அளவழி வண்ணக ஓத்தாழிசைக்‌ 
கலிப்பா, கலி வெண்பா, வெண்‌ கலிப்பா, இயற்றரவு கொச்சகக்‌ கலிப்பா, 
சுரிதகத்‌ தரவு கொச்சகக்‌ கலிப்பா, இயற்றரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயற்சிஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பா, குறைச்சிஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயற்பஃரறுழிசைக்‌ 
- கொச்சகக்‌ கலிப்பா, குறைப்பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயல்‌ 
்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா என 
. இவ்வாறு விகற்பிக்கப்‌ பதினெட்டாம்‌. 








1. தொல்‌. பொ. 461 


268 வாம... பூரம்பருங்கல விருத்தி - 
அவை மூன்று அள்ளல்‌ ஓசையானும்‌ உறழ, ஐம்பத்து சான்காம்‌. 


பதினெட்டுக்‌ கலியினையும்‌, அழிய நேர்த்தனை இரண்டும்‌. ஒழித்து, 
அல்லாத பன்னிரு தளையானும்‌ கூறுபடுப்ப, இருநூற்று ஒருபத்தாறாம்‌ ; 
ஓசையும்‌ தளையும்‌ கூட்டி உறழ, அறுநூற்று நாற்பத்தெட்டாம்‌. ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பா ஒழித்த, ம்‌ கலியுள்‌ ஆசிரிய நேர்த்தளை இரண்டும்‌ அருகி வாம்‌ 
பெறும்‌ என அவற்றோடும்‌ கூட்டி உசைக்குங்கால்‌, எழுநூற்றிருபது 


கலிப்பாவாம்‌ ; பிற வகையாலும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌. என்னை? 
[தேரிசை வெண்பா / 

“ஒத்தா மிசைக்கலியென்‌ ரோதிய ஆஜினையும்‌ 
முத்திறத்‌ தோசையால்‌ முன்முரணி--வைத்து ்‌ 
வழுவற்ற ஆறிரண்டு வான்றளையால்‌ மாத 
எழுமுப்பத்‌ தாறாம்‌ எனல்‌. 33 
“கொச்சகம்‌ ஈசைந்தும்‌ வெண்கலி ஓரிரண்டும்‌ 
வைத்திசையோர்‌. மூன்‌ நினால்‌ மாியபின்‌--மத்தவற்றை. 
மாசில்‌ பதினான்கு வான்றளையால்‌ மாறவாம்‌ 
ஆசில்கலிக்‌ கைஞ்‌ஞரற்று * நான்கு. 2 

என்றார்‌ ஆகலின்‌. 


“நான்கு முதலாக நாலைந்‌ தெழுத்தளவும்‌ 

ஆன்ற அகவல்‌ அடிக்கெழுத்தாம்‌--மூன்றுடைய 

பத்தாதி யாகப்‌ பதிற்றிரட்டி ஈறாக 

வைத்தார்‌ முரற்கைக்‌ கெழுத்து. ' 4 

*ஏதம்‌ தழுவா இசைசேர்ந்‌ திருநான்கு . 

நீதி நலஞ்சேர்ந்து நிற்றலால்‌--ஓ.திய 

மூன்றாங்‌ இடக்கை முறைமை முரற்கைக்கு 

S மூன்றாங்‌ குலம்வகுத்தார்‌ முன்‌. ” த்‌ 

வணிகர்க்கு எண்ணிலமாவன: 

தனிமை ஆற்றல்‌, / மானினிலன்‌ - ஆதல்‌, 

இடத்துக்‌ தெருமால்‌, ந பொழுதொடு புணர்தல்‌, 

உறுவது தெரிதல்‌, இறுவதஞ்‌ _சாமை, 

வகுத்தல்‌, ஈட்டல்‌, வாணிகன்‌ ப்‌ அன்‌, 94 
இவற்றை விரித்து. உசைத்துக்கொள்க. ன 


[கட்டனைக்‌ கலித்துறை] 
“தரவே தாவிணை தாழிசை: தாமும்‌ லெபலவாய்‌ 


மரபே பயின்றும்‌ மயங்கியும்‌ வந்தன: வாங்கமைத்தோள்‌. 
அரவேர்‌ 'அகலல்குல்‌ அம்பேர்‌ நெடுங்கண்வம்‌ பேறுகொங்கைக்‌ 
குரவே .கமழ்குழ லாய்‌! கொண்ட வான்பெயர்‌: கொச்சகமே. ? 5 


- இவ்வி யாப்பருங்கலப்‌ புற தட பம்‌ விரித்‌ ரித்து உரை பட்ட 





ல்‌ 1. 2. யா. வி: 81 உரைமே ச்‌ ட யா. எ 7a -உரைே 4. உ: 122 
AE ற்‌ -உரைமேற்‌. இவா, 19; 126 


பிடம்‌; * ஆசிகந்த ஐஞ்ஞாற்று 1 தனியையன்‌' ஆதல்‌ 1இடனறி ஈ கல்‌ வ க்‌ 
“தல்‌ ஈட்டல்‌ என்றிவை எட்டும்‌, வாட்டம்‌ இல்லா வகர ல னி ப 2 மு ர்‌ க 


- செய்யுளியல்‌--சலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 369 


87] ea [௩௪ 
ல்‌ கலித்தாழிசை லி 
அடியெனைத்‌ தாடியும்‌ ஓத்‌அவற்‌ தளவினிற்‌  . 
கடையடி மிகுவது கலித்தா மிசையே. 

£இஃது என்‌ அதலிற்றோ?' எனின்‌, கலிப்பா ஆமாறு உணர்த்திக்‌ 
கலிப்பாவின்‌ இனம்‌ ஆமாறு உணர்த்துவான்‌ எடுத்துக்கொண்டார்‌ ; இச்‌ 
சூத்திரம்‌, கலிப்பாவின்‌ இனத்தினுள்‌ “தாழிசை. . ஆமாறு க 
அதலிற்று. - 

இதன்‌ பொழிப்பு: அடி ப பலவாயும்‌ வநத்அ, தத்தமில்‌ ஓத்து, 
ஈற்றடி.க்கு மிக்கு வருவன எல்லாம்‌ “கலியொத்தாழிசை என்றும்‌ “கலித்‌ 
தாழிசை ? என்றும்‌ வழங்கப்படும்‌ (என்றவாறு). 

அடியெனைத்‌ அவம்‌ ஒத்துக்‌ கடையடி மிகுவது கலித்தா மிசையே, £ 
என்னாத, “வந்து? என்றும்‌, - அளவினில்‌ :-. என்றும்‌ - மிகுத்துச்‌: சொல்ல 
ட தட. என்னை 2 ்‌ 

“வந்து?” என்று மிகுத்துச்‌ கல்விக்கு! இரண்டடி யினவாய்‌ ஈற்றடி, 
மிக்கு வருவனவும்‌, ஈற்றடி - மிக்கு ஏனையடி தம்முள்‌ ஓவ்வாஅ அருகி 
கத உள ஒருசார்த்‌ தாழிசை என்பது அறிவித்தற்கு எனக்‌ கொள்க. 

“அளவினில்‌ £ என்று மிகுத்அச்‌ சொல்லிய அதனால்‌, ஒரு பொருண்மேல்‌ 
மூன்றாய்‌ வருவனவற்றைக்‌ *கலியொத்தாதிசை *... என்றும்‌, ஒன்றாயும்‌ 
டா மூன்றின்‌ மிக்கும்‌ மூன்றாய்ப்‌ பொருள்‌ வேறாயும்‌ வருவனவற்றைக்‌ 
“கலித்தாழிசை * என்றும்‌ பெயர்‌ வேுபடுத்அச்‌ சொல்லுவாரும்‌ உளர்‌ ஒரு 
சார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்ததற்கு எனக்‌ கொள்க. - 

' கலித்தாழிசையே! என்று ஏகார விதப்புச்‌ சொல்ல வேண்டியது ட 

ஈற்றடி மிக்கு ஏனையடி. ஓத்து வருவனவற்றை எல்லாம்‌ “இறப்புடைக்‌. 
கலித்தாழிசை என்றும்‌, ஒவ்வாது வருவனவற்றைச்‌ “சிறப்பில்‌ கலித்தாழிசை” 
என்றும்‌, ஈரடியானும்‌ ஈற்றடி மிக்கு வருவனவும்‌ “சிறப்பில்‌ : கலித்தாழிசை ” 
என்றும்‌ சொல்லுவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது அதினித்ததத்கு வேண்டப்‌ 
பட்டது எனக்‌ கொள்க. ்‌ 


வரலாறு: 

[கலியொத்தாழிசை ] 
“கொய்தினை காத்தும்‌ குளவி அடுக்கத்தெம்‌ எக்‌ 
பொய்தற்‌ சிறுகுடி * வாரல்நீ ஐய ! நலம்வேண்டின்‌ ; 1 
“ஆய்தினை காத்தும்‌ அருவி அடுக்கத்தெம்‌ 
ஆசில்‌ சறுகுடி* வாரல்நீ ஜய ! நலம்வேண்டின்‌ ; 2 
*மென்றினை காத்தும்‌ மிகுபூங்‌ கமழ்சோலைக்‌ ்‌ ்‌ 
குன்றச்‌ இறுகுடி.* வாரல்நீ ஐய! நலம்வேண்டின்‌. i 3 


இவை இரண்டடியாய்‌, ஈற்றடி மிக்கு, ஒரு பொருண்மேல்‌ மூன்றடுக்கி 
ஜப்தி கலியொத்தாழிசை எனப்படும்‌. 


[சறப்புடைக்‌ கலித்தாழிசை ] 
* வாள்வரி வேங்கை வழங்கும்‌ சிறுதெறியெம்‌ 
கேள்வரும்‌ போழ்தின்‌ எழால்வாழி வெண்டிங்காள்‌ ! 
கேள்வரும்‌ போழ்தின்‌ எழாதாய்க்‌ குறுலியரோ 
நீள்வரி நாகத்‌ தெயிறே வாழி வெண்டிங்காள்‌ !” 


இஃது ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌, ஈற்றடி மிக்கு, ட 2 தம்முள்‌ தக்க 
வந்தமையால்‌, சிறப்புடைக்‌ கலித்தாழிசை எனப்ப 





பி--ம்‌: * சிறுகுடில்‌ 


479. _ யாப்பருங்கல விருத்தி 
[றெப்பில்‌ கலித்தாழிசை / 
“திலமகள்‌ கேள்வனும்‌ நேர்கழலி னானும்‌. 
தலமிகு கச்சியார்‌ கோவென்பவே ; 
தலமிகு கச்சியார்‌ கோவாயி னானும்‌ 
சிலைமிகு தோட்சிங்கன்‌ அவனென்பவே ; 
செருவிடை யானை அவனென்பவே. 
எனவும்‌, 
“பூண்ட. பறையறையப்‌ பூதம்‌ மருள 
நீணட சடையான ஆடுமே) 
தீண்ட சடையான்‌ ஆடும்‌ என்ப 
மாண்ட சாயல்‌ மலைமகள்‌ காணவே காணவே.” 
எனவும்‌ இவை ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌, ஈற்றடி. மிக்கு, இரக ரத்‌ 
குறைந்து, ஏனையடி இரண்டிம்‌ ஓத்து வந்த சிறப்பில்‌ த வாகன்‌ 
பிறவும்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க, 
*கலியொத்தாழிசை, கலித்தாழிசை என்று வேறுபடாதே அவற்றை 
கலித்தாழிசை என்று வழங்கவும்‌ அமையும்‌. ன்‌ 
இவற்றை எல்லாம்‌ விகற்பித்து, 'இறப்புடைக்‌ கலியொத்தாழிசை, 
சிறப்பில்‌ கலியொத்தாழிசை, சிறப்புடைக்‌ கலித்தாழிசை, சிறப்பில்‌ 
கலித்தாழிசை, என்று கூறுபடுப்ப, நான்காம்‌. அவை சிறபபுடைத 
தீளையானும்‌, சிறப்பில்‌ தளையானும்‌ கூறுபடுத்து நோக்க, ஐம்பத்தாறாம்‌. அவை 
எல்லாம்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
“அந்தடி மிக்குப்‌ பலசில வாயடி 
தம்மில்‌ ஒன்றிய தாழிசை அகும்‌,” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“அத்த அடிமிக்‌ கல்லா அடியே 
தற்தமுள்‌ ஒப்பன கலித்தா மிசையே.” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
“ஈற்றடி. மிக்கள வொத்தன வாகிப்‌ 
பலவும்‌ சிலவும்‌ அடியாய்‌ வரினே 
கலிப்பா இனத்துத்‌ தாழிசை ஆகும்‌. 
என்றார்‌ அவிநயனார்‌. 
“ அடிபல வாதியும்‌ கடையடி சர்மி 
கடிவரை யில்லைக்‌ கலித்தா மிசையே.” 
என்றார்‌ காமவேளைக்‌ கறுத்த புத்தேள்‌ நாமம்‌ தாங்கிய நல்லாசிரியர்‌. 
88] 2 ர்‌ 
கலித்துறை த்க்‌ 
டிகை தான்காய்‌ திகழ்வது 45 
“இஃது என்‌ அதலிற்றோ? எனின்‌, கலித்துறை ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. , ர 


இதன்‌ பொழிப்பு: ஞ்ச அடி தான்காய்‌ நடப்பது வலித்த எனப்‌" 
படும்‌ (என்றவாறு. 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌_அதன்‌ இனமும்‌ 371° 


“நெடிலடி நான்காயது கலித்துறை ' என்னா, திகழ்வது” என்று 
மிகுச்துச்‌ சொல்ல வேண்டியத என்னை 2 
அடி. மறியாய்‌ ஐஞ்சீர்‌ நாலடியால்‌ வருவனவற்றை “கலி மண்டிலத்துறை £ 
என்றும்‌, அடி மறி ஆகாதே ஐஞ்சீர்‌ நாலடியால்‌ ' வருவனவற்றைக்‌ “கலி 
நிலைத்துறை என்னும்‌ வழங்கப்படிம்‌ என்பது அறிவததற்கு வேண்டப்‌ 
பட்டது. 
அவை வருமாறு: 
[கலி மண்டிலத்‌ துறை] 
“மிக்க மாதவம்‌ வீட்டுல கடைதலை வினைக்கும்‌; 
தக்க தானங்கள்‌ தணப்டரும்‌ போக்த்தைப்‌ பிணிக்கும்‌ ; 
தொக்க லங்கள்‌ ஏச்ஈமில்‌ அறக்கத்தைப்‌ பயக்கும்‌ ; 
சிக்கென்‌ பூசனை இகழொளிப்‌ பிழம்பினைத்‌ திருத்தும்‌. ” 
இஃது அடிதோறும்‌ பொருள்‌ முடித்து, அடி மறியாய்‌, ஐஞ்சீர்‌ அடியான்‌ 
வந்தமையால்‌, கலி மண்டிலத்‌ துறை எனப்படும. 
[கலி நிலைத்‌ அறை] 
£யானும்‌ தோழியும்‌ ஆயமும்‌ ஆடும்‌ அறைநண்ணித்‌ 
தானும்‌ தேரும்‌ பாகனும்‌ வந்தென்‌ நலனுண்டான்‌, 
தேனும்‌ பாலும்‌ போல்வன சொல்லிப்‌ பிரிவானேல்‌ 
கானும்‌ புள்ளும்‌ கைதையும்‌ எல்லாம்‌ கரியன்றே?” 1 


இஃது அடி மறி ஆகாதே ஜஐஞ்சீர்‌ அடியான்‌ வந்தமையால்‌, கலி நிலைத்‌ 


அறை எனப்படும்‌. 


பிறவும்‌ வந்த வழிக்‌ கண்டுக்கொள்க. 
இவை பதினா தளையாற்‌ கூறுபடுத்து நோக்க, இருபத்தெட்டுத்‌ 
அறையாம்‌ போலும்‌ எனக்‌ கொள்க. . 
* ஐஞ்சர்‌. முடிவின்‌ அடித்தொகை நான்மையொ 
டெஞ்சா மொழிந்தன எல்லாம்‌ கலித்துறை.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“ஜஞ்சீர்‌ நான்கடி கலித்துறை ஆகும்‌.” 
என்றார்‌ அவிதயனார்‌. 
89] [கலி விருத்தம்‌] [௩௬ 
அளவடி. நான்கின்‌ கலிவிருத்‌ தம்மே. 
* இஃது என நதலிற்றோ?” எனின்‌, கலி விருத்தம்‌ ஆமாறு உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: நாற்ரோல்‌ ஆகிய நான்கடி உடையன்‌ எல்லாம்‌ கலி 
விருத்தம்‌ எனப்படும்‌ (என்றவாறு). I 
“அளவடி. நான்னெ கலிவிருத்‌ தம்மே.” 
என்றவழி ஏகார விதப்பினால்‌, அடி மறியாய்‌, நாற்சீர்‌ நாலடியால்‌ வருவன 


கலி மண்டில விருத்தம்‌ என்றும்‌; அடி மறி ஆகாதே நாற்சீர்‌ நாலடியால்‌ 
வருவன கலி நிலை விருத்தம்‌ என்றும்‌ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. . 








1. யா. வி. 28, 95 உரைமேற்‌. 


428: .... யாப்பருங்கல விருத்தி 
[கலி மண்டில விருத்தம்‌] . 
*இந்திரர்கள்‌ ஏத்துமடி ஈண்டுயிர்கள்‌ ஓம்புமடி ; 
வெந்திறல்‌ ஞாயிற்றெழில்‌ விவிலொளி வெல்லுமடி ; 
மந்திரத்தின்‌ ஓதுமடி .மாஅயரம்‌ தீர்க்குமடி ; 
அந்தாத்தின்‌ ஆயவிதழ்த்‌ தாமரையி னங்கணடி..” 
இஃது அடி மறியாய்‌ நிற்றலின்‌, கலி மண்டில விருத்தம்‌ என்று வழங்கப்‌ 
படும்‌ எனக்‌ கொள்க. ஸ்‌ 
“ ... [சலி நிலை விருத்தம்‌] 
“ விரிகதிர்‌- மதிமுக மடநடை கணவனொ 
டரியுறு கொழுநிழல்‌ அசையின பொழுதினில்‌ 
எரிதரு: தளிர்சினை இதழ்மிசை உறைவோன்‌ 

௩... தரவிலன்‌ எனின்மனம்‌ உரைமினம்‌ எனவே. டட 

இஃது அடி மறி ஆகாதே நின்றவாறே தின்று பொருள்பயத்தலின்‌, 
கலி நிலை விருத்தம்‌ என்று -வழங்கப்படும்‌. 

இவை பதினாலு தனையாற்‌ கூறுபடுத்து தோக்க, இருபத்தெட்டு 
விருத்தமாம்‌. அவை எல்லாம்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 

“அளவடி நான்க? என்று பன்மை சொல்லிய அதனால்‌, கலி ஒலி 
வழுவாது நாற்சீர்‌ நாலடியான்‌ வருவன எல்லாம்‌ தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
என்று வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க. 

்‌ வா: 
“செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ 1 என்பது ' கலித்தளையான்‌' 
வந்தது. ்‌ 5 
: “நாற்சீர்‌ நாலடி வருவ தாயின்‌ 
ஒலியின்‌ இயைந்த கலிவிருத்‌ தம்மே.” 
என்றார்‌ அவிநயனார்‌. 
*ஜஞ்சிர்‌ நாற்சீர்‌. அடிநான்‌ காயின்‌ 
எஞ்சாக்‌ கலியின்‌ அறையும்‌ விருத்தமும்‌.” 
என்றார்‌ மயேச்சுசர்‌. 
“நாலொரு சீரால்‌ நடந்த அடித்தொகை 
ஈரிரண்‌ டாகி இயன்றவை யாவும்‌ 
காரிகை சான்ற கலிவிருத்‌ தம்மே.” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
ட *நரற்சிர்‌ “நாலடி கலிவிருத்‌ தம்மே.” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. ட 
1 கவிக்கு இனமாகிய “தாழிசை, அறை, விருத்தம்‌” என்னும்‌ மூன்றி 
னுள்ளும்‌ ஒரு பொருண்‌ மேல்‌ முன்றாய்‌ வரும்‌ தாழிசையை ஒருபுடை 
ஒப்புமை நோக்கி, ஒரு பொருண்மேல்‌ மூன்றாய்‌ வரும்‌ தாழிசையைச்‌ சிறப்‌ 
புறுப்பாக உடைய ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவின்‌ இனம்‌ என்றும்‌ ; ஒரு பொருண்‌ 
மேல்‌ ஒன்றாயும்‌, . இரண்டாயும்‌, மூன்‌ நின்‌ மிக்கும்‌ வரும்‌ தாழிசையை மிக்கும்‌ 
குறைந்தும்‌ 'இடத்தல்‌ என்னும்‌ ஒப்புமை நோக்கி, கொச்சகக்‌ கலிப்பாவின்‌: 
இனம்‌ என்னும்‌ ; ஐஞ்சீர்‌ அடி கொச்சகத்துள்‌ அருகி வரும்‌ ஆகலின்‌; 
1 யா. வி. 15, 20, 92, 78, 86, உரைமேற்‌. ட்‌ 


செய்யுளியல்‌--கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ ச 


அவ்வொப்புமையால்‌ கலித்துறையையும்‌ கொச்சகக்‌ கலிப்பாவின்‌ இனம்‌ 
என்றும்‌; விருத்தம்‌ நாற்சீர்‌ நாலடியால்‌ வருதலின்‌, கலி வெண்பாவின்‌ : இனம்‌ 
என்னும்‌ அவற்றால்‌ ஒரு புடை ஐப்புமை நோக்கிப்‌ பாச்சார்த்தி வழங்கப்படும்‌ 
எனக்‌. கொள்க. ம்‌ 
ய்‌ [கட்டளைக்‌ கலித்துறை] சீ 
“அடிவரை யின்றி அளவொக்தும்‌ அந்தடி நீண்டிசைப்பின்‌ | 
கடிதலில்‌ லாக்கலித்‌ தாழிசை யாகும்‌ ; கலித்துறையே i, 
நெடிலடி நான்காய்‌ நிகழ்வது; நேரடி ஈரிரண்டாய்‌ ரம 
விடின்‌அ வாகும்‌ விருத்தம்‌ திருத்தகு மெல்லியலே ! 4 i 
இவ்வியாப்பருங்கலப்‌ புறநடையை விரித்து உரைத்துக்‌ கொள்க, 


ள்‌ ல்க கலிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ ௩... 
பல அ முடித்தன. க த 


a ந்தை பை 211. ஆவபதிக்கவைை 
1, யர. ௧௪, 34 


Yap.—18. 


274 -  யரப்பருங்கல விருத்தி 


90] ல்‌ _ வஞ்சிப்பா ்‌ [௩௭௪ : 
... “தூங்கல்‌. இசையன வஞ்சி ; மற்றவை. 
ஆய்ந்த தனிச்சொலோ டகவலின்‌ இறுமே. 


“இஃது என்‌ அதலிற்றோ ? * எனின்‌, நிறுத்த முறையானே வஞ்சிப்பா 
ஓசையும்‌ ஈறும்‌ ஆமாறு உணர்த்துதல்‌ ந.தலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: தாங்கல்‌ ஓசையைத்‌ தமக்கு ஓசையாக உடையன 
வஞ்சிப்பாக்கள்‌. அவை, தனிச்சொல்லோடு புணர்த்து, ஆகிரியச்‌ சுரிதகத்தால்‌ 
இறும்‌ (என்றவாறு]. 


தூங்கல்‌ இசையன வஞ்சி; 
ஆய்ந்த தனிச்சொலோ டகவலின்‌ இறுமே.' 


என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌; “மற்றவை” என்று மிகுத்துச்‌ 
சொல்ல வேண்டியது என்னை 2 


'ஏந்திசைத்‌ அங்கலும்‌, அகவற்‌ அாங்கலும்‌, பிரிந்திசைத்‌ அங்கலும்‌ என 
மூன்று வகைப்படும்‌ தாங்கல்‌ ஓசை,” என்பது அறிவித்தற்கு வேண்டப்‌ 
பட்டது. 


இரண்டு வஞ்சிப்பாவினையும்‌ பதினான்கு தளையானும்‌ உறழ, இருபத்‌ 
தெட்டாம்‌ ; ஓசையும்‌ தனையும்‌ கூட்டி உறம, எண்பத்து நான்காம்‌ எனக்‌ 
கொள்க. 
“ தூங்கல்‌ இசையன வஞ்சி ; மற்றவை 
தட்‌ டகவலின்‌ இறுமே.” 
என்னாது, “ஆய்ந்த” என்று மிகுத்துச்‌ சொல்லிய, ஒரு சாரார்‌ வேற்றடி 
விரவாத வஞ்சிப்பாக்களை இன்னியல்‌ வஞ்சிப்பா எனவும்‌, வேற்றடி விரவி 


வந்த வஞ்டிப்பாக்களை விசவியல்‌. வஞ்சிப்பா எனவும்‌ வேண்டுவர்‌ என்பது 
அறிவித்தற்கு வேண்டப்பட்ட ௮. 


இவ்விரண்டு  வஞ்சிப்பாவினையும்‌ இவ்விரு பெயரானும்‌ கூறுபடுப்ப, 
நான்காம்‌; இன்னியற்‌ குறளடி வஞ்சிப்பா, விசவியற்‌ குறளடி வஞ்சிப்பா, 
இன்னியற்‌ சிநதடி வஞ்சிப்பா, விரவியற்‌ சிந்தடி வஞ்சிப்பா என. இவை 
மூன்று அரஙகல்‌ ஓசையானும்‌ உறழ, பன்னிரண்டாம்‌. அவை பதினாலு 
தளையாலும்‌ கூறுபடுப்ப ஐம்பத்தாறாம்‌) ஓசையும்‌ தனையும்‌ கூட்டி உறழ, 
நூற்றறுபத்கொட்டாம்‌) பிறவகையாலும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌ எனக்‌ 
கொள்க. 


அவறறிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : : 

[குறளடி வஞ்சிப்பா] 

“பார்பரவிய பருவசைத்தாய்க்‌ 

கார்கவினிய கதழொளியாய்‌ 

நீர்மல்கிய நீண்மலரவாய்த்‌ 

திறமல்கிய தேனினமுமாய்‌, 

* அதனால்‌, 
*மொய்மலர்‌ அவன்றிய தேம்பாய்‌ 
மலரடி இணையை வைத்தவா மனனே ॥7 
என்பது, எந்திசைத்‌ தூங்கல்‌ ஓசையான்‌ வந்த குறளடி. வஞ்டப்பா. 


என்பு, 


செய்யுளியல்‌--வஞ்சிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 276 


*பூத்தாமமைப்‌ போதலமரத்‌ 
தேம்புனலிடை மீன்றிரிதர * 
வளவயலிடைக்‌ களவயின்மகிழ்‌ 
கினைக்கம்பலை மனைச்சிலம்பவும்‌ 
மனைச்சிலம்பிய மணமு சொலி 
வயற்கம்பலைக்‌ கயலார்ப்பவும்‌ 

‘ நாளும்‌, 
“மஇிமும்‌ மகிழ்தூங்‌ கூரன்‌ 
புகழ்தல்‌ ஆனாப்‌ பெருவண்‌ மையனே. : 2 


எந்திசைத்‌ தாங்கல்‌ ஓசையான்‌ வந்த குறளடி வஞ்சிப்பா. | 


* பானல்வாய்த்‌ தேன்விரிந்தன ; 
கானல்வாய்க்‌ கழிமணத்தன ; ர்‌ 
ஞாழலொடு தறும்புன்னை 
தாழையொடு முருகுயிர்ப்ப, 
வண்டல்வாய்‌ நறுநெய்தல்‌ 
கண்டலொடு கடலுடுத்துகத்‌ 
தவளமுத்தம்‌ சங்கின்று 
பவளமொடு கஞொமர்ந்துராஅய்‌ 

* இன்னதோர்‌ 
*கடிமண முன்றிலும்‌ உடைத்தே 
படுமீன்‌ பரதவர்‌ பட்டினம்‌ தானே. 4 


இஃது அகவற்‌ மஹூங்கல்‌ குறளடி வஞ்சிப்பா. 


3,ய 


'தொடியுடைய தோண்மணந்தனன்‌ ; 
கடிகாவிற்‌ பூச்சூடினன்‌ ; 
நறைகமழுஞ்‌ ர சாந்தநீவினன்‌ ; 
செற்றோரை வழிதபுத்தனன்‌ ; 
தட்டோரை உயர்வுகூறினன்‌ ; 
வலியசென வழிமொழியலன்‌ ; ரீ 
மெலியசென மேற்செல்லவன்‌ ; 
பிறரைத்தான்‌ இரப்பறியலன்‌ ; 
இரப்போர்க்கு மறுப்பறியலன்‌ ; 
வேந்துடை அவையகத்‌ 
தோங்குபுகழ்‌ தோற்றினன்‌ ; 
வருபடை எதிர்தாங்கினன்‌ ; | 
பொருபடை புறங்கண்டனன்‌ ; 
கடும்பரிய மாக்கடவினன்‌ ; 
நெடுந்தெருவிற்‌ றேர்வழங்கிென்‌ ; 
ஓங்கியல ர்‌ களிறூர்ந்தனன்‌ ; 


ா. வி. 9,15, 21 உரைமேற்‌. 2. யா.லி, 27 உரைமேற்‌. 


பி-ம்‌ : * மீன்றிரிதரும்‌. £1 கழிமலர்ந்தன.  தண்கமமும்‌. 
எதிர்கழறினன்‌, $ உடல்‌ சினத்த. 


Kap’—18A 


ஸ்‌ 
2 





$ வாய்மொழியலன்‌. 


ச்ச பவத ்‌ யாப்பருங்கல விருத்தி 


திந்தேறற்‌ * றசும்புதொலைச்‌ னன்‌ ; 

பாணுவப்பப்‌ பசிதீர்த்தனன்‌ ; ப 

மயக்குடைய போத பட - ன்‌ ! 
ஆக்கு, 


செய்வகை எல்லாம்‌ செய்தனன்‌ ஆகலின்‌, 


21] 
9. 


இகெ ஒன்றோ சுட ஒன்றோ 

படுவழிப்‌ படுகவிப்‌ புகழ்வெய்யோன்‌ 7 தலையே.” 
இத பிரித்திசைத்‌ தாங்கல்‌ குறளடி வஞ்சிப்பா. | | 

[சிந்தடி வஞ்சிப்பா] ம: 

*கொடிவாலன குருநிறத்தன குறுந்தாளன 1 
வடிவாலெயிற்‌ றழலுளையன வள்ளுகசன 
பணையெருத்தின்‌ இணையரிமான்‌ அனையேறித்‌ 
அணையில்லாத்‌ அறவுநெறிக்‌ இறைவனாக 


எயினடுவண்‌ இனிதிருத்‌ தெல்லோர்க்கும்‌ ர i 
பயில்படுவினை பத்தியலாற்‌ செப்பியோன்‌ ்‌ 

ஸல்‌ “புணையெனக்‌ 

* இருவுறு திருந்தடி திசைகொழ 5 ்‌ 


வெருவுறும்‌ நாற்கதி ; வீடுநனி எளிதே !? 2 
இஃது ஏந்திசைத்‌ அங்கற்‌ சந்தடி வஞ்சிப்பா. 
*தொன்னலதக்தின்‌ புலம்பலைப்பத்‌ தொடித்தோண்மேல்‌ 
பன்னலத்த கலந்தொலையப்‌ பரிவெய்தி 
என்னலத்தகை இதுவென்னென எழில்காட்டிச்‌ 
சொன்னலத்தகைப்‌ பொருள்கருத்தினிற்‌ சறத்தாக்கென்ப்‌ 
“பெரிதும்‌, 
* கலங்கஞர்‌ எய்தி விடுப்பவும்‌ 7 
சிலம்பிடைச்‌ செலவும்‌ சேணிவற்‌ தற்றே.” 4 
இஃது அகவற்‌ ஹூங்கல்‌ சிந்தடி வஞ்சிப்பா. 
'*பரலத்தம்‌ செலவிவளொடு படுமாயின்‌ 
 இரவத்தை தடைவேண்டா இனிநனியென . 
தஞ்சிறு குறும்பிடை மூதெயிற்றியர்‌ i 
திறந்துரைப்பத்‌ தெறுகதிர்‌ சென்றுறும்‌ தில 
ஆங்கட்‌ வட்ட னத்‌ கொல்லோ 


பததி ப்‌ 


| '“எனவாங்கு, 
டன ‘நொதுமலர்‌ வேண்டி நின்னொடு 
மதுகரம்‌ உற்ற ஆடவர்‌ தாமே. க்‌ 
இத பிரிந்திசைத்‌ அங்கற்‌ சிந்தடி வஞ்சிப்பா. 
பட்டினப்பாலை என்னும்‌ வஞ்சி நெடும்பாட்டு, ஆசிரிய அடி விரவி வந்த 
' ஏந்திசைத்‌ தூங்கல்‌ விசவியற்‌ குறளடி. வஞ்சிப்பா. விசவியற்‌ சந்தடி 
வஞ்சிப்பா வந்தவழிக்‌ கண்டுகொள்க. தனை ப்‌ வருவனவும்‌ 
வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
அடவ ன வ ன ன ன வ வ வை வ வ அ அ அ அ அ அ அ வ அ அ தவ வ வ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ பை அ அ அ அ அப அ அ அவையவை, 
8. புறம்‌, 239 2. இருப்பாமாலை”; யா.வி. 95 உரைமேற்‌. 3. யா.லி. 26 உரைமேற்‌, 


4, (ஙக.வி, 26 உரைமேற்‌. 
ம்‌: * €ஞ்சொற்‌, 1 இகல்வெய்மோன்‌ 1 இருப்பவும்‌, ' - 


செய்யுளியல்‌--வஞ்சிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 377 


* தன்றளை பாதம்‌ தனிச்சொற்‌ சுரிதகம்‌ 


இடப. 
ப்‌ 


என்றிவை நான்கும்‌ அடுக்கிய அங்கிசை 


k 


வஞ்சி யெனப்பெயர்‌ வைக்கப்‌ படுமே.” 


டல்‌ தததி 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
தூங்கல்‌ இசையாய்த்‌ தனிச்சொற்‌ சுரிதகம்‌ 
தான்பெறும்‌ அடிதளை தழீஇவசை வின்றாய்‌ 
எஞ்சா வகையது வஞ்சிப்‌ பாவே,” A 
என்றார்‌ அவிநயனார்‌. ல்‌ 1 
“தூங்கல்‌ ஓசை நீங்கா தாகி 


டர ல்‌] 


நாற்சீர்‌ நிரம்பா அடியிரண்‌ டுடைத்தாய்‌ 
மேற்சீர்‌ ஓதிய ஐஞ்சீர்‌ பெற்றுச்‌ 
சுரிதகம்‌ ஆசிரியம்‌ உரியதனின்‌ அடுத்து ' அதா இ உங்க 


“ஓழ்‌ ல்‌ சரஸ்‌ அப 


வந்த தாயின்‌ வஞ்சிப்பாவே. 

என்றார்‌ தீர்‌ மலிந்த வார்சடையோன்‌ பேர்‌ மநிழ்ந்த பேராசிரியர்‌. 
[நேரிசை வெண்பா] 

சரிரண்டோ டீரா றெழுவாய்‌ இறுவாயாச்‌ 

சேரும்‌ எழுத்திருசீர்‌ வஞ்சிக்காம்‌ ;-ஒரும்‌ 

நெடிலடிக்கு தேர்ந்தனவும்‌ மூவொருச£ர்‌ வஞ்சிக்‌ 

கடிவகுத்தார்‌ எட்டாதி ஆய்ந்து.” 
எனவும்‌, 

“பன்னிய சீர்பயின்று பத்து நிலத்தவாய்‌ 

மன்னனைச்‌ சேர்ந்து வனப்பெய்திமன்னுதலால்‌, 

நான்காம்பா என்றுரைக்கும்‌ நாமதூல்‌ வஞ்சியை 

நான்காம்‌ குலமென்றார்‌ நன்கு.” 
எனவும்‌ இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 

இரு சீர்‌ அடி வஞ்சிக்கு ஒன்பது நிலத்தோடு முச்சீர்‌ அடி வஞ்சி 
சிறப்பின்மையால்‌, ஒரு நிலமேயாகக்‌ கொண்டு, வஞ்சி எல்லாமாய்ப்‌ பத்து 
நிலம்‌ என்ப தொல்காப்பியனார்‌ முதலாகிய . தொல்லாசிரியர்‌. அதுவே இச்‌ 
அள்ளும்‌ துணிபு. 

நான்காம்‌ குலத்திற்குப்‌ பத்து திலமாவன : 

* ஆணைவழி நிற்றல்‌, மாண்வினை தொடங்கல்‌, 
்‌ கைக்கடன்‌ ஆற்றல்‌, கூவகத்‌ அண்மை, 
ஓவா முயற்சி, ஒக்கல்‌ போற்றல்‌, 
மன்றிடை மகிழ்தல்‌, ஒற்றுமை கோடல்‌, 
திருந்திய அறத்திற்‌ நீரா தொழுகல்‌, 
விருந்தபுறந்‌ தருதல்‌ வேளாண்‌ டுதையே.' 
என்று ஓதப்பட்டன. 

“மன்னவன்‌ என்ப- தாசிரி யம்மே. 

.£வெண்பா முதலாம்‌ நால்வகைப்‌ பாவும்‌ 

எஞ்சா நாற்பால்‌ வருணர்க்‌ குரிய. 
என்றார்‌ வாய்ப்பியம்‌ உடையார்‌ ஆகலின்‌, இதனை விரித்து உளத்துச்‌ 
கொள்ச, 2 


அ த ்‌ + ப 


278 ட யாப்பருங்கல விருத்தி. rd 


91] ட வஞ்சித்தாதிசையும்‌ அறையும்‌ [௩௮ 
குறளடி நான்மையிற்‌ கோவை மூன்றாய்‌ ்‌ 
வருவன வஞ்சித்‌ தாழிசை ; தனிவரின்‌ று 
| தஅறையென மொழிப அுணித்திசி னோசே.” - 
“இஃது என்‌ அதலிற்றோ ? எனின்‌, வஞ்சித்தா திசையும்‌ வஞ்சித்‌ அறையும்‌ 
ஆமாறு உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: இரு சீர்‌ அடி நான்காய்‌ ஒரு பொருண்மேல்‌ மூன்றாய்‌ 
வருவன வஞ்சித்‌ தாழிசை; அச்செய்யுள்‌ நான்கடியாய்‌ ஒரு பொருண்மேல்‌ 
ஒன்றாய்‌ வருவது வஞ்சித்‌ துறை என்று நூற்றுணிவு உடையார்‌ கூறுவார்‌ 
(என்றவாறு. ‘ 
ஒரு பொருண்மேல்‌ ஆயெ தொடர்ச்சி ஈண்டும்‌ கோவைக்‌ ளெவியாற்‌ 
கூறுபடுப்பது எனக்‌ கொள்க. 
“ தனிவரின்‌, 5 ப ர்‌ 
அறையென மொழிப அுணித்திசி னோரே.” ட்‌ 
என்றாலும்‌ கருதிய பொருளைக்‌ கொண்டு நிற்கும்‌; “வருவன ' என்று 
மத்றொரு வாய்பாட்டாற்‌ சொல்ல வேண்டியது என்னை 2 
ஒரு பொருண்மேல்‌ மூன்றாய்‌ அடி. மறி ஆகாதே வருவனவற்றை. “வஞ்சி 
நிலைத்‌ தாழிசை ' என்றும்‌; அடி மறியாய்‌ வருவனவற்றை £ வஞ்சி மண்டிலத்‌ 
தாழிசை ? என்றும்‌; ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌ அடி மறி ஆகாதே வருவன: 
வற்றை 'வஞ்சி நிலைத்துறை ? என்றும்‌ அடி மறியாய்‌ வருவனவற்றை * வஞ்சி 
மண்டிலத்‌ துறை” என்றும்‌ வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்‌ 
திற்கு வேண்டப்பட்டது. ரர. டு. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[வஞ்சி நிலைத்‌ தாழிசை] 
* இரும்பிடியை இகல்வேழம்‌ 
பெருங்கையால்‌ வெயில்மறைக்கும்‌ ர அ 
அருஞ்சுரம்‌ இறந்தார்க்கே ்‌ 
விரும்புமென்‌ மனனேகாண்‌ ; 2 1 
“மடப்பிடியை மதவேழம்‌ 
தடக்கையால்‌ வெயில்மை றக்கும்‌ 
இடைச்சுமம்‌ இறந்தார்க்கே ்‌ 
தடக்குமென்‌ மனனேகாண்‌ ; ட்‌. கீ 
*பேடையை இரும்போத்துத்‌ 
ட கோகையால்‌ வெயில்மறைக்கும்‌ க 
காடகம்‌ இறந்தார்க்கே ்‌ பி பதக 
ஓடுமென்‌ மனனேகாண்‌.' 1 3 
இவை ஒரு பொருண்மேல்‌ மூன்றாய்‌ ம காதே வந்தமையால்‌ 
வ நிலத்‌ சாயலை. அடி மறி ஆகாதே வந்த 
வஞ்சி மண்டிலத்‌ தாழிசை வந்த வழிக்‌ கண்டுகொள்க, 





1, யச.வி,:05 உ மற்‌. 


செய்யுளியல்‌-வஞ்சிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 


[வஞ்சி நிலைத்‌ அதை] 
* மார்வுற அணிந்தாலும்‌ 
மார்வுறாய்‌ மணிவடமே ! 
தோளுறச்‌ செறித்தாலும்‌ 
குய்‌ இளர்வையே / 


279... 


இஃ ஒரு. பொருண்மேல்‌ ஒன்றாய்‌ அடி. மறி ஆகாதே வந்தமையால்‌, டப்‌ 


திலைத்‌ அறை. 
[வஞ்சி மண்டிலத்‌ அதை pl 
'முல்லைவாய்‌ முஅவவித்தன ; 
கொல்லைவாய்க்‌ குருந்தீன்‌றன ; 
மல்லல்வான்‌ மழைமுழங்கன ; 


செல்வர்தேர்‌ வரவுண்டாம்‌.” 1 


இஃது ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌ அடி மறியாய்‌ வந்தமையால்‌, வஞ்சி 


மண்டிலத்‌ துறை. 
பிறவும்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 
பிறரும்‌ இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
£ ஒன்றினை நான்மை உடைத்தாய்க்‌ குறளடி 
வந்தன வஞ்சித்‌ அறையெனல்‌ ஆகும்‌. 
“குறளடி. நான்கின்‌ கூடின வாயின்‌ 
முறைமையின்‌ அவ்வகை Cs ஜொன்ற 
வருவன வஞ்சித்‌ தாழிசை ஆகும்‌. 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌. 
* எஞ்சா இருசர்‌ நாலடி மூன்றெனில்‌ : 
வஞ்சித்‌ தாழிசை ; தனிவரிற்‌ வ 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
*இருசீர்‌ நாலடி மூன்றிணைந்‌ இிறுவத 
வஞ்சித்‌ தாழிசை ; தனிவரிற்‌ ர்க்‌ 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“ இருசீர்‌ நாலடி கன்றின்‌ தொன்றி 
வருவது வஞ்சித்‌ தாழிசை ; தனிதின்‌ 
றொருபொருள்‌ முடிந்தது அறையென மொழிப. 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
92] வஞ்சி விருத்தம்‌ 
இந்தடி நான்காய்‌ வருவது வஞ்சிய 
தெஞ்சா விருத்தம்‌ என்மனார்‌ புலவர்‌. . 
£இஃதா என்‌  அதலிற்றோ?' எனின்‌, வஞ்சி விருத்தம்‌ 
உணர்த்துதல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு : முச்சிர்‌ அடி நான்கு உடைத்தர்ய்‌ வரும்‌ 


ப்‌ விருத்தம்‌ என்பர்‌ புலவர்‌ (என்றவாறு). ' 





], யா, வி. 95 உரைமேற்‌. 





செய்யுள்‌ 





200 யாப்பருங்கல விருத்தி A படட அத்து 


லண 


- திந்தடி. நான்காய்‌ வருவது 

வஞ்சியஅ விருத்தம்‌ என்மனார்‌ புலவர்‌.” 
என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌ ; * எஞ்சா ' என்று மிகுத்துச்‌ சொல்ல 
வேண்டியது என்னை ? 


முச்சீர்‌ அடி நான்காய்‌ அட. மறி ஆகாதே வருவனவற்றை வஞ்சி நிலை 
விருத்தம்‌ என்றும்‌, அடி. மறியாய்‌ வருவனவற்றை வஞ்சி மண்டில விருத்தம்‌ 
என்றும்‌ வழங்குவர்‌ ஒருசார்‌ ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு வேண்டப்‌ 


பட்டது. 


வரலாறு : oA 
[வஞ்சி நிலை விருத்தம்‌] க 
நக்ஸ்‌ “வாளா * வார்கழல்‌ விக்கெ ந a ல்ல 
உக தாளார்‌ தாமுடைத்‌ தோடினார்‌ ந்‌ இதத 1 ம 
: தாளை தாணுடை மங்கைமார்‌ ட பன்‌. ்‌ 
தோளை நாணிலர்‌ தோயவே." தர்‌ கடு “i ஆ 
எனவும்‌, ம்‌ ட ப 
“முத்து கொன்ற மொய்ம்பினன்‌ ' ; . ' ! 
வத்து தோன்ற வார்சிலை i ட பற ங்கமற்து ்‌ 
ட்‌ அம்பின்‌ எய்‌. கொன்றுதாய்க்‌ i ௮ RE லக தத்‌ ௮ 
்‌ இன்பம்‌ எய்‌ வித்தபின்‌. * அடத i 
எனவும்‌ இவை அடி மறி ஆகாதே வந்தமையால்‌, வஞ்சி நிலை விருத்தம்‌. 
ல [வஞ்சி மண்டில விருத்தம்‌] | 
“சொல்லல்‌ / ஓம்புமின்‌ தோம்தனி ; ஓத ர்‌ றல்‌ 1 
செல்லல்‌ ஓம்புமின்‌ இீநெறி ; a அக த 
4 கல்லல்‌ ஓம்புமின்‌ கைதவம்‌ ; அனத்த கி ரக தத த ர த 
வம்‌ மல்லல்‌ ஞாலத்து மாத்தர்காள்‌ /" ்‌ க க்ப்‌ கடமா | : 
இஃது அடி மறியாய்‌ வந்தமையால்‌, வஞ்சி மண்டில விருத்தம்‌. a 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. ரஷ்‌! ல்‌) 
(த [கட்டளைக்‌ கலித்துறை] இல. 
ட்ட “குறளடி. நான்க மூன்றொரு தாழிசை ; கோதில்வஞ்சத்‌ 
ர்‌ துறையொரு வாஅ தனிவரு மாய்விடின்‌ ; சிந்தடிநான்‌ 
டது கறைதரு காலை அமுதே ! விருத்தம்‌ ; தனிச்சொல்வந்த 
5 மறைதலில்‌ வாரத்தி னாலிறும்‌ வஞ்சிவஞ்‌ சிக்கொடியே !” 4 பக 
இக்‌ காரிகையை விரித்து உரைத்துக்‌ கொள்க. co 
5 “முச்சீர்‌ நாலடி ஒத்தவை வரினே பதி அதல்‌ og 
வஞ்சி விருத்தம்‌ என்றனர்‌ கொளலே.” 254 ்‌ நர டது 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. ்‌ ர 
“சிந்தடி நான்காய்‌ வருவது வஞ்சிய > ? தம வன்க 


தெஞ்சா விருத்தம்‌.” ்‌ அன்த கட்‌ 
என்று பிறிதொரு வாய்பட்டாற்‌ சொல்ல வேண்டியது என்னை 2 





3. யா.கா. 95. = 
பீ-ம்‌: வசளரர்‌. 1 சொல்வல்‌, 


செய்யுளியல்‌--வஞ்ிப்பாவும்‌ "அதன்‌ இனமும்‌ 281 


எல்லாப்‌ பாவும்‌ தன்‌ சீராலும்‌ தன்‌. தளையாலும்‌ வருவன, “ தலையாகா 
இன்பா ” என்றும்‌; தன்‌ சீரும்‌ தன்‌ தளையும்‌ பிற பாவின்‌ ரோடும்‌ தளையோடும்‌ 
மயங்க வருவன, “ இடையாகு இன்பா? என்னும்‌; தன்‌ இரும்‌ தன்‌ தளையும்‌ 
இன்றியே வருவன “கடையாகு இன்பா? என்றும்‌ வழங்குவர்‌ ஒருசார்‌ 
ஆசிரியர்‌ என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்ட அ. என்னை 2 
£ தன்சர்‌ நிலையிற்‌ றனைதம தழீஇய தட சக்‌ தழு 
இன்பா என்பர்‌ இயல்புணர்ந்‌ தோரே. ்‌ 
“ஏனையவை விரவின்‌ இடையெனப்‌ படுமே ; 
கானிடை இல்லது கடையெனட படுமே. 
என்றார்‌ மயேச்சுரர்‌. 
வஞ்சி நிலைத்‌ தாழிசை முதலாக உடையன செய்யுள்‌, இறெப்புடை ஏழு 
தனையாலும்‌ சிறப்பில்‌ ஏழு தளையாதும்‌ கூறுபடுப்ப, ஒரோ ஒன்‌.அ பதினான்கு 
பாகுபாட்டைச்‌ சொல்லும்‌ ; பிற வகையாலும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌. 


3 [நேரிசை வெண்பா] 
“வஞ்சிப்பா நான்குந்தன்‌ வாலியமூன்‌ றோசையால்‌ 
. எஞ்சாத ஈராறாம்‌; சண்டவற்றை-- எஞ்சாது 
பந்தம்‌ பதினான்‌கன்‌ மாறப்‌ பழுதின்றி 
. வந்தன அத்றறுபத்‌ தெட்டு. 
எனவும்‌, 
| *அந்தத்திற்‌ பாவிற்‌ கனமாய ஆதினையும்‌ 
கட பந்தம்‌ பதினான்கி னாற்பாப்ப-—வறந்தன 
எண்பத்து நான்காம்‌ இனியவற்றின்‌ மிக்கனவும்‌ 
பண்புற்றுப்‌ பாத்துக்‌ கொளல்‌.” , 
எனவும்‌ இவற்றை விரித்து உரைத்‌ அக்கொள்க, 
வஞ்சிப்பாவும்‌ அதன்‌ இனமும்‌ 
ட்‌ முடிற்தன. 


984. | யாப்பருங்கல விருத்தி 


93] புறநடை ன்‌ .. [சழ 
மிக்கும்‌ குறைந்தும்‌ வரினும்‌ ஒருபுடை 
ஒப்புமை நோக்கி ஒழிந்தவும்‌ கொளலே. 
“இஃது என்‌ அநூதலிற்றோ?” எனின்‌, மேற்சொல்லப்பட்ட பாக்கட்‌ 
கெல்லாம்‌ எய்தியதோர்‌ இலக்கணம்‌ உணர்த்துதல்‌ அதலிற்று. 
இதன்‌ பொழிப்பு: (மேற்சீரும்‌ அடியும்‌ வரையறுக்கப்பட்ட பாவும்‌ 
பாவினமும்‌ சொன்ன பெற்றியிற்‌ திரிந்து] மிக்கும்‌ குறைந்தும்‌ வந்தாலும்‌, 
அவற்றை ஒருபுடை ஒப்புமை நோக்‌, ஒழித்த செய்யுட்களையும்‌ அவற்றின்‌ 
பாற்படுத்து வழங்கப்படும்‌ ( என்றவாறு]. 
வரலானு : 
[சலி விருத்தம்‌] 
“கோழியும்‌ கூவின ; குக்கில்‌ அழைத்தன ; * 
தாழியுள்‌ நீலத்‌ தடங்கணீர்‌ ! போதுமினோ ; 
ஆமிகுழ்‌ வையத்‌ தறிவன்‌ அடியேத்திக்‌ ர்‌ 
கூழை நனையக்‌ குடைந்தும்‌ குளிர்புனல்‌ 
ஊழியும்‌ மன்னுவாம்‌ என்றேலோர்‌ எம்பாவாய்‌ ! ” 
“நாற்சீர்‌ நாலடியால்‌ வருவது கலி விருத்தம்‌,” என்னு வரையறுத்துச்‌ 
சொன்னார்‌, இஃது ஐந்தடியால்‌ வத்ததாயினும்‌, ஒரு புடை ஒப்புமை நோக்கிக்‌ 
கலிவிருத்தத்தின்பாற்படுத்து வழங்கப்படும்‌. இதனைத்‌ தரவு கொச்சகம்‌ 
என்பாரும்‌ உளர்‌. இஃது அவிநயனார்‌ காட்டிய பாட்டு. 


[கலி விருத்தம்‌] 

“நீல நிறத்தனவாய்‌ நெய்கனிந்து போதவிழ்ந்த 
கோலம்‌ குயின்ற குழல்வாழி நெஞ்சே ! 
கோலம்‌ குயின்ற குழலும்‌ கொழுஞ்சிகையும்‌ 
காலக்‌ கனலெரியின்‌ வேம்வாழி நெஞ்சே ! 
காலக்‌ கனலெரியின்‌ வேவனகண்டாலும்‌, 
சால மயங்குவ தென்வாழி நெஞ்சே! 1 

எனவும்‌, 
“வித்தகர்‌ செய்த விளங்கு முடிகவித்தார்‌ 
மத்தக மாண்பழிதல்‌ காண்வாழி நெஞ்சே ! 
மத்தக மாண்பழிதல்‌ கண்டால்‌ மயங்காதே 
உத்தம நன்னெறிக்கண்‌ நில்வாழி நெஞ்சே ! 
உத்தம நன்னெறிக்கண்‌ நின்றூக்கம்‌ செய்தியேல்‌ 
சித்தி படர்தல்‌ தெளிவாழி நெஞ்சே!” 2 

எனவும்‌ இத்தொடக்கத்தன ஒருசார்‌ வளையாபதிப்‌ பாட்டும்‌, 


“ கல்லினைக்‌ கதிர்மணிக்‌ கவண்பெய்து கானவற்‌ 
கொல்லையித்‌ கனிறெறி வெற்பே யாதே ; 
கொல்லையிற்‌. களிறெறி 4 வெற்பனிவ்‌ வியனாட்டார்‌ 
பல்புகழ்‌ வானவன்‌ றாளே யாதே; 


TAR EASA படு 
1, 2. வளையாபதி 


பி-ம்‌ : * குரலியம்பும்‌, குரல்காட்டும்‌. அண்ணல்‌ அடிபோற்றி, 1களி றேறி, 





செய்யுளியல்‌--பு.ற நடை 283 


பல்புகழ்‌ வானவன்‌ ருளொடு மன்னர்க்கோர்‌ * 

தல்ல படாஅ பறையே யாதே.” 1 

எனவும்‌, 
“ஈரிதழ்‌ இணர்நீலம்‌ இடைதெரியா தரிந்திகேம்‌ 
ஆய்கதிர்‌ அழம்செந்நெல்‌ அரியே யாதே; 
ஆய்கதிர்‌ அழற்செந்நெல்‌ அகன்செறுவில்‌ அரிந்திடேம்‌ 
காவிரி வளநாடன்‌ கழலே யாதே ; 
காவிரி வளநாடன்‌ கழல்சேர்ந்த மன்னர்க்‌ 
காரர ணிற்றல்‌ அரிதே யாதே.” 2 

எனவும்‌, : 

* நித்திலம்‌ கழலாக நிரைதொடி மடநல்லார்‌ 

எக்கர்வான்‌ இருமணல்‌ இணசே யாதே; 

எக்கர்வான்‌ இருமணல்‌ இணர்புணர்நீ திசைத்தாடும்‌ 

கொற்கையார்‌ கோமான்‌ கொடியே யாதே ; 

கொற்கையார்‌ கோமான்‌ கொடித்திண்டேர்‌ மரறற்குச்‌ 

செற்றர ணிற்றல்‌ அரிதே யாதே’3 

எனவும்‌ இத்‌ தொடக்கத்தன ஒருசார்‌ முப்பேட்டுச்‌ செய்யுளும்‌ அறடியான்‌ 


மிக்கனவேனும்‌, ஒருபுடை ஒப்புமை நோக்கிக்‌ கலிவிருத்‌தத்தின்பா ற்படுத்‌து 
வழங்கப்படும்‌ ; கொச்சகக்‌ கலியின்பாற்படுத்தினும்‌ ஆம்‌. இவை மிக்கன, 


இனிக்‌ குறைந்து ட.” ஆசிரியப்பாவிற்கு மூன்றடி.ச்‌ இறுமை என்றார்‌ 
ஆயினும்‌, கலிக்கும்‌ வஞ்சிக்கும்‌ சுரிதகமாய்‌ இரண்டடியால்‌ வந்தனவும்‌ உள. 
அவற்றையும்‌ இவ்விலக்கணக்காற்‌ குற்றம்‌ இல்லை என்று வழங்கும்‌. 


மருட்‌ 
பாவும்‌ அவ்வாறே எனக்‌ கொள்க. 
வசலா௮ : AES 
[வஞ்சிப்பா] 


ரு *சுற்றும்நீர்‌ சூழ்டெங்கற்‌ 
% பொற்றாமமைப்‌ பூம்படப்பைத்‌ 
“தெண்ணீர்‌ 
்‌ “ நல்வயல்‌ ஊரன்‌ கேண்மை 
அல்லிருங்‌ கூத்தற்‌ கலரா னாதே 1? 
வஞ்சிப்‌ பாவிற்கு மூன்றடிச்‌ சிறுமை என்று வரையறுத்துச்‌ சொன்னார்‌. 
இஃது இசண்டடியால்‌ வந்ததாயினும்‌, ஒரு புடை ஒப்புமை மோக, வஞ்சிப்பா 
வின்பாற்படுத்து வழங்கப்படும்‌. 
*இரண்டடியால்‌ வஞ்சி வரும்‌, என்று எடுத்து ஓதினார்‌, மயேச்சுரர்‌ 
முதலாகிய ஒருசார்‌ ஆசரியர்‌ எனக்‌ கொள்க. என்னை 2 
“வெண்பா ஆசிரியம்‌ கலியே வஞ்சியென  [மயேச்சுரர்‌] 
21 அண்பா உணர்ந்தோர்‌ நுவலுவ்‌ காலை 
இரண்டும்‌ மூன்றும்‌ நான்கும்‌ இரண்டும்‌ 
திரண்ட அடியின்‌ சிஅமைக்‌ கெல்லை.” 4 
என்றார்‌ ஆகலின்‌. 





1, 2, 3. முப்பேட்டுச்‌ செய்யுள்‌ 4. யா.கா. 14 உரைமேற்‌. 
பி-ம்‌: * தாள்சேரா மன்னர்க்கோர்‌. 


984 20௮ யாப்பருங்கல விருத்தி ்‌ ; 


அவர்‌ காட்டும்‌ பாட்டு: 

[வஞ்சிப்பா] 
பூர்தண்டினை மலர்மல்‌ய பொழிற்பிண்டி 
வேந்தன்புகழ்‌ பரவாதவர்‌ வினைவெல்லார்‌ ; 

* அதனால்‌ 
ம்‌ “ அறிவன தடியிணை பரவப்‌ 
ந்‌ பெணுகுவர்‌ யாவரும்‌ பிறவா நெறியே. 1 
இதனை முச்சீர்‌ அடி வஞ்சியாக அலகட்டு, அகவல்‌ இரண்டடி ஆமாறு 
கண்டுகொள்க. 
“ இறியகட்‌ பெறினே * 2 என்னும்‌ இணேக்குறள்‌ ஆரியப்‌ லினன்‌ ஐஞ்சீர்‌ 
அடியும்‌ அருகி வந்தன எனக்‌ கொள்க. 
* அணிகிளர்‌ சிறுபொறி அவிர்‌அத்தி மாறாகத்‌ தெருத்தேறித்‌ 
அணியிரும்‌ பனிமுன்னீர்‌ தொட்டுழந்து மலைந்தனேயே.?*3 
இக்கலியுள்‌ ஐஞ்சர்‌ அடியும்‌ வந்தன எனக்‌ கொள்க, 
* கலியொடு வெண்பா அகவல்‌ கூறிய 
அளவடி ட்டல் ன்பம்‌ ல அவையே. 4 
என்ற சூத்திரத்தில்‌ “அவை?” என்ற விதப்பினாலும்‌, இச்சூத்தித்தாலும்‌ 
இவற்றையும்‌ குற்றம்‌ இல்லை என்று கொண்டு வழங்காப, புராண கவிஞராறஜ்‌ 
சொல்லப்பட்டன ஆகலின்‌. 
[குறன்‌ வெண்பா] 
* நிலம்பாஅய்ப்பாஅய்ப்‌ பட்டன்று நீலமா மென்றோள்‌ 
கலம்போஓய்ப்போஓய்க்‌ கெளவை தரும்‌. ச 


£ இவ்வெண்பாவுள்‌ ஐஞ்சீர்‌ அடியும்‌ வந்தது பிற,” எனின்‌,, லை ஒருக்‌ 
தளையும்‌ அடியும்‌ தொடையும்‌ கெடாமைப்பொருட்டு பவண்டுவ லவ்‌ அள 
பெழுத்து கெடதின்றவிடத்து வேண்டப்படாது. என்னை 2 


2 


“மாத்திரை வகையாற்‌ றளைதபக்‌ செடாதில 
யாப்பழி யாமைதின்‌: றளபெடை வேண்டும்‌. * 
என்றார்‌ ஆகலின்‌. ்‌ 
அதனுள்‌ முதற்சீர்‌ புளிமாங்காயாகவும்‌ இரண்டாஞ்சீர்‌ தேமாங்காயாகவும்‌ 
அலஃிட்டு, நாற்‌்சீரேயாகக்‌ கொள்க. 
ட. *ஐஞ்சர்‌ வெள்ளையுட்‌ புகாமை எற்றாற்‌ பெறுதும்‌? எனின்‌ 
க்கல்‌, * ஐஞ்சர்‌ அடுக்கலும்‌ மண்டிலம்‌ ஆக்கலும்‌ 
ட்‌ வெண்பா யாப்பிற்‌ குரிய அல்ல.” 6 
என்று தக்கோனார்‌ அடி. நூலுள்‌ எடுத்து ஓதப்பட்டமையாஜ்‌ பெறுதும்‌ ; 
“பிறநால்‌ முடிந்தது தானுடம்‌ படுதல்‌,” என்பது தந்திர உத்தி ஆகலின்‌. 


இனி, “ ஆசிரியத்தஅள்ளும்‌ கலியுள்ளும்‌ ஐஞ்சீர்‌ அடி வரும்‌ _ என்பது எத்றாத்‌ 
பெறுதும்‌ 2”? எனின்‌, 





1. இருப்பா மாலை 4. யா. வி. 27 ao AE 
9. யா. வி. 72 உரைமேற்‌. 5. யா. வி. 4, 95 உரைமேற்‌ 
8. யா. வி. 95 உரைமேற்‌. 6. நக்கீரனார்‌ அடி நூல்‌ 


படம்‌: * தொட்டுத்துமி  லமர்ந்தனையே, தோட்டலிழந்து -*-ர்ச்தனையே, 


செய்யுளியல்‌_புறறடை ட 285 


£வெள்ளை விரவியும்‌ ஆசிரியம்‌. விரவியும்‌ A ப அ 
ஐஞ்சீர்‌. அடியும்‌ உளவென மொழிப 1 
என்று தொல்காப்பியனார்‌ எடுத்து ஓதினமையாற்‌ பெறுதும்‌. 
இப்பாட்டுக்களும்‌ செய்யுளியலுட்‌ காட்டின எனக்‌ கொள்க 
த, [குறளடி வஞ்சிப்பா] 
1 தாழிரும்‌ பிணர்த்தடக்கைத்‌ 
தண்கவுள்‌ இழிகடாத்துக்‌ 
காழ்வரக்‌ கதம்பேணாக்‌ ம்‌ 5 
கடுஞ்சினத்த களிற்றெருத்தின்‌ ்‌ 11 
5. நிலனெளியத்‌ தொகுபீண்டிக்‌ J 


3] 

i 

டல்‌ 
phe 


கடல்மருளப்‌ படைதடுவண்‌ ப்‌ 
ஏற்றுரியின்‌ இமிழ்முரசம்‌ ! ப 
கூற்றுட்க எழீஇச்‌லெைப்பக்‌ அத்து? ்‌ ன்ப வர்‌ 
கேளல்லவர்‌ மிடல்சாய ்‌ ்‌ 1 

10. வாள்வலியால்‌ நிலம்வெளவி 12 
முழுதாண்டவர்‌ வழிகாவல்‌ ்‌ 2 ல்‌ ! 13 
குன்றுமருளச்‌ சோறுகுவைஇப்‌ ம்‌ 
புனல்மருளநன்‌ னெய்செரித்து 
திருமறைமுதல்வர்‌ வழிகாட்ட 

18. ஆகுதியின்‌ அழலருத்திப்‌ ப்‌ ரர 
பல்கேள்வித்‌ தறைபோதிய 
தொல்லிசையான்‌ மீக்கூறும்‌ வட்‌. ப்‌ டு 
கொற்கையார்‌ குலவேறே ! 5 
கூடலார்‌ அடுபொருந ! 

20. என்றியான்‌, அல்கியார்‌ ந்த அரி வன்‌ லி த்‌ 
மரபுளியின்‌ வரவிசைப்ப ன்‌ ்‌ PTA 


தனிவிரும்பி தயனோக்கி ன்‌ ல்‌ 6 வனம்‌. 


இனிவேண்டாநின்‌ ணைத்தொழிகென இ த 
எனக்கொவ்வாமைப்‌ பெரிதருளித்‌ i wi ன ய்‌ 

25. தனக்கொப்பத்‌ தலையளித்தனன்‌ ப்ரி 
அத்ற்கொண்டும்‌, கலங்கொண்டன கள்ளென்கோ ! அத 
காழ்கோத்தன சூடென்கோ ! ஆ ] 
நெய்கனிந்தன வறையென்கோ ! ்‌ 1 அத்தன்‌ 25 இ 
குய்கொண்டன அவையென்கோ ! ்‌ அல்‌, 7 if 

80. எனைப்பல எமக்குத்தண்டாஅ ட ்‌ ! 1 
வைகறொறுங்கைகவி சொரிதாலை ம 
1 விலங்குகதிர்‌ அவிர்வெள்ளி ்‌ டடக்‌ அக்கன்‌ 


அலங்குபெண்ணை வழியுறையினும்‌ ்‌ ட்‌ ்‌ Ee 
குளஞ்சேர்ந்து சனிகொட்பினும்‌ ்‌ i 

38. அருந்தே மாந்தனம்‌* யாமே; 
வருந்தல்‌ வேண்டா வாழ்கநின்‌ ரீளே! ர்‌ 

1. தொல்‌, பொ. 875. பி-ம்‌: * மார்ந்தனம்‌ அருளே. 





286 யாப்பருங்கல விருத்தி 


முப்பத்தாறு அடியான்‌ வத்த 'இக்குறளடி _வஞ்சியுள்‌ * என்றியான்‌" 
எனவும்‌ “ அதற்கொண்டும்‌ ” எனவும்‌ சீர்‌ கூனாய்‌ வந்தன. 
£ தரங்கல்‌ இசையன வஞ்சி ; மற்றவை 
ஆயத்த தனிச்சொலோ டகவலின்‌ இறுமே. 1 
என்றார்‌, இது சுரிதகத்தருகு தனிச்சொல்‌ இன்றி வத்ததாயினும்‌, வஞ்சிப்பா £ 
என்றே வழங்கப்படும்‌. 
பிறவும்‌ புராண கவிஞராற்‌ பாடப்பட்டு, மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவன 
வற்றை இவ்விலக்கணத்தால்‌ ஒரு புடை ஓப்புமை மோக்கிப்‌ பெயரிட்டு 
வழங்கப்படும்‌. என்னை 2 
*உணர்த்திய பாவினுள்‌ ஓத்த அடிகள்‌ 
வகுத்துரை பெற்றியும்‌ அன்றிப்‌: பிறவும்‌ 
நடக்குற ஆண்டை நடைவகை யுள்ளே. 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. அலம்‌ ்‌ த 
“ஒத்த அடியினும்‌ ஒவ்வா விகற்பினும்‌ 
மிக்கடி வரினும்‌ அப்பாற்‌ படுமே. 
என்றார்‌ அவிநயனார்‌. ்‌ 
“பாவும்‌ இனமும்‌ மேவிய அன்றியும்‌ ம க 
வேறுபட நடந்தும்‌ கூறுபட வரினும்‌ - 2 
ஆறறி புலவர்‌ அறிந்தனர்‌ கொளலே. £ 
சான்றார்‌ பிறை நெடுமுடிக்‌ கறைமிடற்றோன்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
[ஆரிடச்‌ செய்யுள்‌] : க... 
“வரிசை பெரிதுடையர்‌ கட்கலமுத்‌ அயர்‌ 
புரிசை ஒருசாரார்‌ அம்பலமும்‌ தண்ணீரும்‌ 
தன்னிலத்த அல்ல புரிசைக்குத்‌ 
தெற்கொற்றித்‌ தோன்றும்‌ திருநென்‌ மலியேறம்‌ 
பொற்கொற்றி புக்கிருக்கும்‌ ஊர்‌. 


எனவும்‌, ்‌ : ல்‌ அறல்‌ ள்‌ ்‌ ன்‌ 
*இடங்கிற்‌ இடங்கிற்‌ இடந்த கயலைத்‌ 
தடங்கட்‌ டடங்கட்‌ டளிரியலார்‌ கொல்லார்‌--இடங்கில்‌ 
வளையாற்‌ பொலிந்ததோள்‌ * வையெயிற்றுச்‌ செவ்வாய்‌ 
இனையாட்டி  கண்ணொக்கும்‌ என்று.” 

உடவும்‌, ல்‌ அன்‌ 


வஞ்சி வெளிய குருகெல்லாம்‌ ; பஞ்சவன்‌ 
நான்மாடக்‌ கூடலிற்‌ கல்வலித ; ம்‌ 
சோழன்‌ உறந்தைக்‌ கரும்பினி௮ ; தொண்டைமான்‌ 
கச்சியட்‌ காக்கை கரிது. 
எனவும்‌ வரும்‌ இத்தொடக்கத்துப்‌ பொய்கையார்‌ வாக்கும்‌, குடமூக்கிற்பகவர்‌ 
செய்த வாசுதேவ 
படுமோ எனின்‌, ஆரிடச்‌ செய்யுள்‌ எனப்படும்‌. 
TT TS SE 2 CS 
1. எனி. 99, 
பி-ம்‌: * பொலிந்தகை 1 இளையாடன்‌. 





த்‌ 
A 


னார்‌ தந்தம்‌ முதலாகிய ஒருசார்ச்‌ செய்யுட்களும்‌ எப்பாற்‌ 


[1 202 


செய்யுளியல்‌--ப.ற நடை 2 287 


* ஆரிடம்‌” என்பத, உலகியற்‌ செய்யுள்கட்கு ஓதிய உறுப்புக்களின்‌ மிக்கும்‌ 
குறைந்தும்‌ கடப்பன எனக்‌ கொள்க. 
“வரிசை பெரிதுடையர்‌ ” என்பது மிக்கது. அல்லன, மிக்கும்‌ குறைந்தும்‌ 
வந்தன. 
அவ்வாரிடச்செய்யுள்‌ பாடுதற்கு உரியர்‌, ஆக்குதற்கும்‌ மெடுத்தற்கும்‌ 
ஆற்றலுடையார்‌ ஆகி, முக்காலத்துப்‌ பண்பும்‌ உணரும்‌ இருடிகள்‌ எனக்‌ 
கொள்க. என்னை? 
“உலகியற்‌ செய்யுட்‌ கோதிய அளவியற்‌ * - 
குறையவும்‌ விதப்பவும்‌ குறையா ஆற்றல்‌ 
இருடிகள்‌ மொழிதலின்‌ ஆரிடம்‌ என்ப.” 1 2 
எனவும்‌, 
“ஆரிடச்‌ செய்யுள்‌ பாடுதற்‌ குரியோர்‌ 
கற்றோர்‌ அறியா அறிவுமிக்‌ குடையோர்‌ 
மூவகைக்‌ காலப்‌ பணபுமுறை உணரும்‌ 
ஆற்றல்‌ சான்ற அருந்தவத்‌ தோரே. ர்‌ 2 
எனவும்‌ சொன்னார்‌ பாட்டியல்‌ மரபு உடையார்‌ ஆகலின்‌. 
அல்லது, வடநூல்‌ உடையாரும்‌, பிங்கலம்‌ முதலாகிய சந்தோபிசிதிகளுள்‌ 
விருத்தச்‌ சாதி, விகற்பங்களாற்‌ கிடந்த உலகியற்‌ சுலோகங்களில்‌ மிக்கும்‌ 


குறைத்தும்‌ கடப்ப இருடிகளாற்‌ சொல்லப்படுவனவற்றை “ஆரிடம்‌ என்று 
வழங்குவர்‌ எனக்‌ கொளக, 


‘அஃதே எனின்‌, 

“ஏரி இரண்டும்‌ இறகா, எயில்வயிருக்‌ 

காருடைய பிலி கடிகாவாச்‌— சரிய 

அத்தியூர்‌ வாயா, அணிமயலே போன்றதே 

பொற்றேரான்‌ கச்சிப்‌ பொலிவு. 3 
எனவும்‌, 

*உடையசாய்ச்‌ சென்றக்கால்‌ ஊரெலாம்‌ சுற்றம்‌; 

முடையவராய்க்‌  கோலூன்றிச்‌ சென்றக்கால்‌_சுற்றம்‌ 

உடைவயிறும்‌ ர வேறு படும்‌.” 4 
எனவும்‌, 

“கண்டகம்‌ புற்றிக்‌ கடக மணிதுளங்க 

ஓண்செங்‌ குருதியுள்‌ ஓஓ கிடத்ததே--செண்டிக்‌ 

கெழுதகைமை இல்லேன்‌ கிடந்தாடப்‌ பன்னாள்‌ 

அழுதகண்‌ ஸணீர்துடைதக்த கை!2ச 
எனவும்‌ இத்தொடக்கத்துப்‌ பெருஞ்சித்தினார்‌ செய்யுளும்‌ ஒளவையார்‌ 
செய்யுளும்‌, பத்தினிச்‌ செய்யுளும்‌ முதலாக உடையன எல்லாம்‌ எப்பாத்‌ 
படும்‌?” எனின்‌, “ஆரிடப்‌ போலி” என்றும்‌, *ஆரிட வாசகம்‌? என்றும்‌ 
வழங்கப்படும்‌ என்க. 

இவையெல்லாம்‌, இருடிகள்‌ அல்லா ஏனையோராயெ மனத்தது பாடவும்‌, 

சாவவும்‌ கெடவும்‌ பாடல்‌ தரும்‌ கபில பரண கல்லாட மாமூலப்‌ பெருந்தலைச்‌ 
சாத்தர்‌ இத்தொடக்கத்தோராலும்‌, பெருஞ்சித்‌ தினார்‌ தொடக்கத்தோராலும்‌ 


ஆரிடச்‌ செய்யுட்போல மிகவும்‌ குறையவும்‌ பாடப்படுவன எனச்‌ சொள்க. 
என்னை ? 





அவ்வகை 


1,2. பாட்டியல்‌ மரபு 8. தண்டி: 89 உரைமேற்‌, 4. இன்னிலை, 12 த. தண்டி 116 
3 உரைமேற்‌, 


பி-ம்‌* ந$ அளவையிற்‌ ர்‌ தோமில்‌ ஆற்றல்‌ தஅணிந்‌திினோரே, 


$ மூடவராய்‌ 
§ உடையானும்‌. 


அஜ 2a க ட்‌ யாப்பருங்கல விருத்தி 


“மனத்தது பாடும்‌ மாண்பி னோரும்‌ 

சினத்திற்‌ கெடப்பாடும்‌ செல்வியோரும்‌ 

முனிக்கணச்‌ செய்யுள்‌ மொழியவும்‌ பெறுப. ! * 
என்பது பாட்டியல்‌ மரபு ஆகலின்‌. 

வரலாறு : , ப வர 
“ இலைநல வாயினும்‌ எட்டி பழுத்தாற்‌ § 

.. குலைதல வாங்கனி கொண்டுண லாகா ;-விலையான்‌ . 
வ்‌ ௬ ௪ ன்‌ ௪ . 
முலைநலம்‌ கண்டு ர முறுவலிக்‌ இன்ற a 
வினையுடை நெஞ்சினை வேஅகொர்‌ வீரே.” 1 ்‌ : 
இம்மூலர்‌ வாக்கு மிக்கு வந்தவாறு கண்டுகொள்க. த 
“வச்சிரம்‌ வாவி நிறைமதி முக்குடை ம்‌ ம்‌ வ்‌ 
நெற்றிநேர்‌ வாங்கல்‌ விலங்கறுத்தல்‌ ்‌ த ட்ட 
உட்சக்‌ கரவடத்‌ அட்புள்ளி என்பதே ப பறமக டி 
புட்கரனார்‌ கண்ட புணர்ப்பு. ” 
இது மத்த நூலுட்‌ பூட்கானார்‌ கண்ட எழுத்துக்குறி வெண்பா. இஃது 
இரண்டாம்‌ அடி குறைத்து வந்தது. 

“கிடங்கிற்‌ கிடங்கில்‌” என்றும்‌ பொய்கையார்‌ வாக்கு, மிக்கு வந்தஅ. 
“கறைப்பற்‌ பெருமோட்டுக்‌ காடு கிழவோட்‌ 
கரைத்திருந்த சாந்துதொட்‌ டப்பேய்‌ பு 
மறைக்குமா காணாது மற்றைத்தன்‌ கையைக்‌ ப 
குறைக்குமாம்‌ கூர்ங்கத்தி கொண்டு.” 

இது பூதத்தாரும்‌ காரைக்காற்பேயாரும்‌ பாடியஅ. இதுவும்‌ இரண்டாம்‌ 

அடி குறைந்து வந்தவாறு கண்டு கொள்க. ்‌ 

..... *அறிவுடை நம்பியார்‌ செய்த £ சிந்தம்‌? எப்பாற்படுமோ ?? எனின்‌, தூங்கல்‌ 
ஓசைத்தாய்ச்‌ சுரிககத்தருகு தனிச்சொல்‌ இன்றித்‌ “தாழிரும்‌ பிணர்த்‌ 
தடக்கை” என்னும்‌ வஞ்சிப்பாவே போல வந்தமையான்‌ தனிச்சொல்‌ இல்லா 
வஞ்சிப்பா என்று வழங்காமோ ? எனின்‌, வ்ழங்காம்‌ ; செவியறிவுஜாஉவாய்‌ 
வஞ்சியடியால்‌ வநது பொருள்‌ உறுப்பு அழிந்தமையால்‌, * உறுப்பழி செய்யுள்‌ * 


எனப்படும்‌; “புறநிலை வாழ்த்தும்‌, வாயுறை வாழத்தும்‌, அவையடக்கியலும்‌, : 


செவியறிவுறூஉம்‌ என்னும்‌ பொருண்மேற்‌ கலியும்‌ வஞ்சியுமாய்‌ வாப்பெறா, £ 
என்றார்‌ ஆகலின்‌, என்னை 2 
்‌ “வழிபடும்‌ தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்பப்‌ ந 
்‌ பழிதீர்‌ செல்வமோடு வதிவழி இறந்து 
பொலிமின்‌ என்னும்‌ புறநிலை வாழத்தே 


பண்டி 


கலிநிலை வகையும்‌ வஞ்சியும்‌ பெறாஅ.” 2 

“வாயுறை வாழ்த்தே அவையடக்‌ இயலே 

செவியறி வுறூஉவென அவையும்‌ அன்ன 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌ ஆகலானும்‌, 

“புறநிலை வாயுறை செவியறி அவையடக்‌ 

கெனவிவை வஞ்ச கலியவற்‌ றியலா. £ த்த 
என்றார்‌ நல்லாறனார்‌ ஆகலானும்‌. ல 








பி-ம்‌ * பெறுமே ர்‌ கொண்டு 1 வேறுகொ 
1. திருமந்திரம்‌, 204 2. தொல்‌, பொ. 422 3. தொல்‌. பொ. 423 


cid 


செய்யுளியல்‌--பு.றநடை 2௧2 


.. *அஃதே எனின்‌, விளக்கத்தனார்‌ பாடிய “கெடலரு மாமுனிவர்‌“ என்னும்‌ 
கலிப்பா, புறநிலை வாழ்த்தாய்‌ வந்தது பிற, எனின்‌, ௮ஃது ஆசிரியச்‌ 
சுரிதகத்தால்‌ வந்தமையால்‌, குற்றம்‌ இன்று எனக்‌ கொள்க. 

* திருக்கொண்டு பெருக்கம்‌ எய்திவீற்‌ திருந்து 
குற்றம்‌ கெடுத்து விசும்பு தைவரக்‌ f 
கொற்றக்‌ குடையெடுப்‌ பித்துநிலம்‌ தெளியப்‌ 
படைபரப்பி ஆங்கரங்குக்‌ களிறி யாத்து 

தாடுவளம்‌ பெருகக்‌ ளெகுடி ஓம்பி 

நற்றாய்‌ போல உற்றது பரிந்து 

அகத்தஅுக்குப்‌ பகலாணி போலவும்‌ 


ல. 


மக்கட்குக்‌ கொப்பூழ்‌ போலவும்‌ ்‌ 
உலகத்துக்கு மத்தரமே போலவும்‌ ்‌ : 
தடவு நின்று செங்கோல்‌ ஓச்சி ்‌ 
யாறில்வழி யாறு தோற்றியும்‌ § 
குளனில்வழிக்‌ குளத்தொடு வித்தும்‌ ள்‌ 
முயல்பாய்வழிக்‌ கயல்பாயப்‌ பண்ணியும்‌ 


களிறு பிளிற்றும்வழிப்‌ பெற்றம்பிளிற்றக்‌ கண்டும்‌ . 
களிறூர்‌ பலகாற்‌ சென்றுதேன்‌ ரறோயவும்‌ க 
தண்புனற்‌ படப்பைத்‌ தாகியும்‌ ia. 
குழைகொண்டு கோழி எறிந்தும்‌ 
இழைகொண்‌ டான்றட்டும்‌ 
இலக்கங்‌ கொண்டு செங்கால்‌ நாரை எறிந்தும்‌ fi : 
உலக்கை கொண்டு வானை ஓச்சியும்‌ 4 
தங்குறை தீக்கிப்‌ பிறர்குறை திருத்தி 
தாடாள்வதே அரசாட்சி. ? 
என இத்தொடக்கத்தனவும்‌, பாசாண்டங்களும்‌, ஓரு சார்ச்‌ சொற்கட்டும்‌, 
கரிப்போக்கு வாசகத்து ஒரு சார்ச்‌ சொற்கட்டும்‌, எப்பாற்படும்‌ எனின்‌, 
அவையெல்லாம்‌ “சொற்சீர்‌ அடி.” எனப்படும்‌ எனக்‌ கொள்க. என்னை? 
“கட்டுரை வகையால்‌ எண்ணொடு புணர்ந்தும்‌, 
மூத்றடி இன்றிக்‌ குறைசர்த்‌ தாகியும்‌, தக, இ 
ஓழியிசை யாகியும்‌, வழியசை புணர்ந்தும்‌, 1 
சொற்சிர்த்‌ இறுதல்‌ சொற்சீர்க்‌ இயல்பே.” 1 
என்பத இலக்கணம்‌ ஆகலின்‌. திம்‌ ்‌ . A 
செய்யுள்‌ இயல்‌ 
முடிந்தன. 


உண்‌ > ன்ன ரா வை ரிம்‌. 








1 யா. வி. 83 உரைமேற்‌ 
Yap.—19 


290 யாப்பருங்கல விருத்தி 
4] ௩. இழிபு இயல்‌. 
தனிச்சொல்‌ நிற்கும்‌ இடம்‌ 


அடிமுதற்‌ பொருள்பெற வருவது டட ௮ 
இறுதியும்‌ வஞ்சியுள்‌ இயலும்‌ என்ப. 


“இஃது என்‌ ூதலிற்றோ?” எனின்‌, மேற்சொல்லப்பட்ட பாக்கட்குத்‌ 
தனிச்சொல்‌ நிற்கும்‌ இடம்‌ உணர்த்துதல்‌ அதலித்அ. 


இதன்‌ ர்‌ விபரம அடி முதற்கண்‌ செய்யுளகத்துப்‌ பொருளைக்‌ தழீஇத்‌ 
தனியே நிற்பது, “ தனிச்சொல்‌? எனப்படும்‌; ௮௮, வஞ்சிப்பாவின்‌ ஈற்றின்‌ 
கண்ணும்‌ வரப்பெறும்‌ என்பர்‌ புலவர்‌ (என்றவாறு). 


* இறுதியும்‌ வஞ்சியுள்‌ இயலும்‌ என்ப,” என்னும்‌ உம்மையால்‌, தனிச்சொல்‌ 
இடையும்‌ வஞ்சியுள்‌ நிற்கப்பெறும்‌ எனக்‌ கொள்க. அல்லதூஉம்‌, பிறரும்‌ 
இவ்வாறே சொன்னார்‌. என்னை 2 
ர *உறுப்பிற்‌ குறைந்தவும்‌ பாக்கண்‌ மயங்கியும்‌ 
மறுக்கப்‌ படாத மரபின ஆகியும்‌ ்‌ 
பி எழுவாய்‌ இடமாய்‌ அடிப்பொருள்‌ எல்லாம்‌ 
. தழுவ நடப்பது தான்றனிச்‌ சொல்லே. 1 ்‌ 
“வஞ்சி மருங்கின்‌ இறுதியும்‌ ஆமெனக்‌ தட்‌ 

கண்டனர்‌ மாதோ கடனறிற்‌ தோரே.” 2 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


i * தனியே 
அடிமுதற்‌ பொருள்பெற வருவது தனிச்சொல்‌ ; அல்‌ 
திறுதியும்‌ வஞ்சியுள்‌ நடக்கும்‌ என்ப.” 3 
என்றார்‌ அவிநயனார்‌. 
தனிச்சொல்லைக்‌ ' கூன்‌” என்று வழங்குவாரும்‌ உளர்‌ எனக்‌ ராள்க, 
என்னை ? ்‌ 
* அடியினிழ்‌ பொருளைத்‌ தானினித கொண்டு 
முடிய நிற்பது கூன்‌என மொழிப. 4 
*வஞ்சி இறுதியும்‌ ஆகும்‌ அஅவே. ச 
£அசைகூன்‌ ஆகும்‌ என்மனார்‌ புலவர்‌. 6 
என்றார்‌ பல்காயனார்‌ ஆகலானும்‌, தல 


£ கானே அடிமுதற்‌ பொருள்பெற வருவது 
1 கூனஎன மொழிப குறியுணர்ந்‌ தோசே.? 7 
i £ வஞ்சி இறுதியும்‌ வரையார்‌ என்ப.” 8 ப்பம்‌ த்‌ 
எண்மர்‌ நற்றத்தனார்‌ ஆகலானும்‌ எனக்‌ கொள்க. 
வரலாறு : 


ருரு 


1-8 யா. வி. 95 உரைமேற்‌. 


ஒழிபு இயல்‌ ; 52% 
[நேரிசை வெண்பா] 

' உதுக்காண்‌, சுரந்தானா வண்வகைச்‌ சுவரன்மாப்பூ * 

பரந்தானாப்‌ பல்புகழ்‌ பாடி-இரந்தார்மாட்‌ 

டின்மை அகல்வது போல இருணீங்க ort 

மின்னும்‌ அளித்தோ மழை. 
சன இவ்வெண்பாவினுள்‌ அடிமுதற்கண்‌ £ உதுக்காண்‌ ' எனத்‌ தனிச்சொல்‌ 
வந்தவாறு கண்டுகொள்க. 
[நேரிசை ஆசிரியப்பா] 

“அவரே, கேடில்‌ விழுப்பொருள்‌ தருமார்‌ பாசிலை 
வாடா வள்ளியங்‌ காடிறற்‌ தோரே ; 

யானே, தோடார்‌ எல்வளை நெகிழ நாளும்‌ 
பாடமை சேக்கையிற்‌ படர்கர்நத்‌ தனே ; 
அன்னள்‌ அளியள்‌ என்னாது மாமழை 
இன்னும்‌ பெய்ய ர்‌ முழங்கி 
மின்னும்‌ தோழி ! என்னுயிர்‌ குறித்தே. 77 

சான இவ்வாசரிரியத்தள்‌ “அவரே? எனவும்‌, “யாமே”? எனவும்‌ “கூன்‌” வந்த 
வாறு கண்டுகொள்க. 
[தரவு கொச்சகம்‌] 

* உலகினுள்‌, பெருந்தகையார்‌ பெருந்தகையை பிறழாவே ; பிறழினும்‌ 
இருந்தகைய இறுவரைமேல்‌  எரிபோலச்‌ சுடர்விடுமே; 
சிறுதகையார்‌ சிறுதகையை சிறப்பெனினும்‌ ஏ பிறழ்வின்றி 
உறுதகைமை உலகினக்கோர்‌ ஒப்பாதித்‌ தோன்றாதே. ” 

சண இக்கலியடி முதற்கண்‌ * உலகினுள்‌ £ எனத்‌ தனிச்சொல்‌ வர்‌. தவா.நு கண்டு 


கொள்க. 
[குறளடி வஞ்சிப்பா] 
"உலகே, முற்கொடுத்தார்‌ பிற்கொளவும்‌ ட லில்‌ திர 
பிற்கொடுத்தார்‌ முற்கொளவும்‌ எர 
உறுதிவழி ஓழுகுமென்ப ; || 1 
அதனால்‌, ல ர தல்‌ 
தற்றிறம்‌ நாடுதல்‌ தன்மை 
பற்றிய ** யாவையும்‌ பரிவறத்‌ அறந்தே. ' 
என இவ்வஞ்சிப்பாவின்‌ அடி. முதற்கண்‌ £ உலகே?” எனக்‌ தனிச்சொல்‌ வந்த 
வாறு கண்டுகொள்க. 
* தாழிரும்‌ பிணர்த்தடக்கை ” 3 என்னும்‌ வஞ்சிப்‌ பாட்டினுள்‌ அடி முதற்‌ 
கண்‌ 'என்றியான்‌ எனவும்‌, “ அதற்கொண்டும்‌ எனவும்‌ சீர்‌ கூனாய்‌ வந்தன. 
* மாவழங்கலின்‌ மயக்குற்றன வழி? 3 
என வஞ்சியின்‌ இறுதி தனிச்சொல்‌ வந்தவாறு கண்டுகொள்க. 


மன னய 


“ கலங்கழாஅலிற்‌ அறை கலக்குற்றன. 4 
என வஞ்யெடியின்‌ நடு, “துறை? எனத்‌ தனிச்சொல்‌ வந்தவாறு. 





1 குறுந்‌. 216* 2 யா. வி. உரை மேற்‌ 3. புறம்‌, 3453 4: புறம்‌: 345:4: 
பி-ம்‌ * சுவானமா, சுவாணமா 1 பெய்யு ்‌ என்னின்னுயிர்‌ $ இருவரைமேன்‌ 
4| றப்பென்றும்‌ |ஒமுகுமே. ** பற்றற 

Yap.—194 


209 யாப்பருங்கல விருத்தி 


பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
“காமர்‌ கடும்புனல்‌ ' என்னும்‌ கலிப்பாவினுள்‌, 
“சிறுகுடி யீரே! சிறுகுடி மீரே !” 1 
என தர்டியால்‌ தனிச்சொல்‌ வந்தவாறு; ஓாடியாலும்‌ கலிச்கண்‌ தனிச்சொல்‌ 
வாப்பெறும்‌ ஆகலின்‌. என்னை 7 
“வெண்சீர்‌ வரைவின்றிச்‌ சென்று விரவினும்‌ 
தன்பால்‌ மிகுதியின்‌ வருவன எல்லாம்‌ 
வஞ்சி உரிச்சீர்‌ விரவினும்‌ வெண்பா 
அருகுத தனிச்சொல்‌ அசைச்சிர்‌ அடியே.” 
என்றார்‌ ஆகலின்‌. 
“அடிமுதற்‌ பொருள்பெற வருவது தனிச்சொல்‌ ; 
இறுதியும்‌ வஞ்சியுன்‌ இயலும்‌ என்ப.” 
என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. அஃது என்று மிகுத்துச்‌ சொல்ல 
வேண்டியது என்னையோ ! எனின்‌, “நான்கு பாவின்‌ அடி முதற்கண்ணும்‌ சீர்‌ 
கூனாய்‌ வரப்பெறும்‌, என்பாராயினும்‌, வஞ்சியடியின்‌ முதற்கண்‌ அசை கூனாய்‌ 
வருவதும்‌, உகர ஈறாயெ நேரிற்று இயற்சீர்‌ கூனாய்‌ வருவதும்‌ சிறப்புடைய ; 
வஞ்சியடியின்‌ இடையும்‌ இறுதியும்‌ அசை கூனாய்‌ வருவதன்றிச்‌ சீர்‌ கூனாய்‌ 
வாராது ; ஆண்டு உகர ஈறாகய நேரிற்று இயற்சீர்‌ அருகிக்‌ கனாய்‌ வரவும்‌ 
பெறும்‌; அச்சர்‌, அல்லாப்‌ பாவின்‌ அடி முதற்கண்‌ அருகி அல்லது கனாய்‌ 
வாராது; கொச்சகக்‌ கலியுள்‌ ஓடி கூனாய்‌ வருமாயினும்‌, சிறப்பில்லை ; 
வெண்பா, ஆசிரியம்‌, கலி என்னும்‌ இவற்றின்‌ அடியுள்‌ இடையும்‌ இறுதியும்‌ 
கூன்‌ வரப்‌ பெறாது என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்ட. 
வ.சலாறு : 
£ அடி, அதர்சேர்தலின்‌ அகஞ்சிவந்தன.' 
எனவும்‌, பட அத்த 
“மா, எறிபதத்தான்‌* இடங்காட்ட ' 2 
சனவும்‌ வஞ்சியடியின்‌ முதற்கண்‌ அடி” எனவும்‌ ‘மா? எனவும்‌ அசை 
கூனாய்‌ வந்தவாறு. 
*வேந்து, வேல்வாங்கிப்‌ பிடித்துருத்தலின்‌ ” 
எனவும்‌, 
*தெருவு, தேசோடத்‌ தேய்த்தகன்‌ றன.” 
எனவும்‌ வஞ்சியடியின்‌ முதற்கண்‌ உகர ஈறாகிய நேரிற்று இயற்சீர்‌ கூனாய்‌ 
வந்தவாறு, 
வஞ்சியடி. இறுதி அசை கூனாய்‌ வந்தன மேற்காட்டின எனக்‌ கொள்க. 
*வடாஅது, 
பனிபடு நெடுவரை வடக்கும்‌, தெனா௮ 
த அருகெழு குமரியின்‌ தெற்கும்‌, குணாஅது 
i கரைபொரு தொடுகடற்‌ குணக்கும்‌, குடாஅஅ ' 
தொன்றுமுதிர்‌ பெளவத்தின்‌ குடக்கும்‌, மேது ்‌ 
be முப்புணர்‌ அடுக்யெ முறைமுதற்‌ கட்டின்‌ 
தீர்நிலை நிவப்பின்‌ கமும்‌ மேல? 8 
என்னும்‌ ஆசிரியத்துள்‌, அடி முதற்கண்‌ வடாஅது 
இயற்சிர்க்‌. கூன்‌ அருகி வந்தது. எ. 2 க 


1 கவி 39:11 2புறம்‌4:7 3 புறம்‌ 6:1-6 
வம்‌ * எறித்தான்‌ ட 


ப ்‌ ... இதி்‌. இயல்‌: 2 208 


பிறவற்றுள்ளும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 


வஞ்சி அல்லாப்‌ பாக்கள்‌ அடி இடையும்‌ இறுதியும்‌ கூன்‌ வாசாகவானு மேதி 
*காட்டியவற்றுள்ளும்‌ பிறவற்றுள்ளும்‌ கண்டுகொள்க, 


[குறள்‌ வெண்பா] : த 


£ அடிமுதற்கண்‌ நான்‌இற்கும்‌ சீர்கனாம்‌ ; ஆகும்‌ 
இடைகடையும்‌ வஞ்சிக்‌ களை 


என்றாரும்‌ உளர்‌. 
98] - பூறதடை நல்‌ பட 
திரல்நிறை முதலிய பொருள்கோட்‌ பகுதியும்‌ 


அஅறவகைப்‌ பட்ட சொல்லின்‌ விகாரமும்‌ 
எழுத்தல்‌ - இசையை அசைபெறுத்‌ தியற்றலும்‌ 
வழுக்கா. மரபின்‌ வகையுளி சேர்த்தலும்‌ 
அம்மை முதலிய ஆயிரு நான்மையும்‌ 
வண்ணமும்‌ பிறவும்‌ மரபுளி வழாமைத்‌ | 
இண்ணிதின்‌ நடாத்தல்‌ கெள்ளியோர்‌ கடனே. 
*இஃது என்‌ நூதலிற்றோ?? எனின்‌, மேற்சொல்லப்பட்ட செய்யுட்கட்‌ 
கெல்லாம்‌ எய்‌இயதோர்‌ புறநடை இலக்கணம்‌ உணர்த்துகல்‌ அதலிற்று. 


இதன்‌ பொழிப்பு: நிரல்நிறை முதலாகிய பொருள்கோளும்‌, அறுவகை * 
பட்ட சொல்லினது விகாரமும்‌, எழுத்து அல்லாத களவியை அசைபெறுச்.த்‌ 
இயற்றலும்‌, வகையுளி சேர்த்தலும்‌, அம்மை முதலாகிய எட்டு யாப்பலங்‌ 
காரமும்‌, வண்ணங்களும்‌, மற்றொழிற்தனவும்‌ வரலாற்று முழறைமையோடும்‌ 
பொருந்த நடாத்துதல்‌ புலவர்‌ கடன்‌ (என்றவாறு). 


I 


நிரல்நிறை முதலிய பொருள்கோட்‌ பகுதியாவன : நிரல்நிறையும்‌, சுண்ண 
மொழி மாற்றும்‌, அடி மறி மொழி மாற்றும்‌, அடி மொழி மாற்றும்‌, பூட்டு விற்‌ 
பொருள்கோளும்‌, புனல்‌ யாற்றுப்‌ பொருள்‌ கோளும்‌, அளை மறி பாப்புப்‌ 
பொருள்‌ கோளும்‌, தாப்பிசைப்‌ பொருள்‌ கோளும்‌, கொண்டு கூட்டுப்‌ பொருள்‌ 
கோளும்‌ என இவ்வொன்பதும்‌ எனக்‌ கொள்க. 

அவற்றுள்‌, (1) நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ இரண்டு வகைப்படும்‌: பெயர்‌ 
நிரல்‌ நிறையும்‌, வினை நிரல்நிறையும்‌ என. 


அவற்றுள்‌ பெயர்‌ நிரல்நிறை வருமாறு : 
[இன்னிசை வெண்பா.] 3 2 ம்‌. 
* கொடிகுவளை கொட்டை அசுப்புண்கண்‌ மேனி 
மதிபவளம்‌ முத்தம்‌ முகம்வாய்‌ முறுவல்‌ 
பிடிபிணை மஞ்ஞை தடைநோக்குச்‌ சாயல்‌ 
வடிவினளே வஞ்சி மகள்‌. * 


எனவும்‌, 


இரத்‌ ப யாப்பருங்கல விருத்தி 


்‌ 1 [நிலைமண்டில ஆசிரியப்பா] 
பொறையன்‌ செழியன்‌ பூற்தார்‌ வளவன்‌ 
கொல்லி கொற்கை நல்லிசைக்‌ குடந்தை 
பாவை முத்தம்‌ பல்லிதழ்க்‌ * குவளை 
மாயோள்‌ முறுவல்‌ மழைப்பெருங்‌ கண்ணே.” 
எனவும்‌, I 
[நேரிசை வெண்பா ] | 
*கடைசெப்பும்‌ வேயும்‌ கதிர்முலையும்‌ தோளும்‌ ; 
இடைசெப்பின்‌ ஏர்கொடி ; அன்னம்‌--நடைசெப்பின்‌ ; 
வண்டுவாழ்‌ கூந்தலாள்‌ வாயும்‌ மடதேோக்கும்‌ 
தொண்டைமான்‌ ஆறை மகட்கு, * ட்‌ 
எனவும்‌, 
“வாக்கு முகந்தேன்‌ மலர்க்கமலம்‌ ; வண்குவளைப்‌ 
பூக்குரும்பை வேய்கண்‌ புணர்முலைதோள்‌ -தோக்கல்குல்‌ 
மான்றேர்‌ ; ம்யிந்தன்‌ மணியருவி வேங்கடத்து. 
தேன்றேர்‌ குறவர்‌ மகட்கு. ? 
எனவும்‌, 
“பூமலை நீர்உறையுள்‌.; புள்‌ஏறு புள்கொடி ; 
வாய்மைவேல்‌ ஆழி படைக்கலம்‌ ;--நாமம்‌ 
பிரமன்‌ இறைக்கண்ணன்‌ ; பொன்‌ தக்கார்‌ மேனி; 
கருமம்‌ படைப்பழிப்புக்‌ காப்பு. 
எனவும்‌, 
“காமவிதி சண்முகம்‌; மென்மருங்குல்‌ செய்யவாய்‌ 
தோமில்‌ அகடினி ; சொல்லமுதம்‌ ;-தேமலர்க்‌ 
காந்தள்‌ குரும்பை கனகம்‌ மடவாள்கை 
ஏந்திளங்‌ கொங்கை எழில்‌.” 
எனவும்‌ கொள்க. (இஃது எழுத்து மாறு நிரல்நிறை.) இஃது எழுத்தாற்‌ 
கொள்ளுமாறு : “காவி கண்‌,” என்றும்‌, “மதி முகம்‌,” என்றும்‌, “அடி 
மருங்குல்‌ ” என்றும்‌, “தணி வாய்‌,” என்றும்‌ விடுக்க. 
இனி, வினை நிரல்நிறை வருமாறு : 
| [இன்னிசை வெண்பா] 
“அடல்வேல்‌ அமர்தோக்கி நின்முகம்‌ கண்டே 
உடலும்‌ இரிந்தோடும்‌ ஊழ்மலரும்‌ பார்க்கும்‌ 
கடலும்‌ கனையிருளும்‌ ஆம்பலும்‌ பாம்பும்‌ 
தடமதியம்‌ ஆம்‌என்று தாம்‌.” 1 வ 
எனவும்‌, 
[நேரிசை வெண்பா] 
“காதுசேர்‌ தாழ்குழையாய்‌ கன்னித்‌ அுறைச்சேர்ப்ப : 
போதசேர்‌ தார்மார்ப ! போர்ச்செழிய !- நீதியால்‌ 
மண்‌ அமிர்தம்‌ மங்கையர்தோள்‌ மாற்றாரை ஏற்றார்க்கு 
அண்ணிய வாய பொருள்‌. ” 
எனவும்‌, 





1யா.வி,5] உரைமேற்‌, சொல்‌. பொ, 403 உரைமேற்‌ ட த்‌ ட 
பி-ம்‌. *மாயிதழ்க்‌ 


ன A - ஓழியு இயல்‌ : 29௪... 


“உண்டூீர்‌ந்‌ அதைத்தழித்‌ தாதிக்காத்‌ தேற்றளந்து 
கொண்டெடுத்து வாய்போழ்ந்து சென்றாக்கிக்‌--கண்டஅத்தான்‌ 
பேய்முலை புட்சகடம்‌ சோகோடா தீர்நிலம்‌ 

பூமலைமா தாதமிர்தம்‌ நஞ்சு. 


எனவும்‌, 


“இறுத்தொசித்‌ தட்டுதைத்‌ தேற்திப்போழ்ற்‌ தாடிப்‌ 
பறித்தெறிற்‌ அரர்ந்தணேந்து காத்தான்‌-—செறுத்த 
விடைகுருத்தம்‌ மல்லன்‌ உருள்மலைமா கூத்துப்‌ 
படைவிளவு புட்பாம்‌ பினம்‌. £ 

எனவும்‌, 

[தாவு கொச்சகம்‌] 

“பேய்முலை வியன்ஞாலம்‌ பூங்குருந்தம்‌ மதவேழம்‌ 
வாய்மருப்‌ பொழிலேறு வாட்கண்ணார்‌ குரவைச்சீர்‌ 
உண்டானும்‌ அளந்தானும்‌ ஒசித்தானும்‌ காத்தானும்‌ 
கொண்டானும்‌ கொடுத்தானும்‌ கொடியுவணத்‌ தானரோ.” 1 

எனவும்‌ இன்ன. பிறவும்‌ வந்தவாறு கண்டுகொள்க, 

இனி, முறை நிரல்நிறை, எதிர்‌ நிரல்நிறை, மயக்க நிரல்நிறை என்று 


வேண்டுவாரும்‌ உளர்‌. 
அவற்றுள்‌ (௨) முறை நிரல்நிறை வருமாறு : 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“பிரமன்மால்‌ பினாகி இந்து பேரிருள்‌ செம்மை பீதம்‌ 
விரவலில்‌ வெண்மை வட்டம்‌ மிக்கமுக்‌ கோணம்‌ நாற்சோண்‌ 
வரிசிலை வாயு வன்னி மாநிலம்‌ வருண ராசன்‌ ' 
பரலவம்‌ எடுத்தல்‌ ஏந்தல்‌ இழித்தலே கெடுத்த லாறே, '* 


எனவும்‌, 


*இருணிறம்‌ வளையம்‌ வாயு எடுப்புதல்‌ பிரமன்‌ யஃகாள்‌ 
எரிதிரி கோணம்‌ செம்மை ஏற்றன்மால்‌ இரேபை யாகும்‌ 
பெருதிலம்‌ சதுரம்‌ பீதம்‌ பினாககோள்‌ இழைத்த லஃகான்‌ 
வருணன்விற்‌ றவளம்‌ விந்து மாற்றுதல்‌ வகாரம்‌ வித்தே. ” 
எனவும்‌, 
[தாவு கொச்சகம்‌] 
“பள்ளிப்‌ போறியே சுடர்தந்தி போர்க்குலிசம்‌ 
வள்ளிதழ்த்‌ தாமரையும்‌ வைக்கவம்‌ மண்டலத்தே 
மண்டலத்தைப்‌ புள்ளின்‌ வதன முதலாகக்‌ 
கொண்டதியச்‌ இத்திப்பக்‌ குன்றும்‌ கொடுவிடமே. * 
எனவும்‌, ்‌ 


இத அ ராரா ரர மன்னார ணைன கணம்‌ காணும்‌ எரி 


1 இஃது இரண்டடி எதகைச்‌ செய்யுள்‌. 
்‌ பிம்‌, * லசமே. 





490 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


/அறுசர்‌ ஆசிரிய விருத்தம்‌] ்‌ 
“அடிமுழற்‌ தாளோ டுந்தி அணிமிட ராதி யாகப்‌ 
படுபனி கந்த முந்தீர்‌ பருதியஞ்‌ சனமென்‌ நின்ன 
i வடிவுடை வயின தேயன்‌ வலிமிகு நகுலன்‌ குக்கில்‌ ட்‌ 
இடியுரு மேற்றோ டின்ன இயைத்தவ னாகத்‌ தானே." 


[குறள்‌ வெண்பா] 
“முறிமேனி ; முத்தம்‌ முறுவல்‌; வெறிதாத்றம்‌ ; 5 
வேல்‌உண்கண்‌ வேய்தோள்‌ அவட்கு.” 1 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா] 
“வாய்பவளம்‌ ; வேய்தோள்‌ ; மருங்குல்‌ இளவஞ்சி 
ஆய்மலர்க்‌ கோதை அவட்கு. ' 


[அதுசிர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
i *ஆனை ஊற்றின்‌ மீன்சுவையின்‌ அசுணம்‌ இசையின்‌ அளிநாற்றத்‌ 
்‌ தேனைப்‌ பதங்கம்‌ உருவங்கண்‌ டிடுக்கண்‌ எய்ம்‌ ; இவ்வனைத்தும்‌ * 
- தான மயிலஞ்ர்‌ சாயலர்‌ காட்டிக்‌ கெளவை விளைத்தாலும்‌ ரீ 

மான மாந்தர்‌ எவன்கொலோ வரையா தவரை வைப்பதே ! 2 
எனவும்‌, 

* மலைமுலை நீராடை மாரிமென்‌ கூந்தல்‌ ' ப 
எனவும்‌, இன்னவை பிறவும்‌ முறை நிரல்றிறை. 

பிறவும்‌ வந்த வழிக்‌ கண்டுகொள்க. 

எதிர்‌ நிரல்நிறை வருமாது : 
[நேரிசை ஆசிரியப்பா] 

“குன்ற வெண்மணல்‌ எறி நின்றுநின்‌ 

நின்னம்‌ காண்கம்‌ ரீ வம்மோ தோழி! 

களிறும்‌ கந்தும்‌ போல நளிகடல்‌ i 2 

கூம்பும்‌ கலனும்‌ தோன்றும்‌ 

தோன்றல்‌ மறந்தோர்‌ அழைகெழு ஏ தாட்டே.” 
எனவும்‌, க ்‌ 

[கலி விருத்தம்‌] 

“அனந்தனும்‌ குளிகனும்‌ ஆதி யாய 

தனந்தலைப்‌ பெருங்குலம்‌ நான்கு நாட்டிய 

கனங்கெழு கருடனணா | லகத்துக்‌ காணலாம்‌ 

இனம்புரி எதிர்நிரல்‌ நிறையும்‌ என்பவே. ” 
- சா வும்‌, ௬ 


ல 
ட 





1. குறள்‌ 1113. 2. சாந்‌ இரபுராணம்‌ 
ர்‌ அதுல்‌ ர ஓமிலின்‌ $விளைத்தாலும்‌ $ காண்குவயம்‌ *[துனை கெழு 
நா, > ல 


ஓதிபு இயல்‌ டன 


*தெருப்பினும்‌ நிலத்தினும்‌ நிவந்த காத்றினும்‌ ன 
திருத்தகு நீரினும்‌ திருந்தத்‌ தோன்றிய டம்‌. 
பெருக்கிய தவளமே பீதம்‌ செம்மையோ ்‌ ள்‌ 
டிருட்பிழம்‌ பெனவுணர்‌ இவற்றின்‌ வண்ணமே. ? 


எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா] 
£ கழா௮அக்கால்‌ பள்ளியுள்‌ வைத்தற்றாற்‌ சான்றோர்‌ ்‌ i 
குழாஅத்துள்‌ பேதை புகல்‌. 1 ரீ 
எனவும்‌, ்‌ 


விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குதால்‌ 
கற்றாரோ டேனை யவர்‌.' 2 
எனவும்‌, 
[இன்னிசை வெண்பா] 
“வில்லம்பு வேய்தோள்‌ விலங்கரிக்கண்‌ வெல்புருவம்‌ * 
பல்வாய்‌ மொழிதேன்‌ பவளம்‌ பனிமுத்தம்‌ ட்கீ 
தல்லாயூர்‌ அன்னாள்‌ நடைசாயல்‌ தோக்கமான்‌ 1 
மல்குசீர்‌ மஞ்ஞை பிடி. 
எனவும்‌, 
[நேரிசை வெண்பா] 
“ஆடவர்கள்‌ எவ்வா றகல்வசணி வெஃகாவும்‌ 
பாடகமும்‌ ஊரகமும்‌ பஞ்சரமா-நீடியமால்‌ 
நின்றான்‌ இருந்தான்‌ கிடந்தான்‌ இதுவன்றோ 
மன்றார்‌ மதிற்கச்சி மாண்பு?” 3 
எனவும்‌ கொள்க. 
மயக்க திரல்நிறை வருமாறு : த 
[இன்னிசை வெண்பா / 
'கண்ண்‌ கருவிளை ; கார்முல்லை கூரெயிறு ; ss 
பொன்ன்‌ பொறிசுணங்கு ; போழ்வாய்‌ இலவம்பூ ; 
மின்ன்‌ நூழைமருங்குல்‌ ; மேதகு சாயலாள்‌ 
என்ன்‌ பிறமகளா மாணறு?? 4 
எனவும்‌, 
[ஆசிரிய இணைக்குநட்டுறை/ 
“இரங்கு குயின்‌ முழவா, இன்னிசையாழ்‌ தேனா, ப 
அரங்கம்‌ அணிபொழிலா ஆடும்‌ போலும்‌ இளவேனில்‌ ! ஆ 
அரங்கம்‌ அணிபொழிலா ஆடு மாயின்‌, 
மரங்கொல்‌ மணந்தகன்றார்‌ நெஞ்சமென்‌ செய்த இளவேனில்‌ * 5 


எனவும்‌ வரும்‌. 


இனி ஒருசார்‌ ஆசிரியர்‌, நிறை எண்‌ நிரல்நிறை, குறை எண்‌ றிரல்நிறை, 


மிகை எண்‌ நிரல்நிறை என்று வேண்டுவோரும்‌ உளர்‌ எனக்‌ கொள்க. 





1. குறள்‌ 849. 2. குறள்‌ 410. 3. இ௫ இருமழிசைஆழ்லார்‌ அட மாராிய கணிகண்ணச்‌ 
இயற்றிய பாட்டு, தண்டி 67 உரைமேற்‌. 4. யா.வி, 3 உரைமேத்‌. 5, யா.வி, 52, 76 
உரைமேத்‌, 


மிஃம்‌ ட * வேல்புருவம்‌ 1 கலிச்கச்‌ி, மலிகச்சி, பொழிற்கச்‌£, 


298 யாப்பருங்கல விருத்தி 
வசலாது: ல்‌ 
[கலி விருத்தம்‌] 

சாந்தும்‌ தண்டழை யுஞ்சுர மங்கையர்க்‌ 

கேந்தி நின்றன இம்மலை ஆமே) 

வாய்ந்த பூம்பெடை யும்மலர்க்‌ கண்ணியும்‌ 

ஈய்ந்த சாய்கைய இம்மலை ஆரமே.” 1 

இதனுள்‌ இரண்டு பொருள்‌ நிறுவிப்‌ பின்னும்‌ இரண்டு பொருள்‌ நிறுவின 

மையால்‌, நிறை எண்‌ நிசல்நிறை. 


[கலி நிலைத்துறை] 
“யானும்‌ தோழியும்‌ ஆயமும்‌ ஆடும்‌ துறைநண்ணித்‌ 
தானும்‌ தேரும்‌ பாகனும்‌ வந்தென்‌ நலனுண்டான்‌ 
தேனும்‌ பாலும்‌ போல்வன சொல்லிப்‌ பிரிவானேற்‌ 
கானும்‌ புள்ளும்‌ கைதையும்‌ எல்லாம்‌ கரியன்றே 2 2 
இதனுள்‌ மூன்று பொருள்‌ நிறுவி, ஒரு வழி இரண்டே நிறுவினமையால்‌, 
குறை எண்‌ நிரல்நிறை. 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
£ஆசை அல்குல்‌ பெரியாரை அருளும்‌ இடையும்‌ கிறியாரைக்‌ 
கூச மொழியும்‌ புருவமும்‌ குடில மாகி இருப்பாரை 
வாசக்‌ குழலும்‌ மலர்க்கண்ணும்‌ மனமும்‌ கரிய மடவாமைப்‌ 
பூசல்‌ பெருக்க வல்லாரைப்‌ பொருந்தல்‌ வாழி மடநெஞ்சே !”3 
இதனுள்‌ இரண்டு பொருள்‌ நிறுவிப்‌ பின்‌ ஒரு வழி மூன்று பொருள்‌ 
நிறுவினமையால்‌, மிகை எண்‌ நிரல்நிறை. பிறவும்‌ அன்ன. 
இனி ஒருசார்‌ ஆசிரியர்‌, ஒரு முதல்‌ நிரல்நிறை, இரு முதல்‌ நிசல்நிறை, 
உய்தீதுணர்‌ நிரல்நிறை என்று வேண்டுவாரும்‌ உளர்‌. 
வரலாறு : 
[நேரிசை வெண்பா ] 
£ மீனாடு தண்டேறு வேதியர்‌ ஆதியா 
ஆனாத ஐந்தொன்பான்‌ ஆயினவும்‌-தேனார்‌ 
விரைக்கமல வாண்முகத்தாய்‌ ! வெள்ளை முதலா 
உரைத்தனவும்‌ இவ்வாறே ஒஓட்டி'£ 
இத முதல்‌ நிறுத்த முறையானே முற்றும்‌ திறுவாக, முதல்‌ ஒன்றே 
சொன்னமையால்‌, ஒரு முதல்‌ நிரல்நிறை. 
வெண்பா முதலாக வேதியர்‌ ஆதியா 
மண்பால்‌ வகுத்த வருணமாம்‌ ;- ஒண்டா 
இனங்கட்கும்‌ இவ்வாறே என்றுரைப்பர்‌ தொன்னூல்‌ 
மனந்தட்ப்க்‌ கற்றார்‌ மகிழ்ந்து.” ச 
இஃது இரு திறமும்‌ முதலே சொன்னமையால்‌, இரு முதல்‌ நிரல்நிறை, 


உ ஞா 180 2. யா. வி, 26, 88 உரைமேற்‌? 8. நாத சரிகை. 4 ரானி ம 
உரைமேற்‌, 5 யா, வி. 55, £5 உரைமேற்‌, ரன ல்‌ i 


ஒழிபு இயல்‌ ரி 


செய்யோன்‌ செழும்புகசோன்‌ கெள்ளியோன்‌ தேய்கதிரோன்‌ 

வெய்யோன்‌ புதன்வெளியோன்‌ வென்றிசேய்‌ *_பொய்யாப்பொன்‌ 
. செல்லாச்‌ சனிகாரி தேவர்கோன்‌ மத்திரியே 

இல்காற்‌ இறைவரா வார்‌.” 


[கலி விருத்தம்‌] 
“சேய்புகர்‌ மால்மதி ஆளுமுன்‌ னாளினைக்‌ 
காய்கதிர்‌ மால்பகர்‌ சேயிடை நாளினை 7 
மாசறு பொன்சனி காரிபொன்‌ னாங்கடை 
ஆசறு நாள்களை அஞ்சக வனே. ' 
இது பன்னிரண்டு பொருள்‌ நிறுவி, ஓழிந்தவற்றை ஆதியும்‌ கடையும்‌ 
கொள்ளாது ஓர்‌ இராஇக்கும்‌ காலுக்கும்‌ இறைவர்‌ என்று பேர்‌. குறியாது 
சொன்னாசாயினும்‌, “மேடம்‌? முதலாகிய இசாசி என்னு மேடத்தின முதற்‌ 
காலும்‌ முதல்‌ நாளின்‌ முதற்காலும்‌ என்று உய்த்துணர வைத்தமையால்‌, 
உய்த்துணர்‌ நிரல்திறை. 
அஞ்சகம்‌ ஒரு நாளுக்கு நாலு காலாக ஒட்டிக்கொள்க. : 
[நேரிசை வெண்பா] 
“பூமன்‌ தெறுகதிரோன்‌ பொன்காரி ஒண்புகரோன்‌ 
வாமப்‌ புதன்வெளியோன்‌ மாமந்தன்‌--சோமன்சேய்‌ 
சந்திரனே செவ்வாய்‌ சகமகன்றன்‌ மந்திரியே 


அந்திரையக்‌ காணமாள்‌ வார்‌. * 


[அஅசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“ஆடரிவி லாதிநடு அந்தநுறை சேயிரவி அம்பொ னயிலும்‌ 
தேடுசுற வேறுசனி வெள்ளிபுத னள்ளுமெறி கேள லவன்மீ 
னோடுமுயல்‌ திங்களினொ டங்கிகுரு வுண்டலணர்‌ தண்டு அலைநீர்‌ 
மூடுகுட மோடுபுகர்‌ காரிபுத னேரிதனை உண்ணு முறையே. * 


்‌ I உய்த்துணர்‌ கதற இவ்விரண்டும்‌ இமையக்‌ காணம்‌. 
ராசி மும்மூன்றாக ஓட்டிக்கொள்க. 


ஓர்‌ 


இனி ஒருசார்‌ ஆசிரியர்‌, நிரல்நிறையைத்‌ தொடைப்பாற்‌ ர்‌ 
ரியர்‌, தா ம்‌ படுத்து, 
நிரல்நிறை, இணை நிரல்நிறை, பொழிப்பு நிரல்நிறை, ஒரூஉ நிரல்திறை, கழை 
நிரல்நிறை, மேற்கதுவாய்‌ நிரல்நிறை, கீழ்க்கதுவாய்‌ நிரல்நிறை ற ல்‌ 

்‌ [ இிரல்நிறை, முற்று நிரல்‌ 
நிறை என்று வேண்டுவாரும்‌, உளர்‌ எனக்‌ கொள்க. 

வரலாறு : 
[நேரிசை வெண்பா ] 

“ முலைகலிங்கம்‌ மூரி நிலமா மகட்கு 

மலைபசவை ; மாரிமென்‌ கூந்தல்‌ --குலததி 

தண்ணாரம்‌ காஞ்சி தகைசால்‌ முகமவட்குக்‌ 

கண்ணாவான்‌ ஏறுயர்த்த கோ.” ப்ட்‌ 
எனவும்‌, ்‌ 


௫ x ப்‌ ன்‌ - 
பிம்‌: * வென்றிசெய்‌, 1 தாளினை, ம்‌ 


300 யாப்பருங்கல விருத்தி 
[குறள்‌ வெண்பா] 
i கொடி வடிவேல்‌ கூட்டழிக்கும்‌ கொவ்வைவாய்‌ மாதும்‌ 
இடைதெடுங்கண்‌ என்னும்‌ உறுப்பு.” 
எனவும்‌ இவை அடிதோறும்‌ முதற்சிர்கண்ணே நிரல்நிறுத்தமையான்‌, அடி. 
திமல்நிறை. 
[நேரிசை வெண்பா] 
* நண்ணினர்க்கும்‌ நண்ணார்க்கும்‌ நாடோறும்‌ கோடாமைத்‌ 
தண்ணியராய்‌ வெய்யராய்த்‌ தக்காரோ-டெண்ணிக்‌ 
கருங்கடல்சூழ்‌ மாநிலத்தைக்‌ காப்பதாம்‌ அன்றே 
இருங்கழற்கால்‌ வேந்தர்க்‌ இயல்பு?” 
எனவும்‌, 


[கலி விருத்தம்‌] 
“ஏண்ணினர்‌ எண்ணகப்‌ படாத செய்கையான்‌ 
அண்ணினர்‌ அகன்றவர்‌ திறத்தும்‌ ஆணையான்‌ 
நண்ணினர்‌ பகைவரென்‌ நறிவர்க்கு நாடொறும்‌ 
தண்ணியன்‌ வெய்யனத்‌ தானை வேந்தனே.” 1 
எனவும்‌ இவை முதல்‌ இரு சீர்க்கண்ணும்‌ திசல்நிறுத்தமையால்‌, இணை நில்‌ 
திறை, 
[நேரிசை வெண்பா] 
“புருவமும்‌ பூணார்‌ புணர்முலையும்‌ கூறின்‌, 
வரிசிலையும்‌ மாண்பமைந்த கோங்கும்‌ ;-தெரியுங்கால்‌ . 
தல்லிடை மெல்லியலார்‌ நாட்டம்‌ இவையிரண்டும்‌ 
வல்லி வசைதீர்‌ மலர்‌. ? 
இது முதற்‌ சிர்க்கண்ணும்‌ மூன்றாம்‌ சீர்ச்கண்ணும்‌ நிரல்‌ நிறுத்தமையால்‌, 
பொழிப்பு திசல்நிறை. 


[இன்னிசை வெண்பா ] 


“புரிகுழலும்‌ பூணார்‌ முலையாள்‌ திருமுகமும்‌ 
கொன்றையும்‌ குன்றா தொளிசிறக்கும்‌ திங்களும்‌ 
என்றரைப்பின்‌ அல்ல தினிவே அவமமற் 
றொன்றுரைக்க லாமோ ஒருங்கு ? ” 
இது முதற்‌ சீர்க்கண்ணும்‌ நான்காம்‌ சீர்க்கண்ணும்‌ நிரல்‌ நிறுத்தமையால்‌, 
ஒரூஉ நிரல்நிறை. 
“கண்ணும்‌ புருவமும்‌ மென்றோளும்‌ இம்மூன்றும்‌ 
வள்ளிதமும்‌ வில்லும்‌ விறல்வேயும்‌ வெல்கிற்கும்‌ ; 
பல்லும்‌ பகரும்‌ மொழியும்‌ இவையிரண்டும்‌ 
முல்லையும்‌ யாழும்‌ இகும்‌. 22 
இது நான்காம்‌ சீர்‌ இன்றி முதல்‌ மூன்று இர்க்கண்ணும்‌ ர 
யால்‌, கூழை நிரல்நிறை. 55 ரு 


ந்‌ ரபா 


1, சூளர. நகரப்‌, 17, 2. பா. னி, 


ஒழிபு இயல்‌ 301 
“பல்லும்‌ பணிமொழியாள்‌ வாயும்‌ பணைமுலையும்‌ 
முல்லையும்‌ முத்தீர்ப்‌ பவளமும்‌ கோங்கரும்பும்‌ 
நல்லிணர்க்‌ கோதை நறுநுதலும்‌ தாட்டமும்‌ 
வில்லும்‌ கயலும்‌ இகும்‌.? . 
இஃது இரண்டாம்‌ சர்க்கண்‌ இன்றி ஒழிந்த மூன்று சர்க்கண்ணும்‌ நிரல்‌ 
திற௮ுத்தமையால்‌, மேற்கதுவாய்‌ நிரல்றிறை. 
[நிலைமண்டில ஆசிரியப்பா ] 
பொறையன்‌ செழியன்‌ பூந்தார்‌ வளவன்‌ 
கொல்லி கொற்கை நல்லிசைக்‌ குடந்தை 
பரவை முத்தம்‌ பல்லிதழ்க்‌ குவளை 
மாயோண்‌ முறுவல்‌ மழைப்பெருங்‌ கண்ணே.” 1 
இது மூன்றாம்‌ சீர்க்கண்‌ இன்றி, ஒழிந்த மூன்று சர்க்கண்ணும்‌ திரல்‌ மிறுத்‌ 
தமையால்‌, கீழ்க்கதுவாய்‌ நிசல்நிறை. 
[இன்னிசை வெண்பா] 
* அடல்வேல்‌ அமர்நோக்கி நின்முகம்‌ கண்டே 
உடலும்‌ இரிந்தோடும்‌ ஊழ்மலரும்‌ பார்க்கும்‌ 
கடலும்‌ கனையிருளும்‌ ஆம்பலும்‌ பாம்பும்‌ 
தடமதியம்‌ ஆமென்று தாம்‌.” 2 
என்பது நான்கு சீர்க்கண்ணும்‌ நிரல்நிறுத்தமையால்‌, முற்று. திரல்நிறை. 
“ இரண்டும்‌ நான்கும்‌ எட்டும்‌ இரட்டியும்‌ 
இரண்டடி ஓரடி முச்சீர்‌ இருசர்‌ 


நிரந்த. முறைமையின்‌ நீர்த்திரை போல்வரின்‌ க்‌ 
அம்போ தரங்கமென்‌ றறிந்தனர்‌ கொளலே. ' 
இதுவும்‌ ௮௮. ப்‌ 


இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, து 
“பகற்செய்யும்‌ செஞ்ஞாயிறும்‌ 
இரவுச்‌ செய்யும்‌ வெண்டிங்களும்‌ ” 3 
என இவ்வாறு வருவனவற்றை முரண்‌ நிரல்நிறை என்ற வேண்வேர்‌. 
! நிரல்நிறை தானே, 
வினையினும்‌ பெயரினும்‌ நினையத்‌ தோன்றிச்‌ 
சொல்வேறு நிலைஇப்‌ பொருள்வேறு நிலையும்‌. * ்‌ 
சான்பது திரல்நிறைக்கு இலக்கணம்‌. த ப 


ட்‌) 


(2) சுண்ண மொழி மாற்று வருமாறு : 
[இன்னிசை வெண்பா] i 1 
*சுரையாழ அம்மி மிதப்ப வசையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப 


கானக நாடன்‌ சுனை.” 4 


| 


இதனுள்‌, சுரை? என்று நின்றது 'மிதப்ப? என்பதனோடு பொருள்‌ 
கொள்ளவும்‌, “அம்மி? என்று நின்றது “ஆழ? என்பதனோடு பொருள்‌ 

1. யா. வி.பக்‌. 2. யா. வி. 51, 95 உரைமேற்‌. 3. 
4. யா. லி, 59 உரைமேற்‌, 





பத்துப்‌. மதுரைச்‌. 7. 8. 


302 யாப்பருங்கல விருத்தி 


கொள்ளவும்‌, யானைக்கு? என்று நின்றது “நிலை என்பதனோடு பொருள 
கொள்ளவும்‌, “முயற்கு” என்று நின்றது “நீத்து” என்பதனோடு பொருள்‌ 
கொள்ளவும்‌ வந்தமையால்‌, சுண்ணமொழி மாற்று: 

“சுண்ணம்‌ தானே, 

பட்டாங்‌ கமைந்த ஈரடி எண்சீர்‌ 

ஓட்வெழி அறிந்து அணி இயற்றல்‌. * 
என்றாராகலின்‌. 

(3) அடிமறி மொழி மாற்று வருமாறு : 
[அடி மறி மண்டில ஆசிரியப்பா] 

“சூரல்‌ பம்பிய கிறுகான்‌ யாறே; 

சூரர மகளிர்‌ ஆரணங்‌ இனரே ; 

வரலை * எனினே யானஞ்‌ சுவலே ; 

சாரல்‌ நாட! நீவா லாறே.” 1 ்‌ 
இரக கி்‌ 

“மாறாக்‌ காதலர்‌ மலைமறந்‌ தனரே ; 

ஆறாக்‌ கட்பனி வாலா னாவே; 

ஏறா மென்றோள்‌ வனைநெக மும்மே ; 

கூறாய்‌ தோழியான்‌ வாழு மாறே,” 2 
எனவும்‌, | பத 
* இட்டில்‌ இரும்புமை இருளிய பொழுதே ; 
பட்டி உளியம்‌ கொட்கும்‌ ஆங்கே ; 
பொற்றொடி. உண்கண்‌ நீர்நில்‌ லாவே; 
வெற்ப ! வாரல்‌ வியன்மலை யாறே.” 

எனவும்‌ கொள்க. இவை வேண்டிற்று ஓரடி முதலாகச்‌ சொன்னாலும்‌ 

பொருள்‌ கொண்டு நிற்றலால்‌, அடி மறி மொழி மாற்று. 


“அடிமறிச்‌ செய்தி அடிதிலை திரித்து 
சீர்நிலை திரியாது தடுமா அம்மே.” 
என்பவாகலின்‌. 
(4) அடி மொழி மாற்று வருமாறு : 
[குறள்‌ வெண்பா] 
“ஆலத்து மேல குவளை குளத்துள 
வாலின்‌ நெடிய குரங்கு.” 
இதனுள்‌ “ஆலத்து மேல” என்பதனோடு “வாலின்‌ நெடிய குரங்கு? 
என்பதனைக்‌ கூட்டியும்‌, (குவளை? என்பதனோடு *குளத்துள? என்பதனைக்‌ 
கூட்டியும்‌ பொருள்‌ கொண்டமையால்‌, அடி மொழி மாற்று; “இரண்டடி 
மொழி மாற்று” எனவும்‌ அமையும்‌. 
*மொழிமாற்‌ நறியற்கை, ட i 
சொல்நிலை மாற்றிப்‌ பொருளெதிர்‌ இயைய 
முன்னும்‌ பின்னும்‌ கொள்வழிக்‌ கொளாஅல்‌, 3 


என்பவாகலின்‌. 





1--2 யா. லி. 73 உரைமேற்‌. 3. தொல்‌. சொல்‌. 409. 
பி-ம்‌ 8 காரல்‌ 


ஓழிபு இயல்‌ ட 
[குறள்‌ வெண்பா] Ha 
“குன்றத்து மேல குவளை குளத்துள 
செங்கோடு வேரி மலர்‌. 
எனவும்‌, 
* உள்ளடி உள்ளன ஓலை செவியுள 
முள்ளஞ்சித்‌ தொட்ட செருப்பு. 
எனவும்‌ இன்னவை பிறவும்‌ அன்ன. 
[பஃறொடை வெண்பா ] 
* சொல்லாதல்‌ சொல்லின்‌ பொருளாதல்‌ முன்முறைவைஜத்‌ 
தவ்வகை நேர்கொள்‌ நிரல்நிறையாம்‌ ; அவ்வவ்‌ 
விடையிட்‌ டெதிரும்‌ விராய்ச்சொல்‌ இடையிடை 
இட்டன: சுண்ணம்‌ ; இரண்டடியாற்‌ சொல்வர 
நிற்ப தடிமொழி மாற்றல்‌ ; அலதடி 
மறியா முழுஅம்யாப்‌ பு." 1 
இதனைப்‌ பதம்‌ நெகிழ்த்து உரைத்துக்‌ கொள்க. 
(௪) பூட்விற்‌ பொருள்கோள்‌ வருமாறு : 
[நேரிசை வெண்பா] 
: இறந்திடுமின்‌ தயவை பிற்காண்டும்‌ ; மாதர்‌ 
இறந்து படிற்பெரிதாம்‌ ஏதம்‌ ;-உறந்தையர்கோன்‌ 
தண்ணார்‌ மார்பிற்‌ றமிழ்நர்‌ பெருமானைக்‌ 
கண்ணாரக்‌ காணக்‌ கதவு.” 1 
இதனுள்‌, “ திறந்திடுமின்‌ ? என்பது “கதவு? என்பதனோடு பொருள்‌ 
நோக்கு உடைமையின்‌ பூட்டுவிற்‌ பொருள்கோள்‌ ஆயிற்று. 
(6) புனல்‌ யாற்றுப்‌ பொருள்கோள்‌ வருமாறு : 
[இன்னிசை வெண்பா ] 
*அலைப்பான்‌ பிறவுயிசை ஆக்கலும்‌ குற்றம்‌; 
விலைப்பாலிற்‌ கொண்டூன்‌ மிசைதலும்‌ குற்றம்‌ ; 
சொலற்பால அல்லாத சொல்லுதலும்‌ குற்றம்‌) 
கொலைப்பாலும்‌ குற்றமே ஆம்‌.” 2 


இஃஅ அடிதோறும்‌ பொருள்‌ அற்று மீளாது சேறலின்‌, புனல்‌ யாற்றுப்‌ 
பொருள்கோள்‌ ஆயிற்று. 


(7) அளை மறி பாப்புப்‌ பொருள்கோள்‌ வருமாறு ; 
/அறுசிர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“ தாழ்ந்த உணர்வினராய்த்‌ தாளுடைந்து 
தண்டூன்றித்‌ தளர்வார்‌ தாமும்‌ 
சூழ்ந்த வினையாக்கை சுடவிளிந்து 
நாற்கதிக்கட்‌ சுழல்வார்‌ தாமும்‌, 
மூழ்ந்த பிணிநலிய முன்செய்த 
வினையென்றே முனிவார்‌ தாமும்‌ 
வாழ்ந்த பொழுதினே வானெய்தும்‌ 
க நெறிமுன்னி முயலா தாரே. 


1 முத்தொள்‌, 2, நான்மணி, 26 3 யா. வி. &0 உரைமேற்‌, 


204 ..... யாப்பருங்கல விருத்தி 
இதனுள்‌, “ வாழ்ந்த பொழுதினே வானெய்தும்‌ நெறிமுன்னி முயலாதார்‌ £ 
என்னும்‌ இறுதிச்சொல்‌ முதலும்‌ இடையும்‌ சென்று மறிந்து பொருள்‌ 
கோடலின்‌, அனை மறி பாப்புப்‌ பொருள்கோள்‌ ஆயிற்று. 
(8) தாப்பிசைப்‌ பொருள்கோள்‌ வருமாறு : 
[குறள்‌ வெண்பா] 
* உண்ணாமை உள்ள துயர்திலை ஊனுண்ண க 
அண்ணாத்தல்‌ செய்யா தளறு. ! 1 
இஃது, ஊன்‌ உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, எனவும்‌, ஊன்‌ உண்ண 
அண்ணாத்தல்‌ செய்யாது அளறு, எனவும்‌ நடு நின்ற 'ஊன்‌” என்னும்‌ 
்‌ சொல்லே முதலும்‌ இறுதியும்‌ நின்று பொருள்‌ கொண்டமையால்‌, தாப்பிசைப்‌ 
பொருள்கோள்‌ ஆயிற்று. 
(9) கொண்டு கூட்டுப்‌ பொருள்கோள்‌ வருமா : ! 
[ நேரிசை ஆசிரியப்பா / 
“ குவியிணர்த்‌ தோன்றி ஒண்பூ அன்ன 
தொகுசெத்‌ நெற்றிக்‌ கணங்கொள்‌ சேவல்‌ 
நள்ளிருள்‌ யாமத்‌ தில்லெலி பார்க்கும்‌ , 
பிள்ளை வெருதிற்‌ கல்கிரை ஆகிக்‌ > 2 
கடுதவைப்‌ படீஇயரோ நீயே; நெடுநீர்‌ 
யாணர்‌ ஊரனொடு வதிந்த 
ஏம இன்றுயில்‌ எடுப்பி யோயே !”2 
: இதனுள்‌, 'தொகுசெற்‌ நெற்றிக்‌ கணங்கொள்‌ சேவல்‌? என்பதனையும்‌, 
“கடுநவைப்‌ படீஇயசோ நீயே என்பதனையும்‌, “ இன்றுயில்‌ எடுப்பியோய்‌,' 
என்பதனையும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொண்டமையால்‌, கொண்டு கூட்டுப்‌ 
பொருள்கோள்‌ ஆயிற்று. 
[இன்னிசை வெண்பா] 
“தெங்கங்காய்‌ போலத்‌ தஇரண்டுருண்ட டைங்கூத்தல்‌ 
வெண்கோழி முட்டை உடைத்தன்ன மாமேனி 
அஞ்சனத்‌ தன்ன பசலை தணிவாமே 
வங்கத்துச்‌ சென்றார்‌ வரின்‌. ' 3 
இதனுள்‌, “அஞ்சனத்‌ தன்ன பைங்கூந்தல்‌ * எனவும்‌, “தெங்கங்காய்‌ 
போலத்‌ இரண்டு உருண்ட வெண்கோழி முட்டை உடைத்தன்ன பசலை? 
எனவும்‌ சொற்களைக்‌ கொண்டு கூட்டிப்‌ பொருள்‌ கொண்டமையால்‌, இழவும்‌ 
கொண்டு கூட்டுப்‌ பொருள்கோள்‌ ஆயிற்று. : 
[நேரிசை வெண்பா] 
“ஆரிய மன்னர்‌ பறையின்‌ எழுத்தியம்பும்‌ 
பாரி பறம்பின்மேற்‌ றண்ணுமை--காரி | 
விறன்முள்ளூர்‌ வேங்கை வெதிர்நாணுந்‌ தோளாய்‌ 
திறனுள்ளூர்‌ உள்ள தலர்‌.” 
இதனுள்‌, “வெதிர்‌ நானும்‌ தோளாய்‌ !? என்றும்‌, “நிறன்‌ வேங்கை? 
என்றும்‌, “ அலர்‌ ஆரிய மன்னர்‌ பறையின்‌ எழுந்தியம்பும்‌ * என்றும்‌ சொற்களைக்‌ 
கொண்டு கூட்டிப்‌ பொருள்‌ கொண்டமையால்‌, இதுவும்‌ அது. பிறவும்‌ ௮ன்ன. 


_—_——— 


1. குதன்‌, 266 2. குறுந்‌ 107 3, இதனை நேமிநாத உரையாசிரியர்‌, மொழிமாற்றிற்கு 
உதாரணம்‌ காட்டினர்‌. 





ல்‌ 


ஒழிபு இயல்‌ 305 

கொண்டு கூட்டுழித்‌ தன்னுள்ள சொல்லாதல்‌ பொருளாதல்‌ கொணர்ந்து 
கூட்டிச்‌ சொல்லப்படுவனவும்‌, தன்‌ இல்லாத சொல்லாதல்‌ பொருளாதல்‌ 
கொணர்ந்து கூட்டிச்‌ சொல்லப்படுவனவும்‌ என நான்காம்‌. அவை வத்த 
வழிக்‌ கண்டு கொள்க. 

நிரல்நிறை, சுண்ணம்‌, அட மறி மொழி மாத்து, அடி மொழி மாற்று 
என்னும்‌ இத்நான்்‌இனோடும்‌, பூட்டு வில்‌, புனல்‌ யாறு, தாப்பிசை, அளை மதி 
பாப்பு, கொண்டு கூட்‌ என்னும்‌ இவ்வைந்து செய்யுட்‌ பொருள்கோளும்‌ 
உறழ, இருபதாம்‌. அவை வந்த வழிக்‌ கண்டு கொள்க. 

இருபது வகையானும்‌ காட்டினார்‌ அவிதயனார்‌ எனக்‌ கொள்க: 


ஆதித்‌ இபகம்‌, அந்தத்‌ தீபகம்‌, மத்திமத்‌ இபகம்‌, இங்க நோக்கு, தேரைத்‌ 
தத்து, பாசி நீக்கு, ஒரு சிறை நிலை என்று இவ்வகையாற்‌ பொருள்கோள்‌ 
சொல்வாரும்‌ உளர்‌. அவையும்‌ அவற்றுள்ளே அடங்கும்‌ எனக்‌ கொள்க. 
அவை எல்லாம்‌ வல்லார்வாய்க்‌ கேட்டு உணர்க. ஈண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌. 


141 


அஅவகைப்பட்ட சொல்லின்‌ விகாரமாவன : 
“அந்நாற்‌ சொல்லும்‌ தொடுக்குங்‌ காலை 
வலிக்கும்வழி வலித்தலும்‌, மெலிக்கும்வழி மெலித்தலும்‌, 
விரிக்கும்வழி விரித்தலும்‌, தொகுக்கும்வழித்‌ தொகுத்தலும்‌, 
நீட்டும்வதி நீட்டலும்‌, குறுக்கும்வழிக்‌ குறுக்கலும்‌ 
நாட்டல்‌ வலிய என்மனார்‌ புலவர்‌.” 1 


என்று ஓதப்பட்டன. 


வரலாறு : 
குறுத்தாட்‌ பூதம்‌ சுமந்த 
அறக்கதிர்‌ ஆழியெம்‌ அண்ணலைத்‌ தொழவே. ” 
இதனுள்‌, “குறுந்தாள்‌ என்பதனைக்‌ “ குறுத்தாள்‌ ? என்று வலிக்கும்‌ வழி 
வலித்தவாணு. 
* தண்டையின்‌ இனக்கிளி கடிவோள்‌ 
பண்டையள்‌ அல்லள்‌ மானோக்‌ கனளே. ? 
இதனுள்‌, “தட்டை” என்னும்‌ சொல்லைத்‌ £ தண்டை?” என்று மெலிக்கும்‌ 
வழி மெலித்தவாறு. 

[இன்னிசை வெண்பா ] 
வெண்மணல்‌ எக்கர்‌ விரிதிசை தந்ததீர்‌ 
கண்ணாடி மண்டிலத்‌ அதாவி ஓத்திழியும்‌ 
தண்ணந்‌ துறைவர்‌ தகவிலசே தற்சேர்ந்தார்‌ 
வண்ணம்‌ கடைப்பிடியா தார்‌.” 7 

இதனுள்‌, £ தண்டுறைவர்‌? எனற்பாலதனைத்‌ £ தண்ணந்துறைவர்‌ ? என 
விரிக்கும்வழி விரித்தவாறு. 





1. தொல்‌. சொல்‌. 71 
Yap.—20 


306 ப யாப்பருங்கல விருத்தி 
[நேரிசை வெண்பா] 
“பூத்தாட்‌ புறவிற்‌ புனைமதில்‌ கைவிடார்‌ 
காத்தவிக்‌ காவலர்‌ ; ஏனையார்‌--பாத்துரறார்‌ 
வேண்டார்‌ வணக்கி விறன்மதில்‌ தான்காடல்‌ 
வேண்டுமாம்‌ வேண்டார்‌ மகன்‌. ்‌ 
இதனுள்‌ £ வேண்டாதாரை வணக்க, எனற்பாலதனை “ வேண்டார்‌ வணக்கி” 
என்று தொகுக்கும்‌ வழித்‌ தொருத்தவாறு. 
*பாசிழை ஆகம்‌ பசப்பித்தான்‌ பைந்தொடியை 
மாசேனன்‌ என்று மனங்கொளீஇ-மாசேனன்‌ 
சேயிதழ்க்‌ கண்ணி தருகிலான்‌ * சேர்த்தியென்‌ 
நோய்தீர நெஞ்சின்மேல்‌ வைத்து. ” 
இதனுள்‌, “பச்சிழை “ எனற்பாலதனைப்‌ “பாசிறை? என நீட்டும்‌ வழி 
திட்டியவாறு. 
_—“ யானை 
எருத்தத்‌ திருத்த இலங்க வேல்‌ தென்னன்‌ 
திருத்தார்‌நன்‌ றென்றேன்‌ தயேன்‌” 1 
இதனுள்‌ *தீயேன்‌' எனற்பாலதனைத்‌ “ தியேன்‌” என்று குறுக்கும்‌ வழிக்‌ 
குறுக்கியவாறு. 
பிறவும்‌ அன்ன. “அறுவகைப்பட்ட சொல்லின்‌ விகாரமும்‌” என்ற உம்மை 
யால்‌, தலைக்குறைத்தலும்‌, இடைக்குறைத்தலும்‌, கடைக்குறைத்தலும்‌ என 
இவையும்‌ வரலாற்று முறைமையோடும்‌ கூட்டி வழங்கப்படும்‌. 
வரலாறு : 
 மரையிதழ்‌ புரையும்‌ அஞ்செஞ்‌ சீறடி”? 
இதனுள்‌, * தாமரை? எனற்பாலதனை “மரை 
வழங்கியவாறு. 


ச 


என்று தலைக்குறைத்து 
வேதன வெரிநின்‌ ஓதி முதுபோத்து ' 2 

இதனுள்‌, 'ஓத்தி' எனற்பாலதனை “ஓதி என்று இடைக்‌ குறைத்தவாறு. 
“ அகலிரு விசும்பின்‌ ஆஅல்‌ போல 
வாலிதின்‌ விரிந்த புன்கொடி முசுண்டை” 3 

இதனுள்‌, “ஆரல்‌? எனற்பாலதனை “ஆல்‌? என்று இடைக்குறைத்தவாறு. 
“நீலுண்‌ அகலிகை கடுப்பப்‌ பலவுடன்‌ ? 


இதனுள்‌, “நீலம்‌ உண்‌ துலிகை? எனற்பாலதனை “நீலுண்‌ துகலிகை* 
என்று கடைக்குறைத்தவாறு. பிறவும்‌ அன்ன. 


111 


“ எழுத்தல்‌ இசையை அசைபெறுத்‌ தியற்றலும்‌ ' என்பஅ, எழுத்து அல்லாத : 
முற்கும்‌, விளையும்‌, இலதையும்‌, அஅகரணமும்‌, முதலாக உடையன செய்யு 
ளகத்து வந்தால்‌, அவற்றைச்‌ செய்யுள்‌ நடை அழியாமை, அசையும்‌ சீரும்‌ 
தனையும்‌ அடியும்‌ தொடையும்‌ பிழையாமைக்‌ கொண்டு a என்ற 
வாறு... 


நன இது *பன்மாடக்‌ கூடல்‌ ? எனத்‌ தொடங்கும்‌ செய்யுளின்‌ இறுதி யா. வி, 62 உரை 
மேற்‌. 2. குறுந்‌. 140. 3. ப மலைபடு. 100,101. 
பி-ம்‌: * தருதலான்‌. 





அரு FT 


அற்ரற்்‌ 507 


. வரலாறு : 
[நேரிசை வெண்பா / 
*மன்றலங்‌ கொன்றை மலர்மிலைத்‌ தஃகுவஃ 
கென்று பயிரும்‌ இடைமகனே !-—சென்று 
மறியாட்டை உண்ணாமை வண்கையால்‌ வல்லே 
அறியாயோ அண்ணாக்கு மானு?” 1 
எனவும்‌, ஒழித்தனவும்‌ இடைக்காடனார்‌ பாடிய ஊசிமுறியுட்‌ கண்டு அலஃிட்டுக்‌ 
கொள்க. பிறவும்‌ அன்ன. 
*எழுத்தல்‌ இசையே அசையொடு சிர்க்கண்‌ 
நிறைக்கவும்‌ படுமென நேர்ந்திர னோரே.” 
என்றார்‌ பிறரும்‌. 
IV 
“ வழுக்கா மரபின்‌ வகையுளி சேர்த்தலும்‌ ” என்பது, அசையும்‌ சீரும்‌ 
தளையும்‌ அடியும்‌ தொடையும்‌ வண்ணமும்‌ செய்யுட்கட்கழியாமை வகையுளி 
சேர்த்தலும்‌ என்றவாறு. ்‌ 
“வகையுளி? என்பது, முன்னும்‌ பின்னும்‌ அசை முதலாகிய உறுப்புக்கள்‌ 
நிற்புழி அறிந்து குற்றப்படாமை 'வண்ணம்‌ அறுத்தல்‌ என்றவாறு. 
அவற்றுட்‌ சில வருமாறு : 
[குறள்‌ வெண்பா] 
*கடியார்பூங்‌ கோதை கடரயினான்‌ திண்டேர்‌ 
சிறியாடன்‌ சிற்றில்‌ சிதைத்து. * 
இதனுள்‌ “கடியார்‌ என்றும்‌, “பூங்கோதை? என்னும்‌, * கடாயினான்‌ ” 
என்றும்‌ அலஇடின்‌, ஆசிரியத்தளையும்‌ கலித்தளையும்‌ தட்டு, “ வெள்ளையுட்‌ 
பிறதளை விரவா? 2 என்னும்‌ இலக்கணத்தோடு மாறு கொள்ளும்‌ ஆதலின்‌, 
அதனைக்‌ “£கடியார்பூ” என்று புளிமாங்காய்‌ ஆகவும்‌, “கோதை? என்று 
“தேமா” ஆகவும்‌ அலகடத்‌ தளையும்‌ சீரும்‌ வண்ணமும்‌ சிதையாவாம்‌. 
[நேரிசை வெண்பா ] 
“ பாடுநர்க்கும்‌ ஆடுநர்க்கும்‌ பண்டுதாம்‌ கண்டவர்க்கும்‌ 
ஊடுநர்க்கும்‌ கூடுநர்க்கும்‌ ஓத்தலால்‌--நீடுதீர்‌ 
நல்வயல்‌ ஊரன்‌ நறுஞ்சாந்‌ தணியகலம்‌ 
புல்லலின்‌ ஊடல்‌ இனிது. * 3 
இப்பாட்டினுள்‌, கொழும்‌ நகரமும்‌ பிரிந்திசைத்தனவாயினும்‌, இரண்‌ 
டினையும்‌ கூட்டி, நிசையசையாக அலகஇிட்டுக்கொள்க. அல்லாவிடின்‌, வண்ணம்‌ 
அழிந்து கடக்கும்‌. 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“போதார்‌ கூந்தல்‌ இயலணி அழுங்க த அதத 
ஏதி லாட்டியை * நீபிரிந்‌ ததற்கே 
அழலவிர்‌ மணிப்பூண்‌ நனைய 
அழலா னாவெங்‌ ர்‌ கண்ணே தெய்யோ !? 4 
oe ந ல ஊசிமுறி 2. யா. வி. 22. 3. யா. வி. 95 உரைமேற்‌, 
£ பிம்‌: * லாளனை 1 பெயலா னாவென்‌. 
Yap.—204A 


308 யாப்பருங்கல விருத்தி 


இதனுள்‌, “ அழலானா ' என்றும்‌, “ எங்கண்ணே' என்றும்‌, “தெய்யோ! 
என்றும்‌ அலூடின்‌, குற்றப்பட நிற்கும்‌, ஆசிரியம்‌ முச்சீரால்‌ இறுக என்னும்‌ 
ஓத்து இலாமையின்‌ ; அதனை வகையுளி சேர்த்தி, முதற்சிரைப்‌ “புளிமா? 
என்னும்‌ சீராகவும்‌ அல்லாதன மூன்றும்‌ . “தேமா? என்னும்‌ சீராகவும்‌ 
அலூட்டுக்கொள்ளப்‌ பிழையாதாம்‌. 

“ தாழிரும்‌ பிம்‌; க 1 என்பதனுள்‌, “ தாிரும்‌ பிணர்‌த்தடக்கை ” 
என்பது ஓாடியாகவும்‌, “ தண்கவுள்‌ இழிகடாத்த என்பது ஓரடியாகவும்‌, 
“காழ்வாகக்‌ கதம்பேணா என்பத ஓரடியாகவும்‌, 'கடுஞ்சினத்த கதக்களிற்ற * 
என்பது ஓடியாகவும்‌ அலூட்டால்‌, இருசீர்‌ அடி வஞ்சிப்பாவாய்த்‌ தனது 
அங்கல்‌ ஓசை பிழையாது நிற்கும்‌ என்ப ஒருசாரார்‌. இனி ஒருசாரார்‌, 
வஞ்சிப்பாவினுள்‌ கலியடியும்‌ வரப்பெறும்‌ ஆகலின்‌, முதல்‌ இசண்டடியும்‌ 
கலியாகக்கொண்டு, கலியடி விரவிய வஞ்சிப்பா என்று வழங்குவர்‌ எனச்‌ 
கொள்க. பிறவும்‌ அன்ன. 

[நேரிசை வெண்பா ] 
* அருள்நோக்கும்‌ நீரார்‌ அசைசிர்‌ அடிக்கண்‌ 
பொருள்நோக்கா தோசையே தோக்கிடமருள்தீக்கிகி 
கூம்பவும்‌ கூம்பா தலரவும்‌ ல்‌ 
வாய்ந்த வகையுளியின்‌ மாண்பு. £ 
இதனை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 


பிறரும்‌, 
“எழுத்தல்‌ கிளவியின்‌ அசையொடு இர்நிறைத்‌ 
தொழுக்கலும்‌ அடியொடு தளைசிதை யாமை 
வழுக்கில்‌ வகையுளி டட உரித்தே. ? 2 
என்றார்‌ எனக்‌ கொள்க. 
V 


“ அம்மை முதலிய ஆயிரு தான்மையும்‌ * என்பது, அம்மை, அழகு, 
தொன்மை, தோல்‌, விருந்து, இயைபு, புலன்‌, இழைபு என இவை எட்டும்‌ 


எனச்‌ கொள்க. 


(1) அம்மையாவது, சிலவாய மெல்லியவாய சொற்களால்‌ னிய 
பொருண்மேற்‌ சிலவடியாற்‌ சொல்லப்படுவது. என்னை ? 


“£சின்மென்‌ மொழியாற்‌ சிரிது அவலின்‌ ' : 
அம்மை தானே அடி.நிமிர்‌ வின்றே. ? த ்‌ ல 
என்றாராகலின்‌. 224 3 


வரலாறு: 


24: 
ப்பம்‌ 


[குறள்‌ வெண்பா] 

* அறிவினான்‌ ஆகுவ துண்டோ பிறிதினோய்‌ 

தன்னோய்போற்‌ போற்றாக்‌ கடை2'3 
எனக்‌ கொள்க, 

(2) அழகாவது, செய்யுட்‌ சொல்லாகிய திரி சொல்லினால்‌, ஓசை இனியதாக, 

தன்கியாக்கப்படுவது. என்னை ? 

*செய்யுண்‌ மொழியாற்‌ சீர்புனேந்‌ தியாப்பின்‌ 

அவ்வகை தானே அழகெனப்‌ படுமே. '4 
என்றாராகலின்‌. 





1. யா. லி. 55 உரைமேற்‌. 2. அவிநயம்‌, யா. வி. 95 உரைமேற்‌. 3. ள்‌. 315 
4 தொல்‌, பொ. 848 ச்‌ ர 


A 


வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா / 

“ தூணியிரும்‌ பரப்பகம்‌ * குறைய வாங்கி 
அணிகளர்‌ அடுக்கல்‌ முற்றிய எழிலி 
காலொடு மயங்கிய கனையிருள்‌ நடுநாள்‌ 
யாங்குவற்‌ தனையோ ஓங்கல்‌ வெற்ப ! 

, ' நெடுவரை மருங்கிற்‌ பசம்பதர்‌ இழிதரும்‌ 
கடுவரற்‌ கலுழி நீந்தி 
வல்லியம்‌ வழங்கும்‌ கல்லதர்‌ நெறியே !* 

எனக்‌ கொள்க. 

(3) தொன்மையாவஅ, பழைமைத்தாய்‌ நிகழ்ந்த பெற்றி உசைக்கப்படுவன 

வற்றின்‌ மேற்று. என்னை 2 
“தொன்மை தானே, 
உசையொடு புணர்ந்த பழைமை மேற்றே.” 1 
என்றாராகவலின்‌. 

வாலானு : 

£செறிதொடி உவகை கேளாய்‌ செஞ்சுடர்த்‌ 
தெறுகதிர்ச்‌ செல்வன்‌ # 
என்பது போல்வனவும்‌, பாரதமும்‌, இராமயணமும்‌ கொள்க. 

(4) தோல்‌ என்பது, இழுமென்று மெல்லியவாய சொற்களால்‌ விழுமிய 
வாய்க்‌ இிடப்பனவும்‌, எல்லாச்‌ சொற்களோடும்‌ கூடிய பல அடியை உடைய 
வாய்க்‌ இடப்பனவும்‌ என இரண்டு வகைப்படும்‌. என்னை ? 

* இழுமென்‌ மொழியால்‌ விழுமியது அவலினும்‌ 
பந்த மொழியால்‌ அடி.நிமிர்ச்‌ தொழுகனும்‌ 
தோலென மொழிப தொன்மொழிப்‌ புலவர்‌.” 2 
என்றாராகலின்‌ 

வரலாறு : 

[நிலைமண்டில ஆசிரியப்பா ] 
“பாயிரும்‌ பரப்பகம்‌ புகையப்‌ பாம்பின்‌ 
ஆயிர மணிவிளக்‌ கழலும்‌ சேக்கைத்‌ 
அணிதரு வெள்ளம்‌ அயில்புடை பெயர்க்கும்‌ 
ஓளியோன்‌ காஞ்சி எளிதெனக்‌ கூறின்‌, 
இம்மை இல்லை மறுமை இல்லை 
தன்மை இல்லைத்‌ தீமை இல்லைச்‌ 
செய்வோர்‌ இல்லைச்‌ செய்பொருள்‌ இல்லை 
அறிவோர்‌ யாரஃ திறுவுழி இறுகென்‌. ? 

இன மார்க்கண்டேயனார்‌ காஞ்சு, இழுமென்‌ மொழியால்‌ விழுமியதூ 
அவன்றஅ. 

* திருமழை தலைஇய இருணிற விசும்பின்‌ ? 3 
என்பது, பசந்த மொழியால்‌ அடி நிமிர்ந்து ஒழுகியது. இது மலைபடுகடாம்‌. 





அன்ப 5 பத வட்ட அண ட வது 
1, தொல்‌. பொ. 549 5. தொல்‌. பொ. 550 3. பத்துப்‌. மலைபடு, 1 ௫ 
பி-ம்‌: * பெளவம்‌, 1 பாம்பென, 


பது எடப்‌ யாப்பருங்கல விருத்தி 


(5) விருந்து என்பது, புதியவாயினவற்றின்‌ மேற்று. அவை இப்பொழுது 
உள்ளரரைப்‌ பாடும்‌ பாட்டு. என்னை? 
“விருந்தே தானும்‌, 
புதுவது புனைந்த யாப்பின்‌ மேற்றே.” 1 
என்றாராகலின்‌. அவை வழிபட்டுழி அறிந்துகொள்க. 2 


(6) இயைபு என்பது, ஞ, ண, த, ம, ன, ய, ச, ல, வ, மழு ன எனப்பட்ட 
பதினொரு புள்ளி ஈறாய்‌ வந்த பாட்டு எல்லாம்‌. அவை பதினோருதாரணமும்‌ 
வந்தவழிக்‌ கண்டுகொள்க. என்னை 2 

“ஞ்காரை முதலா ளகாரை ஈற்றுப்‌ 
புள்ளி இறுதி இயையெனப்‌ படுமே. ” 3 
என்றாராகலின்‌. 
(7) புலன்‌ என்பது, இயற்சொல்லாற்‌ பொருள்‌ தோன்றச்‌ செய்யப்படும்‌ 


பாட்டு. என்னை 2 


“தெரிந்த * மொழியாற்‌ செவ்விதிற்‌ கிளந்த 

தேர்தல்‌ வேண்டாது குறித்தது தோன்றின்‌, 

புலனென, மொழிப புலனுணர்ந்த தோரே.” 4 
என்றாராகலின்‌. 

வரலாறு : 

[நேரிசை ஆசிரியப்பா] 
“பார்க்கடல்‌ முகந்த பருவக்‌ கொண்மூ 
வார்செறி முரசின்‌ முழங்கி ஒன்னார்‌ 
மலைமுற்‌ நின்றே வயங்குதுளி சிதறிச்‌ 
சென்றவள்‌ திருமுகம்‌ காணக்‌ கடுந்தேர்‌ 
இன்றுபுகக்‌ கடவுமதி பாக ! உதுக்காண்‌ 
மாவொடு புணர்ந்த மாஅல்‌ போல 
இரும்பிடி உழைய தாகப்‌ 
பெருங்காடு மடுத்த காமர்‌ களிறே. 

எனக்‌ கொள்க. 

(8) இழைபு என்பது, வல்லொற்று யாதும்‌ தீண்டாது செய்யுவியலுடை 
யாரால்‌ எழுத்தெண்ணி வகுக்கப்பட்ட குறளடி முதலாப்‌ பதினேழ்‌ நிலத்து . 
ஐந்தடியும்‌ முறையானே உடைத்தாய்‌ ஓங்யெ . சொற்களான்‌ வருவது. 
என்னை 2 

“ ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்‌ தடக்காஅ . 
குறளடி முதலா ஐத்தடி ஓப்பித்‌ 
தோங்கிய மொழியால்‌ ஆங்கனம்‌ ஓழுகின்‌ 
இழைபின்‌ இலக்கணம்‌ இயைந்த தாகும்‌. ? 5 
என்றாராகலின்‌. 
ல்க மிக்க சர்ர்‌ அ னை ட டன்‌ 


முதலாயினவும்‌ சொல்லுப என்று எடுத்துக்‌ காட்டுவர்‌ பேராசிரியர்‌. (தொ. பொ. 551 உரை). 
3௨ தொல்‌ பொ, 552 4, தொல்‌, பொ, 558, 5. தொல்‌. பொ. 54. 


பி-ம்‌: *சேரி, 


க ன... ப ட... 


வரலாறு 2 


[நேரிசை ஆசிரியப்பா] 


“பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து (4) 1 

தேர்ந்து தேர்ந்து மூசி நேர்ந்து (5) 8 4 2) 
வண்டு சூழ விண்டு வீங்க (6) ற்‌ 
நீர்வாய்க்‌ கொண்டு நீண்ட நீலம்‌ (7) ] ்‌ 
ஊர்வாய்‌ ஊதை வீச வீர்வாய்‌ (8) - > ப 
மணியேர்‌ துண்டோ டொல்தி மாலை (9) J 

நன்மணம்‌ கமழும்‌ பன்னெல்‌ ஊர! (10) ] 

அமையேர்‌ மென்றோள்‌ ஆயரி நெடுங்கண்‌ (11) ட கட்‌ ன்‌ ) 
இனையி சோதி ஏந்திள வனமுலை (12) | 

இறும்பென மலரிடை எழுந்த மாவின்‌ (13) 

தறுந்தழை அயல்வரூஉம்‌ செறிந்தேற்‌ தல்குல்‌ (14) 

அணிநடை அசைஇய அரியமை சிலம்பின்‌ (15) a 
மணிமருள்‌ வணர்குழல்‌ வளரிளம்‌ பிறைநுதல்‌ (16) 
ஒளிநிலவு வயங்கிழை உருவுடை மகளொடு (17) 

தளிமுழவ முழங்கிய அணிதிலவு நெடுநகர்‌ (18) 1 கழி 
இருந்தளவு மலரளவு சுரும்புலவு நறுத்தொடை . (19) * - தெடிலடி 
கலனளவு கலனளவு தலனளவு தலனளவு (20) J (45-20) 


பெருமணம்‌ புணர்ந்தனை என்பவஃ 
தொருநீ மறைப்பின்‌ ஓழிகுவ * தன்றே. 


. எனக்‌ கொள்க. 


VI 


“வண்ணமும்‌ என்பது, வண்ணங்களும்‌ என்றவாறு. அவ்வண்ணந்தானே 
இருபது எனக்‌. கொள்க. என்னை? 


“ வண்ணற்‌ தானே நாலைற்‌ தென்ப.” 1 


என்றாராகலின்‌. 


* அவைதாம்‌, 
பா௮ வண்ணம்‌, தா௮ வண்ணம்‌ 
வல்லிசை வண்ணம்‌, மெல்லிசை வண்ணம்‌, 


இயைபு வண்ணம்‌, அளபெடை வண்ணம்‌, 





இன ரி ன ரச உ க ககை 


“௮ 2) அன்‌ 


1. தொல்‌, பொ, 524 பி-ம்‌:* மறை ஒழுகுவ, 


யாப்பருங்கல விருத்தி 


நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌, குஅஞ்சீர்‌ வண்ணம்‌, 
இத்தி வண்ணம்‌, நலிபு வண்ணம்‌, 
அகப்பாட்டு வண்ணம்‌, புறப்பாட்டு வண்ணம்‌, 
ஒழுகு வண்ணம்‌, ஒரூஉ வண்ணம்‌, 
எண்ணு வண்ணம்‌, அகைப்பு வண்ணம்‌, 
தூங்கல்‌ வண்ணம்‌, ஏந்தல்‌ வண்ணம்‌, 
உருட்டு வண்ணம்‌, முடுகு வண்ணமென்‌ 
ருங்கவை என்ப * அறிந்திசி னோரே.” 1 
என்று ஓதப்பட்டன. 
அவற்றுள்‌, பா௮ வண்ணம்‌, சொற்சீர்‌ அடியால்‌ நூலுள்‌ பயில வருவது. 
என்னை 2 
“அவற்றுள்‌, 
பா௮ வண்ணம்‌ சொற்சீர்த்‌ தா 
தற்பாற்‌ பயில நோக்கிற்‌ நென்ப.? 2 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
“குஜ ஆன்‌என வரூஉம்‌ இறுதி 
அவ்வொடு சிவணும்‌ செய்யு ஞள்ளே. ' 3 
எனவும்‌, 
“அஇ உம்‌ மூன்றும்‌ சுட்டு. 4 
எனவும்‌ கொள்க. 
தாஅ வண்ணமாவது, தோன்றுமிடத்து ஓரோவடி இடையிட்டு வந்த 
எதுகைத்தூ ஆகும்‌. என்னை? 
“ தா௮அ வண்ணம்‌, 
இடையிட்டு வந்த எதுகைத்‌ தாகும்‌.” ச 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
*தோடார்‌ எல்வளை நெகிழ நாளும்‌ 
நெய்தல்‌ உண்கண்‌ பைதல்‌ உழவா ர்‌ 
- வாடா அவ்வரி புதைஇப்‌ ர பசலையும்‌ 
வைகல்‌ தோறும்‌ பைபையப்‌ பெருக ரீ 
நீடார்‌ இவணென நீண்மணம்‌ || கொண்டோர்‌ 
கேளார்‌ கொல்லோ காதலர்‌ தோழி! 
வாடாப்‌ பெளவம்‌ அறமுகற்‌ தெழிலி 
பருவம்‌ செய்யாது ** வலனேர்பு வளைஇ 
ஓடா மலையன்‌ வேலிற்‌ 
கடிது மின்னுமிக்‌ கார்மழைக்‌ குரலே.” 5 


என்னும்‌ பாட்டுக்‌ கொள்க. 


வய. 


1. தொல்‌, பொ, 625, 2, தொல்‌. பொ.526. 8. தொல்‌. சொ. வேற்‌. 25 4, தொல்‌. 
எழுத்‌. நூன்‌. 81. 5. தொ. பொ. 527 6. யா. வி. 37 உரைமேற்‌. 
பி-ம்‌: * ஆங்கன மறிய, ஆங்கன மொழிப ர்கலும. 1 ததைடு. $ பெருகலின்‌ 
i ** பெய்யாது 





கணு ரா உண 


ன 3 Te ட்‌ 5 052-௮௮௧ 
ட ட ஒழிபு இயல்‌. £118 
வல்லிசை வண்ணமாவ அ, வல்லெழுத்து மிகுவது. என்னை 2? 
“வல்லிசை வண்ணம்‌ வல்லெழுத்து மிகுமே. ' 1 
என்றா.ராகலின்‌. 
வரலாறு : 
[பஃறொடை வெண்பா ] 
ல்‌ றக்க வகுப்‌ க்ப்‌ a 
கட்டிட்டுக்‌ கண்ணி தொடுப்பவர்‌ தாழம்பூத்‌ [2 3] 


தொட்டிட்டுக்‌ கொள்ளும்‌ அழைச்சேர்ப்ப ! நின்னொடு 
விட்டொட்டி உள்ளம்‌ விடாது நினையின்மேல்‌ 
ஓட்டொட்டி நீங்காதே ஒட்டு. 


எனக்‌ கொள்க. 


“மெல்லிசை வண்ணமாவது, மெல்லெழுத்து மிக்கு வருவது. என்னை ? 
“மெல்லிசை வண்ணம்‌ மெல்லெழுத்து மிகுமே.? 2 


எனக்‌ கொள்க. 


வாலானு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
* பொன்னின்‌ அன்ன புன்னைநுண்‌ தாது ஓ, ன்‌ ௩. 
மணியின்‌ அன்ன தெய்தலங்‌ கானல்‌ 
மனவென உதிரும்‌ மாதீர்ச்‌ சேர்ப்ப! 
மாண்வினை நெடுந்தேர்‌ பூண்மணி ஒழிய 
மம்மர்‌ மாலை வாநீ 
நன்மா மேனி நயந்தனை எனினே.” 


எனக்‌ கொள்க. 


இயைபு வண்ணம்‌ என்பத, இடையெழுத்து மிக்கு வருவது. என்னை 7 

“இயைபு வண்ணம்‌ இடையெழுத்து மிகுமே.? 3 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா ] 

*வால்வெள்‌ ளருவி வரைமிசை இழியவும்‌ 
கோள்வல்‌ லுழுவை விடரிடை யியம்பவும்‌ 
வாளுகி ருளியம்‌ வசையக மிசைப்பவும்‌ 
வேலொளி விளக்கினர்‌ வரினே 
யாரோ தோழி! வாழ்கிற்‌ போரே.” 


எனக்‌ கொள்க. 
அளபெடை வண்ணமாவஅ, அளபெடை பயின்று வருவது. என்னை 2 
* அளபெடை வண்ணம்‌ அளபெடை பயிலும்‌. 4 
என்றாராகலின்‌. 


1. தொல்‌. பொ, 528, 2. தொல்‌, பொ, 529. 9 தொல்‌. பொ. 530. 4. தொல்‌. 
பொ, 581, 


314 யாப்பருங்கல விருத்தி 
வ.ரலானு : 
[இன்னிசை வெண்பா]. 
“ தாஅம்‌ படுநர்க்குத்‌ தண்ணீர்‌ உளகொலோ ! 
ஆஅம்‌ பலபழி அன்னை அறிவுறில்‌ ; 
வாஅும்‌ புரவி வழுதியோ டெம்மிடைத்‌ 
தோஓம்‌ நவலுமிவ்‌ வூர்‌. 1 
எனக்‌ கொள்க. 
“நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ என்பது, நெட்டெழுச்துப்‌ பயின்று வருவது. 
என்னை ? 
“நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ நெட்டெழுத்தப்‌ பயிலும்‌, 2 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா ] 
“நீரூர்‌ பானா யாறே) காடே 
நீலூர்‌ காயாம்‌ பூவி யாவே; 
காரூர்‌ பானா மாலே; யானே 
யாரோ தாமே வாழா மோரே ; 
ஊரூர்‌ பாகா ! தேரே ; 
பீரூர்‌ தோளான்‌ பேரூ ராளே. * 
எனக்‌ கொள்க. 
குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ என்பது, குற்றெழுத்துப்‌ பயின்று வருவது. என்னை ? 
“குனுஞ்சீர்‌. வண்ணம்‌ குற்றெழுத்அப்‌ பயிலும்‌.” 3 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
* உறுபெயல்‌ எழிலி தொகுபெயல்‌ பொழியச்‌ 
சறுகொடி அவரை பொதிகளை * அவிழக்‌ 
குறிவரு பருவம்‌ இதுவென மறுகுபு. 
செறிதொடி நலமிலை அழியல்‌ : 
அறியலை அரிவை கருதிய பொருளே. : 
எனக்‌ கொள்க. 
சத்திர வண்ணம்‌ என்பது, குற்றெழுத்தம்‌ நெட்டெழுத்தும்‌ விராய்‌ 
வருவ அ. என்னை ? 
தித்த வண்ணம்‌, 
நெடியவும்‌ குறியவும்‌ நேர்ந்தடன்‌ வருமே.” & . 


என்றாராகலின்‌. 





1. இச்‌ செய்யுளின்‌ பின்னிரண்டடி “தொடை யானந்தம்‌£ என்னும்‌ ஆனந்தக்‌ குற்றத்‌ 
இற்கு மேற்கோள்‌ (யா. வி. 96 உரை.). 2. தொல்‌. பொ, 532. 3. தொல்‌, பொ, 599, 
4. தொல்‌. பொ. 584, 4 | 


பிம்‌; * பொரிதளை. 


ஒழிபு இயல்‌ 
வாலானு : 
[நிலை மண்டில லு ; 
‘ஊர வாழி ஊர தேர 
தார வாரி பேர சேரி 
கார வேரி பாய வாரி 
பிர நீர தோழி தோளே.” 


எனக்‌ கொள்க. % 


நலிபு வண்ணம்‌ என்பது, ஆய்தம்‌ உடைத்தாய்‌ வருவது. 


“நலிபு வண்ணம்‌ ஆய்தல்‌ பயிலும்‌.” 1 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[இன்னிசை வெண்பா] 
*எஃகொ டவன்காப்ப ஏமார்ந்தாள்‌ போதந்தாள்‌ 
அஃகுநீர்க்‌ கான்யாற்‌ றயன்மணல்‌ எக்கர்மேல்‌ ; 
இஃகுதோதின்‌ பாவை திருந்தடி ; பின்றை 
அஃ்தோ விடலை அடி.” 


எனக்‌ கொள்க. 


என்னை 2 


315: 


அகப்பாட்டு வண்ணம்‌ என்பது, முடியாதது போன்று முடிவது. என்னை? 


“அகப்பாட்டு வண்ணம்‌, 
முடியாத்‌ தன்மையின்‌ முடிந்ததன்‌ மேற்றே.” 2 
என்றாராகலின்‌. 


வசலாஅ : 

[நேரிசை ஆசிரியப்பா ] 
பன்மீன்‌ உணங்கற்‌ படுபுள்‌ ஓப்பியும்‌ 
புன்னை அண்டாஅ நம்மொடு தொகுத்தும்‌ 
பன்னாள்‌ வந்து பணிமொழி பயிற்றித்‌ 
தோளி னீங்காமை * சூளிற்‌ தேற்றியும்‌ 
மணந்ததற்‌ கொவ்வான்‌ தணந்தபுற மாறி 
இனையன்‌ ஆஃ ஈங்குனைத்‌ அறந்தோன்‌ 
பொய்தல்‌ ஆயத்தப்‌ பொலந்தொடி ண்டி ய! 
கோடுயர்‌ வெண்மணல்‌ ஏதி 

ஓடுகலம்‌ எண்ணும்‌ $ துறைவன்‌ தோழி !” 


எனக்‌ கொள்க. 


புறப்பாட்டு வண்ணம்‌ என்ப, 


ல்‌ முடித்தது போன்று முடியாததன்‌ மேற்று, 
ன்னை : 


“புறப்பாட்டு வண்ணம்‌, 
முடிந்தது போன்று முடியா தாகும்‌.” 3 
என்றாராகலின்‌. 
1. தொல்‌. பொ. 585. 2. தொல்‌. பொ. 536: 


பி-ம்‌: * தோழி நீங்காமை. ர்‌ மகளிர்‌, 1*என்னும்‌, 


3. தொல்‌. பொ. 587; 


316 யாப்பருங்கல விருத்தி 


வரலாறு : 
[நேரிசை ஆசியரிப்பா ] 
* நிலவுமணல்‌ அகன்றுறை வலவன்‌ ஏவலின்‌ 
எரிமணிப்‌ புள்ளினம்‌ மொய்ப்ப நெருநலும்‌ 
வந்தன்று கொண்கன்‌ தேரே இன்றும்‌ 
வருகுவ தாயிற்‌ சென்று சென்று 
தொன்றபு அதைத்த புன்னைத்‌ தாதுகு 
தண்போதின்‌ மெல்லக வனமுலை நெருங்கப்‌ 
புல்லின்‌ எவனோ மெல்லியல்‌ நீயும்‌ 
தல்காது விடுகுவை யாயின்‌ அல்கலும்‌ 
படர்மலி உள்ளமொடு மடன்மா ஏதி 
உறுதுயர்‌ உலகுடன்‌ அறியநம்‌ 
சிறுகுடிப்‌ பாக்கத்துப்‌ பெரும்பழி தருமே.” 7 
எனக்‌ கொள்க. 
ஒழுகு வண்ணம்‌ என்பது, ஓசையின்‌ ஒழுகிக்‌ கடப்பது. என்னை? 
“ ஒழுகு வண்ணம்‌ ஓசையின்‌ ஒழுகும்‌. 2 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசியரிப்பா] 
“அம்ம வாழி தோழி ! காதலர்‌ * 
இனமீன்‌ * பனிக்கும்‌ இன்னா வாடையொடு 
புன்கண்‌ மாலை அன்பின்‌ ர நலிய 
உய்யலள்‌ இவளென உணரச்‌ சொல்லிச்‌ 
செல்லுநர்ப்‌ பெறினே சேய அல்ல டீ 
இன்னளி | இறந்த மன்னவர்‌ 
பொன்னணி நெடுந்தேர்‌ பூண்ட மாவே.” 
எனக்‌ கொள்க. 
ஒரூஉ வண்ணம்‌ என்பது, ஒன்றாத தொடையாற்‌ இடப்பது. “ ௮ஃதி 
யாதோ?” எனின்‌, செந்தொடை. என்னை 2 
“ஒரூஉ வண்ணம்‌ ஓரீஇத்‌ தொடுக்கும்‌. ” 3 
என்றா. ராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“தொடிநெகிழ்த்‌ தனவே கண்பசந்‌ தனவே 
யான்சென்‌ அரைப்பின்‌ மானமின்‌ 7 றெவனோ 
சொல்லாய்‌ வாழி தோழி! வரைய 
முள்ளில்‌ பொதுளிய அலங்குகுரல்‌ நெடுவெதிர்‌ 
பொங்குவால்‌ இளமமை அவைப்ப 
மணிநிலா விரியும்‌ குன்றுகிம வோர்க்கே. ” 


எனக்‌ கொள்க. 


15 இல்‌, விளக்‌. பக்‌. 781, 2. தொல்‌. பொ. 58885 3. தொல்‌. பொ. 539, 


வல்ல... காதலர்க்‌; ர்‌ ன்னே 1 ஆன்பின்ற$ $ சொல்லுநர்ப்‌ தவற! செப்ப 
ந னனி; 4] மாண்பின்‌; 





[2 - அன்ப 


எண்ணு வண்ணம்‌ என்பத, செவ்வெண்ணினாலும்‌, உம்மை எண்ணினாலும்‌, 
என எண்ணினாலும்‌, என்றா எண்ணினாலும்‌, பிறவும்‌ யாதானும்‌ ஓர்‌ எண்ணி 
னாலும்‌ வருவது. என்னே ? 
எண்ணு வண்ணம்‌ எண்ணுப்‌ பயிலும்‌.” 1 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நிலை மண்டில ஆசிரியப்பா] 
“பொறையன்‌ செழியன்‌ பூத்தார்‌ வளவன்‌ 
கொல்லி கொற்கை நல்லிசைக்‌ குடத்தை 
பாவை முத்தம்‌ பல்லிதழக்‌ குவளை 
மாயோள்‌ முறுவல்‌ மழைப்பெருங்‌ கண்ணே. 2 
எனக்‌ கொள்க. இது செவ்வெண்‌ பெற்றது. பிறவும்‌ அன்ன. 
அகைப்பு வண்ணம்‌ என்பது, அறுத்து அறுத்துச்‌ சொல்லப்படுவ ௮. 
என்னை 2 
“அகைப்பு வண்ணம்‌ அறுத்தறுத்‌ தொழுகும்‌. ' 3 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா] 
“கொடுத்த வேம்பின்மிசைத்‌ துதைந்த போந்தை 
அடைய அசைத்த ஆர்மலைப்‌ பாட்டர்‌ 
அண்ணல்‌ என்போன்‌ இயன்ற சேனை 
முரசிரங்கும்‌ தானையெதிர்‌ முயன்ற 
வேத்தருயிர்‌ முருக்கும்‌ வேலி னன்னவன்‌.” 
எனக்‌ கொள்க. 
தூங்கல்‌ வண்ணம்‌ என்பத, பெரும்பான்மையும்‌ வஞ்சி பயின்று வருவது, 
என்னை ? 
“ தூங்கல்‌ வண்ணம்‌ வஞ்சி பயிலும்‌.” 4 
என்றாசாகலின்‌. 
வரலாறு : 
[குறளடி வஞ்சிப்பா] 
“ தென்குமரி வடவிமய 
மாஅவெல்லைத்‌ தம்புகழ்விளங்கக்‌ 
கடலன்ன படைநாப்பண்‌ 
மலையன்ன களிற்றெருத்தின்‌ 
ஞாயிற்றன்ன சேண்விளங்குதிறலர்‌ 
திங்களன்ன வெண்குடையுயரிய 
ஒன்னாதார்‌ மிடல்சாயத்‌ 
அன்னரிய அகழ்கடத்தவர்‌ 
பொன்னுடைய எயில்முருக்க 
ஓவத்தன்ன வினைபுனைநல்லிற்‌ . 
கோவத்தன்ன கனையெரிகவரச்‌ 


4. தொல்‌. பொ. 540, 2. யா. லி. 95 உரைமேற்‌. : 


4. தொல்‌. பொ. 542. 8. தொல்‌. பொ. 641, 


318 : யாப்பருங்கல விருத்தி 
சென்றவர்‌ திறல்‌ மழுங்கவாற்றலிற்‌ 
புலவர்பல புகழ்கொண்டு 
பெறலரிய விழுத்தாயம்‌ 
விறலியர்க்கு மகிழ்ந்துவிசினை 
ஒன்னார்‌ * அப்பிற்‌ றென்னவர்‌ மருக ! 
பல்கிளைப்‌ ர்‌ பசிநோனாஅ 
கல்பிறங்யெ சுமம்நிந்தி 
இவண்வந்த நசைவாழ்நதன்‌ 
எனவைத்ததெல்லாம்‌ பிதர்க்காகும்‌ 
ஈந்ததெல்லாம்‌ எனக்காகும்‌ 
பொருள்கொடுத்தும்‌ புகம்கொள்வனென 
இவற்கியேன்‌ எனக்வேனென ப்ப த 
என்னோக்காஅ நின்னோக்கி 
என்னைவிடுமதி வென்வேல்வழுதி ! 
வெயிற்கதிர்‌துழையரா வியன்பெருங்காவிற்‌ 
றண்புனல்வையை ஒண்டுறைத்தொகுத்த 
கோடுறு ர மணலினும்‌ ஏத்திப்‌ 
பாடுஅம்‌ பெரும [நின்‌ னாடொறும்‌ புகழ்நீதே. ? 

எனக்‌ கொள்க. 

ஏந்தல்‌ வண்ணம்‌ என்பது, சொல்லிய சொல்லிற்‌ தெறந்து வருவது. 

என்னை 2 
ஏந்தல்‌ வண்ணம்‌, 
சொல்லிய சொல்லிற்‌ சொல்லியது இறக்கும்‌. 1 

என்றா. ராகலின்‌. 

வரலாறு : 
[நேரிசை வெண்பா] 
“கூடுவார்‌ கூடல்கள்‌ கூடல்‌ எனப்படர ; 
கூடலிற்‌ கூடலே கூடலும்‌ கூடல்‌ 
அரும்பிய ீ முல்லை அரும்பவிமு மாலைப்‌ 
-பிரிவாற்‌ | பிரிவே பிரிவு. ? 


எனக்‌ கொள்க. 


கட 


உருட்டு வண்ணம்‌ என்பது, அராகத்‌ தொடைமேல்‌ த்‌ . என்னே? 
“உருட்டு வண்ணம்‌ அராகம்‌ தொடுக்கும்‌. * 2 
என்றாராகவின்‌. I 
வாலானு : 
[வண்ணக ஒருபோகு] 
[அராகம்‌] 
*அணிகிளர்‌ சிறுபொறி அவிர்‌ அத்தி மாநாகத்‌ தெர ச்தேறி 
அணியிரும்‌ பனிமுத்நீர்‌ தொட்டுமந்து மலைந்தனையே ; 9. 


ஆர்கலி உயசகல்‌ எழில்வானத்‌ தமரர்கணம்‌ உடனார்ப்ப 





1. தொல்‌. பொ. 548. 2. தொல்‌, பொ. 544: 


| Se னப்‌ $ கோடயர்‌; ' § அருலிய. ]. பிரியிற்‌,. 


ஓழிபு இயல்‌. . தீச்‌ 


வார்புனல்‌ .இகன்மிகல * .மறமல்லனை மாய்க்கலிற்‌ .பொங்கினை ; . 
முள்ளெயிற்‌ றரிமருள்கண்‌ ஆய்த்தியரொடு திசைநடுங்க 
வரைதிரள்‌ நிமிர்தடக்‌ கையினனி மலையெடுத்‌ தேத்தினை ; 

. [பேசெண்‌] வ 
காமருதகைக்‌ கல்லியல்‌ மார்பினை 
கண்பொடு சுடரொளி தேமியை ; 
பூமலி வினைபுனை தாரினை ; 
பொன்புனை வினைபுனை உடுக்கையை ; 


[தனிச்சொல்‌] 
அனையன, 
[சுரிதகம்‌] 
பலவுடன்‌ புகழ்தகப்‌ பயந்தோய்‌ நின்‌ 
இணைபுணர்‌ கழலடி பரவும்‌ I 
அணேைபுணர்‌ உவகையொடு மன்னுதும்‌ எனவே. 1 
எனக்‌ கொள்க. 
முகு வண்ணம்‌ என்பது, அடியற்றவுழி அறியலாகாதாய்‌, தீண்ட 
அடித்தாய்‌, அராகம்‌ தொகுத்து வருவது. என்னை 2 
“ முடுகு வண்ணம்‌ முடிவறி யாமல்‌ 
அடியிறற்‌ தொழுகும்‌ அதனோ சற்றே. ?2 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[அராகம்‌] 
*பெருகலி யொலிமலி அணையணி பிறழத்‌ 
அயல்வியல்‌ வளனுரை பிதிர அதிரும்‌ 
மதிவிலங்‌ குருளுடை இருண்முத்தீர்‌ 
அருங்கலம்‌ கவர்த்தனையே ; 
வகைதகை வளர்தளிர்‌ உறுதுயர்‌ வணரிணர்‌ 
அணர்புயல்‌ புகையணங்‌ குறுசினை 
வினவா வினவில்‌ உயர்வ ராயின்‌ 
வினைபடக்‌ இடத்தோய்‌ ! நின்‌ சூழுறு சுடரொளி 
திகழணி மணியலங்‌ கிலங்கவிர்‌ கதிர்முத்தமொ 
டுறழ்ந்தியாத்த தொடையமை அணைபுனை வினை 
தொடுகழல்‌ அடியிணை பரவுதும்‌ யாமே.” 


எனக்‌ கொள்க. 


இவ்வாறு வண்ண விகற்பம்‌ எடுத்து ஓதினார்‌ தொல்காப்பியனாரும்‌ 
கையனாரும்‌ முதலாக உடையார்‌. 


அவிதயனார்‌, : அங்கிசை : வண்ணம்‌, ஏந்திசை வண்ணம்‌, அடுக்கசை 
வண்ணம்‌, பிரிந்திசை வண்ணம்‌, மயங்கசை வண்ணம்‌ என்ற 'இவ்வைத்‌ 
தினையும்‌ ; அகவல்‌ வண்ணம்‌, ஒழுகசை வண்ணம்‌, வல்லிசை வண்ணம்‌, மெல்‌ 
விசை வண்ணம்‌ என்ற இந்நான்‌னையும்‌ ; குற்றெழுத்து . வண்ணம்‌, தெட்‌ 
ப ப பக்கா ட அத தள re பலம்‌ 
1. யா; வி 93). 95: உரைமேற்‌. 2: தொல்‌. பொ. 545 
பி.ம்‌: * வார்புகல்‌ கழன்ம்றவர்‌, 


320 யாப்பருங்கல விருத்தி 


டெழுத்து வண்ணம்‌, வல்லெழுத்து வண்ணம்‌, மெல்லெழுத்து வண்ணம்‌, இடை 
யெழுத்து வண்ணம்‌ என்ற இவ்வைந்தினையும்‌ கூட்டி உறம, நூறு வண்ணம்‌ 
பிறக்கும்‌ என்றார்‌. 
அவை உறமுமானு : 
தூங்கிசை வண்ணம்‌ 20. 


[அகவல்‌ :] 
குறில்‌ அகவல்‌ அரங்கிசை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ அங்கிசை வண்ணம்‌, 
வலி அகவல்‌ அங்கிசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ அங்கிசை வண்ணம்‌, இடை 
அகவல்‌ அங்கிசை வண்ணம்‌ எனவும்‌ ; 


[ஒழுகல்‌ :] 
குறில்‌ ஒழுகல்‌ அங்கிசை வண்ணம்‌, நெடில்‌: ஒழுகல்‌ தாங்கிசை வண்ணம்‌, 
வலி ஒழுகல்‌ அரங்கிசை வண்ணம்‌, மெலி ஒழுகல்‌ அங்கிசை வண்ணம்‌, இடை 
ஒழுகல்‌ தூங்கசை வண்ணம்‌ எனவும்‌; 
//வல்லிசை :] 
குறில்‌ வல்லிசைத்‌ தூங்கசை வண்ணம்‌, நெடில்‌ வல்லிசைத்‌ தூங்கசை 
வண்ணம்‌, வலி வல்லிசைத்‌ அங்கிசை வண்ணம்‌, மெலி வல்லிசைத்‌ தூங்கை 
வண்ணம்‌, இடை வல்லிசைத்‌ தூங்கசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[மெல்லிசை :] 
குறில்‌ மெல்லிசைத்‌ அங்கசை வண்ணம்‌, நெடில்‌ மெல்லிசைத்‌ தூங்கசை 
வண்ணம்‌, வலி மெல்லிசைத்‌ அங்கிசை வண்ணம்‌, மெலி மெல்லிசைத்‌ 
அங்கிசை வண்ணம்‌, இடை மெல்லிசைத்‌ தாங்கசை வண்ணம்‌ எனவும்‌ இவை 
குறில்‌ அகவல்‌ தாங்கிசை வண்ணம்‌ முதலிய இருபது தூங்கல்‌ வண்ணம்‌. 


அவைதாம்‌ முஅபிடி நடந்தாற்போலவம்‌, கோம்பி நடந்தாற்போலவும்‌, 
தாரை நடந்தாற்போலவும்‌, வரும்‌. அவை ஒரு புடை ஓப்பினால்‌ தூங்கிசை 
வண்ணம்‌ எனக்‌ கொள்க. 

ஏந்திசை வண்ணம்‌ 20. 
[அகவல்‌ :] 

குறில்‌ அகவல்‌ ஏந்திசை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ ஏந்திசை வண்ணம்‌, 
வலி அகவல்‌ ஏந்திசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ ஏந்திசை வண்ணம்‌, இடை 
அகவல்‌ எத்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 


[ஒழுகல்‌ :] 
குறில்‌ ஒழுகல்‌ ஏந்திசை வண்ணம்‌, நெடில்‌ ஒழுகல்‌ ஏந்திசை வண்ணம்‌, 
வலி ஒழுகல்‌ ஏந்திசை வண்ணம்‌, மெலி ஒழுகல்‌ ஏந்திசை வண்ணம்‌. இடை 
ஒழுகல்‌ ஏத்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[வல்லிசை :] 
குறில்‌ வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌, நெடில்‌ வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌ 
வலி வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌, மெலி வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌, இடை 
வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[மெல்லிசை :] 
குறில்‌ மெல்லிசை எத்திசை வண்ணம்‌, நெடில்‌ மெல்லிசை ஏ.ந்திசை 
வண்ணம்‌, வலி மெல்லிசை ஏந்திசை வண்ணம்‌, மெலி மெல்லிசை எத்திசை 
வண்ணம்‌, இடை மெல்லிசை ஏந்திசை வண்ணம்‌ எனவும்‌--இவை குறில்‌ 
அகவல்‌ ஏந்திசை வண்ணம்‌ முதலிய இருபது ஏத்திசை வண்ணம்‌. 
அவைதாம்‌ மதயானை தடத்தாற்‌ போலவும்‌, பாம்பு பணைத்தாற்‌ போலவும்‌, 
ஓங்கிப்‌ பறக்கும்‌ புட்போலவும்‌ வருமெனக்‌ கொள்க. 


ஒழிபு இயல்‌ 927 
அடுக்கசை வண்ணம்‌ 20. 


/ அகவல்‌ :] 
குறில்‌ அகவல்‌ அடுக்கசை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ அடுக்கிசை வண்ணம்‌, 
வலி அகவல்‌ அடுக்கிசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ அடுக்கிசை வண்ணம்‌, இடை 
அகவல்‌ அடுக்கிசை வண்ணம்‌ எனவும்‌ ; 


[ஒழுகல்‌ 1 
குறில்‌ ஒழுகல்‌ அடுக்கசை வண்ணம்‌, நெடில்‌ ஒழுகல்‌ அடுக்கிசை வண்ணம்‌, 
வலி ஒழுகல்‌ அடுக்கசை வண்ணம்‌, மெலி ஒழுகல்‌ அடுக்கிசை வண்ணம்‌, இடை. 
ஒழுகல்‌ அடுக்கிசை வண்ணம்‌ எனவும்‌; 
[வல்லிசை :] 
குறில்‌ வல்லிசை அடுக்கசை வண்ணம்‌, நெடில்‌ வல்லிசை அடுக்கசை 
வண்ணம்‌, வலி வல்லிசை அடுக்கிசை வண்ணம்‌, மெலி வல்லிசை அடுக்கை 
வண்ணம்‌, இடை வல்லிசை அடுக்கிசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[மெல்லிசை :] 
குறில்‌ மெல்லிசை அடுக்கசை வண்ணம்‌, நெடில்‌ மெல்லிசை அடுக்திசை 
வண்ணம்‌, வலி மெல்லிசை அடுக்கிசை வண்ணம்‌, மெலி மெல்லிசை அடுக்கிசை 
வண்ணம்‌, இடை மெல்லிசை அடுக்கசை வண்ணம்‌ எனவும்‌, இவை குறில்‌ 


அகவல்‌ அடுக்கிசை வண்ணம்‌ முதலிய இருபது அடுக்கிசை வண்ணம்‌. 


அவைதாம்‌ ஒவ்வா நிலத்திற்‌ பண்டி உருண்டாற்‌ போலவும்‌, நாரை 
இசைத்தாற்‌ போலவும்‌, தாராவும்‌ தார்மணி ஓசையும்‌ போலவும்‌ வரும்‌. 


பிரிந்திசை வண்ணம்‌ 20. 
[அகவல்‌ :] 
குறில்‌ அகவல்‌ பிரித்திசை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ பிரித்திசை வண்ணம்‌, 


வலி அகவல்‌ பிரிந்திசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ பிரித்திசை வண்ணம்‌,. இடை 
அகவல்‌ பிரிந்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 


[ஒழுகல்‌ :] 
குறில்‌ ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌, நெடில்‌ ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌, 
வலி ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌, மெலி ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌, இடை 
ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[வல்லிசை :] 
குறில்‌ வல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌, நெடில்‌ வல்லிசைப்‌ பிரிர்திசை 
வண்ணம்‌, வலி வல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌, மெலி வல்லிசைப்‌ பிரிந்திசை 
வண்ணம்‌, இடை வல்லிசைப்‌ பிரிநத்திசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[மெல்லிசை :] 
குறில்‌ மெல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌, நெடில்‌ மெல்லிசைப்‌ பிரித்திசை 
வண்ணம்‌, வலி மெல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌, மெலி மெல்லிசைப்‌ பிரித்‌ 
திசை வண்ணம்‌, இடை மெல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌ எனவும்‌ இவை 


குறில்‌ அகவல்‌ பிரிந்திசை வண்ணம்‌ முதலிய இருபதும்‌ பிரிந்திசை வண்ணம்‌. 


அவைதாம்‌ பெருங்குதிரைப்‌ பாய்த்தலும்‌, ஒன்று கொட்டியும்‌ இரண்டு 
கொட்டியும்‌ முதலாக உடைய அறுத்துக்கொட்டும்‌ போலவும்‌ வரும்‌. 


மயங்கசை வண்ணம்‌ 20. 
[அகவல்‌ :] 
குறில்‌ அகவல்‌ மயங்கசை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ மயங்கிசை வண்ணம்‌, 
வலி அகவல்‌ மயங்கசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ மயங்கிசை வண்ணம்‌, இடை 
அகவல்‌ மயங்கிசை வண்ணம்‌ எனவும்‌ ; 


Yap.—21 


தத்‌. யாப்பருங்கல விருத்தி 


[ஒழுகல்‌ :] 
குறில்‌ ஒழுகல்‌ மயங்கிசை வண்ணம்‌, தெடில்‌ ஒழுகல்‌ மயங்கிசை வண்ணம்‌, 
வலி ஓழுகல்‌ மயங்கிசை வண்ணம்‌, மெலி ஒழுகல்‌ மயங்கசை வண்ணம்‌, இடை 
ஓழுகல்‌ மயங்கசை வண்ணம்‌ எனவும்‌ ; 
[வல்லிசை :/ 
குறில்‌ வல்லிசை மயங்கசை வண்ணம்‌, நெடில்‌ வல்லிசை மயங்கிசை 
வண்ணம்‌, வலி வல்லிசை மயங்கசை வண்ணம்‌, மெலி வல்லிளை மயங்கிசை 
வண்ணம்‌, இடை வல்லிசை மயங்கிசை வண்ணம்‌ எனவும்‌ 
[மெல்லிசை :] 
குறில்‌ மெல்லிசை மயங்கிசை வண்ணம்‌, நெடில்‌ மெல்லிசை மயங்கிசை 
வண்ணம்‌, வலி மெல்லிசை மயங்கிசை வண்ணம்‌, மெலி மெல்லிசை மயங்கிசை 
வண்ணம்‌, இடை மெல்லிசை மயங்கிசை வண்ணம்‌ எனவும்‌ இவை குறில்‌ 
அகவல்‌ மயங்கசை வண்ணம்‌ முதலிய இருபது மயங்கிசை வண்ணம்‌. 
அவைதாம்‌ நகரம்‌ இசைந்தாற்‌ போலவும்‌, தாசை இசையும்‌ ஆர்ப்பிசையும்‌ 
இயமர இசையும்‌ தேரசைக்குரலும்‌ போலவும்‌ வரும்‌. 
சூறைக்காற்றும்‌ மீர்ச்சுழியும்‌ போல வருவது, அகவல்‌ வண்ணம்‌. ன்‌ ப 
நிசொழுக்கும்‌ காற்றொழுக்கும்‌ போல வருவது, ஒழுகல்‌ வண்ணம்‌. _- 
தோற்கயிறும்‌ இரும்பும்‌ திரித்தாற்‌ போலவும்‌, கன்மேற்‌ கல்‌ உருட்டினாற்‌ 
போலவும்‌ வருவஅ, வல்லிசை வண்ணம்‌. 
அன்ன நடையும்‌ தன்னம்பறையும்‌ போலவும்‌, மணன்மேல்‌ நடந்தாற்‌. 
போலவும்‌ வருவ, மெல்லிசை வண்ணம்‌. 
இவை தொழில்‌ வகையால்‌ ஒரு புடை ஓப்புமை காட்டியவாறு. 
இவை நூறு வண்ணமும்‌ தம்முள்‌ மயங்கி வரினும்‌, மிக்கதனாற்‌ பெயர்‌ 
கொடுத்து வழங்கப்பெறும்‌. 
வரலாறு : 
[கலி நிலைத்துறை.] . 
*வினயொழி பொழுதின்கட்‌ செல்வமே போல அஃகிச்‌ 
சுனையெழு குவளையும்‌ ஆம்பலும்‌ தீய்ந்து வாடிக்‌ 
கனையெரி கழைதண்டிக்‌ காடுவெத்‌ தோடு கில்லா* 
நனைகவுள்‌ எழில்வேழம்‌ நாவசைத்‌ தெய்தி யாங்கு. * 
இன்னவும்‌, ஆசிரியங்களும்‌, பாவைப்பாட்டும்‌, அன்ன பிறவும்‌ குறில்‌ அகவல்‌ 
தூங்கசை வண்ணம்‌ எனப்படும்‌. இவற்றை ஐந்தெழுத்தின்‌ மேலும்‌ 1 ஒட்டிக்‌ 
கொள்க. 
[கலி விருத்தம்‌. ] 
“கோலமலர்‌ கொண்டுகில மத்திமலை வுடைத்தாய்ச்‌ a 
சோலைதொறுத்‌ தாழ்ந்தபொழிற்‌ சோர்விலுயர்‌ விஞ்சை 
நீலமலர்க்‌ கண்ணினவர்‌ நீடுநனி ஏத்தச்‌ 4 
சிலமிகு நாதனடி சேரவினை சேரா.” 


இன்னவும்‌, வஞ்சியும்‌, வஞ்சிப்பாவினமும்‌ ஒமுகிசைத்தரங்கல்‌ வண்ணம்‌ 
எனப்படும்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 





1. ஈண்டு ஐந்தெழுத்து என்றது, “குறில்‌, நெடில்‌, வலி, மெலி, இடை” என்ப 
வற்றை. - ்‌ 
பி-ம்‌. *ஒடுகல்லா, ஒடுக்கல்லா. 


ஒழிபு இயல்‌ . 265 


[எழு£ர்‌ ஆசிரிய விருத்தம்‌. 
*ஏறுயர்‌ கொடியின்‌ இருவிசும்‌ பதிரும்‌ 
எறிமுச சதிர்கடற்‌ மானை 
விறுயர்‌ மணிக்கால்‌ வெண்குடை ஓங்கு 
தண்டுறை யின்பழை யாற்று 
மாறடு படிவ மதியுறு நகருள்‌ * 
மாதவன்‌ ஏதமில்‌ பாதம்‌ 
வீறடு கதிகள்‌ ஆழ்கதிர்‌ வீழ 
விளங்கிய விழுத்துணே யாமே. ? 
என இச்சந்தத்தனவும்‌, 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌./ 
“பூவி னார்பொழிற்‌ பிண்டியின்கழ்ப்‌ 
பொருவு திருதகர்ப்‌ பொன்னெயிலுள்‌ 
மாவி னார்தலம்‌ தோக்கினல்லார்‌ 
பலர்ப ணிந்துவற்‌ தடிவணங்கி. £ 
என இன்ன வண்ணத்தனவும்‌ எல்லாம்‌ வல்லிசைத்‌ தூங்கல்‌ வண்ணம்‌ எனப்‌ 
படும்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்‌ மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[குதள்வெண்‌ செந்துறை. ] 
“தேனி னார்மலர்ப்‌ பிண்டியி னிழற்றேவர்‌ ஏத்த 
வானி னார்குடை யானடி நாளும்‌ வணங்குஅமே. £ 
[கலி விருத்தம்‌. / 
* தாழி ஓங்கு மலர்க்கண்ணவர்‌ தண்ணடி 
பாழி ஓங்கு -புனலார்பழை யாற்றுள்‌ ட்‌ 
ஊழி நின்ற மதியான்மதி சேர்ந்து 
வாழி என்று வணங்கவினை வாரா.” 
என இன்னவை எல்லாம்‌ மெல்லிசைத்‌ தூங்கல்‌ வண்ணம்‌ எனப்படும்‌. 
இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[தாவு கொச்சகம்‌.] 
“ களவினாற்‌ கொணர்ந்தவெண்‌ காணமும்‌ விழுப்பொன்னும்‌ 
i உளவெனினும்‌ யான்றுய்ப்பல்‌ உலவாது கிடந்தமையால்‌ 
வளையினாற்‌ பொலிந்தகை வரட்கண்ணாள்‌ வழிப்படூஉம்‌ 
களைவாரிற்‌ கனையிருட்கட்‌ காணேன்மற்‌ நிதுவல்லால்‌. ! 
என இன்னவும்‌, கலிப்பாக்களும்‌, அம்பிப்பாட்டும்‌ குறில்‌ அகவல்‌ ஏந்திசை 
வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[ஆரியத்‌ அறை.] 
* வரையென மாடங்கள்‌ ஓங்குறு வீதியின்‌ வஞ்சி மன்னவன்‌ 
புரைபுரை நின்றலர்‌ பூந்தொடை யற்பொறை யன்று னருளானேற்‌ 
கரையெனக்‌ காலையும்‌ காண்பரிய கடல்போலும்‌ கெளவையும்‌ 
அசையின மேகலை ஓட ஓடுமிவள்‌ ஆவி ஆற்றாதே. ? 
என இன்ன ஆசிரியத்துறை ர விருத்தங்களும்‌ ; வெண்பாக்களும்‌, வெள்ளொச்‌ 
தாழிசைகளும்‌ எல்லாம்‌ குறில்‌ ஒழுகல்‌ ஏந்திசை வண்ணம்‌ இவ.ற்றைய/:$ 
ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஒட்டிக்கொள்க. 
பி-ம்‌. * தருண ர நெறிகளாற்கதி 1 இன்னவையாஃூய சிறு, இன்னவை யாசிரியச்சிறு. 
Yap.—21a 


324 யாப்பருங்கல விருத்தி தல்‌ 


[நிலைமண்டில ஆசிரியப்பா. J 
' தெதிதீர்‌ இருங்கழி நிலமும்‌ சூட்டாள்‌* கல்‌. 
பொதிமாண்‌ வரியதவன்‌ ஆட்டலும்‌ ஆட்டாள்‌ ரீ 
சிறுநூதல்‌ வோரும்பச்‌ சிந்தியா நின்றாட்‌ 
கெறிநீர்த்தண்‌ சேர்ப்பாயான்‌ என்சொல்லிச்‌ செல்கோ !' ர 
இதுவும்‌ ௮௮. 
[கலி விருத்தம்‌. 
ரக்‌ “இட்ட கன்றனை யானினி என்செய்கோ 
2 கட்டெ ழில்லம காகடி தென்னவே 
t மட்டெ ழின்மலர்த்‌ தார்பொலி மார்பனும்‌ 
1 கெட்டெ முந்திறை கூறுவ னோவெனா. ” 
பறைபட்‌ டனபட்‌ டனசங்‌ கனொலி 
முறைவிட்‌ டனவிட்‌ டனமுன்‌ னுலவாத்‌ 
திறைவிட்‌ டனர்கொட்‌ டினர்திண்‌ கலிமா 
நிறைகொட்‌ டினரொட்‌ டனர்நீள்‌ முழவால்‌. ” 
இன்னவும்‌ குறில்‌ வல்லிசை ஏந்திசை வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்‌ 
தின்மேலும்‌ ஒட்டிக்கொள்க. 
[கலிநிலைத்‌ அுறை.] 
“மான்வீடு போழ்திற்‌ பிணையின்‌ உயிர்போவ தேபோல்‌ ப 
யான்வீடு போழ்தின்‌ இதுவேகொல்‌ நினக்கும்‌ என்னத்‌ 1 
தேனூறும்‌ இன்சொல்‌ மடவாய்‌ ! அழுதாற்ற இல்லாய்‌ , 
வானூடு போய வசைகா ணியசென்ற காலை. 
என இன்னவும்‌, “உழவர்‌ ஓதை? 1 எனப்படுவனவும்‌ குறில்‌ மெல்லிசை 
ஏத்திசை வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
“கொடியிடை மாதர்‌ மேனி குவளைமலர்‌ உண்கண்‌ என்றும்‌ 
பிடிநடை மாதர்‌ மாண்ட நடைதா னெனப்பேது செய்தும்‌ 
வடிவொடு வார்ந்த மென்றோள்‌ வளைசேர்ந்த கைகாந்தள்‌ என்றும்‌ 
இடையிடை தின்று நின்று பலகாலும்‌ உவப்ப தென்னோ!' 2 
என இன்ன பிறவும்‌, எழுசீர்‌ அடியால்‌ வநற்தனவும்‌ எல்லாம்‌ குறில்‌ அகவல்‌ 
அடுக்கிசை வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 


பா 


“மாலையால்‌ வாடையால்‌ அந்தியால்‌ மதியால்‌ ்‌ அ 
மனமுனம்‌ உணர்வது நோயுறச்‌ செய்த ட. ம்‌ 
1 சோலையால்‌ தென்றலால்‌ சுரும்பிவர்‌ பொழிலால்‌ 
௫. சொரிதரு காசொடு விரிதரு பொழுதே கர்‌ 
கோலவால்‌ வளையாற்‌ கொடுப்பறி யானேற்‌ ட ௮ 
கொள்வறும்‌ உயிரொடு பிறசொடும்‌ அன்றே ? ன 
காலையார்‌ வசவே காதலும்‌ ஆங்கோர்‌ 1 அம 
காலையென்‌ னுங்கடல்‌ நீந்திய வினையே.” 
என இன்னவும்‌, பிறவும்‌, எண்சீரடி மிக்கு வருவனவும்‌ குறில்‌ ஒழுகல்‌ அடுக்‌ 
இசை வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
1. சிலப்‌. 7: 4. 2. வளையாபதி. 
பி-ம்‌. * சூடாள்‌. ர்‌ ஆடலும்‌ ஆடாள்‌. 1 சொல்கோ. 


ஓழிபு இயல்‌ ்‌ 325 


[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌.] 
*கடியான்‌ வெயிலெறிப்பக்‌ கல்லளையுள்‌ வெதும்பிய கலங்கற்‌ சின்னீர்‌ 


ட்‌ அடியால்‌ உலகளந்த ஆழியான்‌ ஆக்கிய அமிழ்தென்‌ றெண்ணீக்‌ 
கொடியான்‌ கொடுப்பக்‌ குடங்கையாற்‌ கொண்டிருந்து குடிக்கல்‌ 
[தேற்றாள்‌ 


வடியேர்‌ தடங்கண்ணி வஞ்சிக்கொம்‌ பீன்றாளிவ்‌ வருவாளாமே * 
எனவும்‌, 
“ அடையமின்சென்‌ றடைமின்சென்‌ றவனாக்கிய 
சினகரத்‌ இறைவன்‌ றாளே, A 
எனவும்‌ அறுசீரடியால்‌ வருவன எல்லாம்‌ குறில்‌ வல்லிசை அடுக்கிசை 
வண்ணம்‌. இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க, 
[கலி விருத்தம்‌./ 
i “பிழயுடை நடையடு நடையினள்‌ தெரியின்‌, 
கடி.படும்‌ இலமலர்‌ அடிநனி தனதாம்‌ 
அடியிடை அடுமிவள்‌ நடுவொடி. வதுபோல்‌ 
வடுவடி. அடுமிவள்‌ நெடுமலர்‌ புரைகண்‌.” 
எனவும்‌, 
* கடுமுடையை தாறுகரு மேனியின ளாகிப்‌ 
படுமுடையுள்‌ மாகுலவர்‌ பாத்துணலும்‌ ஈயார்‌ 
இடமூடைய காடுநனி ஏகெனலும்‌ போகிப்‌ 
தடமுடைய கன்முழையி னாடமிய ளாகி.” 
எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ குறில்‌ மெல்லிசை அடுக்கிசை வண்ணம்‌. இவன்‌ 
றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
*சூரலும்‌ பிரம்பும்‌ சுற்றிய” 
எனவும்‌, 
[கலி விருத்தம்‌. ] 
“முன்றில்‌ நின்ற முடமுதிர்‌ பெண்ணைமேல்‌ 
அன்றில்‌ காள்‌!துமை ஆற்ற வினவும்‌ : 
தொன்று. காலம்‌ தொடர்ந்‌ துடன்‌ ஆடினாள்‌ ்‌ 
சென்று- ழிச்செலும்‌ செந்நெறி யாதென.” 
எனவும்‌, 
“குரவ ணங்கிலை மாவொடு சூழ்கரைச்‌ 
சரவ ணம்மிது தானனி போலுமால்‌ 
அரவ ணங்குவில்‌ ஆண்டகை சான்றவன்‌ 
பிரிவு ணர்ந்துடன்‌ வாரலன்‌ என்செய்கோ !” 1 
எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ குறில்‌ அகவல்‌ பிரிந்திசை வண்ணம்‌. இவற்‌ 
றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஒட்டிக்கொள்க. 
[கலி விருத்தம்‌. ] 
£ அறிவல்‌ அறிவல்‌ அமுதே அமுதே 
எறிவெண்‌ டிரைமீ திகலிற்‌ றறிவல்‌ ; 
இறுகல்‌ இறுகல்‌ இதகேள்‌ இதகேள்‌ : 
பெறுவல்‌ பெறுவல்‌ பிழைப்பொன்‌ அபெறாய்‌. ? 
எனவும்‌, i க ன்‌ 


ப வகை, வலக ஆட டட உவ ட 


]. யா. வி, 15 உரைமேற்‌, 


526 யாப்பருங்கல விருத்தி TMS 


“தேனம ருத்திரு வாரிள வேனிலின்‌. He 
மானம்‌ ரும்மட நோக்டகியர்‌ நோக்காய்‌ ட ட்ட 
தானுரு கல்லெயி ராங்கிதின்‌ ருய்கரி 
யானக * லாதடி அஞ்சலி செய்தும்‌. * 
எனவும்‌, 
“கதிர்கொள்‌ மதியும்‌ கனபொன்‌ களிறும்‌ 
பயில்கொண்‌ பெற்‌ தழகா கியினி 
எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ குறில்‌ ஒழுகல்‌ பிரிந்திசை வண்ணம்‌. இவையும்‌ 
ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 


[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
“அடித்த டித்தி மிழ்தரு அளங்கு வெள்ள ருவிதீர்‌ 
தொடுத்தெ டுத்த மாலைப்போல்‌ தொடர்ந்து தோன்றும்‌ அய்மைசால்‌ 
அடுத்த டுத்து ரைபுக அசைவில்‌ சீரு ருச்சந்தம்‌ 1 
மடுத்த டுத்து வைகலும்‌ மறத்த லின்றி வாம்த்துவாம்‌. * 
என இன்னவை எல்லாம்‌ குறில்‌ வல்லிசைப்‌ பிரிந்திசை வண்ணம்‌. இவற்‌ 
றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[தாவு கொச்சகம்‌./ 
“களியுந்தி வீழ்ந்த கதிர்ச்செய்ய வெய்யோன்‌ 
ஒளியுந்தி நீண்டகுடை ஒருவனல்‌ கானேல்‌ 
நிலமுத்தி யோடும்‌ வளைமுல்ல்‌ மெல்ல 
நகுமுத்தி யாகின்ற தாவியா தாங்கொலோ ! 
என இன்னவை எல்லாம்‌ குறில்‌ மெல்லிசைப்‌ பிரிந்த்சை வண்ணம்‌. 
இவற்றையும்‌ ஐந்தெழுத்தின்‌ மேலும்‌ ஒட்டிக்கொள்க. 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. / 
“வாங்குபு கொள்ள: நின்றாள்‌ வாரண வாசி மன்னன்‌ 
தேங்கமழ்‌ ஒலிமென்‌ கூந்தல்‌ தேவினாட்‌ ன்ற மங்கை 
ஆங்கவள்‌ அருகல்‌ அல்லாள்‌ அத்தின புத்தி ராசன்‌ 
வான்புகழ்‌ மங்கை வாகைப்‌ பூதிறம்‌ அன்ன மேனி.” 
என இன்னவை எல்லாம்‌ குறில்‌ அகவல்‌ மயங்கசை வண்ணம்‌. இவற்‌ 
றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
“ஆசைப்‌ படுவ அருந்தவம்‌ கல்வி;அல்‌ லாப்பிறகள்‌ ! 
பேசப்‌ படுவ திலம்‌; இவை யாவை பிறப்பிறப்பாம்‌ 
தேசத்‌ தியற்கை தெரிந்துணர்‌ வாருக்குச்‌ சேயிழைமார்‌ 
பாசப்‌ படுகுழிப்‌ பற்றறுத்‌ 2 தார்வினைப்‌ பற்றறுத்தார்‌. ? 


சன இன்னவை எல்லாம்‌ குறில்‌ ஒழுகல்‌ மயங்கிசை வண்ணம்‌. இவர்‌ 


றையும்‌ ஐத்தெழுத்தின்மேலும்‌ ஒட்டிக்கொள்க, 





1. “உருச்சந்தம்‌' என்பது வடநாட்டில்‌ சாரணர்க்குச்‌ இறந்‌ லமாதிய ஊர்‌ இரி 
இஃது *உச்சந்சம்‌' எனவும்‌ வழங்கும்‌, ம்‌ டல்‌ ப ஐயதீதி 


பி-ம்‌. * யாமக, ர்‌ லாப்பிறர்கள்‌.. t பாற்றறுத, 


ன்‌ ட எத ்‌ i அக்‌ > ஒழிபு இயல்‌ 1 327 


[கலி நிலைத்துறை./ ந்த்‌. ௦0 
* தாமத்‌ தூண்களைத்‌ தருக்கொடு முருக்குதல்‌ முரணும்‌ 
தூமத்‌ அாவகல்‌ எடுத்துக்கொண்‌ டுழையவர்‌ எறியும்‌ 
வாமத்‌ தோள்களின்‌ வலித்தனன்‌ புடைத்தெடுத்‌ தரற்றும்‌ 
பேய்மைத்‌ இத்தொழில்‌ பெருகிய தாசனும்‌ உணர்ந்தான்‌.” 
என இன்னவை எல்லாம்‌ குறில்‌ வல்லிசை மயங்கசை வண்ணம்‌. இவற்‌ 
றையும்‌ ஐந்தெழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
I [அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌. ] 
உருகா தார்தம்‌ இன்னுயிர்காத்‌ தொழிய லாமோ உணர்த்தார்க்கு 
வருகார்‌ போல வளஞ்சுரந்திவ்‌ வையம்‌ காக்கும்‌ வயமாறன்‌ 
முருகார்‌ ஆச மார்பினான்‌ முரசம்‌ ஆர்ப்ப முல்லைகாள்‌ 7 
குருகார்‌ பெளவம்‌ உண்டிருண்ட கொண்டல்‌ என்று குழைத்திரோ ?? 
எனவும்‌, 
£ கண்ணுடை ரவர்கண்டார்‌ கண்ணில்புண்‌ பிறவெல்லாம்‌.” 
எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ குதில்‌ மெல்லிசை மயங்கிசை வண்ணம்‌. இவற்‌ 
றையும்‌ ஐத்தெமழுத்தின்மேலும்‌ ஓட்டிக்கொள்க. 
இவற்றில்‌ ஒரு வண்ணத்தாலேயும்‌ பல வண்ணத்தாலேயும்‌ வரும்‌ இப்‌ 
பெற்றியே கடையில்லா விகற்பமாம்‌. அவற்றை ஒரு விகற்பத்தாற்‌ சொன்ன 
வாறு. பிற வகையால்‌ வரும்‌ வண்ணங்களையும்‌ ஒருஉ வண்ணங்களையும்‌ உரைத்‌ 
தவற்றோடு ஒருபுடை ஓஒப்புடையாற்‌ சார்த்தி உணர்க. 
என்னை 2 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
அங்கேற்‌ தடுக்குப்‌* பிரிதல்‌ மயங்கிசை வைத்‌அப்பின்னும 
ஆங்கே அகவல்‌ ஒழுகல்‌ வலிமெலிப்‌ பாற்படுத்துப்‌ ர்‌ 
பாங்கே ர்‌ குறில்நெடில்‌ வல்லிசை மெல்லிசை யோடிடையும்‌ 
தாங்கா அறழ்தரத்‌ தாம்வண்ணம்‌ நூறும்‌ தலைப்படுமே.” 1 
எனக்‌ கொள்க. 
தங்கிசை வண்ணம்‌, எத்திசை வண்ணம்‌, அடுக்கிசை வண்ணம்‌, பிரிந்திசை 
வண்ணம்‌, மயங்கை வண்ணம்‌ என இவ்வைந்தினையும்‌ ; 
அகவல்‌ வண்ணம்‌, ஒழுகல்‌ வண்ணம்‌, வல்லிசை வண்ணம்‌, மெல்லிசை 
வண்ணம்‌ என்னும்‌ என இந்நான்ையும்‌; 
குற்றெழுத்து வண்ணம்‌, நெட்டெழுத்து வண்ணம்‌, வல்லெழுத்து வண்ணம்‌, 
மெல்லெழுத்‌ அ வண்ணம்‌, இடையெழுத்து வண்ணம்‌ என இவ்வைத்தினையும்‌ 
கூட்டிக்‌ 
குறில்‌ அகவல்‌ காங்கை வண்ணம்‌, நெடில்‌ அகவல்‌ தூங்கசை வண்ணம்‌, 
வலி அகவல்‌ தூங்கசை வண்ணம்‌, மெலி அகவல்‌ தூங்கிசை வண்ணம்‌, இடை 
அகவல்‌ அரங்கசை வண்ணம்‌ என்று இவ்வாறெல்லாம்‌ உறழ்தஅகொள்ள, நானு: 
வண்ணவிகற்பம்‌ ஆம்‌. 
VI 
இனி, “வழு? என்பன, குற்றம்‌. அவை நான்கு வகைப்படும்‌ : எழுத்து 
வழுவும்‌, சொல்‌ வழுவும்‌, பொருள்‌ வழுவும்‌, யாப்பு வழுவும்‌ என. 
அவற்றுள்‌ (1) எழுத்து வழுவாவலூ, எழுத்ததிகாத்தோடு மாற 


கொள்வது. 





1. யா. கா. 
பி-ம்‌. * தடுக்கல்‌, ர ஒழுசை வன்மையு மென்மையுமா. வாங்கே, 


ட 


328 யாப்பருங்கல விருத்த ட்‌ ல... ச 


வரலாறு : 
[தேரிசை வெண்பா. ] 


க. 


“வெறிகமழ்‌ தண்டிலம்பின்‌ வேட்டமே அன்றிப்‌ 
பிறிதும்‌ குறையுடையான்‌ போலும்‌--செறிதொடீஇ ! 
தேமான்‌ இதணத்தான்‌ நாமாக நம்புனத்தே 
மாமான்பின்‌ வந்த மகன்‌ !” 
என இதனுள்‌, “தேமா? எனற்பாலதனேத்‌ *தேமான்‌” என னகர றற்றுக்‌ 
கொடுத்தமையால்‌, எழுத்து வழு ஆயிற்று. 
என்னை 2 
“முன்னிலை நெடிலும்‌ ஆவும்‌ மாவும்‌ 
னம்மிகப்‌ புணரும்‌ இயங்குதிணை யான.” 
என்றாராகலின்‌. 
(2) சொல்‌ வமுவாவது, சொல்லதிகாரத்தோடு மாறு கொள்வது. எல்‌ 2 
“சொல்லின்‌ வழுவே சொல்லோக்து மரபிற்‌ 
சொல்லிய குற்றம்‌ தோன்ற லான.” 
என்றாராகலின்‌. ்‌ ்‌ | 
வ. லாது : 
[நேரிசை வெண்பா. / 
*இசையெல்லாம்‌ கொட்ட எழிற்றானை ஊர்ந்து 
வசையிலா மன்னர்வந்‌ தேத்த-—இசையும்‌ 
அடிசில்‌ பருகி அணியார்த்துப்‌ போந்தான்‌ 
கொடிமதிற்‌ கோழியார்‌ கோ. ” 
இதனுள்‌, 'இசையெல்லாம்‌ ஆர்ப்ப' எனவும்‌, 'எழிற்றான நாப்பண்‌” 
எனவும்‌, “அடிசில்‌ அயின்று ! எனவும்‌, “அணி அணிந்து போந்தான்‌ ' எனவும்‌ 
இவ்வாறு பொனுவினால்‌ எடுக்துக்கொண்டு பொதுவினால்‌ முடித்தற்பாலன 
வற்றைப்‌ பொதுப்பெயரால்‌ எடுத்துக்கொண்டு சிறப்பு வினையான்‌ ஒன்றற்கே 
உரிய சொற்புணர்த்தமையான்‌, சொல்‌ வழு ஆயிற்று. என்னை? 
“வேதுவினைப்‌ பொதுச்சொல்‌ ஒருவினை இளவார்‌.' 1 
எனவும்‌, 
£ வேறுவினை யுடைய பெரஅவினை கிளப்பப்‌ 
பொதுவினை யுடைய வேற்றுமை உண்டோ ?” 
எனவும்‌ கூறினாசாகலின்‌. . ட 
(3) பொருள்‌ வழுவாது, .பொருளதிகாசக்தோடு மாறு கொள்வது: 
என்னை ? த 
“பொருளின்‌ வழுவே தமிழ்நடைத்‌ இரிவே.! 
என்றாராகலின்‌. 
வரலாறு : 
[தேரிசை வெண்பா. / 
“முன்னும்‌ தொழத்தோன்றி முள்ளெயிற்றாய்‌ ! அத்திசையே 
. இன்னும்‌ தொழத்தோன்றிற்‌ நீிதேகாண்_ மன்னும்‌ 
பொருகளிமால்‌ யானைப்‌ புகார்க்கள்ளி பூண்போற்‌ 
பெருகொளியால்‌ மிக்க பிறை.” 2 . 
இது நாண நாட்டம்‌. ஸ்‌ 


1. தொல்‌, சொல்‌, 46. 2. தொல்‌. பொ, 114 உரைமேற்‌, - ல 


தமிய இயல்‌... sn 


*பண்டிப்‌ புனத்துப்‌ பகலிடத்‌ தேனலுட்‌ ல்‌ 
கண்டிக்‌ களிற்றை அறிவன்மத்‌--றிண்டிக்‌ ் | 
கதிரன்‌ பழையலூர்க்‌ கார்நீலக்‌ கண்ணாய்‌ ! 
உதிரம்‌ உடைத்திதன்‌ கோடு.” 1 
இது நடுங்க நாட்டம்‌. 
இவை இரண்டும்‌ பொருளதிகாரத்தோடு மாறு கொண்டன. என்னை ? 
“ நாணவும்‌ நடுங்கவும்‌ நாடாள்‌ தோழி 
காணுங்‌ காலைத்‌ தலைமகள்‌ தேத்து.” 
என்றாராகலின்‌. 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 
- “வாளை மேய்ந்த வபைகோட்டுக்‌ குதிரை 
கோழிலை வாழைக்‌ கொழுமடல்‌ உறங்கும்‌ 
ஊரன்‌ செய்த கேண்மை 
தேரை வாலினும்‌ பெரிதா இன்றே. 
இதுவும்‌ பொருள்‌ இன்மையாற்‌ பொருள்‌ வழு ஆயிற்று. 
(4) யாப்பு வழுவாவது, யாப்பதிகாரத்தோடு மாது கொள்வது. என்னை? 
“யாப்பின்‌ வழுவே யாப்பின திலக்கணம்‌ 
கோப்ப வாராக்‌ கோவைத்‌ தாகும்‌.” 
என்றாராகலின்‌. 
வாலானு : 
“குமண ! வாழி! குமண உமணர்‌ 
உப்பிற்‌ றேய்கநின்‌ பகையே ; யான்சில 
பெருமை வேண்டி வந்தேன்‌ ; 
நீநின்‌ பெருமை வேண்டின்‌ தா.” 
இப்பாட்டு முதல்‌ எடுத்துக்கொண்ட ஓசையிற்கெட்டுப்‌ பின்‌ 


பரவிக்‌ 
கட்டுரையால்‌ வந்தமையால்‌, யாப்பு வழு. 
பிறவும்‌ அன்ன. 
அறுத்து இசைப்பும்‌, வெறுத்து இசைப்பும்‌, அகன்று இசைப்பும்‌ என்னும்‌ 
ஓசைக்‌ குற்றம்‌ வருமாறு : 
[குறளடி வஞ்சிப்பா. ] 
"விங்குமணி விரித்த விளங்குபுனை நெடுந்தேர்‌ 
காம்புநீடு மயங்குகாட்டுள்‌ 
பாம்புபெரிது வழங்குதொ றோங்கு 
வயங்குகலிமா நிரைபுநிரைபு 
வலவன்‌, 
வாம்பரி கடவி வந்தோன்‌ 
கெழூஉமணி அகலம்‌ தழூஉமதி விரைந்தே.” 2 


இது நாலசைப்‌ பொசுச்சீர்‌ பலவும்‌ வந்து வஞ்சி தாங்கெமையின்‌, 
அறுத்திசைப்பு என்னும்‌ குற்றம்‌ ஆயிற்று. 





1. சிற்றெட்டகம்‌. 2. இச்செய்யுள்‌ எட்டு ஆசிரிய உரிச்‌௪ரும்‌ வந்த பாட்டுக்கு உதாரண 
மாகப்‌ பின்னர்‌ இவ்வுரையாகிரியராற்‌ காட்டப்பட்டுள்ளது. ்‌ 3 


380 யாப்பருங்கல விருத்தி 
[நேரிசை வெண்பா. ] 
“ஒங்கலை வேலோன்‌ ஒளியால்‌ அளிபெற்ற ந க 
பூச்தழாய்‌ போன்றேமும்‌ யாமேமற்‌-ழேய்ந்த த 4 
்‌ தகைமொய்ம்பிற்‌ றாழ்தடக்கைத்‌ தண்ணருவி நாடன்‌ 
பகைமுனை போன்றேமும்‌ யாம்‌.” 
இதனுள்‌, ' தகைமொய்ம்பிற்‌ றாழ்தடக்கை என்புழி வஞ்சி அங்கிசைத்த 
மையால்‌, வெறுத்து இசைப்பு. 
“ சிறுநன்றி இன்றிவர்க்கயோம்‌ செய்தக்கால்‌ நாளைப்‌ 
பெறுநன்றி பின்னும்‌ * பெரிதென்‌— அ றுநன்றி 
தானவாய்ச்‌ செய்வதாஉம்‌ தானமன்‌ றென்பவே 
வானவாம்‌ உள்ளத்‌ தவர்‌. 1 
இதனுள்‌, “ சிறுநன்றி இன்றிவர்க்கியாம்‌ ' என்புழிக்‌ குற்றியலிகரம்‌ வந்து, 
வெட்டென்று இன்னாங்காய்‌ இசைத்தமையால்‌, வெறுத்து இரைப்பு ஆயிற்று. 
[இன்னிசை வெண்பா. ] 


கத்தத்‌ நற்ற சடற்ற கடத்திசை 

விற்றற்‌. றற்ற வில்லேர்‌ புருவத்தள்‌ 

சொற்றற்‌ றற்ற சுடர்க்குழை மாதரோ 

டுற்றற்‌ றற்றதென்‌ நெஞ்சு.” 

இதுவும்‌ வெறுத்து இசைப்பு. 

“கானக நாடன்‌ கருங்கோன்‌ பெருமலைமேல்‌ 

ஆனை டெற்தாற்போல்‌ ஆய பெருங்கற்கள்‌ ்‌ 

தாமே கடந்தன கொல்லோ ! அவையேற்றிப்‌ 

பெற்றி பிறக்கிவைத்தார்‌ உளர்கொல்லோ !” 

இ, முன்‌ செய்யுளாய்‌ வந்‌, இறுதி பரவிக்‌ கட்டுரையால்‌ வந்தமையால்‌ 
அகன்று இசைப்பு என்னும்‌ குற்றம்‌ ஆயிற்று. இதுவும்‌ யாப்புக்‌ குற்றத்‌ 
அள்ளே பட்டு அடங்கும்‌. பிறவும்‌ அன்ன. 

இன்னும்‌ வழு என்பதனாலே, ஆனந்தம்‌ முதலாகிய குற்றங்களும்‌ அறிந்த 
கொள்க. பிறவும்‌ அன்ன. 

* திண்ணிதின்‌ நடாத்தல்‌ தெள்ளியோர்‌ கடனே. 
என்பதனால்‌, அவற்றை எல்லாம்‌ பிழையாமே நடாத்துதல்‌ புலவர்கள்‌ ஈடன்‌ 
என்றவாறு. 

இச்சூத்திரத் அள்‌ “பிறவும்‌ என்னு சொல்லிய அதனானே, நூலும்‌, 
சூத்திரமும்‌, ஓத்தும்‌, படலமும்‌, பிண்டமும்‌ ஆமாறும்‌, அடியின்றி தடப்பன 
வும்‌, ஓரடியாய்‌ நடப்பனவும்‌, புனைந்துரையாய்‌ நடப்பனவும்‌ ஆமானும்‌ 
உணர்நீதுகொள்க. 

தாலாவஅ, மூவகைத்தாய்‌, மூவரின்‌ சடைபெற்ற, தால்வகைப்‌ பயத்ததாய்‌, 
எழுவகை : ஆசிரியர்‌ மதவிகற்பத்ததாய்‌, பத்துவகைக்‌ குற்றத்திற்றிர்ந்து, 
பத்துவகை மாண்பிற்றாய்‌, பதிமூன்‌அவகையான உரை பெற்று, (றப்பத்‌ 
திரண்டு தந்திர உத்தியொடு புணர்த்து வருவஅ. 

அவற்றுள்‌, மூன்றுவகையாவன, தந்திரம்‌, சூத்திரம்‌, விருத்தி என இவை. 

மூவரின்‌ தடைபெதலாவத, அம்மூன்றும்‌ நடாத்துவார்‌ மூவர்‌ ஆசிரியர்‌ 


எனக்‌ கொள்க. 


TEE ET = EET Tari SNE க வைக்கை கை - - - - வு 
1.யா. லி. 4 உரைமேற்‌. * பி௨ம்‌ $ மன்னும்‌, 


க 80 இழிய இயல்‌ ்‌ 331 


தால்வகைப்‌ பயனாவன, அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்பன. 1 
எழுவகை ஆசிரியர்‌ மத. விகற்பமாவன, 'உடம்படுதல்‌, மறுத்தல்‌? என்பன 
முதலாக உடையன 2 எனக்‌ கொள்க, 


பத்துவகைக்‌ குற்றமாவன, “குன்றக்‌ கூறல்‌' 3 முதலாக உடை.யன எனக்‌ 
கொள்க, 


பத்துவகை மாண்பாவன, “சுருங்க வைத்தல்‌” முதலாக உடையன 4 
எனக்‌ கொள்க. 
பதிமூன்னுவகை உசையாவன, “சூத்திரம்‌ தோற்றல்‌ ' முதலாக உடையன 
எனக்‌ கொள்க. 
முப்பத்திரண்டு தத்திர உத்தியாவன : 
“ நுதலிப்‌ புகுதல்‌, ஓத்துமுறை வைத்தல்‌, 
தொகுத்துக்‌ காட்டல்‌, வகுத்துக்‌ காட்டல்‌, 
முடிவிடம்‌ கூறல்‌, முடித்துக்‌ காட்டல்‌, 
தானெடுத்து மொழிதல்‌, பிறன்கோட்‌ கூறல்‌, 
சொற்பொருள்‌ விரித்தல்‌, இரட்டுற மொழிதல்‌, 
ஏஅவின்‌. முடித்தல்‌, எடுத்த மொழியின்‌ - 
எய்த வைத்தல்‌, இன்ன தல்ல A 
இதுவென மொழிதல்‌, தன்னினம்‌ முடித்தல்‌, 
எஞ்சிய சொல்லின்‌ எய்தக்‌ கூறல்‌, 
மாட்டெறித்‌ தொழிதல்‌, பிறதால்‌ முடிந்தது 
தானுடம்‌ படுதல்‌, தன்குறி வழக்கம்‌ 
மிகவெடுத்‌ அரைத்தல்‌, இறந்தது விலக்கல்‌, 
எதிரது போற்றல்‌, முன்மேற்‌ கோடல்‌, 
பின்னஅ நிறுத்தல்‌, எடுத்துக்‌ காட்டல்‌, 
முடிந்தது முடித்தல்‌, சொல்லின்‌ முடிவின்‌ 
அப்பொருள்‌ முடித்தல்‌, கொடர்ச்சொற்‌ புணர்த்தல்‌, 
யாப்புறுத்‌ சமைத்தல்‌, உரைத்தும்‌ என்றல்‌, டல்‌ 
விகற்பத்து முடித்தல்‌, தொருத்துடன்‌ முடித்தல்‌, 
ஒருதலை அணிதல்‌, உய்த்துணர வைத்தல்‌” 5 
என இவை பாடலனார்‌ உரை. 
“ நூலெனப்‌ படுவது நூவலுங்‌ காலை 
முதலும்‌ முடிவும்‌ மாறுகோள்‌ இன்றித்‌ 
தொகையினும்‌ வகையினும்‌ பொருண்மை காட்டி 
உண்ணின்‌ றகன்ற உரையொடு பொருந்தி 
அண்ணிதின்‌ விளக்கல்‌ அதுவதன்‌ பண்பே.” 6 
“அதுவே தானும்‌ ஈரிரு வகைத்தே. 7 
“ஒருபொருள்‌ அதலிய சூத்திரத்‌ தானும்‌, 
இனமொழி கிளந்த ஓத்தி னானும்‌, ர 
பொதமொழி கிளந்த படலத்‌ தானும்‌, 5 
மூன்றுருப்‌ படக்கிய பிண்டத்‌ தானும்‌என்‌ 


ருங்கனை மாபின்‌ இயலும்‌ என்ப. 8 
ட நன்‌. 10. 2. நன்‌. 11. : 3. நன்‌. 12. ட 4. | 
5. நன்‌, 14. 6-8. தொல்‌. பொ. 478-484, ரிப்‌ 





332 யாப்பருங்கல விருத்தி 


“அவற்றுள்‌, பகத்‌ 
சூத்திரத்‌ தானே ப இப. . 
ஆடி திழலின்‌ அறியத்‌ தோன்றி இல்லக அபு ப்‌ 
நாடுதல்‌ இன்றிப்‌ பொருணனி விளங்க 


i 


யாப்பினுள்‌ தோன்ற யாத்தமைப்‌ பதுவே. £ 1 
“நேரின மணியை திரல்பட வைத்தாங்‌ 
கோரினப்‌ பொருளை ஒருவழி வைப்ப 
தோத்தென மொழிய உயர்மொழிப்‌ புலவர்‌.” 2 ல. 
“ ஒருநெறி இன்றி விரவிய பொருளாற்‌ ்‌ 
பொதுமொழி தொடரின்‌ அஅபடலம்‌ ஆகும்‌.” 3 
 மூன்னுறுப்‌ படக்கிய தன்மைக்‌ தாயின்‌, ட 
தோன்றுமொழிப்‌ புலவர்‌ அஅபிண்டம்‌ என்ப. 4 
இவை, நாலும்‌, சூத்திரமும்‌, ஓத்தும்‌, படலமும்‌, பிண்டமும்‌ ஆமாறு 
சொன்னவாறு. 

“இவை எல்லாம்‌ முன்‌ சொல்லிப்‌ போந்தன அன்றோ?'4 எனின்‌, 
உரைப்பான்‌ புகுகின்றுழி இது நூலாமாறு,” என்று காட்டிற்றல்லது, இந்த 
நூலுட்‌ சூத்திரத்தின்‌ பொருள்‌ என்று அப்பொழுது சொல்லிற்றில்லை எனக்‌ 
கொள்க. ்‌ 


டட 


*உரையொடு நூலிவை அடியில நடப்பினும்‌, 

வரைவில என்ப வாய்மொழிப்‌ புலவர்‌.” 

“மொழிபிசி முதுசொல்‌ மூன்றும்‌ அன்ன. 
என்றார்‌ பல்காயனார்‌. 

“உரையும்‌ நாலும்‌ அடியின்றி நடப்பிலும்‌, 

வரைவில என்ப வயங்கி யோரே. 


என்‌ 


“வாய்மொழி பிசியே முதுசொல்‌ என்றாங்‌ 
காமுரை மூன்றும்‌ அன்ன என்ப 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
இவை அடியின்றி நடப்பன உசைத்தவாறு. 
“செயிர்தீர்‌ செய்யுள்‌ தெரியுங்‌ காலை 
அடியின்‌ ஈட்டத்‌ தழகுபட்‌ டியலும்‌. 
*ஓசோவடி. யானும்‌ ஓசோவிடச்‌ இயலும்‌.” 
“ அவைதாம்‌, 
பாட்டுரை நூலே மந்திரம்‌. பிசியே 
முஅசொல்‌ அங்கதம்‌ வாழ்த்தொடு பிறவும்‌ . 
ஆக்கின என்ப அறிந்தி னோரே. 


என்றார்‌ பல்காயனார்‌. 


ஈக்ரூ 


இவை ஓாடியால்‌ நடப்பன உரைத்தவாறு. 
புனந்துரை இரு திறத்தன : பெரியதனைச்‌ சுருக்கிச்‌ சொல்லுதலும்‌ 
சிறியதனைப்‌ பெருக்கிச்‌ சொல்லுதலும்‌ என. என்னை? 
“உரைக்கப்‌ படும்பொருட்‌ கொத்தன எல்லாம்‌ 
புகழ்ச்சியின்‌ மிக்க புனேத்துரை ஆகும்‌.” - 
என்றாராகலின்‌. 


1-4. தொல்‌, பொ, 478-484, 8. யா. வி, 1 உரைமேற்‌. 





ர இழிபு இயல்‌ க்‌ 


வரலாறு : 
[நேரிசை வெண்பா..] 
*அடையார்பூங்‌ கோதையாட்‌ கல்குலும்‌ தோன்றும்‌ 
புடையார்‌ வனமுலையும்‌ தோன்றும்‌--இடையாதும்‌ 
கண்டுகொளா தாயினும்‌ காரிகை நீர்மையாட்‌ 
குண்டாகல்‌ வேண்டும்‌ சுப்பு.” 
எனவும்‌, 
[குறன்‌. வெண்பா. ] 
“ அயிர்ப்பாகல்‌ தோக்குவேன்‌ கண்டேன்‌ மயிர்ப்பாடிற்‌ * 
பாகத்திற்‌ பாகம்‌ அசுப்பு. 
எனவும்‌ இவை பெரியதனைச்‌ சுருக்கின. 
“கலைக்கணார்‌ ர்‌ நின்றிட்ட பூசல்‌ கடைக்கணா 
கேளாமே நீண்டன கண்‌. 
எனவும்‌, 
“பொன்மலி கூடற்‌ பூமலி கச்சி 
மாரி ஈகை மணியணி மாடம்‌” 
. எனவும்‌ இன்னவை எல்லாம்‌ சிறியவற்றைப்‌ பெருக்கின. பிறவும்‌ அன்ன. 
இன்னும்‌, “வண்ணமும்‌ பிறவும்‌? என்றதனாலே, நாலசைச்‌ சீர்‌ இன்றியே 
தடாத்துமாறும்‌, நான்கசையும்‌ எண்பத்திரண்டு சீரும்‌ கொண்டு இயற்து 
மானும்‌, எழுபது தளை வழுவித்றீர்த்த அறுதாற்று இருபத்தைந்து அடியும்‌ 
ஆமாறும்‌, சந்தமும்‌ தாண்டகமும்‌ ஆமானும்‌, பாக்கட்கு வருணம்‌ முதலாயின 
வற்றை வகுத்து வழங்குமாறும்‌ உரைத்துக்‌ கொள்க. 
அவை சொல்லுமாறு : 
[நேரிசை வெண்பா. ] 
“குற்றுகரம்‌ ஓற்றாக்கிக்‌ கூன்வகுத்துச்‌ சிந்தியற்றி 
மற்று நெடிலும்‌ வகையுளியும்‌-—சொற்றபின்‌ 
மேலசைச்சிர்‌ நாட்டி அளபெடை வீறழித்தால்‌ 
நாலசைச்சர்க்‌ இல்லை நடை. 
என்பது, ஏழ்‌ நயமும்‌ தொகுத்தவாறு. 7 
[கலி விருத்தம்‌.] 
“காக்கை பாடினி யார்முத லாய 


தற்‌ 


மாக்க விப்புல வோர்மதம்‌ பற்றியிங்‌ 
f கூக்கம்‌ இன்மையுண்‌ டாமுக ரத்தையொற் | 
றுக்கின்‌ நாலசைச்‌ சரணை யாதரோ. 
இதன்‌ கருத்து : 
“ குண்டுநீடுநீர்க்‌ குவளைத்தண்சுனை ! 1 


எனவும்‌, 
குறித்துக்கூடுவோர்‌ நெறிமயங்கவும்‌ 2 

எனவும்‌, 
£போஅசேர்ந்துகூடு பொறிவண்டினம்‌ ” 2 

எனவும்‌, ர: 
“புரிந்துவாங்குவீங்கு நரம்பிவர்‌தவின்‌ ? 4 

எனவும்‌, 


1-4. * நலஞ்செலத்‌ தொலைந்த என்னும்‌ பாட்டிலுள்ள அடிகள்‌. 
* பி-ம்‌$ மயிர்ப்பாஇ. 1 கடைக்களூர்‌. $ தொடுத்தவாறு. 


324 யாப்பறாங்கல விருத்தி 


“ கொன்றுகொடுநீடு குருதிமாறவும்‌.” 1 
எனவும்‌ இத்தொடக்கத்தனவற்றுள்‌ ஐயசைச்‌£ீரும்‌ ஆறசைச்சீரும்‌ _வத்தன 
வற்றைக்‌ காக்கை பாடினியார்‌ முதலாகிய ஒருசார்‌ ஆசிரியர்‌ மதம்‌ பற்றி, 
£இ௨ இரண்டன்‌ குறுக்கம்‌ தளேதப 
இிற்புழி ஓற்றாம்‌ நிலைமைய ஆகும்‌ ” 

[காக்கை பாடினியார்‌. 

எனவும்‌, : ்‌ 
“இஉ இரண்டன்‌ குறுக்கம்‌ தளைதவின்‌ - 
ஓற்றெழுத்‌ தாகும்‌ உயிரள பெடையும்‌.” வ 
எனவும்‌, ்‌ 

 சிர்தளை சிதைவழி ஈருயிர்க்‌ குறுக்கமும்‌ 

நேர்தல்‌ இலவே உயிரள பெடையும்‌. 


[மயேச்சுரர்‌.] 
எனவும்‌, 
“உயிரள பெடையும்‌ குறுகிய உயிரின்‌ 
இகர உகரமும்‌ தளைதபின்‌ ஒற்றும்‌.” 
“சீர்தப வரினும்‌ ஓற்றியற்‌ ரகும்‌.” 


[அவிறயனார்‌.] 


எனவும்‌, 
([தேரிசை வெண்பா. / 
“ந்தா றசையின்‌ அருகி உகரத்தின்‌ 
வந்தசீர்‌ ஒன்றிரண்டொற் றொப்பித்து-நறந்தவித்தால்‌ 
வஞ்சிப்பா விற்கெலும்‌ நாலசைச்‌£ர்‌ ; அல்‌இருச்சீர்‌ 
தங்கி விரவச்‌ தகும்‌.” 2 
எனவும்‌ இவ்விலக்கணங்களினாலே ஆண்டுக்‌ கூற்றியனுகரங்களே ஐயசைச்சீரும்‌ 
ஆறசைச்சிரும்‌. அல்லவென்று அவ்வாறே அவற்றையும்‌ களைக. 


்‌ வசையில்புகழ்‌ வயங்குவெண்மீன்‌ ” 3 


எனவும்‌, 

£ சோறுவாக்யெ கொழுங்கஞ்டு * 4 
எனவும்‌, 

“ களிறுவழங்குதெருவில்‌ நெடுந்தகேரேறி ? 
எனவும்‌, 


'திரைந்துதிசைந்து இரைவாத்‌ இசள்முத்தம்‌ கமைவாங்கி 


திசைந்துநிரைந்து று நரச்சியர்‌ நெடுங்கானல்‌ விளையாடவும்‌. ” சீ 
எனவும்‌, ் 


“இரவுவரவுபே ரின்னாநெறி ” 

எனவும்‌ வரும்‌ இத்தொடக்கத்தனவற்றையும்‌ இவ்விலக்கணத்தாலும்‌, 
தாசர்‌ வண்ணம்‌ தாங்கெட வரினே  . இ 
குறுகிய இகாமும்‌ குற்றிய அகரமும்‌ I 
அளபெடை ஆவியும்‌ அலகியல்‌ பிலவே.” 6 

என்னும்‌ இவ்விலக்கணத்தாலும்‌ குத்து கரங்க ஒற்றாக்கிக்கொள்ள மூவசைச்‌ 

சீரே ஆம்‌ என்பது. 


நேர்பசை நிரைபசை வேண்டும்‌ ஆசிரியர்க்கு அவை எல்லாம்‌ மூவசைச்‌ 
சீரேயாம்‌ எனக்‌ கொள்க. 








1-3. யா.வி. உரைமேற்‌. 3. பத்துப்‌ : பட்டினப்‌. 1. க்‌ க்க, 5. யா.வி, 
15 உரை மேற்‌. 6. யா,வி. 4. ஞ்‌. ள்‌ ்‌ 





ல ஏ அடதத தன்ட ட க ப 


[சலி விருத்தம்‌. 
“குற்றிய லிகரமும்‌ குறுகல்‌ இன்றியே 
மற்றுள நாலசை வந்த வாலெனின்‌, 
முற்றிய முதல்தடு இறுதி வஞ்சியுள்‌ 
குற்றமில்‌ கூன்வாக்‌ குற்றம்‌ இல்லையே. 
என்பதன்‌ கருத்து, 
“அடி, அதர்சேறலின்‌ அகஞ்சிவந்தன.” ்‌ ள்‌ i 
எனவும்‌, 
“மா, வேயெறிபதத்தா னிடங்காட்ட ” 
எனவும்‌, 
£மண்கொண்ட குதிக்‌ குவளைபூக்குத்தண்‌ 
சோணாட்பெ பொருநன்‌ * 


எனவும்‌, 
க. கலங்கழூலிற்‌ துறை கலக்கானா ” சபக்‌! ல i 

எனவும்‌, 
“ மாவழங்கலின்‌ மயக்குற்றன வழி.” 1 

எனவும்‌, 


£ தேனாறுபூந்‌ தெரிகுவளை மிசை ” 
எனவும்‌ இத்தொடக்கத்தனவற்றுள்‌ குற்றுகரம்‌ இன்றியேயும்‌ நாலசைச்‌ சர்‌ 
வந்தன பிறவெனின்‌, அவற்றுள்‌ “அடி” என்பதும்‌, £ மா? என்பதும்‌ முதற்கண்‌ 
கூனாகவும்‌ ; “குழி” என்பதும்‌, ' துறை ? . என்பதும்‌ இடைக்கண்‌ கூனாகவும்‌ ; 
“வழி” என்பதும்‌, “மிசை? என்பதும்‌ கடைக்கண்‌ கூனாகவம்‌ வைப்ப, 
தாலசைச்சீர்‌ அன்றாம்‌. 
வஞ்சி அடியின்‌ முதலும்‌ இடையும்‌ இறுதியும்‌ அசை கூனாகப்‌ பெறும்‌. 
வஞ்சியடி முதற்கண்‌ சீர்‌ கூனாகவும்‌ பெறும்‌. இடையும்‌ இறுதியும்‌ உகர 
ஈறாகிய தேரீற்று இயற்சீரும்‌ கூனாய்‌ வரப்பெறும்‌. அல்லாச்‌£ர்‌ கூனாய்‌ வரப்‌ 
பெறா. தேர்பசை நிரைபசை வேண்டும்‌ ஆசிரியர்க்கும்‌ உகர ஈறாயெ நேரீற்று 
இயற்சிரும்‌ அசையாம்‌. இவை எல்லா ஆசிரியர்க்கும்‌ துணிபு எனக்‌ கொள்க. 
பிறவும்‌ அன்ன. இவையும்‌ அவர்‌ காட்டியவே எனக்‌ கொள்க. 
இன்னும்‌ அவர்‌ காட்டுமாறு : i 
“ அதற்கொண்டு, கலங்கொண்டன கள்ளென்கோ ! 
காழ்கோத்தன கூட்டென்கோ !” 2 
எனவும்‌, 
“வேந்து, வேல்வாங்கி வியத்துருத்தலின்‌ ? 
எனவும்‌, 
“தெருவு தேரோடத்‌ தேய்ந்தகன்றன.! 3 
எனவும்‌ கொள்க. 
இவற்றுள்‌, “அதற்கொண்டு? எனவும்‌, “வேந்து எனவும்‌, “தெருவு? 
எனவும்‌ இவை எல்லாம்‌ சீர்‌ கனாயின. 
இவற்றிற்கு இலக்கணம்‌ சொல்லுமாறு : 
“ உறுப்பிற்‌ குறைந்தவும்‌ பாக்கண்‌ மயங்கியும்‌ 
மறுக்கப்‌ படாத மரபின வாகியும்‌ 
எழுவாய்‌ இடமாய்‌ அடிப்பொருள்‌ எல்லாம்‌ 
தழுவ நடப்பது தான்றனிச்‌ சொல்லே. 4 





1. புறம்‌. 345. 2. “தாழிரும்‌ பிணர்த்தடக்கை 2 என்னும்‌ பாட்டில்‌ உள்ளவை 
யாவி. 93 உரைமேற்‌.) 3. புறம்‌, 845. 4. யா.வி, 94 உரைமேற்‌. 


350 யாப்பருங்கல விருத்தி 


“வஞ்சி மருங்கின்‌ இறுதியும்‌ ஆமெனக்‌ 
கண்டனர்‌ மாதோ கடனறித்‌ தோரே.” 1 


ச 


என்பன காக்கை பாடினியம்‌. 


“தனிச்சொல்‌ என்ப தடி முதற்‌ பொருளொடு 
தனித்தனி நடக்கும்‌ ; வஞ்சியுள்‌ ஈழே.” 
சான்பது சிறுகாக்கை பாடினியம்‌. 


“ தனியே, 


அடிமுதற்‌ பொருள்பெற வருவது தனிச்சொல்‌ 


திறுதியும்‌ வஞ்சியுள்‌ இயலும்‌ என்ப.” 2 
என்பது அவிதயம்‌. 

“அடியினிற்‌ பொருளைக்‌ கானினி௮ கொண்டு 

முடிய நிற்பது கூன்‌என மொழிய. 3 

“வஞ்சி இறுதியும்‌ ஆகும்‌ அஅவே. 4 

“அசைகூன்‌ ஆகும்‌ என்மனார்‌ புலவர்‌. ச 
என்பன பல்காயம்‌. 

“தானே அடிமுதற்‌ பொருள்பெற வருவது 

“கூன்‌என மொழிப குறியுணர்ந்‌ தோரே. 6 

' வஞ்சி இறுதியும்‌ வரையார்‌ என்ப. 7 
சான்பன நற்றத்தம்‌. 

“வட இம௰யமொடு தென்‌ பொதியிலிடை” ' 


என்பதனுள்‌ “வட” என்பதும்‌, “தென்‌” என்பதும்‌ கூன்‌ எனக்‌ கொள்க. 


[கலி விருத்தம்‌] 
“அந்தமும்‌ ஆதியும்‌ நடுவம்‌ கூனசை 
வந்தன அன்றியும்‌ வந்த வாமெனின்‌ 
முந்திய குறளடி. மொழிந்த தன்றது 
சிந்தென நாலசை சேர்வ தில்லையே. 


என்ற இதன்‌ கருத்த, வஞ்சிப்பாவின்‌ முதல்‌ நடு இறுதி கூன்‌ இன்றியும்‌, 


 தண்முகைமென்குழல்‌ பெருந்தடங்கண்‌ 
பூவேதலந்தொலைந்‌ தினியாற்றலள்‌ ” 


எனவும்‌, 

“ வலமாதிறத்தான்‌ வளிகொட்ப ? 
எனவும்‌, 

“அள்ளற்பள்ளத்‌ தகன்சோணாட்டு.' ௧ 
சனவும்‌, 

*வேங்கைவாயில்‌ வியன்குன்னூர்‌. 9 
எனவும்‌, 


்‌ அங்கண்வானத்‌ தமாரசரும்‌.” 10 
எனவும்‌ இத்தொடக்கத்தனவற்றுள்‌  நாலசைச்ரர்‌ 


“அவை குறளடி வஞ்சி அல்ல; இத்தடி வஞ்சியாக 
அல்லவாம்‌, என்பது. பிறவும்‌ அன்ன. 


வந்தனபிற? எனின்‌, 


வைப்ப, நாலசைச௫ர்‌ 


1_—7யா.வி. 94 உரைமேற்‌. 8-9 யா. வி. 95 உரைமே! = ரட்‌ i 
பாலிற்கு மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ளது. யா. வி. 90 ந்‌ ப 


த பல்‌ ப இயல்‌ i 1 


எல்லா ஆசிரியரும்‌, ட வஞ்சியுள்‌ மூன்நிடத்தும்‌ திசையிற்தியச்சீர்‌ மிக்கு 
வரும்‌; தேரீற்று இயற்சீர்‌ முதலும்‌ இடையும்‌ அருகிவசப்‌ பெறும்‌; என்ப. 
என்னை 2 


& “ தூழ்பொழிற்‌ றடமாஞ்சினை “ja TR 
வீழ்குயிற்‌ பெடைமெலிவினை.' 1 ல்‌ 
ஈனவும்‌, மவ்ண்தல: ட. i 4 உ. 
Sieg rr} 
* தவளமுத்தம்‌ சங்கன்று 9: 
பவளமொடு ஞெமர்த்துசாய்‌ ” 2 டப்‌: 
என்வன, அன நடப்‌ க 
“புன்காற்‌ புணர்மருதின்‌ 3 அ. இப i ர 
போதப்பிய புனற்றுமசை 8 "| த்தல்‌. ; ட்‌ 
எனவும்‌, த 3 
*உடைமணியசை உருவக்‌ குப்பாயத்து ' 4 பெல்‌ 
எனவும்‌, > ப p 
“தேத்தாட்‌ டீங்கரும்பின்‌ ” ச ; த ட்‌ 22) 4 
எனவும்‌, (ட்‌) ்‌ இ 
“பூத்தாட்‌ புனற்றாமரை ' 6 அதர்ம பல்க்‌ மால்‌ மயல்‌ ட்‌ 


என்வும்‌ காட்டுவாராகலின்‌. 


பல்காயனார்‌, 'தேரீற்று இயற்சீர்‌ வஞ்செடியின்‌ இறுதியும்‌ அரு வசப்‌ 
பெறும்‌,” என்றார்‌. அவர்‌ கூறுமாறு ன்‌ 


5 * இயற்சீர்‌ நேரிறல்‌ தன்றளை உடைய த்‌ 5 டப 
கலிக்யெல்‌ பிலவே காணுங்‌ காலை ; தல்‌ 
வஞ்சியுள்ளும்‌ வந்த தாகா; ட்‌ ர 
ஆயினும்‌ ஒரோவிடத்‌ தாகும்‌ என்ப,” ல்‌ அத்தா 


என்பனத பல்காயம்‌. 3 ்‌ ! 


3. “கலித்தளை அடிவயின்‌ நேரீற்‌ நியற்சீர்‌ லப்‌ லம வலன்‌. 
திலைக்குரித்‌ தன்றே தெரியு மோர்க்கே. 2 ர 1 7 
“ வஞ்சி மருங்கினும்‌ இறுதி தில்லா” 8 

என்றார்‌ தொல்காப்பியனார்‌. பரவ க கல்பம்‌ படட அண்னன்‌ ர 3 3 
“நேரிற்‌ நியற்‌£ர்‌ கலிவயின்‌ இலவே ; டம்‌ i 
வஞ்சி மருங்கினும்‌ இறுதியின்‌ இலவே.” த 

என்பத தற்றத்தம்‌. 


“செங்கண்‌ மேதி கரும்புழக்‌கி*9 என்றித்‌ தொடக்கத்தனவற்றைச்‌ 
சித்தடியும்‌ குறனடியும்‌ விரவி வத்த வஞ்சிப்பா எனக்‌ கொள்க. 





1. யா.வி. 15 உரைமேற்‌. 2. பானல்வாய்‌ ' என்னும்‌ பாட்டின்‌ அடி 376. யர. “, 18, 
உரை மேற்‌. 9-8 தொல்‌-89 (யா.ஜி. 90 உரைமற்‌.) 


yap.—22 


348 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


ஆல சவி வருக்கம்‌. லி ஜயன்‌ 

பப நயம்‌ இறுதியாய்‌ நிகழும்‌ ஈரசைச்‌ ட rs 

சீர்க்கடை வஞ்சியுட்‌ செலவும்‌ கூறினார்‌ 

நேர்நிரை நேர்பொடு நிறையும்‌ நாலசைச்‌ 

சீருநன்‌ கெடுத்துடன்‌ செப்பி ஞாசோ. ”, ட i 

இது பல்காயனார்‌ மதம்‌, 

“குற்றிய ௮கரமும்‌ கூனும்‌ சிந்துமா . 

முற்றிய அன்றியும்‌ மொழிவ ராமெனின்‌, . 

தெற்றென நெடிலடி சேரும்‌ என்பது 

சொற்றபின்‌ நாலசைத்‌ தோற்றம்‌ க 
இதன்‌ கருத்து, 

*தறுசோற்றானும்‌ நனிபல கலத்தன்‌ நகும்‌, 4 
என்றித்தொடக்கத்தன ஆசிரிய அடிகளுள்ளும்‌, 

' கண்டல்வண்டற்‌ சழியிண்ங்டிக்‌* ரூமில ம்ஜ்விம்ம்வும்‌' ' 

கொண்டல்கொண்ட பணைமுன்றிற்‌ பண்ணேயாயம்‌ குடி கெழுவவும்‌.! 
என்றித்‌ தொடக்கத்துச்‌ கொச்சக அடி.களுள்ளும்‌, முன்சொன்ன பெற்றி அன்றி 
தாலசைச்சர்‌ வந்தன பிறவெனின்‌, அவைதாம்‌ நாற்சீர்‌ அல்ல என்று ஜஞ்சீர்‌ 
அடியாக வைப்ப, நாலசைச்சீர்‌ அல்லவாம்‌. கொல்காப்பியனாரும்‌ சேனாரும்‌ 


முதலாக உள்ளார்‌, ஒருசார்‌ ஆ௫ிரியக்துள்ளும்‌ கலியுள்ளும்‌ ஐஞ்சடியும்‌ அருகி 
வரப்பெறும்‌ என்று, 


“என்பொடு தடிபடு வழியெல்லாம்‌ எமக்யு மன்னே ! 
அம்பொடு வேல்அழை வழியெல்லாம்‌ அானிற்கு மன்னே 1! டடக்‌ 
என்னும்‌ ஆசிரிய அடிகளும்‌, 
* அணிதினர்‌ சிறுபொறி அலிர்‌அத்தி மாநாகத்‌ வ 3 
என்னும்‌ கலியடியும்‌ காட்டுவாராகலின்‌ என்பது. 
- அவர்‌ சொல்லுமாறு : 
“வெண்டளை விரளியும்‌ பம்‌ விம்‌ 
ஓஐஞ்சீர்‌ அடியும்‌ உளவென ட்டது 4 
என்பது தொல்காப்பியம்‌. 
“ஆசிரியம்‌ கலி” என்று ' அரின்சம்‌ ந்த்‌ உர்ச்கய்ங்க அ இச்‌ 
ல்‌ சம்ம ௫ பல்கு 
“ஐஞ்சிர்‌ அடுக்கலும்‌ மண்டிலம்‌ இப்னுல்‌ 5 
வெண்பா யாப்பிற்‌ குரிய அல்ல,” ச 


என நக்சேர்‌ அடிதூலுள்‌ (வெண்பா யர்ப்பிற்கு' ப்‌ அல்ல” என்றமையால்‌, 


ஆசிரியத்தக்கும்‌ கலிக்கும்‌ ஐஞ்சர்‌. அடி புகுதலும்‌ வட்‌. பக்ஸ்‌ 2 
என்று விரித்து உரைத்தார்‌ எனக்‌ கொள்க. ia 





ப புறம்‌ 935 ப ஆ ட்‌ 2 புறம்‌ 985 : ன த TREE ப ததை அ கி 
4 தொல்‌, பொ. 815. 5 அத்‌ அடில்‌. 9 யா.ி. 98, 95 உரையேற்‌.. 
அ, லக்‌ 2 


டத ௨... ண்ட்‌ பக தம்‌ ஈத்த 


[கலி விருத்தம்‌] ம்பம்‌ 
சேரும்‌ நேரடிப்‌ பாவிலைஞ்‌ சாடி. சத: உ ஞூ, ்‌ 
ஏரும்‌ வெள்ளையல்‌ லாவதி என்பது ்‌ 
சோர்வி லாததொல்‌ காப்பியத்‌ அள்ளுதக்‌ 
கீர னாடி நூலுள்ளும்‌ கேட்கவே.” 
இதனை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
* தகைபெறு பொதியிலெம்‌ தலைவன்‌ ஆணையின்‌ 
தொகைவகை விரிபடச்‌ சொற்ற நூல்களுள்‌ 
வகையுளி சேர்த்துதல்‌ வகுப்பர்‌ ஆதலால்‌, 
தகைபெற நாலசை நடப்ப தில்லையே.” 
இதன்‌ கருத்து, 
/ எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 
“கங்கணக்‌ கைப்பந்தார்க்‌ கனைகழற்காற்‌ 
கருவரைபோல்‌ நீண்ட மார்பிற்‌ காமர்கோலம்‌ 
பொங்கிய சாமசை பொற்ப ஏத்திப்‌ 
்‌. புடைநின்‌ றமார்கள்‌ போற்றிவீசச்‌ 
... சிங்கம்சுமந்‌ துயர்ந்த.3 சனத்தின்மேற்‌ 
சிவகதிக்கு வேந்தாடுத்‌ தேவர்‌ ஏத்த க்கில்‌ ப 
அங்கம்‌ பயந்த அறிவனாய அறப்படைமூன்‌ 
ருய்ந்தானடி ௮டைவா மன்றே.” 


இவவெழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ முதலாக உடை ரல கடத்‌ மேற்சொன்ன 
பெற்றி அன்றியேயும்‌ நாலசைச்சீர்‌ வந்தன பிறவெனின்‌, அகத்தியனார்‌ 
ஆணையாற்‌ செய்யப்பட்ட நால்கள்‌ எல்லாம்‌ “வகையுளி சேர்த்துக? 
என்பதனால்‌, 'போற்றிவி௫ : என்பதனையும்‌ “ஆசனத்தின்‌ மேல்‌ ' என்பதனையும்‌ 
வகையுளி சேர்ந்த மூவசைச்சர்‌ என்பதாம்‌. 
தாலசைச்சிர்‌ வேண்டும்‌ ஆசிரியரும்‌, 
[நேரிசை வெண்பா] 
“யாடுநர்க்கும்‌ ஆடுநர்க்கும்‌ பண்டுதாம்‌ கண்டவர்க்கும்‌ 
ஊடுநர்க்கும்‌ கூடுதர்க்கும்‌ ஒத்தலால்‌-—நீடுநீர்‌ 
தல்வயல்‌ ஊரன்‌ நறுஞ்சாந்‌ தணியகலம்‌ ல்‌ 
புல்லலின்‌ ஊடல்‌ இனி.” 1 
என்பதனுள்‌, டுகர நகரங்களை வகையுளி சேர்த்தி, தக்கன்‌ சிரேயாக 


வைப்பராகலின்‌ என்பது. 
“எழுத்தல்‌ கிளவியின்‌. அசையொடு ஒர்நிறைத்‌ 
ஓழுக்கலும்‌ அடியொடு * தளைகிதை யாமை 
வழுக்கில்‌ வகையுளி சேர்த்தலும்‌ உரித்தே. 2 வ்‌ 
சான்றார்‌ அவிநயனார்‌. த அதது 
“குன்றியும்‌ தோன்றியும்‌ பிறிதுபிறி தாயும்‌ க: ; 
ஒன்றிய மருங்கினும்‌ ஒருபுடை மகாரம்‌ ந 
அசையும்‌ சீரும்‌ அடியும்‌ எல்லாம்‌ ப்‌ ள்‌ அட ல்‌ 
வகையுளி சேர்த்தல்‌ வல்லோர்‌ மேற்றே. 2 21 
என்றார்‌ நற்றத்தனார்‌. 
1. யாஃலி. பக்‌. 2, யா.லி. பக்‌. . பிம்‌; * அடிதொடை 


yap—22A 








"340 ப்‌ யாப்பருங்கல விரு த்தி 


[கலி விருத்தம்‌] 
“ அசைகளும்‌ ஒரோவழி ஆகும்‌ சீரியல்‌ 
இசைபெற நிற்புழி என்ப அண்மையால்‌, 
விசைபெறு துறையினை விருத்த மாக்கினால்‌ 
நசைபெறு நாலசை நடப்ப தில்லையே. 
இதன்‌ கருத்து, 
[கட்டளைக்‌ கலித்துறை] 
குயிலும்‌ குழலும்‌ அலைத்தன இஞ்சொற்கள்‌ கொவ்வைச்செவ்வாய்‌ 
கயலும்‌ மலரும்‌ கடுத்தன உண்கண்கள்‌ வெண்முத்தம்பல்‌ 
இயலும்‌ படியுள தாவது நன்றன்றித்‌ தோன்றியக்கால்‌ 
அயிலுஞ்செவ்‌ வேலும்‌ அழலம்பும்‌ ஆம்பிற ஆடவர்க்கே. 
எனவும்‌, 
“ இருநெடுஞ்‌ செஞ்சுடர்‌ எஃகமொன்‌ ழேந்தி இரவின்வந்த 
அருநெடுங்‌ காதற்கன்‌ றேதரற்‌ பாலதல்‌ லாதுவிட்டால்‌ 
கருநெடு மால்கடல்‌ ஏத்திய கோன்கயல்‌ சூடும்நெற்றிப்‌ 
பெருதெடுங்‌ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே.? 1 
எனவும்‌. இத்தொடக்கத்துக்‌  கலித்துறையுள்‌ நாலசைச்சீர்‌ வந்தன. 
பிறவெனின்‌, அவை கலித்துறை அல்ல என்று சீர்‌ சீராக இறுவழி அசைச்‌ 
ரோக, ஆசிரிய விருத்தமாம்‌; பலரும்‌ அவற்றை “விருத்தம்‌! என்று 
வழங்குவராகவின்‌, 
எல்லா ஆசிரியரும்‌, “ அசையும்‌ ஒரோவழிச்‌ சராம்‌, என்ப) 

“ஊர்‌ ௮லசெழச்‌ சேரி கல்லென. ” 2 . 

எனவும்‌, 


[வஞ்சி விருத்தம்‌] | 


உரிமை யின்கண்‌ இன்மையால்‌ 


அம்‌ 


அரிமதர்‌ மழைக்‌ கண்ணாள்‌ 
செருமதி செய்‌ தீமையால்‌ 
பெருமை கொன்ற என்பவே.” 3 
எனவும்‌ காட்டுவர்‌ ஆகலின்‌ என்பது.. 
* இசைநிலை நிறைய நிற்குவ வாயின்‌ 
அசைநிலை வரையார்‌ சீர்நிலை பெறலே. 4 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
*நேர்நிரை வரினே சீர்நிலை எய்தலும்‌ : 
பாவொடு பிறவும்‌ ஆகும்‌ ஒரோவழி. 5 i 
என்றார்‌ அவிதயனார்‌. 
“நேரும்‌ நிரையும்‌ சீராய்‌ வருதலும்‌ | 
சீரும்‌ தளையும்‌ சிதைவுழிக்‌ கொளலும்‌ .. டட அகட த 
யாவரும்‌ உணர்வர்‌ யாவகைப்‌ பாவினும்‌.” 6 
என்றார்‌ மயேச்சுரர்‌ . ்‌ ல்‌ ட்‌ 


ர ரர ர ட ர ட ட க்க 
1. யா.லவி. 15, 95 உரைமேற்‌, 2. குறுந்‌. 262:1. 3. யா.லி, 15, 21 உரைமேற்‌. 
க்‌. தொல்‌. பொ, 939, 8-6. யா.வி, 14 உரை மேற்‌, ்‌ ்‌ 


ட்டம்‌ 
NS | 


பபப ஆப வசத ப யன னற சசககக. 


ஒழிபு இயல்‌ ஆ. 941: 


[கலி விருத்தம்‌] திர சேலில்‌ ப அம்ம 
“ தளையொடு சிர்தபின்‌ தக்க ஆவிகள்‌ F த த தகட்ட 
அளபெடா ; எடுப்பினும்‌ ௮லகு காரியம்‌ 
விளைவில என்பவர்‌ மீட்டும்‌ நாலசை 
உளலெ சருமென்‌ அரைப்ப தென்கொலோ [? ' 
இதன்‌ கருத்து, 
[நேரிசை வெண்பா] 
* தாஅய்த்தாஅய்ச்‌ செல்லும்‌ தளர்தடைப்‌ புன்சிறார்‌ 
போஓய்ப்போஓய்ப்‌ பூசல்‌ இடச்செய்்‌அு--போஓய்ப்போஓய்‌ 
நிற்குமோ நீடு நெடும்புதவம்‌ தானணைத்து 
பொற்குமோ என்னாது போந்து.” 1 
இதனுள்‌ மேற்சொன்ன பெற்றி அன்றியேயும்‌ நாலசைச்சீர்‌ வந்தன பிற 
வெனின்‌, அற்றன்று ; 
[குறள்‌ வெண்பா] 
* நிலம்பாஅய்ப்பாஅய்ப்‌ பட்டன்று நீலமா மென்றோள்‌ 
கலம்போஒய்ப்போஓய்க்‌ கெளவை தரும்‌. 2 
இத்தொடக்கத்தனவற்றுள்‌, தளையும்‌ சீரும்‌ வண்ணமும்‌ கெட நில்லாமையின்‌ 
அளபெடா ; அளபெடுப்பினும்‌, அலகு காரியம்‌ பெறா என்று மூவகைச்‌சீராக 
வைப்பராகலானும்‌, 


[குறள்‌ வெண்பா] 

“காஅரி கொண்டான்‌ கதச்சே மதனழித்தான்‌ 

ஆஅழி ஏந்தல்‌ அவன்‌.” 3 
இத்தொடக்கத்தனவற்றுள்‌, 

* மாத்திரை வகையாற்‌ றளைதப்‌ கெடா நிலை 

யாப்பழி யாமைநின்‌ றளபெடை வேண்டும்‌. * 
என்று தளை கெடாமற்பொருட்டு அளபெடுத்து வெண்டளை ஆக்குவர்‌ 
ஆகலானும்‌, இவ்வாறே * தாஅய்த்தாஅய்‌? என்ற இத்தொடக்கத்தனவற்‌ 
அள்ளும்‌ சீரும்‌ தளையும்‌ கெட்டு நில்லா ஆகலின்‌, ஓர்‌ அளபெடையை அள 
பெடாது என்று நெட்டெழுத்தே போலக்‌ கொண்டு அலகிட மூவசைச்‌ ரே 
யாம்‌. நாலசைச்‌சீர்‌ கொள்வான்‌ புகினும்‌, உதாரண வாய்ப்பாட்டான்‌ ஓசை 
பூட்டி வண்ணம்‌ அறுக்கும்பொழுது சான்றோர்‌ கோவையுள்‌ வெண்பாப்‌ போல 
ஓசை உண்ணாது, செப்பலோசை வழுவும்‌ என்பது. 

₹இஉ இரண்டன்‌ குறுக்கம்‌ தளைதப 

நிற்புழி ஒற்றாம்‌ நிலைமைய ஆகும்‌. 

“உயிரள பேழும்‌ உரைத்த முறையான்‌ 

வருமெனின்‌ அவ்வியல்‌ வைக்கப்‌ படுமே,” 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌. 

£இர்தளை இதைவுழி ஈருயிர்க்‌ குறுக்கமும்‌ 

நேர்தல்‌ இலவே உயிசள பெடையும்‌. * 


என்றார்‌ மயேச்சுரர்‌. 





1. யா.லி, 60 உரை மேற்‌. 8. யா.வி. &, 93 உரைமேற்‌, 
ஒத யா,வி, க்‌, 41 உரைமேற்‌. 


48" அத யாப்பஞ்ங்கல: விருத்தி 1* ! 


சன பெடையும்‌ குறுகிய உயிரின்‌ . 
இகர ககக தளைதபின்‌ ஓற்றாம்‌.” 
*இர்தப வரினும்‌ ஓற்றியற்‌ மாகும்‌. ” 
என்றார்‌ அவிதயனார்‌. பக வக பல்ல 
[குறனடி. வஞ்சிப்பா] . ல்‌ 
ல்‌. கோவாமுத்திற்‌ கண்பனிகால வயல்‌ 
்‌ வழுத்தாண்மார்வ பழுதறவஞ்சி : ்‌ ்‌ 
வாராவாரிருள்‌ ஏரிழிந்ததிய , ; 
வளைவாய்‌ தேய்ந்தனள்‌ .களைவருகாதலின்‌ 
ஆனாவழகி தானனிபுலம்பி 
அழல்சேர்மெழுகிற்‌ கலுழ்வனள்கவல . 
வாராவிடினவள்‌ ஆருயிரிழத்‌தலின்‌ 
பெரியவரியவிவள்‌ பருவசல்பெருகலின்‌ - 
இனியே, : i 
i அல்ல குதிப்பினும்‌ ஆகுவ ட... 
ட்‌ களவியல்‌ வேண்டும்‌ கடுப்பொடு மடுத்தே? ்‌ 
. *முன்சொன்னதே அன்றி இவ்விரு£ீர்‌ அடி வஞ்ரிப்பாவினுள்‌ நாலசைச்சீர்‌ 
பதினாறும்‌ வந்தன பிறவெனின்‌, ௮.து வஞ்சிப்பா அன்ற ; அகவல்‌ ஓசைத்தாய்‌ 
நாற்சீர்‌ அடியால்‌ வந்தமையால்‌, இயற்சிரால்‌. வந்த நேரிசை : ஆசிரியப்பா - 
வாகக்‌ கொள்ள நாலசைச்சீர்‌ அன்றாம்‌. தனிச்சொல்‌ ஆசிரியத்‌ அள்ளும்‌ “வரும்‌ 
எனக்‌ கொள்க. I 
ம்‌ [நேரிசை ஆசிரியப்பா] 
“ உமணர்சேர்ந்து கழிந்த மருங்கின்‌. அகன்‌ றலை. ்‌ 
ஊர்பாழ்த்‌ தன்ன ஓமையம்‌ பெருங்கா ்‌ 
டின்னா என்றி ராயின்‌, 4 
இனியவோ பெரும ! தமியேற்கு மனையே.?” 1 
: “இதன்‌ முதற்கண்‌ நாலசைச்சீர்‌ வந்ததன்றோ ?” “எனின்‌, அஃது ஐஞ்சீம்‌., 
அடியாக: வைப்பினும்‌, குற்றுகரத்தை ஒற்றாகக்‌ கொண்டு நாற்சீர்‌ : அடியாக. 
வைப்பினும்‌ நாலசைச்சீர்‌ அன்றாம்‌. “இனியிரந்து வாங்கின்‌ ! என்னும்‌ அடி... 
யினும்‌ மூன்றாஞ்சீர்க்கண்‌ நாலசைச்சீர்‌ வந்தது எனினும்‌, ஆண்டுக்‌ குற்றுக 
சத்தை ஒற்றாகக்‌ கொள்ளவும்‌, அளபெடையை அலகு காரியம்‌ பெறாது என்னு 
விலக்கவும்‌, ஐஞ்சர்‌ அடி ஆக்கவும்‌ நாலசைச்சீர்‌ அன்றும்‌. தல்‌ ட்டது 
[குறட்டாழிசை J 
“£கோடான்மன்னு பூங்கானக்‌ குயில்கண்மன்னு நீள்சோலை 
நாடவரும்‌ மினியர்‌ நயந்து” பன: ப்ட்‌ 
சான இதனுள்ளும்‌ தாலசைச்சீர்‌ வந்தன எனின்‌, அதனை முதலடி அறு£ிராகவும்‌ 
ஈற்றடி நாற்சீராகவும்‌ அலகிட்டு அந்தட்‌ குறைந்து வந்த தாழிசைக்குறள்‌ 
என்று வழங்க நாலசைச்சீர்‌ அன்றும்‌. : அலன்‌! டட த கரக்‌ 
[குறட்டாழிசை] 
* கரம்புதேம்பா வெற்பிற்‌ கல்லையுள்‌ வாழ்கின்ற 
பாம்பித்‌ கடிய புலி.” ள்‌ 





1. குறுந்‌. 124 வக க ந14 5 0 விரி ர ய்‌ A 


ப ராத்‌. ப கன்‌ 543 


்‌ “இதனுள்‌ முதலடிக்கண்‌ நாலசைச்ீர்‌ வ்ந்தத பிற,” எனின்‌, முதலடியை 
ஜஞ்ச£ர்‌ அடியாகக்‌ கொண்டு, ஈற்றடி குறைந்த 'தாழிசைக்குறளாகக்‌ ௦ கொள்ள, 
தாலசைச்சீர்‌ அன்றாம்‌. நாலசைச்சீர்‌, வேண்டும்‌ ஒருசார்‌ ஆசிரியரும்‌, ! வெண்‌ 
பாவினுள்‌ அளபெழுத்தால்‌ அன்றி: நாலசைச்சீர்‌ வாரா: என்று இத்தொடக்கத்‌ 
தனவற்றையும்‌ தாழிசைக்குறளேயாகக்‌ கொள்வர்‌ எனக்‌ கொள்க. 


[வெளி விருத்தம்‌] . 
கொண்டல்‌ முழங்கினவால்‌ கோபம்‌ பசந்தனவால்‌- . 


என்செய்கோயான்‌ . 


வண்டு விவரக்‌ வார்தளவம்‌ இல்ன ல போன்‌ 


எண்டிசையும்‌ எ இருத்தாவி ஏங்கெவால்‌-- 
என்செய்கோயான்‌ ! 11. 


என்னும்‌ வெளி விருத்தத்துள்‌ : “ஏன்செய்கோயான்‌ ” என்னு மதனை. வகையுளி 
சேர்த்தவும்‌ ஆகாதாய்‌ தாலசைச்சிர்‌ வந்தது பதர்‌ எனின்‌, அதனைக்‌ செக்கச்‌ 5 
வந்த தனிச்சொல்‌ எனக்‌ கொள்க. ' . ர, 


ட சலியுள்‌; - பப திலயப்வளை துல்‌ 
“சிறுகுடி யீரே ! த மிர! 2 ல அவ க உட்டு 
என அளவடியால்‌ ல்லாம்‌. வக்கா அத்ற்கு. i 


[ இன்னக்க ணகர J 


“வெண்சீர்‌ வரைவின்றிச்‌ சென்று விரவினும்‌ 
தன்பால்‌ மிகுதி இனமெல்லாம்‌ வஞ் : 
உரிச்சிர்‌ விரவுதல்‌ வெண்பாவிற்‌ இல்லை 
தனிச்சொல்‌ அசைச்சீர்‌ அடி. 
என்பதனை விரித்து உசைத்துக்கொள்க. 


இவ்வகையே நாலசைச்சர்‌ வேண்டாமே நடாத்தும்‌ உபாயம்‌ கண்டாசா 
யினும்‌, இவ்வாறு உரைப்பின்‌ உணர்வினார்க்கு அன்றி அறிய ஒண்ணா 
ஆதலானும்‌, பழைய நூல்‌ வழி அல்‌ தமது வ அன்ட்‌! 
என்னும்‌. பாதுகாலலானும்‌. 
்‌ ல [குறள்‌ வெண்பா] 
“உலகம்‌ தழீஇய தொட்பம்‌ மலர்தலும்‌ 
கூம்பலும்‌ இல்ல தறிவு.” 3 
என்ப ஆகலானும்‌, காக்கை பாடினியார்‌ -முதலாயெ ஒருசார்‌ ஆசிரியர்‌ 
மாப்பெரும்புலவர்‌ தம்‌ ண்‌ ப்‌ oe க 'இந்நாலுமை 
யார்‌ எனக்‌ கொள்க. - 


[நேரிசை வெண்பா]. 


்‌ தேர்பும்‌ திசைய்சையும்‌ தே சாதே நாலசைச்சீர்‌ 

சேரும்‌ சிறிதென்று. செப்பாதே--பாரின்மேல்‌. 

ல்‌ வ ன்‌ தி ee அண்ணிதே 
ஆனதை ல்‌ ன்‌ க 





லை 





1. யா.கா. 6 உரைமேற்‌, 2. கலி. 39:12, 
2 குறள்‌ 425. ட்‌ பக ததிவ்ல 


x02 


244 யாப்‌ பருங்கல விருத்தி 


இனி, நாலசையும்‌, பத்து இயற்றும்‌, எட்டு ஆசிரிய உரிச்சீரும்‌, நான்கு 
வெண்பா உரிச்சீரும்‌, அறுபது வஞ்சி உரிச்சரும்‌ ஆமாறு சொல்லும்‌. . 
எழுத்தினால்‌ ஆக்கப்படும்‌ அசை நான்கு வகைப்படும்‌, நேசசையும்‌, 
திசையசையும்‌, நேர்பு அசையும்‌, திரைபு அசையும்‌ என. 
என்னை 2 
“நேரே நிரையே நேர்பே திசைபென ்‌ ம்‌, 
ஈரிரண்‌ டென்ப அசையின்‌ பெயரே.” 1 
என்றாராகலின்‌. 
அவற்றுள்‌, தேரசை நான்கு வகைப்படும்‌ : தனிநெடிலும்‌, தனிக்குறிலும்‌, 
நெட்டெழுத்தும்‌, குற்றொற்றும்‌ என. 
என்னை ? 
“ தனிநெடில்‌ தனிக்குறில்‌ ஓற்றொடு வருதலென்‌ 
றதீநால்‌ வகைத்தே நேரசை என்ப. 2 
[நற்றத்தம்‌] 
என்பவாகலின்‌. அதற்கு உதாரணம்‌, “காரி, சேந்தன்‌ ” என வரும்‌. 
நிரையசை நான்கு வகைப்படும்‌: குறில்‌ இணையும்‌, குறில்‌ தெடிலும்‌, 
குறில்‌ இணை ஒற்றும்‌, குறில்‌ நெடில்‌ ஒற்றும்‌ என. 
என்னை? 
“குறிலிணை குறில்நெடில்‌ ஓற்றொடு வருதலென்‌ loin 
தந்தால்‌ வகைத்தே நிரையசை என்ப? 3 
[தற்றத்தம்‌.] 
என்பவாகலின்‌. அதற்கு உதாரணம்‌, “பல, பலா, பலம்‌, ழான்‌ என வரும்‌, 
நேர்பசை, நிரையசை ஆமாறு சொல்லுதும்‌: நேர்‌ முதலாயெ குற்றிய 


அகரம்‌ நேர்பு அசையாம்‌ ; நிரை முதலாயெ குற்றியலுகாம்‌ நிரைபு அசை 
யாம்‌. என்னை? 


என்னை? 
*தேர்முக லாகிய குற்றிய அகரம்‌ 
நேர்பென மொழிப ; நிசைமுகல்‌ திரையே. ” 
என்பவாகலின்‌. 
நேர்பு அசைக்கு உதாரணம்‌, £கோடு, தோன்று, குன்று” என வரும்‌. 
திரைபு அசைக்கு உதாரணம்‌, “மரபு, மயங்கு, மலாடு, மலாட்டு' என 
வரும்‌. 
நேர்‌ முதலாகிய முற்றியலுகாழும்‌ நிசை முதலாகிய முற்றியலுகரமும்‌ 
நேர்பசையும்‌ நிசைபசையுமாம்‌. 38௧ ்‌ 
என்னை ? 
“முற்றிய லுகரம்‌ வரினுமவை பெயரே. ? 
என்பவாகலின்‌. 
மூத்றியலுகசமாவது, மெல்லெழுத்தும்‌ இடையெழுத்தும்‌ சார்ந்து வரும்‌ 
உகரம்‌. 
முற்றியலுகர நேர்பசைக்கு உதாரணம்‌, “காணு, வேணு, மின்னு, மண்ணு, 
என வரும்‌. ்‌ 
முற்றியலுகா திசைபசைக்கு உதாரணம்‌, “உருமு, அசவு, விரவு, செலவு ' 
சன வரும்‌. 
தேர்‌ முதலாகிய இரு வகை உகரமும்‌ ஒற்று அடுப்பினும்‌ தேர்பசையாகும்‌ 
திசை முதலாகிய இருவகை உகரமும்‌ ஒற்று அடுப்பினும்‌ நிசைபசையாகும. 


என்னை 2 


1. யா.லி. 5 உசைமேற்‌, 2-8, யா.லி, 8 உரைமேற்‌, ஒல்‌ TO ௧ 


ஒழிபு இயல்‌ 845 


குற்றிய லகரம்‌ முற்றிய லகரம்‌ 
ஒற்றொடு தோன்றற்‌ குரிய வாகும்‌.” 
என்பவாகலின்‌, 

அவற்றிற்கு உதாரணம்‌ ; 

“சேற்றுக்கால்‌, ஆட்டுக்கால்‌,” எனவும்‌, “களிற்றுத்தாள்‌, வெளிற்றுப்பனை ? 
எனவும்‌ இவை குற்றியலுகரம்‌ ஒற்றொடு வந்த நேர்பசை நிளைபசைகள்‌, 
“ மின்னுப்பூண்‌, மண்ணுச்சாந்து எனவும்‌, * உருமூத்தீ, வெருவுப்பாம்பு, 
விரவுப்பூண்‌, விழவுக்களம்‌? எனவும்‌ இவை முற்றியலுகரம்‌ ஓற்றொடு வந்த 
நேர்பசை நிரைபசைகள்‌. 

[கட்டளைக்‌ கலித்துறை] 
“குறிலும்‌ நெடிலும்‌ குறிலினை தானும்‌ குறில்தெடிலும்‌ 
நெறிநின்‌ அயிர்ப்பினும்‌ நேர்ந்தொற்‌ றடுப்பினும்‌ தேர்நிரையென்‌ 
தறி; முந்தை நேர்நிரை ஐந்த ரகரம்‌ அடுத்து வந்தால்‌ i 
நெறிநுண்‌ கருங்குழல்‌ ! நேர்பும்‌ நிரைபும்‌; ஒற்‌ றோடு' மற்றே, 
இதனை விரித்து உரைத்துக்‌ கொள்க. கத, 
“நேரோ லகு; நிரையிரண்‌ டலகு; 
நேர்புமூன்‌ றலகு ; நிசைபுநான்‌ கலகென்‌ 
றோதினர்‌ புலவர்‌ உணரு மாறே. 1 
க்ப்‌ [அவிநயம்‌] 


நேரசையும்‌ நிரையசையும்‌ “இயல்‌ அசை” எனப்படும்‌; நேர்பசையும்‌ 
நிரைபசையும்‌ ‘ உரியசை ” எனப்படும்‌. என்னை? ந 


“முதலிரண்‌ டியலசை ; ஏனைய உரியசை. 
என்பவாகலின்‌. 


அவ்வசை இரண்டு கூடியும்‌ சாம்‌; மூன்று கூடியும்‌ ரோம்‌. என்னை? 
“ஈரசை கொண்டது சீரெனப்‌ படுமே; 
மூவசை இறத்தல்‌ இல்லென மொழிப, 
என்பவாகவின்‌. 
ஆகச்‌ சீர்‌ இரண்டு வகைப்படும்‌ ; இயந்சீரும்‌ உரிச்சரும்‌ என, 
அவற்றுள்‌, இயற்சீர்‌ பத்து வகைப்படும்‌; நோசையும்‌ திசையசையும்‌ 
மயங்கின தான்கு சீரும்‌, நேர்பு திரைபு முதலாக * நதெரசை இறுதியாய்‌ 
இரண்டு. சீரும்‌, நேரசைப்‌ பின்னும்‌ திரையசைப்‌ பின்னும்‌ நேர்பசையும்‌ நிரை 
பசையும்‌ வந்து ஆகிய நான்கு சீரும்‌ என. 
என்னை 2 
* இயலசை மயக்கம்‌ இயற்சீர்‌ ஆகும்‌; 
உரியசைப்‌ பின்னர்‌ தேரியல்‌ காலையும்‌ 
இயற்சீர்ப்‌ பால; 
இயலசை இறுதி வரூஉம்‌ உரியசை 
இயற்சீர்‌ பால ஆகும்‌ என்ப. 
என்றாசாகலின்‌. 


ணா வன னன ன வா லு வக்கு கைத ட னன்ன து வத அ ன ல ட 4 ப 22 இரத்த 


1. யா.லவி. 5 உரைமேற்‌. 
பி-ம்‌. * முதலஈகய., 


948 யாப்பருங்கல விருத்தி 


அவற்றிற்கு உதாரணம்‌ : 
தேமா, புளிமா, பாதிரி, கணவிரி 
எனவும்‌, 
. போதுபூ, விறகுத, 
எனவும்‌, . 
போரேறு, மருது, கடியாறு, மழகளிறு 
ந கொள்க. 
[கட்டனைக்‌ கலித்துறை] 
“நேரும்‌ திரையும்‌ மயங்யெ நான்கென்ப ; நேரிறுவாய்‌ 
தெர்பும்‌ நிரைபும்‌ முதலியற்‌ சீர்களும்‌, நேர்நிரைப்பின்‌ 
நேர்பும்‌ நிரைபும்‌ நிலவிய தான்கும்‌ நிசைவளைத்தோள்‌ 
நேர்‌ அண்‌ குழல்மட வாய்‌ ! இயற்‌ சீரென்று நேர்ந்தனரே, ? 
இதனை விரித்து. உரைத்துக்‌ கொள்க. க 
இனி, உரிச்சீர்‌ மூன்று வகைப்படும்‌ : ஆசிரிய உரிச்‌சீரும்‌; வெண்பா உரிச்‌ 
சீரும்‌, வஞ்சி க்கும்‌ என. உ 5 
என்னை 2 
“ ஆசிரிய உரிச்சிர்‌ வெண்பா உரிச்சர்‌ 
வஞ்சியொடு மூன்றே உரிச்சர்‌ தோற்றம்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, ஆசிரிய உரிச்சீர்‌ - எட்டு வகைப்படும்‌ : நேச்ப்ம்‌] திரைபும்‌ 
மயங்கிய நான்கும்‌, நேர்பும்‌ திரைபும்‌ திரை இறுதியாயெ இரண்டும்‌, சுலைதிலை* 
அளபெடைப்பின்‌ . நிரை வந்ததும்‌, . இறுதிநிலை அளபெடைப்பின்‌ திரை 
வந்ததும்‌ என. த்‌ © 
என்னை ? 
*உரியசை மயக்கம்‌ ஆசிரிய உரிச்சர்‌ ; 
திசையிறு காலையும்‌ அதனோ சத்தே. 
எனச்‌ சொன்னாராகலின்‌. 
அவற்றிற்கு உதாரணம்‌ : 
“வீடுபேறு, மாஅகுருகு, வாகுசோனு, முருட்டெருஅ 
எனவும்‌, , 
நீடுகொடி, குழறுபுலி 
எனவும்‌, . 
I தரஉமணி, விட்‌ யக 41 
எனவும்‌ கொள்க. 
கர ்‌ - [கட்டனைக்‌ கலித்துறை] ்‌ 
க தேர்பும்‌ திரைபும்‌ மயங்கிய நான்கும்‌ நிரையிறுவாய்‌ .... 
நேர்பும்‌ நிரைபும்‌ முதலிய சீர்களும்‌ நேர்நிசையாய்ச்‌ 
சேரும்‌ அளபெடைப்‌ பின்னிரை சேரிரு சரொடெட்டும்‌ 


ஆரும்‌ அறியுற ஓதினர்‌. ஆசிரி யக்கவையே. * 
என இதனை விரித்து உரைத்துக்‌ கொள்க. A 
இனி, வெண்பா உரிச்சீர்‌ தான்கு வகைப்படும்‌ : தேர்தேரும்‌ கிரைதேரும்‌ 
ஆய இரண்டுஎர்‌ முதற்கண்ணும்‌ எக்‌ "தேரும்‌ “திரையும்‌ புணச்ப்ப 
அதல்‌ தோன்றும்‌. ்‌ 
பி்‌, ௫ தனிநிலை : ட்ட 


உ நியு இயல்‌. :'.. : a ம்‌ 


நேர்நேர்‌ நிரைநேர்‌ : ஆயிரு சீரும்‌ 
- தேர்முத லாகவும்‌ நிசைமுத லாகவும்‌ . 
தான்கென ஹிம்‌ வெண்பா உரிச்சீர்‌. ': 
என்பவாகலின்‌. 


வரலாறு : 
- பூவாமா, பட்‌ விரிபூமா, தறுவடிமா 
எனக்‌ கொள்க. 
மாசெல்வாய்‌, க்கல்‌ புன்செல்லால்‌. பனிப்‌ 
எனினும்‌ ஓக்கும்‌. 
இனி, வஞ்சி உரிச்சீர்‌ ஆவன, வெண்பா உரிச்சீர்‌ அல்லாத மூவசைச்சீர்‌ 


அறுபதும்‌ எனக்‌ கொள்க. 
என்னை? 
(வெண்பா உரிச்சீர்‌ அல்லா ச்‌ 
எல்லாம்‌ வஞ்சி உரிச்சிர்‌ ஆகும்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றிற்கு உதாரணம்‌ : 5225 
[இன்னிசை வெண்பா] 
“மாபுலி பாம்பு களிறென்‌ 'நிவைமுதலாச்‌ 
சேல்படு போகு வழங்கென்‌ நிவைநடுவா . 
வாய்சுரம்‌ காடு. கடறிீறா வைத்தாரே - 
பாசுரம்வஞ்‌ சிக்குரிச்‌ ர்‌.” ன ஆ 
இதன்‌ வழியே உறழ்ந்தால்‌, அறுபத்து நான்கு. மூவசைச்‌ ஒன்ரு, (“செல்‌ ? 
என்பத, முதல்‌ நீண்டது. ) அவற்றுள்‌ நான்கு வெண்பா உரிச்‌சரும்‌ ஒழிக, 
அல்லாத: அறுபதும்‌ வஞ்சி உரிச்சீர்க்கு உதாரணமாம்‌ எனக்‌: கொள்க, ௯ 


அவை சொல்லுமாறு : 
மாசெல்வாய்‌, மாபடுவாய்‌, மாபோகுவாய்‌, .மாவழங்குவாய்‌ ; 
புலிசெல்வாய்‌, புலிபடுவாய்‌, புலிபோகுவாய்‌, புலிவழங்குவாய்‌ ; 7 
பாம்புசெல்வாய்‌, பாம்புபடுவாய்‌, ' பாம்புபோருவய்‌,. a 
'பாம்புவழங்குவாய்‌ ; ்‌ 
களிறுசெல்வாய்‌, களிறுபடுவாய்‌; களிறுபோகுவாய்‌, 
களிறுவழ்ங்குவாய்‌ த்‌ 
என இவை தேர்‌ ஈறாக வந்த பதினாறும்‌, ்‌ கறக. அம 
“ மாசெல்சுரம்‌, மாபடுசுரம்‌, மாபோகுசுரம்‌, மாவழங்குசுரம்‌ ; 
புலிசெல்சுரம்‌, புலிபடுசுரம்‌, புலிபோஞுசுரம்‌, -புலிவழங்குசுசம்‌ ; 
பாம்புசெல்சுரம்‌, பாம்புபடுசுரம்‌, யாம்புபோகுசுரம்‌, 
. பாம்புவழங்குசுரம்‌ ; ட்‌ 
களிறுசெல்சுரம்‌, களிஅபசொம்‌, 'களிறுபோகுசுரம்‌, வட 
லி க்யா. ்‌ 
என இவை நிரையீறாயெ பனு றம்‌, 
மாசெல்காடு, மாபடுகாடு,. மாபோகுகாடு, மாவழங்குகாடு.; 
புலிசெல்காடு, புலிபடுகாடு, புலிபோகுகாடு, புலிவழங்குகாடு ; 
பாம்புசெல்காடு, பாம்புபடுகாடு, பாம்புபோகுகாடு, பாம்புவ மங்கு 
களி றுசெல்காடு, களிஅபடுகாடு, னல, களி வதைக்கு. 
என - இன்கா நேர்ப்‌ ரம. பதினாதும்‌, 818 





348 யாப்பருங்கல விருத்தி 2. 


மாசெல்கடறு, மாபடுகடனு, மாபோகுகடறு, மாவழங்குகடனு ; 
புலிசெல்கடறு, புலிபடுகடறு, புலிபோகுகடறு, புலிவழங்குகடனு ; 
பாம்புசெல்கடனு,. பாம்புபடுகடனு, பாம்புபோகுகடறு, 


பாம்புவழங்குகடனு ; 
சவின்செல்கடன்‌, களிறுபடுகடனு, களிறுபோகுகடறு, 
களிறுவழங்குகடன. 
என இவை நிரைபு ஈருகய பதினாறும்‌, எனக்‌ கொள்க. 


இவற்றுள்‌, 
மாசெல்வாய்‌, மாபடுவாய்‌, புலிசெல்வாய்‌, புலிபடுவாய்‌ என நான்கும்‌ 
வெண்பா உரிச்சர்‌.; ஒழிந்த அறுபதும்‌ வஞ்சி உரிச்சீர்‌. 
[கட்டளைக்‌ கலித்துறை] 
“நேர்நிரை நோபு நிரைபுமுப்‌ பாலும்‌ நிரைத்துறழ்ந்தாற்‌ 
சீர்லெ முப்பத்‌ இரண்டின்‌ இரட்டியச்‌ சீரிலுள்ளா 
நேர்நிரை யாதி இடைகடை நேர்வந்த டக்க 
காரியர்‌ ஓதினர்‌ அல்லன வஞ்சிக்‌ கறுபஅமே, * ்‌ 
இதனை விரித்து உரைத்துக்‌ கொள்க, 
இயற்சீர்‌ முதலாயெவற்றிற்கு இலக்கியம்‌ வருமாறு ; 
[நேரிசை ஆசிரியப்பா] 
*குருகுவேண்‌ டாளி கோடுபுய்த்‌ அண்டென 
வாழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
மருள்பிடி. திரிதரும்‌ சோலை 
அருளான்‌ ஆகுதல்‌ ஆயிழை ! கொடிதே ! 1 
இது பத்து இயற்சீரும்‌ வந்த பாட்டு. 
[நேரிசை ஆசிரியப்பா] 
வீங்குபிணி விரித்த விளங்குபுனை நெடுந்தேர்‌ 
காம்பு திடு மயங்க காட்டுள்‌ 
பாம்பு பெரிது வழங்குதொ றோங்கு 
வயங்கு கலிமா திரைபு நிரைபு 
வலவன்‌, 
வாம்பரி கடவி வந்தோன்‌ 
கெழூடமணி அகலம்‌ தழூஉமதி விரைந்தே.” 2 
இஃது எட்டு ஆசிரிய உரிச்சீரும்‌ வந்த பாட்டு. 
“ நன்மாறா வருவாயோ நறுவடிமா பூவுதிர * 
இது நான்கு வெண்பா உரிச்சீரும்‌ வந்த பாட்டு. 
[இணைக்குறள்‌ ஆசிரியப்பா ] 
* நலஞ்செலத்‌ தொலைந்த புலம்பொடு பழகி 
இன்னா வாயின அன்னே தோழி! 
பார்தோயப்‌ பாநீதுமூழ்கி ்‌ 
நீர்சுமந்த நிரைசெலவினாள்‌ 





& யா.வி. 29 உரைமேற்‌. 
உயா.வி. பக்‌. ல்‌ இச்செய்யுள்‌ நாலசைப்‌ பொதுச்‌8ர்‌ பலவும்‌ வந்து வஞ்சி 
தாற்ன அறுத்‌ இசைப்‌ "பென்னும்‌ குற்றத்திற்கு உதாரணமாகக்‌ காட்டப்பட்டன து, © 


ம்‌ 15 


இற்கு பல 6 ஒழிபு இயல்‌ 349 


ச. இடித்தோவா தடுத்துரறிக்‌ 
கடுஞ்னெத்த களிறுபோல 
விண்டுகொண்மூ வியந்தேறி 
இலங்குபு தீர்பொழிதலின்‌ 
மாண்டுசொரியும்‌ திரளருவி 
10. வரன்றுமணிநீள்‌ வசைத்ததும்பவும்‌ 
தேனாறபூற்‌ தெரிகுவளைமிசைத்‌ 
திசைபோகுகால்‌ உளர்த்துயிர்த்தலிற்‌ 
குண்டுதிடுநீர்க்‌ குவளைத்தண்சுனை 
குறித்‌தக்கூடுவோர்‌ நெறிமயங்கவும்‌ 
15. வான்வழங்குவான்‌ வளரிளம்பிறை 
வரைத்தயங்குதீர்‌ கரைவிலங்கலின்‌ 
நின்றுதயங்குநீள்‌ நிலவுதவலின்‌ 
நெடிஅநெடி.அசென்‌ நிராப்பெருகவும்‌ 
தேமாவின்‌ பழஞ்சித்தியும்‌ 
20. திரளாசினிக்‌ கனிமாந்தியும்‌ 
சூழ்மயிர்க்காருகம்‌ சுழன்றுபாய்வன த த்‌ 
விளையாடவும்‌, 
தீள்கருமுக்கி நிரைமுசுக்கலை . ( 
நிசைச்சுளைப்பழப்‌ பலவேறிக்‌ 4 
25. கோடுகுலைப்பன உகத்துகனிக்‌ 
குடைத்‌அமுழங்குவ குரல்பயிற்றவும்‌ 
தாழ்கூடுனைத்‌ தண்சண்பகம்‌ " பி 
தகைகூடுநிறப்‌ போதவிழ்தலின்‌ ்‌ ்‌ ்‌ ்‌ 
வண்டுகூடுவன வரித்தும்பி ்‌ pz 
30. மணந்அசென்றுபல்‌ குரன்மிழற்றவும்‌ 
போர்தயங்குபன்‌ மதவேழம்‌ த ப Re ந 
பொலித்திற்றுவன்‌ மத்தம்சொரியவும்‌ 
கோடுதயங்குவன குடாமூழ்கிக்‌ ழ்‌ 
குழைந்துநீலம்‌ நனிபரப்பவும்‌ ௫ 7 நல்‌ மா தக னில்ப்ம்‌... 
35. கோடல்தீடு கொழுமுகையொடு * } ! 3 
குடசஞ்சூடும்‌ குற௮ங்குறவர்‌ 
சோறுபேணாது பிழிமகஇழ்த்து 
சுழல்புதாங்காது பிணைத்தாடவும்‌ 
கல்பொருயாறு கடிதெழுதலிற்‌ பஷ 32: 
40. கனைதுணைநீடு விடரகன்றுறைக ம்‌ ல்க 
என்றுநினையாது கரைபோகிக்‌ ஸி ॥்‌ 
கரைந்‌அதவிராஅ பிடியலறவும்‌ 2 
- மாலிருபோது மகழ்‌லெம்பின்‌ ்‌ 
... மதிழ்ந்தாடும்‌ மயில்தளர்தலிற் 


பி. ம்‌. * கொட முகையொடு. ளை 


அ 
at 
2. 


220 . யாப்பருங்கல விருத்தி 
49. போனுசேர்ந்துகூடு பொறிவண்டினம்‌ ட பல அன்‌ 
புரித்துவாங்குவிங்கு நரம்பிவர்தலின்‌ .. I 
தீர்குடைத்‌துபாடு மடமங்கையர்‌ 
கிசையொருங்கு நின்று கறுப்புளரித்‌ - 
தூசுகளைத்துவேறு அ௫ல்திருத்தித்‌ 


உரை 


50. அளங்குதோன்று கலனணியவும்‌ 
வேய்கண்ணுடைத்து முத்அதிரவும்‌ 
வெதிர்கண்ணுடைந்து றெல்லுதிரவும்‌ ' 
காடுதீமண ந்த பொன்னிமைப்பவும்‌ ' iE நிலமகது 
கலந்‌அதேன்பிளத்்‌த நதெய்யொழுகவும்‌ ௦: 0 ல 


சச. சூழ்கொடிமினங்கு * சுடர்வேங்கைமிசைத்‌ ல்‌ ட அ த 
அணர்க்கறிமிளகு வளமுக்கிச்சென்று ல ந்து ட ்‌ 
சுவையுணர்ந்தசிறு கடுவன்சிரித்து 
முகஞ்வெற்‌அ மெய்மறப்பவும்‌ ரட்‌ கி ட இச்‌ 
விண்டொடுவிளங்கு வெண்மணல்விசாய்‌., 3 

60. நீண்மெயங்கு செங்காந்தளொடு வடடல வாக ல்‌்‌ | றக்க ்‌ த i 

மாறுமாறுதொடர்ந்து மலைக்கொடிச்சியர்‌' ்‌ டர்‌ ்‌ 
மலிவுதொறுமகிழ்த்து தழைபுனையவும்‌ 
தேன்வழங்குமுழங்கு இகழ்தாற்றிசை 
மருண்டுவெருண்டு நிலமாந்தர்‌ 


65. நீடுசுழன்றுமுழன்றும்‌ தெறியுணசா 
தினைபுநினைபுபரி புலாவும்கூடவும்‌ 
சூருடையனபல சுனைமலர்த்து. 
சுழல்வணங்குவன சுடர்க்குவளை 


கண்டோர்கண்டோர்‌ மகிழ்த்துமாறவும்‌ 


70. களித்துக்களியேோ பவெத்‌அபிளிற்றவும்‌ 
இன்னனபிறவும்‌ இன்னுயிர்மருள  ' 
உருவினுந்தொழிலினும்‌ வெகுவரத்தோன்றி 
அரும்புபல கவினிய மணிமலைக்‌ 0 1 ர்கள்‌ 


கருங்கல்‌ நாடனொடு கலவா ங்கே.” டன்‌ படம்‌ பட்‌ 


இஃது அறுபது வஞ்சி உரிச்சிரும்‌ வந்த பாட்டு. இப்பாட்டினுள்‌ முதல்ட 
இரண்டும்‌ ஆசிரிய அடி. அல்லனவற்றை இருசீர்‌ அடியாக அலஃிட்டு, அடி 
தோறும்‌ முதற்கண்ணே மூவசைச்சீர்‌ அறுபத்து நான்கும்‌: வந்தவாறு கண்டு 
கொள்க. க த கன்‌ 


ட வஞ்சியுரிச்சீர்‌ அறுபதும்‌ வெண்பாவிற்‌ -புகப்பெறா ; ஆசிரியத்அள்ளும்‌ 

கலியுள்ளும்‌ “ மாசெல்சுரம்‌, புலிசெல்சுரம்‌, மாசெல்காடு, புலிசெல்காடு, மா 

செல்கடறு, புலிசெல்கடறு, பாம்புசெவ்வாய்‌, பாம்புபடுவாய்‌, களிறுசெவ்வாய்‌, 

பட்டம்‌ ரு என்னும்‌ பத்து வஞ்டியுரிச்‌சரும்‌ புகப்பெறும்‌ எனக்‌ கொள்க. 
என்னை 2 ந்‌, நர தும்‌ 





... பிம்‌. * சூழ்கொடி பிணங்கு. ்‌ த த ட 


[நேரிசை வெண்பா] 
* இருநான்‌ ககவத்சீர்‌ ஈரைந்‌ இயற்சீர்‌ 
ஓருநான்கு வெள்ளைக்‌ குரிச்சீர்‌--ஒருவாத 
மூவிருபான்‌ வஞ்சிக்‌ கவற்றுட்‌ கலியகவற்‌ 
பாவிரவற்‌ பாலனவும்‌ பத்த.” 
எனவும்‌, 


- மாசெல்‌ புலிசெல்‌ சரங்காடு வான்க௧டணு 
பாகிழையாய்‌ ! பாம்பு களிற்றின்‌ பின்‌— பேசிய 
செல்வாய்‌ படுவாய்‌ வெணிய சீரிவையே 
பல்லோர்‌ பயின்றுரைக்கும்‌ பத்து.” 

எனவும்‌, 
[இன்னிசை வெண்பா / 
“நேர்நேர்‌ நிரைநேர்ப்பின்‌ தேசொழித்த ஈரசையும்‌ 
ஒரேற்‌ றவற்றாதி நேர்பும்‌ நிரைபசையும்‌ 
ஈசொன்மிற்‌ சீரொன்றாய்‌ இன்சீசாம்‌ வஞ்சிச்சீர்‌ 
ஆசிரியத்‌ அட்புகும்‌ பத்து.” 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா]. 


“நிசைபாதி நேர்பாதி அந்தாதி நேர்நேர்‌ 
நிரைநேரிற்‌ சேர்ந்தவும்‌ பத்து,” 
எனவும்‌ வரும்‌ இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
ஒழிந்த ஐம்பது வஞ்சியுரிச்சரும்‌ அகவலுட்‌ புகப்பெறோ எனக்‌ "கொள்க ; 
கலியுள்ளும்‌ அவ்வாறே எனக்‌ கொள்க. வஞ்ச இறதியுள்ளும்‌ ஒத்தாழிசைக்‌ 
கலியுள்ளும்‌ “தேமா, புளிமா என்னும்‌ இரண்டு . இயற்சீரும்‌ புகப்பெரு. 
ஒழித்த சீர்‌ எல்லாச்‌ செய்யுளுள்ளும்‌ புகப்பெறும்‌. 
இனி, அசைச்சீராய்‌ நின்றவிடத்துத்‌ தளை வழங்கும்பொழுது தோசைச்‌ 
ஒருக்கு மற்றும்‌ ஓரிலகு கொடுத்து நேர்நேர்‌ ஆகவும்‌, நிரையசைச்‌£ீருக்கு 
மற்றும்‌ ஓரலகு கொடுத்து நிரைநேர்‌ ஆகவும்‌, நேர்பு அசைச்சீருள்‌ ஓசலகு 
களைந்து தேமா ஆகவும்‌, நிரைபு' அசைச்சீருள்‌ ஓசலகு களைந்து. புளிமா 
ஆகவும்‌ வைப்பர்‌ எனக்‌ கொள்க. 
என்னை 2 ர 
. *உரியசைச்‌ இர்ப்பின்‌ உகரம்‌ நேராய்த்‌ 
திரியும்‌ தளையில * சேர்த லானே. ! 
என்றார்‌ நல்லாறனார்‌. 
“சிரா இடனும்‌ உரியசை உடைய 
நேரிற்‌ நியற்£ர்‌ அவ்வயி னான. *. 
என்றார்‌ நற்றத்தனார்‌. ' தட்‌ 
டட “ இயற்சீர்ப்‌ பாற்படுத்‌ தியற்றினர்‌ கொளசலே 
..... தளைவகை சிதையாத்‌ தன்மை யான. 3 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 








1. தொல்‌. பொ. 340. “பிம்‌ * தனைவகை. 


[குறள்‌ வெண்பா. 1 ப்‌ ted 

“நேர்நேராம்‌ நேரசையும்‌ நேர்பும்‌; நிசைதேரய்‌ : 

ஏனை இரண்டும்‌ எனல்‌.” 
இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 

“ தன்சிர்‌ உள்வழித்‌ தளேவகை வேண்டா. ' 1 
என்றும்‌; *போதுழு, போசேறு, பூமருது” இவைகளைப்‌ பாதிரியாகவும்‌ ; 
“விறகுதி, கடியாறு, மழகளிறு? இவைகளைக்‌ கணவிரியாகவும்‌ ; வெண்டரின்‌ 
ஈற்றசை நிரைபசையாகவும்‌ இயற்றித்‌ தொல்காப்பியனாரும்‌ நற்றத்தனாறும்‌ 
முதலாகிய ஆசிரியர்‌ சொன்ன மதமெல்லாம்‌ வல்லார்வாய்க்‌ கேட்டுக்‌ கொள்க ; 
ஈண்டு உரைப்பின்‌, பெருகும்‌. ஒழிந்தன எல்லாம்‌ இந்தூலோடு ஓக்கும்‌. 

[குறள்‌ வெண்பா. ] 

“போதுபூப்‌ போரேறு பூமருதென்‌ நிம்மூன்றும்‌ 

பாதிரியா வைக்கப்‌ படும்‌. ” 
எனவும்‌, 

“ஏனைய மூன்றும்‌ கணவிரியாம்‌ வெண்£சீரின்‌ 

ஈறு நிரையாம்‌ எனல்‌.” 
எனவும்‌ இவற்றை பதம்‌ நெகிழ்த்து உரைத்துக்‌ கொள்க. 

இனி, ஒரு சாரார்‌ சொல்லும்‌ கடாவும்‌ விடையும்‌ : 
[நேரிசை வெண்பா. ] 

“குற்றுகரம்‌ ஒற்றாகக்‌ கொள்ளாதே வெள்ளையான்‌ 

மற்றும்‌ தளைவிரவும்‌ மற்றதனால்‌--சூற்றுகரம்‌ 

ஐந்தா றசைச்சீர்‌ அருகிவரும்‌ வஞ்சிக்கண்‌ 

என்றாற்றான்‌ என்னாம்‌ இழுக்கு 2 ” 
இது கடா, , 
£ அறுத்திசைக்கும்‌ செய்யுட்பால்‌ அன்அள்ளான்‌ றன்பேர்‌ 
செறிப்பிற்‌ செயிர்வாக்காம்‌ என்னும்‌] குறிப்பினாற் 
கேடுரைத்தார்‌ கெட்டவரோ பற்றார்க்கும்‌. கேட.ல்லர்‌ 


ஜ்‌ தித்‌ என்பதனால்‌ நன்கு.” 


இனி, ஐந்து வகைப்பட்ட பதினேழ்‌ நிலத்தவாய எழுபது தளையிற்நிர்த்த i 


சிறப்புடை நாற்£ரடி. அறுநூற்று இருபத்தைந்தும்‌ ஆவன சொல்லப்படும்‌. 
“ஐவகை அடியும்‌ விரிக்குங்‌ காலை 
மெய்வகை அமைந்த பதினேழ்‌ நிலத்த 
எழுபது தளையின்‌ * வழுவில்‌ வாடி ட 
அறுநாற்‌ நிருபத்‌ தைந்தா கும்மே. 2 ்‌ 
என்றாராகவின்‌. ம்‌ த அ ததத 
ஐவகை அடியும்‌ பதினேழ்‌ நிலமும்‌ மேற்சொல்லப்பட்டன. 3 
எழுபது தளை வழுவாவன : 
ஆசிரிய நிலம்‌ பதினேழுள்ளும்‌ வெண்டளை தட்பப்‌ பதினேமும்‌, கலித்தளை 
தட்பப்‌ பதினேழுமாய்‌, ஆசிரியப்பாவிற்கு முப்பத்து நான்கு தளை வழுவாம்‌. 
என்னை 2 வம்‌ 5 பல்‌ 
1. தொல்‌. பொ. 367. 2 தொல்‌ பொ 362 3. யா.லி. 49 உரை மேற்கோளாிய 


வெள்ளைநிலம்‌ பத்து, என்னும்‌ வெண்பாவை நோக்க. 
பிஃம்‌ * வகைமையின்‌, ட பளை பச்‌ ச 





படபட பவி வனி 


நி 





“ஐவகை அடியும்‌ அறிவுறத்‌ தெரியின்‌ 
மெய்வகை அமைந்த பதினேழ்‌ நிலமே. ' 
£ ஆசிரிய மருங்கின்‌ ஐந்தும்‌ வரினே 
திரிய வெள்ளைக்‌ கலித்தளை வரினே 
நாலெண்‌ வழுவோ டிரண்டென மொழிப.” 
என்றாராகலின்‌. 
வெள்ளை நிலம்‌ பத்தினுள்ளும்‌ ஆரொயத்தளை தட்பப்‌ பத்தும்‌, கலித்தளை 
பட்பப்‌ பத்துமாய்‌ வெண்பாவிற்கு இருபது தளை வழுவாம்‌. 
என்னை 2 
“இந்தோ டளவு நெடிலீ ரொழிய த 
வந்த உரிமை ஈரைந்து நிலத்தும்‌ : 
மென்றளை கலியொடு தட்டன வெள்ளைக்‌ 
கொன்றிய தளைவழு இருப தென்ப.” 
என்றாராகலின்‌. 
£ மென்றனை என்பது ஆசிரியத்தளை. 
கலி நிலம்‌ எட்டினுள்ளும்‌ வெண்டளை தட்ப எட்டும்‌, ஆசிரியத்‌ தளை தட்‌: 
எட்டுமாய்‌, கலிப்பாவிற்குப்‌ பதினாறு தளை வழுவாம்‌. 
என்னை 2? 
* அளலிரு நிலத்தொடு நெடில்கழி தெடிலென 
விரவும்‌ இருதான்‌ கெய்திய கலியினுள்‌ 
மரபே வெள்ளை ஆசிரி யத்தளை 
வரினும்‌ வழுவகை ஈரெட்‌ டாகும்‌.” 
என்றாராகலின்‌. 
[குறள்‌ வெண்பா. 
“மூன்றிற்கும்‌ சொன்ன முறையால்‌ தொகுத்தணாத்‌ 
தோன்றும்‌ வழுவெழுப தாம்‌. ? 
இவை எழுபது தளை வழுவாவன. 
இனி, அறுநூற்று இருபத்தைந்து அடியும்‌ காட்டுமிடத்துச்‌ சர்‌ வசையறுக்‌ 
இன்றுழிக்‌ குற்றுகர இகரங்களை ஒற்றாகக்‌ கொண்டு, முற்றுகர இகரங்களை 
எழுத்தாகக்‌ கொண்டு வழங்கப்படும்‌. 
[நேரிசை வெண்பா.] 
“குற்றுகரத்‌ தோடு வருஞ்சீர்‌ எழுத்தைந்தும்‌ 
முற்றுகர முற்ற? ராமென்ப-தெற்றெனக்‌ 
குற்றிகரத்‌ தோடு வருஞ்சீர்‌ எழுத்தைந்தும்‌ 
மூற்றிகர முற்ற ராம்‌.” 
என்றாராகலின்‌. 


ஆசிரியப்பாவி ற்கு உரிய இருநூற்று அறுபத்தோரடியும்‌ ஆமாறு 
சொல்லுமிடத்அ, ஆசிரியப்பாளிற்கு உரிய சீர்‌ பதினாறாம்‌; இயற்சீர்‌ பத்தும்‌, 
தன்‌ சீர்‌ ஆறும்‌ என. அவற்றுள்‌ தன்‌ சீர்‌ ஆறும்‌ தளை வகுக்கப்படாமையின்‌ 
ஆம்‌ கொள்ளப்படா. 

என்னை 2 

“தன்சீர்‌ உள்வழித்‌ தளைவகை வேண்டா” 3 

என்றாகராகலின்‌. ஒழிந்த இயற்சீர்‌ பத்தும்‌ கொண்டு களை வழங்கப்படும்‌. 

என்னை 2 

1. தொல்‌. பொ. 367. 

Yap.—23 


T= 


244 யாப்பருங்கல விருத்தி 


[நேரிசை வெண்பா] 
“இயற்சீர்‌ ஒருபதும்‌ தன்€ீசோர்‌ ஆறும்‌ 
இயற்றுப ஆசிரி யத்தென்‌-—றியற்றுங்கால்‌ 
தன்சீர்‌ வருமேல்‌ தளைநோக்கார்‌ மற்றொழித்த 
இன்சிராற்‌ கொள்வர்‌ தளை.” 


என்பவாகலின்‌. 








இயற்சீர்‌ பத்துமே கொண்டு அடி வகுக்குமிடத்து நான்கு நிலைமையவாம்‌ . ஆ 
இரண்டெழுத்துச்‌ இரும்‌, மூன்றெழுத்துச்‌ சீரும்‌, நான்கெழுத்துச்‌ சீரும்‌, 
ஐந்தெழுத்துச்‌ சீரும்‌ என. 

என்னை .? 

[குறள்‌ வெண்பா] 
* இரண்டியற்சர்‌ பத்திற்கும்‌ நான்காம்‌ நில்மை 
இரண்டாதி ஐந்த மெழுத்து. ” 


என்பவாகலின்‌. 

அவற்றுள்‌, ௪ரெழுத்துச்‌ சீராவன, நான்காம்‌. அவையாவன, 
போஅபூ, போமேறு, பாதிரி, தேமா” என இவை. 

என்னை 2 


[குறள்‌ வெண்பா] 
“ஈரெழுத்துச்‌ ராவ போதுபூப்‌ போரேறு 
பாதிரி தேமா இவை.” 
என்பவாகலின்‌. ்‌ 
அவற்றுள்‌, தேமாவும்‌ பாதிரியும்‌ சிறுமை ஐ.ந்தெழுக்தடியினின்றும்‌ ல்‌. 
பெருமை பதினேழெழுத்தடிகாறும்‌ உரிமையாய்ப்‌ பதின்மூன்றடியும்‌ ஒரோ 
ஒரு சீர்‌ பெற இரண்மொய்‌ இருபத்தாறாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
*தேமாவும்‌ பாதிரியும்‌ சிற்றெல்லை* ஐந்தெழுத்தா 
ஏறும்‌ பதினே மெழுத்து.” 
எனவும்‌, 
“ஒருசீர்‌ பதின்மூன்‌ நடிக்குரித்‌ தாக 
இரு£ீரு மாயிருபத்‌ தாறு.” 
எனவும்‌ சொன்னாசாகலின்‌. 
இனி, “போதுபூ, போரேறு” என்னும்‌ இரண்டு ஈரெழுத்அச்சீரும்‌ 
ஆறெழுத்து முதலாகப்‌ பதினேழெழுத்தின்காறும்‌ உயர்பு ஓசோ ஒன்று பன்னி 
சண்டிற்கும்‌ உரியவாக, இரண்டுமாக இருபத்து நான்கு அடியாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“ ஆறெழுத்‌ தாதி பதினேழு காறுயரும்‌ 
போதுபூப்‌ போரே நிவை.” 
“ ஒன்றிற்குப்‌ பன்னிரண்‌ டாக இருசீர்க்கும்‌ 
வந்த இருபத்து நான்கு.” 
என்றாராகலின்‌. 


* தொல்‌. பொ. 367. பி-ம்‌ சீறெல்வை. 


ஒழிபு. இயல்‌ ்‌ 888 


இவ்விருபத்து நான்கும்‌ முன்‌ சொன்ன இருபத்தாறுமாய்‌ ஈசெழுத்‌அச்‌ 
சராம்‌ வழி ஆசிரிய அடித்தொகை ஐம்பது. 
என்னை 7 
[குறள்‌ வெண்பா] 
“எடுத்துரைத்த ஈரெழுத்துச்‌ சீரின லாய 
அடித்தொகை ஓம்ப தேனல்‌.' - 
என்பவாகலின்‌. 
இனி, மூவெழுத்துச்‌ சீராவன, ஏழு சர்‌. அவையாவன, “பாதிரி, 
புளிமா, விறகுதி, போதுபூ, போசேறு, பூமருது, கடியாறு என இவை. 
என்னை 7 
[நேரிசை வெண்பா] 
“பாதிரி இன்புளி மாப்பாய்‌ விறகுதீப்‌ 
போதுபூப்‌ போரேறு பூமருத- கோதில்‌ 
கடியா றெனவேமழும்‌ மூவெழுச்அச்‌ சீராய்‌ 
அடியாகும்‌ என்றுரைத்தார்‌ ஆயந்து.”்‌ 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, “போதுபூ, விறகுதி, கடியாறு' என்னும்‌ இம்‌ மூன்றும்‌ 
ஏழெழுத்தடி முதலாகப்‌ பதினெட்டெழுத்தடிகாறும்‌ உயர்ந்த பன்னிரண்‌ 
டடியும்‌ பெற, மூன்றுமாய்‌ முப்பத்தாறாம்‌. 
என்னை? 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“போதுபூக்‌ கோதில்‌ விறகுதீப்‌ பூங்கடி யா 
றேழாதி ஈசொன்பான்‌"ஏற ஓசோவொன்்‌ திற்‌ 
காகுமுப்‌ பன்னி ஏடி.” 
என்பவாகலின்‌. 

. இனி “பாதிரி, புளிமா, போரேறு, பூமருது? என்னும்‌ தான்கு சீரும்‌ 
ஆறெமுத்தடி. முதலாகப்‌ பதினெட்டெழுக்தடிகாறும்‌ - உயர்ந்த பதின்மூன்‌ 
மடியும்‌ பெற, தான்குமாய்‌ ஐம்பத்திரண்டு அடியாம்‌. 

என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“ஏனை ஒருதான்கும்‌ ஆராதி ஈரொன்பான்‌ 
ஏுதலால்‌ ஐம்பத்‌ திரண்டு.” 
என்பவாகலின்‌. 
மேற்சொன்ன முப்பத்தானும்‌, இவை ஓம்பத்திண்டும்‌ தலைப்பெய்ய, 
மூவெழுத்துச்‌ சீராயவழி, ஆசிரிய அடித்தொகை எண்பத்தெட்டு. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
எடுத்துரைத்த மூவெழுத்துச்‌ சீரினான்‌ ஆய 55 
அடித்தொகை எண்பத்தெட்‌ டாம்‌.” 
என்பவாகலின்‌. 
இனி, நாலெழுத்துச்‌ ராவன ஐந்து வகைப்படும்‌. “அவை யாவையோ ?' 
எனின்‌, £ கணவிரி, பூமருது, கடியாறு, விறகுதி, மழகளிது' சன இவை. 
என்னை? 


256. யாப்பருங்கல விருத்தி 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா [ 
“கணவிரி பூமருது கார்க்கடி யாறு 
விறகுதி நான்கெழுத்தும்‌ ஆகும்‌ ;-குறைவில்‌ 
மழகளிறும்‌ அன்ன தகைத்து. ்‌ 
என்பவாகலின்‌ 
அவற்றுள்‌, பூமருது எழெழுத்தடி முதலாகப்‌ பத்தொன்பது எழுத்து 
அடிகாறும்‌ உயர்ந்த பதின்மூன்று அடியும்‌ பெற, பதின்மூன்றேயாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“பூமரு தேழாதி பத்தொன்பான்‌ காறுயர 
ஆகும்‌ அடிபதின்மூன்‌ றாம்‌” 
என்பவாகலின்‌. 
ஒழித்த “கணவிரி, கடியாறு, மழகளிறு, விறகுத? என்னும்‌ நான்கு ரும்‌ 
எட்டெழுத்தடி. முதலாகப்‌ பத்தொன்பது எழுக்து அடிகாறும்‌ உயர்ந்த 
பன்னிரண்டடியும்‌ பெற, நான்குமாய்‌ நாற்பத்தெட்டு அடியாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“ஒழிந்தநான்‌ கெட்டாதி பத்தொன்பான்‌ காறும்‌ 
மொழிந்த அடிநாற்பத்‌ தெட்டு. ” 


என்பவாகலின்‌. 


முன்‌ சொன்ன பூமருது பெற்ற பதின்மூன்றும்‌, இவை நாற்பத்தெட்டும்‌ 
கூடி நான்கெழுத்‌அச்‌ ராய வழி, ஆசிரிய அடித்தொகை அறுபத்தொன்று 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“நாட்டிய நாலெழுத்துச்‌ ரோல்‌ அடித்தொகை 
கூட்டி அறுபதின்மேல்‌ ஒன்று. ” 
என்பவாகலின்‌. 
இனி ஐந்தெழுத்துச்‌ சீராவது “மழகனிறு என்பஅ. அததான்‌, ஒன்பது 
எழுத்து முதலாக இருபது எழுத்தின்காறும்‌ உயர்ந்த பன்னிரண்டு அடியும்‌ 
பெறுவது. 


என்னை 2. ்‌ 
[இன்னிசைச்‌ இந்தியல்‌ வெண்பா] 
“ஐந்தெழுத்‌ தாகும்‌ மழகளி றச்‌சிரால்‌ 
ஒன்பான்‌ முதலா இருப அயர்த்தெண்ண 
வந்த அடிபன்‌ னிரண்டு? 
என்பவாகலின்‌. 
இவை பத்து இயற்சீருள்ளும்‌ ஈரெழுத்துச்‌ ரால்‌ ஐம்பதும்‌, மூவெழுத்துச்‌ 
சீரால்‌ எண்பத்தெட்டும்‌, மாலெழுத்அச்‌ சீரால்‌ அறுபத்தொன்றும்‌, ஐந்தெழுத்‌ 
அச்‌ சீரால்‌, பன்னிரண்டும்‌ தலைப்பெய்ய, தான்கு நில்மையானும்‌ ஆயின 
ஆசிரிய அடித்தொகை இருதாற்று ஒருபத்தொன்று. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“தான்கு நிலைமைக்கும்‌ வந்த அடித்தொகை 


தான்கைம்பான்‌ மேலொருபத்‌ தொன்று. ? 
என்பவாகலின்‌. 


ஒழிபு இயல்‌ 957 


இனி, ஆசிரியத்துள்‌ அசைச்‌ ராயினவற்றால்‌ அடியாமானு : ஓரெழுத்துச்‌ 
இரும்‌, இரண்டெழுத்துச்‌ சீரும்‌, மூன்றெழுத்துச்‌ சிருமாக வழங்கா எனக்‌ 
கொள்க. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
* ஓசெழுத்தும்‌ ஈசெழுத்தும்‌ மூவெழுத்து மாவழங்கா 
ஆசிரியத்‌ அள்ளசைச்சீர்‌ ஆம்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, நேர்‌ அசையும்‌ நேர்பு அசையும்‌ ஓமெழுத்தாயவதி, நான்‌ 
கெழுத்தடி முதலாகப்‌ பதினைந்தெழுத்தடிகாறும்‌ உயர்ந்த ஓசோ ஒன்றிற்குப்‌ 
பன்னிரண்டு அடியாக, இரண்டிற்குமாய்‌. இருபத்து நான்காம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா ] 
“நேரசையும்‌ நேர்பசையும்‌ ஓரெழுத்‌ தாயவழி 
நான்கெழுத்‌ தாதி பதினைந்து காறுயாத்‌ 
தோன்றுமால்‌ நாலா றடி.”? 
என்பவாகலின்‌. 
அவ்விரண்டசையும்‌ “தேமா? என்னும்‌ சீரேயாகுதலால்‌, இசண்டுமாய்‌ 
அலகு நிலையாற்‌ பன்னிசண்டேயாகக்‌ கொள்ளப்படும்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
* இருபன்‌ னிரண்டென்பர்‌ ஏனையார்‌ ; ஈண்டை 
ஒருபன்‌ னிரண்டே அணிவு. 
என்பவாகலின்‌. 
இனி, நேர்பு அசை இசண்டெழுத்தாகக்‌ கொள்ளுமிடத்து ஐத்தெழுத் தடீ 
முதலாகப்‌ பதினாறெழுத்தடிகாறும்‌ உயரப்‌ பன்னிரண்டு அடியாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா/ 
*நேர்பி ரெழுத்தாங்கால்‌ ஐந்தாதி ஈசெட்டுச்‌ 
சேர அடிபன்‌ ஸிரண்டு. ” 
என்பவாகலின்‌. 
திரையசையும்‌ நிரைபு அசையும்‌ இரண்டெழுத்தாய வழி, ஐந்தெழுத்து 
முதலாகப்‌ பதினேமெழுத்தடிகாறும்‌ உயர்ந்து, ஒரோ ஓன்று பதின்மூன்றாக, 
இரண்டுமாக இருபத்தாறாம்‌. 
என்னை ? 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா ] 
“நிரையும்‌ நிரைபும்‌ இரண்டெழுத்‌ தாங்காற்‌ 
புரைதீரைந்‌ தாதி பதினே முயர்வாய்‌ 
இயையும்‌ இருபதின்மேல்‌ ஆணு.” 
என்பவாகலின்‌. 
நிசையசையும்‌ நிரைபு அசையும்‌ புளிமா” என்னும்‌ சிரேயாகுகலால்‌. 
அலகு இருக்கையாற்‌ பதின்மூன்றேயாகக்‌ கொள்க. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
*இருபதின்மேல்‌ ஆறென்பர்‌ .ஏனையார்‌ ; ஈண்டை மா 
ஒருபதின்மேல்‌ மூன்றே அணிவு. £ ்‌ 


என்பவாகலின்‌. 


358 யாப்பருங்கல விருத்தி 


இனி நிரைபு அசை மூன்றெழுத்தாயவழி, ஆெழுத்தடி முதலாகப்‌ 
பதினெட்டெழுத்தடி காறும்‌ உயர்ந்த பதின்மூன்று அடியாம்‌. 


என்னை 2: 
[நேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 


£புரைதீரா றாதி பதினெட்‌ டுயர 
நிரைபு பதின்மூன்றா நேரப்‌ புரைதீர்ந்த 
மூவெழுத்தாங்‌ காலை முடிவு. ! 
என்பவாகலின்‌. 
நேர்‌ அசையும்‌ நேர்பு அசையும்‌ ஓரெழுத்அம்‌ ஈசெழுத்துமா ஆங்கால்‌, 
இருபத்து நான்கடி ஆக்னெ ; நிரை அசையும்‌ நிசைபு அசையும்‌ ஈரெழுத்தம்‌ 
மூவெழுத்‌தமா ஆங்கால்‌, இருபத்தா றடி ஆக்கின. இவை எல்லாம்‌ 
தலைப்பெய்ய, ஆசிரியத்‌ தள்‌ ஐம்பதடி அசைச்சீர்‌ ஆயின. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“ஆசிரி யத்துள்‌ அசைச்சீர்‌ அடித்தொகை 
தாட்டினர்‌ ஐம்பது நன்கு. ? 
என்பவாகலின்‌. கடத 
இவை ஐம்பதும்‌, மேற்சொன்ன இருநூற்று ஒருபத்தோரடியும்‌ தலைப்‌ 
பெய்து எண்ண, ஆசிரிய அடித்தொகை இருதாற்று அறுபத்தொன்றாம்‌ 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
*அரில்‌£ர்‌ அகவற்‌. கடித்தொகை ஆய்த்தார்‌ 
இருநாற்‌ றறுபத்தொன்‌ றென்று. 
என்பவாகலின்‌. 
இனி, வஞ்சிப்பாக்‌ குறளடி மூன்றும்‌, சிந்தடி மூன்றும்‌, அளவடியுள்‌ முதல்‌ 
மூன்றும்‌ பெற்ற ஒன்பது நிலமும்‌, முச்சிர்க்‌ கட்டளையாற்‌ பெற்ற முச்சீரடியு 
மாய்‌ வஞ்சி பத்து நிலமும்‌ பெற, அவையும்‌ ஆசிரிய அடியுள்ளே அடங்கும்‌ 
என்பு. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“ஆசிரியம்‌ பெற்ற அடி நிலமே வஞ்சிக்கும்‌ 
ஆகுமாஞ்‌ சீராற்‌ குறைத்து. 
என்பவாகலின்‌. 
வெண்பாவிற்கு உரிய இருநாந்று முப்பத்திரண்டு அடியும்‌ ஆமாறு சொல்லு 
மிடத்து, இயற்சீர்‌ பத்தும்‌ தன்சீர்‌ நான்குமாய்‌, வெண்பாவிற்குப்‌ பதினான்கு 
சீருமாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“வெள்ளைக்‌ கியற்சீர்‌ பத்துந்தன்‌ சீரொரு 
தான்குமாக்‌ கொள்வர்‌ குறித்து. 
என்பவாகலின்‌. 


அவை நான்கு நில்மையவாம்‌ : இரண்டெழுத்துச்‌ சீரும்‌, மூன்றெழுத்துச 
சீரும்‌, நான்கெழுத்அச்‌ ரும்‌, ஐத்தெழுத்தச்‌ இரும்‌ என... 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“ இரண்டெழுக்தும்‌ மூன்றெழுத்‌ அம்‌ கால்‌ அ வக்கம்‌ 


இரண்டே எழுத்துச்சீர்‌ ஆம்‌.” 
என்பவாகலின்‌, 





ஒழிபுஇயல்‌ த. : 389 


வெண்பாவிற்குச்‌ சொல்லப்பட்ட பதினான்கு சருள்ளும்‌ தேமாவும்‌, பாதிரி 
யூம்‌, போதுபூவும்‌, போசேறும்‌ என்னும்‌ நான்கு சீரும்‌ ஈசெழுத்துச்‌ சராம்‌. 
என்னை 7 படக இர டதத அதது 
[குறள்‌ வெண்பா] 
*தேமாவே பாதிரி போதுபூப்‌ போரேறென்‌ 
முகுமாம்‌ ஈரெழுத்துச்‌ சீர்‌. 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, “தேமா? எட்டெழுத்தடி முதலாகப்‌ பதினாறெழுத்தடிகாறும்‌ 
உயர்ந்த ஒன்பதடியும்‌ பெற்ற ஒன்பதேயாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
*தேமாவெட்‌ டாதி பதினா அயர்த்தெண்ண 4 
ஆமாகும்‌ ஒன்ப தடி." 
என்பவாகலின்‌. 
ஒழிந்த பாதிரியும்‌, போதுபூவும்‌, போரேறும்‌ என்றிவை மூன்றும்‌ 
ஏமெழுத்தடி முதலாகப்‌ பதினைந்தெழுத்தடிகாறும்‌ உயர்ந்த ஓசோ ஓன்று 
ஒன்பதாக, இருபத்தேழடியாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“கழிந்தமூன்‌ றேழாதி மூவைத்‌ அயர 
மொழிந்தனர்‌ மூவொன்ப தென்று. 
என்பவாகலின்‌. 
ஈசெழுத்தாய வழி, நான்கு சீரானும்‌ ஆக்கப்பட்ட வெண்பாவிற்கு அடித்‌ 
தொகை முப்பத்தாறு. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“ஈரெழுத்து நாற்சிரா வெள்ளைக்‌ கடித்தொகை 
கூறுவர்‌ முப்பத்தா றென்று.” 
என்பவாகலின்‌. 
வெள்ளேக்கு மூவெழுத்அச்‌ சிசாவன, பாதிரியும்‌, மாசெல்வாயும்‌, மாபடுவா 
யும்‌, புளிமாவும்‌, போதுபூவும்‌, போரேறும்‌, பூமருதும்‌, விறகுதியும்‌, கடியாறும்‌ 
என ஒன்பது சீரும்‌ எனக்‌ கொள்க. 
என்னை ? புக்‌ 
[நேரிசை வெண்பா] 
*பாதிரியும்‌ மாசெல்வாய்‌ மாபடுவாய்‌ இன்புளிமாப்‌ 
போதுபூப்‌ போரேறு பூமருது--தீதில்‌ 
விறகுதீ 'வீழ்கடியா றொன்பதாம்‌ என்றாங்‌ 
கறைகுவர்‌ மூவெழுத்அச்‌ சர்‌, 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, விறகுதீயும்‌, கடியாறும்‌ என்றிரண்டு சீரும்‌ ஏழெழுத்தடி 
முதலாகப்‌ பதினாறெழுத்தடிகாறும்‌ உயர்ந்த பத்தடியும்‌ ஓரோ ஒன்றிற்குப்‌ 
பத்துப்‌ பத்தாக, இசண்டிற்குமாக இருபது அடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“ தாவில்‌ விறகுதித்‌ தண்கடியா நென்றிரண்டும்‌ 
எழுமுத லாகப்‌ பதினா அயர்த்தெண்ண. 
ஆரும்‌ அடியிருப தாம்‌.” 


என்பவாகலின்‌, 


360 யாப்பருங்கல விருத்தி 


ஒழித்த பாதிரியும்‌, மாசெல்வாயும்‌, மாபடுவாயும்‌, புனிமாவும்‌, போதுபூவும்‌, வ 
பூமருதும்‌, போசேறும்‌ என எழு சீரும்‌ எட்டெழுத்தடி முதலாகப்‌ பதினா. 
றெழுத்து அடிகானும்‌ உயர்த்த ஒன்பதடியும்‌ 22 ஓசோ ஒன்றுக்கு ஒன்பது : 
அடியாக, அறுபத்து மூன்ற அடியாம்‌. 

என்னை 2 

[குறள்‌ வெண்பா] 
“ஏனை எழுசீரும்‌ எட்டாதி ஈசெட்டாய்‌ 
ஏறத்தாம்‌ ஏழொன்ப தாம்‌.” 
என்பவாகலின்‌. 
மூவெழுத்துச்‌ சீராயவழி, வெள்ளைக்கு அடித்தொகை எண்பத்து மூன்று, 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
*மூவெழுத்‌ தாம்வழி வெள்ளைக்‌ கடித்தொகை 
எண்ணுங்கால்‌ எண்பத்து மூன்று. ? 
என்பவாகலின்‌. 

வெள்ளைக்கு நான்கெழுத்துச்‌ சீராவன, கணவிரியும்‌, பூமருதும்‌, கடியாறும்‌, 
மழகளிறும்‌, மாபடுவாயும்‌, விறகுதீயும்‌, புலிசெல்வாயும்‌ என இவ்வேழு சீரும்‌. 

என்னை 2 

[இன்னிசை வெண்பா] 


“கணவிரி பூமருது கார்க்கடி யாறு 
மழகளிறு மாபடுவாய்‌ வாய்ந்த விறகுக்‌ 
கொள்ளப்‌ புலிசெல்வா யோடு குறித்தேழு 
வெள்ளைக்கு நான்கெழுத்துச்‌ சீர்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌, பூமருதும்‌, மாபடுவாபும்‌ என இரண்டு சீரும்‌ ஜன்பஅ எழுத்த. 
முதலாகப்‌ பதினாறு எழுத்தடிகானும்‌, உயர்ந்த ஓசோ ஒன்றிற்கு எட்டாக, 
இசண்டுமாய்ப்‌ பதினாறு அடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“நன்பால்‌ பூமருது மாபடுவாய்‌ என்றிரண்டும்‌ 
ஒன்பான்‌ முதலாய்ப்‌ பதினா நெழுத்தேற 
வந்த அடிபதினா றாம்‌.” 
என்பவாகவின்‌. 
ஓழிற்த கணவிரியும்‌, கடியாறும்‌, மழகளிறும்‌, விறகுதியும்‌, புலிசெல்வாயும்‌ 
என இவ்வைந்தும்‌ எட்டெழுத்தடி முதலாகப்‌ பதினாறெழுத்த அடிகாறும்‌ 


உயர்‌ ந்த ஒன்ப அடியும்‌ ஒரோ ட ஒன்பதாக, ஐ்திக்டுமாய்‌ ன்ட்‌ 
தைந்து அடியாம்‌. . ்‌ ப்தி 


க டல 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
*ஏனையைத்‌ தெட்டு முதற்பதி னாறுயர 
ஆன அடிநாற்பத்‌ தைத்து. 
என்பவாகலின. 


தாலெழுத்து ஆயவழி, வெள்ளைக்கு அடித்தொகை அறனுபத்தொனறு. 
என்னே. அ 





ஒழிபு இயல்‌ ்‌ 28ம்‌ 


[குறள்‌ வெண்பா] 
* நாலெழுத்‌ தாம்வழி வெள்ளைக்‌ கடி.த்கொகை 
ஆகும்‌ அனுபதின்மேல்‌ ஓன்று. * 
என்பவா கவின்‌. 
வெண்பாவிற்கு ஐந்கெழுக்துச்‌ ிராவன, மழகளிறும்‌, புலிபடுவாயும்‌ என 
இவை. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா / 
£மழகளிறு வாய்ந்த புலிபடுவாய்‌ என்ப 
அளவியன்ற ஐத்தெழுத்தாம்‌ சர்‌.” 
என்பவாகலின்‌. 
இவை இரண்டும்‌ ஒன்பது எழுத்தடி. முதலாகப்‌ பதினைத்தெழுத்தடி.காறும்‌ 
உயர, ஓசோ ஒன்றிற்கு எட்டாகப்‌ பதினாறு அடியாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“£எட்டாதி மூவைந்‌ ப்‌ ப்‌ 
பட்ட அடிபதி னாறு.! 
“ஒன்பான்‌ முதலாக ஐத்தெழுத்தச்‌ சீரிரண்‌ 
டாய அடிபதி னாறு. * 
என்பவாகலின்‌. 
வெண்பாவிற்குச்‌ சீரால்‌ ஆம்‌ அடி.த்தொகை நூற்றுத்‌ தொண்ணூற்றாறு 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“தேற்றுங்கால்‌ சீராலாம்‌ வெள்ளைக்‌ கடித்தொகை 
நாற்றுத்தொண்‌ ணூற்றின்மேல்‌ ஆண்‌.” 
என்பவாகலின்‌. I 
இனி, வெண்பாவினுள்‌ அசை சீராய்‌ நடக்குமாறு:  வெண்பாவினுள்‌ 
நாலசையும்‌ சீராமிடத்து மூன்று நிலைமையவாம்‌ : ஓர்‌ எழுத்தினாற்‌ சீராகலும்‌, 
இரண்டெழுத்தினாற்‌ சீராகலும்‌, மூன்று எழுத்தினாற்‌ சீராகலும்‌ என. 
என்னை 2? 
.... /குதள்‌ வெண்பா] 
*வெள்ளையுள்‌ நாலசையும்‌ சீராங்கால்‌ முந்நிலைமை 
கொள்ளுமாம்‌ ஒன்றாதி மூன்று. ” 
எனவும்‌, 
“ ஓமெழுத்‌ தாதியா மூன்றெழுத்‌ தீறாக 
மூன்று நிலைமைப்‌ படும்‌. ? 
எனவும்‌, சொன்னாசாகலின்‌. 
அவை வருமாறு: நேர்‌ அசையும்‌ நேர்பு அசையும்‌ ஓர்‌ எழுத்தினாற 
சீராகுமிடத்து ஏழெழுத்தடி முதலாகப்‌ பதினைந்து எழுத்தடிகாறும்‌ உயர, 
ஓசோ ஒன்றிற்கு ஒன்பதாக, இரண்டிற்குமாய்ப்‌ பதினெட்டாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“நேர்நேர்‌ பசையிரண்டும்‌ ஒரெழுத்துச்‌ சீராங்கால்‌ 
ஏழு முதலாப்‌ பதினைந்‌ அயர்த்தெண்ண 
ஆகுமீ ரொன்ப தடி.” 
என்பவாகலின்‌. 


௬ 


263 யாப்பருங்கல விருத்தி 





அவ்விரண்டினையும்‌ “தேமா?” என்னும்‌ சீராகக்‌ கொள்ள, அலகு நிலையால்‌ 
ஒன்பதாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“இரண்டொன்ப தாயினும்‌ இவ்விரண்டும்‌ கூட்டித்‌ 
திரண்டொன்ப தாகச்‌ செயல்‌. ? 
என்பவாகலின்‌. 


தேர்பசை ஈரெழுத்துச்‌ சீராம்வழி எட்டெழுத்து அடி முதலாகப்‌ பதினா 
றெழுத்‌து அடிகாறும்‌ உயர்த்தெண்ண ஒன்பது அடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“நேர்பசை ஈமெழுத்‌ தாம்வழிச்‌ சீரிதின்‌ 
எட்டாதி ஈசெட்‌ பெர்த்தெண்ண ஆமென்றாங்‌ 
கொட்டினார்‌ ஒன்ப தடி. * 
என்பவாகவின்‌. 
இனி, கிசை அசையும்‌ நிரைபு அசையும்‌ ஈரெழுத்தாய வழி எஏழெழுத்தடி 
முதலாகப்‌ பதினைந்தெழுத்தடிகாறும்‌ உயர்த்தெண்ண, ஒரோ ஒன்று ஒன்ப 
தாக, இரண்டுமாய்ப்‌ பதினெட்டடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“நிரையும்‌ நிரைபும்‌ இரண்டெழுத்தாங்‌ காலைப்‌ ந்‌ 
புரைதீரே மாதி பதினைந்‌ அயா ்‌ 
உரைசாலீ சொன்ப தடி.” 
என்பவாகலின்‌. 
இரண்டும்‌ “புளிமா என்னும்‌ சீரே ஆகுதலால்‌, இரண்டினையும்‌ ஒன்பதாகக்‌ 
கொள்க. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
£ இரண்டு புளிமாவென்‌ றெண்ணினார்‌ ஆய்ந்து 
திரண்டொன்ப தாகச்‌ செயல்‌.” : 
என்பவாகலின்‌. 
இனி, நிசைபு அசை மூவெழுத்துச்‌ சிராமிடத்து எட்டெழுத்தடி முதலாகப்‌ 
பதினாறெழுத்து அடி.காறும்‌ உயர, ஒன்பது அடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“வைத்த நிசைபசை மூவெழுத்துச்‌ சீராங்கால்‌ 
எட்டு முதலாப்‌ பதினா அயர்த்தெண்ண 
ஓட்டினார்‌ ஒன்ப தடி.” 
என்பவாகலின்‌. 


வெண்பாவினுள்‌ நான்கு அசையும்‌ அசைச்சீராய்‌ . தின்று ஆக்கின அடித்‌. 


தொகை முப்பத்தாரும்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“வெள்ளைக்‌ கசைச்‌ரால்‌ ஆகும்‌ அடித்தொகை 
கொள்ளுங்கால்‌ முப்பதின்மேல்‌ ஆறு. * ்‌ 
என்பவாகலின்‌. - 
இவையெல்லாம்‌ தலைப்பெய்து எணண), வெண்பா அடித்தொகை இருநூற்று 
முப்பத்திரண்டு. ்‌ 
என்னை ? 


ஒழிபு இயல்‌ a 363 


[குறள்‌ வெண்பா] 
“தெரியுங்கால்‌ வெள்ளைக்‌ கடி.த்தொகை செப்பல்‌ 
இருதாற்று முப்பத்‌ திரண்டு.” 
என்பவாகலின்‌. 
இனி, கலிக்குரிய ரோல்‌ அடி ஆமாறு: வெண்பா உரிச்சீர்‌ நான்கும்‌, 
நீடுகொடி, குழறுபுலி' என்னும்‌ இரண்டு ஆசிரிய உரிச்‌சரும்‌, இயற்சீர்‌ பத்தி 
னுள்ளும்‌ “தேமா, புளிமா என்னும்‌ இரண்டு தேரீற்று இயற்‌சிரும்‌ ஒழித்த 
ஒழிந்த எட்டு இயற்சீருமாய்‌, பதினான்கு சீரும்‌ கலிக்குரியவாம்‌, 
என்னை ? 
[நேரிசை வெண்பா] 
“ திரியேறு பூமாசேர்‌ வாயாத்‌ திரித்து 
மருதுகொடி மாவருவா யாறு—விரிதீப்‌ 
புலிசேர ஆகும்‌ புலிகளிறு வந்து 
புலிவருவா யாங்கலியுட்‌ புக்கு. ” 
என இதனை விரித்து உரைத்துக்கொள்க. 
“வெண்பா உரிச்சீர்‌ ஒருநான்கும்‌ ஆசிரியத்‌ 
தின்பா உரிச்சீருள்‌ ஓரிரண்டும்‌--திண்பா 
இயற்சீரின்‌ எட்டினோ டீரேழு சீரும்‌ 
உரைப்பர்‌ கலிக்குரிமை உய்த்து. * 
என்பவாகலின்‌. 
அவை தான்கு நிலைமையவாம்‌. # 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“உய்த்துசைத்த ஈரேழும்‌ நான்கு நிலைமையால்‌ 
வைத்துரைப்பர்‌ நன்குணர்ந்‌ தோர்‌.” 
என்பவாகலின்‌: 
நான்கு நிலைமையாவன :: இரண்டெழுத்துச்‌ சிராகலும்‌, மூன்றெழுத்துச்‌ 
சிராகலும்‌, தான்கெழுத்துச்‌ ரோகலும்‌, ஐற்கெழுத்துச்‌ சராகலும்‌ என இவை, 
என்னை 2 1 த த்‌ 
[குறள்‌ வெண்பா] ்‌ 
“ திரண்டவை நானிலைமை செப்பில்‌ எழுத்தோர்‌ 
இசண்டொடு மூன்றுநான்‌ கைந்து.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌ “பாதிரி, போதுபூ, போரேறு” என்னும்‌ இம்மூன்றும்‌ ஈரேழுத்‌ 
தாம்வழிப்‌ பதின்மூன்று எழுத்தடி. முதலாகப்‌ பதினேழெழுத்து அடிகாறும்‌ 
உயர்ந்த ஐந்தடியும்‌ ஒரோ ஒன்றிற்கு ஐந்தாக, மூன்றுமாய்ப்‌ பதினைத்தடியாம்‌. 


யாம்‌ 

என்னை 2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“பாதிரி போதுபூப்‌ போரேறென்‌ நிம்மூன்றும்‌ 
ஆதி பதின்மூன்றாய்ப்‌ பத்தின்மேல்‌ ஏழுயர்‌ 
வாகும்‌ பதினைந்‌ தடி.” 


என்பவாகலின்‌. 





364 யாப்பருங்கல விருத்தி 





இ 
இனி, மூவெழுத்துச்‌ சீராய்க்‌. கலியுள்‌ நடப்பன, “பாதிரி, போதும, ஙி 
விறகுதீ, போரேறு, பூமருது, கடியாறு, நீடுகொடி, மாசெல்வாய்‌, மாபடுவாய்‌ 2 
என்னும்‌ இவ்வொன்பது சீரும்‌ எனக்‌ கொள்க. | 
என்னை 2 
[பஃறொடை வெண்பா] பி 
“பாதிரி போதுபூப்‌ பாய விறகுதீப்‌ அதி 
போரேறு பூமருது பூங்கடியா றோதிய. 
£ீ கொடியோடு மாசெல்வாய்‌ மாபடுவாய்‌ ] 
மூதறிவார்‌ மூவோ ரெழுத்தின்‌ முடி. ந்தனவென்‌ 
றோதினார்‌ ஒன்பஅ சர்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுள்‌ “கடியாறு, மாசெல்வாய்‌, மாபடுவாய்‌? என்னும்‌ இம்மூன்றும்‌ 
பதின்மூன்று எழுத்தடி முதலாகப்‌ பதினெட்டு எழுத்தடி காறும்‌ உயர்ந்த 
ஆடியும்‌ பெற, மூன்றுமாய்ப்‌ பதினெட்டடியாம்‌. 
என்னை 2 


[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“ஒத்த கடியாறு மாசெல்வாய்‌ மாபடுவாய்‌ 
பத்தின்மேல்‌ மூன்றாதி பத்தின்மேல்‌ எட்டுயர 
ஒத்த அடிபதி னெட்டு. * 
என்பவாகலின்‌. 
இனி, ஒழிந்த ஆனுமாவன : “பாதிரி, போதுபூ, விறகுதி, போரேறு, 
பூமருது, நீடுகொடி.? என்னும்‌ இவ்வாறும்‌ பதினான்கெழுத்தடி முதலாகப்‌ பதி 
னெட்டு எழுத்தடிகாறும்‌ உயர்ந்த ஐந்தடியும்‌ பெற்று, ஓரோ ஒன்று ஐந்தடி 
யாக, அறுமாய்‌ முப்பது அடியாம்‌. 
என்னை.2 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா / 
த “ஏனை அறுசிரும்‌ ஈரேழ்‌ முதலாக 
நானான்கின்‌ மேலிசண்‌ டோங்கி ஒரோவொன்றற் 
கைந்தா அடிமுப்ப தாம்‌.” 
என்பவாகலின்‌. 
இவை முப்பதும்‌ மேற்கூறிய பதினெட்டுமாய்‌ மூவெழுத்தாயவழிக்‌ 
கலியடித்தொகை நாற்பத்தெட்டு. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 


“ மூவெழுத்‌ தாங்கால்‌ முரற்கைக்‌ கடித்தொகைமேல்‌ 
ஏவினார்‌ நாற்பதின்மேல்‌ எட்டு. ” 
என்பவாகலின்‌. 
தாலெழுத்அச்‌ சீராய்க்‌ கலியுள்‌ நடப்பன, * கணவிரி, கடியாற, விறகு, 
பூமருஅ, நீடுகொடி, புலிசெல்வாய்‌ மாபடுவாய்‌, மழகளிறு, குழறுபுலி' என்னும்‌ 
ஒன்பது சீரும்‌ எனக்‌ கொள்க. 
[பஃறொடை வெண்பா] 
“நலமிகு நாலெழுத்‌ தாயவமி நல்லாய்‌ 7 
கணவிரி கார்க்கடி. யாறு விறகுதிப்‌ 
பூமருஅ நீடு கொடியே புலிசெல்வாய்‌ 
மாபடு வாயே மழகளிறு தாவில்‌ 
குழுஅபுலி என்றார்‌ குறித்து.” 


என்பவாகலின்‌, 


ஒழிபு இயல்‌ 968 


அவற்றுள்‌ “ கணவிரி, கடியாறு மழகளிறு £ என்னும்‌ மூன்றும்‌ பதினான்கு 
எழுத்தடி. முதலாகப்‌ பத்தொன்பது எழுத்தடிகாறும்‌ உயர்ந்த ஆறு அடியும்‌ 
பெற, ஒரோ ஓன்று ஆறாக, மூன்றுமாய்ப்‌ பதினெட்டடியாம்‌. 
என்னை 2 
[இன்னிசை வெண்பா] 
“ கணவிரியும்‌ கண்ணார்‌ கடியாறும்‌ ஏனை 
மழகளிறும்‌ நாலெழுத்‌ தக்‌ கொள்ளும்‌ இயல்வகையா 
ஈரேழ்‌ முதலாக ஈரொன்பான்‌ மேலொன்று 
சே அடிபதி னெட்டு. ” 
என்பவாகலின்‌. 
மாபடுவாய்‌ பதினான்கு எழுத்து அடி முதலாகப்‌ பத்தொன்பது எழுத்து 
அடிகானும்‌ உயர, ஆறடியாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“மாபடுவாய்‌ பத்தின்மேல்‌ நான்காதி பத்தொன்ப 
தேற அடியிறாமூன்‌ றாம்‌. 
என்பவாகவின்‌. 
புலிசெல்வாய்‌ பதின்மூன்று எழுத்தடி. முதலாகப்‌ பத்தொன்பது எழுத்து 
அடிகாறும்‌ உயர, எழடியாம்‌. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“ பத்தின்மேல்‌ மூன்று முதலாகப்‌ புலிசெல்வாய்‌ 
பத்தொன்ப்‌ தேறவே மாம்‌. * 
என்பவாகலின்‌. 


6 விறகுத, பூமருது, தீடுகொடி, குழறுபுலி' என்னும்‌ நான்கும்‌ பதினைந்த 
எழுததடி முதலாகப்‌ பத்தொன்பன எழுத்து அடிகாறும்‌ உயர்ந்த ஐந்தடியும்‌ 
பெற, நான்குமாய்‌ இருபதாம்‌. ட 

என்னை 2 

[குறள்‌ வெண்பா] 
“ஏனைநான்‌ கைம்மூ வெழுத்தாதி பத்தொன்ப 
தேற அடியிருப தாம்‌. 
என்பவாகலின்‌. 
மான்கெழுத்தாம்வழிக்‌ கலியடித்‌ தொகை ஐம்பத்தொன்று. 
, என்னை? 
[குறள்‌ வெண்பா] 
“நாலெழுத்‌ தாங்கால்‌ கலியின்‌ அடித்தொகை. 
ஆயுங்கால்‌ ஐம்பதின்மேல்‌ ஒன்று. 
என்பவாகலின்‌. 

இனி, கலிக்குரிய ஐந்தெழுத்அச்‌ ரோவன : “மழகளிறு, புலிபடுவாய்‌, 
குழறுபுலி” என்னும்‌ இவை. 

என்னை? ்‌ 


266 யாப்பருங்கல விருத்தி 


[குறள்‌ வெண்பா] 
*மழகளிறு வாய்ந்த புலிபடு வாயே 
குழறுபுலி ஐந்தெழுத்துச்‌ சர்‌.” 


என்பவாகலின்‌. 





அவற்றுள்‌ குழறுபுலி பதினாறு எழுத்தடி முதலாக இருபகெழுத்து அடி பி 


காறும்‌ உயர்த்து எண்ண, ஐந்தடியாம்‌. 
என்னை ? 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா/ 
“கோதில்‌ சிறப்பிற்‌ குழறு புலியென்ப 
தீசெட்டி னாதி இருப அயர்த்தெண்ண த அது 
ஆகும்‌ அடித்தொகை ஐந்து. ! 
என்பவாகலின்‌. 
மழகளிறு பதினைந்து எழுத்தடி. முதலாக இருபது எழுத்தடிகாறும்‌ உயர்த்‌ : 
தெண்ண ஆறடியாம்‌. 
என்னை ? ்‌ 


[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“மாரில்‌ சிறப்பின்‌ மழகளி றென்னுஞ்சர்‌ 
மூவோசைச்‌ தாதி இருப அயர்த்தெண்ண 
ஆயின ஆறடி ஆய்ந்து. ' 
என்பவாகலின்‌. 
புலிபடுவாய்‌ பதினான்கு எழுத்தடி முதலாக இருபது எழுத்தடிகாறும்‌ 
உயர்‌ த்தெண்ண, எழடியாம்‌. 
என்னை 2 - ஜி 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] . 
“பொற்பமைந்தார்‌ சொன்ன புலிபடுவாய்‌ என்னுஞ்சர்‌ 
பத்தின்மேல்‌ நான்கு முதலிருப திறாக 
ஐதீதமைந்த ஓசேழ்‌ அடி. 
என்பவாகலின்‌. 
ஐந்தெழுத்தாம்வழிக்‌ கலியின்‌ அடித்தொகை பதினெட்டு. 
என்னை 2 ம னு 
[குறன்‌ வெண்பா] 
“ஐயெழுத்‌ தாயவழி ஆன்ற கலியடி அடல; 
எய்துங்கால்‌ ஈரொன்ப தாம்‌.” 
என்பவாகலின்‌. 


இனி, கலியடியெல்லாம்‌ கூட்டி எண்ண, நூற்று முப்பத்திரண்டு அடியாம்‌. 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“கருஅங்கால்‌ ஆய்ந்த கலியடி எல்லாம்‌ 
ஒருதாற்று முப்பத்‌ திரண்டு.” 
என்பவாகலின்‌. 
கலியடியுள்‌ அசைச்‌சிராயின இல்லையென்று உணர்க. 
ஆசிரிய அடி இருநாற்று அனுபத்தொன்று; வெண்பா அடி இருதாற்று 
முப்பத்திரண்டு; கலியடி நாத்து முப்பத்திரண்டு; ஆக அறுநூற்று இருபத்‌ , 
தைந்து அடியாம்‌. 
என்னை? 


ஒழிபு இயல்‌ 867 
என்னை? 
[நேரிசை வெண்பா ] 
*இருதாற்‌ நிருமுப்பத்‌ தொன்றகவற்்‌ கேனை 
இருநாற்றோ டெண்ணான்கு வெள்ளைக்‌--கொருதூற்று 
முப்பத்‌ திரண்டாம்‌ முரற்கைக்‌ இவையறு.நாற்‌ 


பி 


தற்றமில்‌ ஐயைந்‌ தடி. 1 
என்பவாகலின்‌. 
இனி, சந்தமும்‌ தாண்டகமும்‌ ஆமாறு : நாலெழுத்தூ முதலாக இருபத்தாறு 
எழுத்தின்காறும்‌ உயர்ந்த இருபத்து மூன்று அடியானும்‌ வந்து, தம்முள்‌ 
ஓத்தும்‌ ; குருவும்‌ லகுவும்‌ ஒத்தும்‌ வந்தன அளவியற்ச ந்தம்‌. எழுத்து ஓவ்‌ 
வாதும்‌ எழுத்தலகு ஒவ்வாஅம்‌ வருவன அளவதிச்சந்தம்‌. 
இருபத்தேழெழுத்து முதலாக உயர்த்த எழுத்தடியினவாய்‌, எழுத்தும்‌ 
குருலகுவும்‌ ஒத்து வருவன அளவியற்றாண்டகம்‌. எழுத்து ஒவ்வாதும்‌ எழுதி 
தலகு ஒவ்வாதும்‌ வருவன அளவதித்தாண்டகம்‌. 
என்னை 2 
[நேரிசை வெண்பா. ] 
“ஈரிரண்‌ டாதி இருபத்தா றந்தமாச்‌ ல்‌ 
சாரும்‌ எழுத்தின்கட்‌ சந்தமாம்‌ -சீரொத்த 
மூவொன்ப தாதியா முற்றின தாண்டகமென்‌ 
ரேதினார்‌ தொல்லோர்‌ எடுத்து. * 
£ சந்தமும்‌ தாண்டகமும்‌ தம்முள்‌ எழுத்திலகு 
வந்த முறையை வழுவாவேல்‌-— முந்தை 
அளவியலாம்‌ என்றுரைப்பர்‌ ; அவ்வாறன்‌ ராகில்‌ 
அளவழி யாமென்ப ரால்‌.” 
இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
குரு லகு ஆவன : குற்றெழுத்து ஒற்று அடாஅ வந்தது லகு. அத சகர 
வடிவிற்று. இனிக்‌ குற்றெழுத்து: ஒற்றடுத்தும்‌ நெட்டெழுத்து ஒற்றடுத்தும்‌, 
நெட்டெழுத்துத்‌ தனித்தும்‌ வந்தது குருவாம்‌. அது டகர வடிவிற்று, 
அடி. இறுதிக்கண்‌ வந்த குற்றெழுத்து ஒருகாற்‌ கூறு மாற்றாற்‌ குருவாகவும்‌ 
இடப்படும்‌. லகுவிற்கு ஓரலகாகவும்‌ குருவிற்கு ஈரலகாகவும்‌ இடினும்‌ 
இழுக்கா. 
[குறள்‌ வெண்பா] 
“ரகரவடி வாமி திலகு; குருவே 
நிகரில்‌ டகாரமென நேர்‌.” 2 


என்றாராகலின்‌. சக ப்பன்‌, 


[நேரிசை வெண்பா] 
“குற்றெழுத்துச்‌ செவ்வி லகுவாகும்‌ ; தெட்டெழுத்தம்‌ 
குற்றொற்றும்‌ நெட்டொற்றும்‌ கோணமாய்த்‌-—தெற்றக்‌ 
குருவென்ப தாகும்‌) குறிலம்‌ குருவாம்‌ 
ஒருகால்‌ அடியிறுதி உற்று.” 
எனவும்‌, 





1. யா.லி. 49 உரைமேற்‌. 2. யா.லி,5 உரைமேற்‌. 


யாப்பருங்கல விருத்தி 
[குறள்‌ வெண்பா] 


“குருவிலகு வாகும்‌ குருவாம்‌ தெடிலும்‌ 
நெடிலொற்றும்‌ குற்றொற்றும்‌ நின்று.” 
எனவும்‌ சொன்னாசாகலான்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ : 
[வஞ்சித்துறை] 
“ஆதி நாதர்‌ 
பாத மூலம்‌ 
நீதி யாய்நின்‌ 
றேத நெஞ்சே !? 
இத நாலெழுத்தடி. அளவியற்சந்தம்‌. 


“பந்தம்‌ நிக்குறில்‌ 
அந்தம்‌ இல்குணத்‌ 
தெந்தை பாதமே 
இந்தி நெஞ்சமே !' 
இஃது ஐந்தெழுத்தடி. அளவியற்சந்தம்‌. 


“திரித்து வெந்தயம்‌ * 
முரித்து நல்லறம்‌ 
விரித்த வேதியர்க்‌ 
குரித்தென்‌ உள்ளமே. ” 
இஃது ஆறெழுத்தடி. அளவியற்சந்தம்‌. 
[வஞ்சி விருத்தம்‌] 
“பாடு வண்டு பாண்செயம்‌ 
நீடு. பிண்டி. நீழலான்‌ 
விடு வேண்டு வார்க்கெலாம்‌ 
ஊடு போக்கும்‌ உத்தமன்‌. ” 
இஃது ஏழெழுத்தடி அளவியற்சந்தம்‌. 
“முரன்று சென்று வண்டினம்‌ ர்‌ 
நிரந்த பிண்டி நீழலுட்‌ 
பசந்த சோதி நாதனெம்‌ 
அசந்தை நிக்கும்‌ அண்ணலே !” 
இஃஅ எட்டெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 
“வினயத்‌ தான்வினைத்‌ தொண்டினிர்‌ ! 
அனகத்‌ தானருள்‌ காண்குறிற்‌ 
கனகத்‌ தாமரைப்‌ பூமிசைச்‌ 
சனனைச்‌ சிந்தமின்‌ செவ்வனே. ” 
இஃது ஒன்பதெழுத்தடி அளவியற்ச ந்தம்‌. 


பி-ம்‌: * வெங்கயம்‌ ர்‌ வட்டினம்‌. 





ஒழிபு இயல்‌ ப 1 


“கருதிற்‌ கவினார்‌ கயனாட்டத்‌ 
திருவிற்‌ புருவத்‌ திவளேயாம்‌ 
மருவற்‌ இனியாள்‌ மனமென்னோ 
உருவக்‌ கமலத்‌ துறைவாளே. * MS 
இது பத்தெழுத்தடி அளவியற்ச ந்தம்‌. 
[கலி விருத்தம்‌. ] 
“ஆதி யானற வாழியி னானலர்ச்‌ 
சோதி யான்சொரி பூமழை யான்வினைக்‌ 
காதி வென்ற பிரானவன்‌ பாதமே 
நீதி யாநினை * வாழிய நெஞ்சமே.!” 1 
இது பதினோரெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 
“குரவு தான்விரி கொங்கொடு கூடின 
மரவ மாமலர்‌ ஊதிய வண்டுகாள்‌ ! 
இரவி போலெழி லார்க்கெம ராகிநீர்‌ 
கரவி நூ.துளை மின்கடிக்‌ காகவே. * 
இது பன்னிரண்டெழுத்தடி அளவியற்சந்தம்‌. 
“ கலையெலா முதற்கணே கண்டு கொண்டுபெண்‌ 
கொல்யினாம்‌ கொடுந்தொழில்‌ பூண்டு கோலவெஞ்‌ 
சிலையினான்‌ செழுஞ்சசம்‌ சேர்த்த செவ்வனே 
மலையமா ருதத்தொடும்‌ வந்து தோன்றுமே. ! 
எனவும்‌, 
[கலி நிலைத்துறை. ] 
“கோடற்‌ கொல்லைக்‌ கோல அசங்கிற்‌ குவவுத்தேன்‌ 
பாடக்‌ கொன்றைப்‌ பைம்பொழில்‌ தீழற்‌ பருவஞ்சேர்‌ 
வாடைப்‌ பாங்காய்‌ மத்த மயூரக்‌ இழவோன்வற்‌ 
தாடக்‌ ர்‌ கொண்மூ ஆர்த்தன அம்பொற்‌ கொடியன்னாய்‌ ! 
எனவும்‌ இவை பதின்மூன்றெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 
“குரவக்‌ கோலக்‌ கொங்கணி சோலைக்‌ குயிலாலப்‌ 
பரவைத்‌ தேன்காள்‌ ! பாடுமி னீரும்‌ பகைவெல்வான்‌ 
புரவித்‌ தேர்மேற்‌ போனவ ரானா தினிவந்தால்‌ 
விரவிக்‌ கோநின்‌ வெங்கணை வேனிற்‌ பொருவேளே. * 
இது பதினான்கெழுத்தடி அளவியற்சத்தம்‌. 
[தாவு கொச்சகம்‌.] 
“ யதிகணம்‌ இருநிலம்‌ இறைவனோ டிமையோர்‌ 
அதிதிகழ்‌ மொழியிசை அதைமதில்‌ உடையேம்‌ 
அதிபதி அடியினை அடைகுவம்‌ எழுதாம்‌ : 
மதிபுரை திருமுக மடநடை மயிலே, * 
இது பதினைந்தெழுத்தடி. அளவியற்சத்தம்‌. 





1. சூளா. சுயம்‌. 25. 
பிம்‌: * யானினை. ர ஆடிக்‌. 


Yap. —24 


| 
வட்டம்‌ 12 





290... யாப்பருங்கல விருத்தி 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 

* மாவரு கானல்‌ வரையதர்ப்‌ பாங்கர்‌ மலிகுரவின்‌ 

பூமலி சோலைத்‌ திருவருங்‌ காண்பர்‌ புதுமதுநீர்த்‌ 

தாமரை வாவித்‌ தடமலர்‌ சாடிக்‌ கயலுகளக்‌ 

காமரு நீலம்‌ கனையிருள்‌ காலும்‌ கழனிகளே. * 
இது பதினாறெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 

[எழுசீர்‌ விருத்தம்‌.] 
“கோலக்‌ கொன்றைக்‌ கொழுநன்‌ எழிலார்‌ கொம்பான தோளே 


[நாளும்‌ . 


உட 
11 


சாலப்‌ புல்லித்‌ தளவ மடவாள்‌ தானகத்‌ தோகை எல்லாம்‌ 

ஆலக்‌ கொண்டு அதிரும்‌ இதுகாண்‌ ஆய்மலர்க்‌ கோதை நல்லாய்‌ 7 

காலச்‌ செவ்வேற்‌ கனகக்‌ கடகக்‌ காதலர்‌ சொன்ன ஆறே. * 
எனவும்‌, 

[கட்டளைக்‌ கலித்துறை. ] 

*செருவிலை வைவேல்‌ திகழொளி வேந்தர்‌ திருமுடிமேல்‌ 

உருவிளை ஓண்போ துறுதின பாதங்‌ குறைவறியாக்‌ 

கருவிளை யாட்டும்‌ கவினுடை வாட்கட்‌ கனிபுரசைவாய்த்‌ 

திருவிளை யாடும்‌ கனவரை யாகச்‌ சனெவானே. ” 
எனவும்‌ இவை பதினேமெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 


[அஅசர்‌ விருத்தம்‌. 
“பிணியார்‌ பிறவிக்‌ கடலுட்‌ பிறவா வகைநா மதியப்‌ 
பணியாய்‌ மணியார்‌ அணைமேல்‌ பணியா வொருமூ வுலகும்‌ 
கணியா அணரும்‌ கவினார்‌ கலைமா மடவாள்‌ கணவா ! 
அணியார்‌ கமலத்‌ தலரா சனனே ! அறவர மியனே ! 
இது பதினெட்டெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 


[எழுசீர்‌ விருத்தம்‌. ] 
“அன்னங்‌ கண்டர விந்த வாவி ய.துகண்‌ டம்பூம்‌ பொழிற்புன்னை நின்‌ 
்‌ மின்னுங்‌ கண்ட ஞாழலி னீழ லிதுகண்‌ டிங்கேநில்‌ யான்சென்று 
6... [கோன்‌ 
மன்னும்‌ காவி விரிந்த வா௪ மலரா லனைகே தகைப்போது 
பொன்னம்‌ போது கவிரற்‌ தாது அயலத்‌ தண்டாது தந்தவனே.” 
இது பத்தொன்பது எழுத்தடி அளவியற்ச ந்தம்‌. 


“அருவிப்‌ பலவரை காள்‌! சோக்‌ கத்தருவே ! அம்‌ மாதவிப்‌ பந்தா 
[காள்‌ ! 
மருவிப்‌ போதினி கோது சூத வனமே வடாதுன்ன லீர்களாற்‌ 
செருவிற்‌ கேயுரு வன்ன செம்மலிக்‌ குன்றத்‌ திடையின்வந்‌ தாலவர்க்‌ 

கருவிப்‌ பைம்புன நோக்கி யேயிலா யாரினைந்‌ தெய்தினார்‌ 
[என்மினே. ? 
இஃது இருபதெழுத்தடி அளவியற்சத்தம்‌. 


எனவும்‌, 


எனவும்‌ 


ஒழிபு இயல்‌ 
*பின்றாமும்‌ பீலி கோலிப்‌ பெருமுகில்‌ அதிரப்‌ 


பிண்டமாய்‌ வண்டுபாடப்‌ 

பொன்றாமும்‌ கொன்றை நீழற்‌ புனமயில்‌ இனமாய்ப்‌ 
பூமிசைப்‌ போந்துதேதே 

என்றாடக்‌ கோடல்‌ இளஇன இதுகார்‌ என்ப 
தயங்கி நின்றுநாளைச்‌ 

சென்றார்தேர்‌ வந்து தோன்றும்‌ செறிவளை மடநல்லாய்‌ 
செல்கறின்‌ செல்லறான்‌. * 


“வண்பாராண்‌ மன்னர்பொன்‌ மகுடங்‌ திரிகாள 
மாலை கொய்யாத போதினித்‌ 

பெண்பாலோர்‌ கெளவன்‌ ஞானப்‌ பெருங்கட 
லைவர்ப்‌ பேரிளம்‌ பெண்டி ராதி 

பண்பாசென்‌ பாடு பாதம்‌ பரமதிருப 
மாலைக்‌ குணகீர்த்தி என்பர்‌ 

தண்பாரின்‌ கமலமாண்‌ புடையவ சடைவர்‌ 
நற்குணச்‌ சத்தி தானே.” 

இவை இருபத்தோரெழுத்தடி அளவியற்சந்தம்‌, 

“அருமாலைத்‌ தாதலச நின்றமர்‌ குழுவினோ 
டாயிரச்‌ செங்க ணானும்‌ 

திருநாமம்‌ செப்பறேற்‌ முன்றிகழ்‌ ஒளிவளையத்‌ 
தேசுமீ அர வீரர்‌ * 

கருமாலைக்‌ காதிவென்‌ றாய்கமல சரணமும்‌ 
கண்டுகை கூப்ப மாட்டாப்‌ 

பெருமான்மற்‌ பெற்றியா ர்‌ னின்பெருமை அருகனாம்‌ 
வல்லமோ பேசு மாறே?” 


இஃது இருபத்‌திசண்டெழுத்தடி. அளவியற்சந்தம்‌. 


[எண்சீர்‌ விருத்தம்‌. ] 

“சோதி மண்டலம்‌ தோன்றுவ அளதேற் 

சொரியு மாமலர்த்‌ அமழை யுளதேற்‌ 
காதி வென்றதோர்‌ காட்டிய முளதேற்‌ 

கவரி மாருதம்‌ கால்வன வுளவேற்‌ 
பாத பங்கயம்‌ சேர்நரு முளசேற்‌ 

பரம கீதமும்‌ பாடுந ருளரேல்‌ 
ஆதி மாதவர்‌ தாமரு குளரேல்‌ 

அவரை யேதெளித்‌ தாட்படு மனனே !? 


இஃது இருபத்‌ அமூன்றெழுத்தடி. அளவியற்சத்தம்‌. 


“விலங்கு நீண்முடி யிலங்கு மீமிசை 
விரிந்த மாதவி புரிந்த நீள்கொடி 
உலங்கொ டாள்கொடு சலந்து சூழ்தர 
உறைந்து புள்ளின நிறைந்த வார்சடை 


371 





பி-ம்‌: * தேசுமூ தூர வீரக்‌ ர்‌ போற்றியா 


Yap.—24Aa 


யாப்பருங்கல விரு த்தி 


அலங்க ராழ்தா மலர்ந்த தோள்வலி 
அசைந்த ஆடவர்‌ இசைந்த சேவடி 
வலங்கொள்‌ நாவலர்‌ அலர்ந்த வானிடை 
வரம்பில்‌ இன்பமும்‌ ஒருங்கு சேர்வரே.” 
இஃது இருபத்‌ அநான்கெழுத்தடி அளவியற்ச ந்தம்‌. 


[அறுசீர்‌ விருத்தம்‌. ] 
“ முதிய புரிகுழல்‌ அரிவைய சரவசெடு 
- திகழொளி இமையவரும்‌ _ 
பெருகிய கரிகுல மருவிய படையொடு 
பரிதலில்‌ அரசவையும்‌ 
முருகுடை மலரொடு முறைமுறை வழிபட 
மூனிகளை நனியகலா 
அருகன திருவடி அடைபவர்‌ அடைகுவர்‌ 
அமசொளி அமருலகே. ? 
எனவும்‌, 
[எண்சீர்‌ விருத்தம்‌./ 
“பொங்கழல்‌ தாகம்‌ புற்றக நீங்கிப்‌ 
புரியிக முனகிய கயிறென மிளிரும்‌ 
தங்கிய வெண்டேர்‌ வெஞ்சுர நீந்தித்‌ 
தனதட மிடைசெறி மடமயில்‌ இயலாய்ச்‌ 
செங்கய லொண்கட்‌ டேமொழி யாளும்‌ 
தஇறலொடு முடுகிய செறிகழ லவனும்‌ 
பங்கய வாவிப்‌ பன்மணி மாடப்‌ 
பதிநனி குறுகுவர்‌ பரிவொழி யினிநீ. £ 
எனவும்‌ இவை இருபத்தைந்தெழுத்தடி அளவியற்சந்தம்‌. 
[கலி நிலைத்துறை.] 
“கரிமருவு கடிமதிலி னிடுகொடிகள்‌ திசைதடவு கடுமையினதரய்த்‌ 


திருமருவு பெருவிழவொ டமாசர்குழு வொழுகுதொழு செழுமை 
[வழுவாத 


திருமாபி னரபதிக எணிகிளரு மணிமகுட முறமஅவிலாக்‌ 


குருமருவு விரிகமல சரணநனி பணிவர்மலி குருசனகமே, * 
இஃது இருபத்தாறெழுத்தடி. அளவியற்ச ந்தம்‌. 
இனி அளவழிச்‌ சந்தத்திற்குச்‌ சில வருமாறு : 
[வஞ்சி விருத்தம்‌] 
பொங்கு சாமரை தாம்வீசச்‌ 
சிங்க பீடம்‌ அமர்ந்தவெங்‌ 
கொங்கு சேர்குளிர்‌ பூம்பிண்டிச்‌ 
செங்க ணானடி சேர்மினே. £ 





உ றல்‌ உ 0 இல 
*போத லேபொரு ளாக்கொண்ட 
காத லாற்கொரு காரியம்‌ 
தூத சென்றுரை யாய்தும்பி ! 
நீதி யானெறி போகியே. * 
எனவும்‌, 
[அதுசிர்‌ விருத்தம்‌] 
“அருண மாஞ்சனை கறித்தட னகன்பொழில்‌ 
அலவலைக்‌ குயில்கூவத்‌ . 
தருண வேனிலும்‌ புகுந்தது தனுநெகத்‌ 
தடமலர்ச்‌ சரபுங்கம்‌ 
கருண மூலமொ டுறநிறைந்‌ 'இறைஞ்சினன்‌ 
கறைமிடற்‌ நிறைதாட்டக்‌ 
சரணந்‌ தான்சுடக்‌ இரியிடைத்‌ திருவுடம்‌ 
பிழந்‌. தழல்‌ கழவோனே. ” 
எனவும்‌ இவை நான்கடியும்‌ எழுத்தொத்துக்‌ குரு லகு ஒவ்வாது வந்த 
அளவதிச்சத்தம்‌. பிறவும்‌ வந்தவழிக்‌ காண்க. 
[அறுசீர்‌ விருத்தம்‌] 
“ அருங்கயம்‌ விசும்பிற்‌ பார்க்கும்‌ அணிச்சிற௮ு சரலை அஞ்சி 
இருங்கயம்‌ துறந்த திங்கள்‌ இடங்கொண்டு இடந்த நீலம்‌ 
நெருங்கிய மணிவிற்‌ காப்ப நீண்டுலாய்ப்‌ பிறழ்வ செங்கேழ்ச்‌ 
கருங்கயல்‌ அல்ல கண்ணே எனக்கரி போக்கி னாரே.” 1 
இஃது எழுத்தும்‌, குருவும்‌, இலகுவும்‌ ஒவ்வாது வந்த அளவழிச்சநதம்‌, 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 
இனி, தாண்டகம்‌ வருமாறு : 
[எண்டர்‌ விருத்தம்‌] 
* வானிலவி முலொர்ப்ப மருவி மாண்பால்‌ 
மயிலினமாய்‌ வந்துலவச்‌ சுரும்பு பாடத்‌ 
தேனுலவு நனுமுல்லை முறுவல்‌ ஈனத்‌ 
திசைதிசையிற்‌ றேந்தளவம்‌ சிறந்து பூப்பக்‌ 
கானிலவு மலிகொன்றை கனக ஞாலக்‌ 
கவினியவாய்ச்‌ சார்ந்ததுகார்‌ கலந்து கண்ணார்‌ 
மானிலவு மடதோக்கின்‌ நெடிய வாட்கண்‌ 
வனமுலையாய்‌ ! மற்றுமனம்‌ வருந்தல்‌ நீயே. * 
இஃது இருபத்தேழெழுத்தடி. அளவியற்றாண்டகம்‌. 
[ஒன்பதின்சீர்‌ விருத்தம்‌] 
“கருநிறப்‌ பொறிமுகக்‌ கடதடத்‌ தமிழ்செவிக்‌ கழைமருப்‌ 
புறுவலிக்‌ கவினுடைக்‌ கரிகளைக்‌ கனவசைக்கட்‌ 
சுருணிறத்‌ தெரியுளைச்‌ சுரிமுகத்‌ தொளியக௫ர்ச்‌ சுடசெயித்‌ 
நிடிகுரற்‌ அஅமயிர்த்‌ அனினைத்‌ * தரிசுழத்றும்‌ 





1. சந்‌. 626. 
பி-ம்‌:; * துணி8னத்‌. 





374 தல்‌, யாப்பருங்கல விருத்தி 


இருளுடைச்‌ இறுதெறிக்‌ கவலையுட்‌ டனிவரற்‌ கினிவாக்‌ 3 
தருவதன்‌ றிரவினிற்‌ பகலினிற்‌ பெரிஅதன்றால்‌ | 
திருநிறப்‌ புரிவளைச்‌ சிறுநுதற்‌ பெரியகட்‌ சிகழிகைப்‌ 
புனைகுழற்‌ அவரிதழ்த்‌ திதஜோளிக்‌ கலையிவட்கே. 


இஅ முப்பத்தேழெழுத்தடி அனவியற்றாண்டகம்‌. 


[பதினொருசர்‌ விருத்தம்‌] 
*அனவசதம்‌ அமரர்‌ அரிவையரொ டணுகி 
அகனமரும்‌ உவகை யஅவிதியி னவா 
வணிதிகழ வருவர்‌ ஒருபால்‌ ; 
கனவரையொ டிகலும்‌ அகலமொளி கலவு 
கரகமல நிலவு கனகமுடி கவினு 
கழலாசர்‌ அழனி ஒருபால்‌ ; 
தனவாத நளின ௪சணநனி பாவு 
தகவுடைய முனிகள்‌ தரணிதொழ வழுவில்‌ 
தருமநெறி மொழிவர்‌ ஒருபால்‌ ; 
சினவரன பெருமை தெரியினிவை யவன 
திருவிரவு களவி தெனிருமொழி அளவு 
சிவபுரம தடைதல்‌ திடனே. £ 
இஅ தாற்பத்துமூன்றெழெழுக்தடி. அளவியற்றாண்டகம்‌. 
[பதினான்கு சீர்‌ விருத்தம்‌] 
“அல்லற்‌ கோடைக்‌ கொல்லைத்‌ தேவாய்‌ 
அலைகடலின்‌ அமுதம்‌ அளறுபட அணுதி 
அணிபுணரி பருகி அசவலறி மறுக 
அதிர்ந்தன கார்முகில்‌ ; 
மல்லற்‌ செல்வக்‌ கொல்லைப்‌ பாங்கே 
மலிபிடவம்‌ அலர வருதளவம்‌ இளக 
மயிலினமும்‌ அகவ மதூகரமும்‌ முல 
மகிழ்ந்தன மானினம்‌ ; 
தொல்லைக்‌ கைம்மாச்‌ செம்மற்‌ றிண்டேர்‌ 
அரகமொடு வயவர்‌ அரவமிகு பரவை 
தொலையவான்‌ அழிய நிலமைஅயர்‌ * அடைய 
இலங்கிய தோளினாய்‌ ! 
எல்லைக்‌ காலம்‌ சொல்லிற்‌ தீதாம்‌ 
எழுஅகொடி அனைய இடுகுமிடை .ஓடிய 
எழினிலவு கனகம்‌ இனமணியொ டியைய 
இணேந்தெழு கொங்கையாய்‌ 7? 


இஅ நாற்பத்தேழெழுத்தடி அளவியற்றாண்டகம்‌. 
ஓழிந்த அளவியற்றாண்டகமும்‌ வத்தவழிக்‌ கண்டு கொள்க. 


பிம்‌; * நிலைமைதுயர்‌ 


க்க ப்‌ ஒழிபு இயல்‌ i a 575 


இண அளவழித்தாண்டகத்திற்‌ கல வருமாறு : 
[எண்சீர்‌ விருத்தம்‌] 
* மூவடிவி னாலிரண்டு சூழ்சுடரும்‌ நாண 
மூழுதுலக மூடியெழில்‌ முளைவயிச நாற்றித்‌ 
அவடிவி னாலிலங்கு வெண்குடையி ஸீழற்‌ 
சுடசோய்‌ / உன்‌ அடிபோற்றிச்‌ சொல்லுவதொன்‌ அண்டால்‌ : 
சேவடிகள்‌ தாமரையின்‌ சேயிதழ்கள்‌ திண்டச்‌ 
திவந்தனவோ 2? சேவடியின்‌ செங்கதிர்கள்‌ பாயப்‌ 
பூவடிவு கொண்டனவோ பொங்கொளிகள்‌ சூழ்ந்து ? 
புலங்கொள்ளா வாலெமக்கெம்‌ புண்ணியர்தம்‌ கோவே !”1 
இஃது எழுத்தும்‌ இலகுவும்‌ ஒவ்வாஅ வந்த அளவழித்தாண்டகம்‌. பிறவும்‌ 
அன்ன. 
சந்த அடியும்‌ தாண்டக அடியும்‌ விரவி ஓசை கொண்டு வந்தால்‌, அவை 
சந்தத்தாண்டகம்‌ என்றும்‌, தாண்டகச்சந்தம்‌ என்றும்‌ வழங்கப்படும்‌. 
என்னை 2 
[நேரிசை வெண்பா] 
“சந்தச்‌ சரணமும்‌ தாண்டகத்தின்‌ பாதமும்‌ 
வந்து மயங்கி வழுவிகதந்த--செத்தமிழ்தர்‌ 
ஈண்டு வடநூற்‌ புலவர்‌ இயற்சற்தத்‌ 
தாண்டகம்‌ என்றுரைப்ப தாம்‌.” 
என்பவாகலின்‌. 
அவற்றுட்லெ வருமாறு : 
[எண்சீர்‌ விருத்தம்‌] 
“ அங்குலியின்‌ அவிரொளியால்‌ அருண மாதி 
அணியாழி மாகதத்தாற்‌ பசுமை கூர்ந்து 
மங்கலஞ்சேர்‌ தாபுரத்தால்‌ அரவம்‌ செய்யும்‌ 
மலரடியை மடவன்ன மழலை ஓவாச்‌ 
செங்கமல வனமென்ற திகைத்த போழ்தில்‌ 
தேமொழியால்‌ தெருட்டுதியோ, செலவி னாலோ? 
தொங்கலம்பூங்‌ கருங்கூத்தற்‌ சுடிகை நெற்றிச்‌ 
சுந்தரி! நிற்‌ பணிவார்க்கென்‌ அணிவு தானே !2 


இதனுட்‌ சந்த அடியும்‌ தாண்டக அடியும்‌ மயங்கி வந்தவாறு கண்டு 
கொள்க. பிறவும்‌ அன்ன. 


இனி, ஒரு சாரர்‌, சந்த அடி பலவாய்‌ வருவனவற்றைச்‌ “சந்தத்‌ தாண்‌ 
டகம்‌? என்றும்‌, தாண்டக அடி பலவாய்‌ வருவனவற்றைத்‌ * தாண்டகச்‌ 
சந்தம்‌” என்றும்‌, சந்த அடியும்‌ தாண்டக அடியும்‌ ஒத்து வருவனவற்றைச்‌ 
லவ தாண்டகம்‌” என்றும்‌ வழங்குவர்‌. அவை வந்தவழிக்‌ கண்டு 
காள்க. 


தான்கடியும்‌ ஒத்து வருவனவும்‌, நான்கடியும்‌ ஒவ்வாது வருவனவும்‌, 
இரண்டடி ஓத்து நான்கடியால்‌ வருவனவும்‌, பிறவாற்றால்‌ வருவனவும்‌ ; 
மாசாச்சையும்‌, மிச்சாகிருதியும்‌ முதலாகிய சாதியும்‌ ; ஆரிடமும்‌, பிரத்தாரமும்‌ 
முதலாகிய ஆறு பிரத்தியமும்‌ ; பிங்கலமும்‌, மாபிங்கலமும்‌, சயதேவமும்‌, 

1. சூளா. துறவு. 64; யா.வி. 25 உரைமேற்‌, 

2. யா,வி, 15 உரைமேற்‌. 


376 யாப்பருங்கல விருத்தி 


ஞானாசாரியமும்‌, சந்திரகோடிச்சந்தமும்‌, மயூசத்‌ திரிசந்தமும்‌, மேடகத்‌ 


திரிசத்தமும்‌ முதலாகிய சந்தோபிசிதிகளுள்ளும்‌, பாட்டியல்‌ மரயு, 
மாபுராணம்‌ முதலாகிய தமிழ்‌ நூலுள்ளும்‌ பகுதியுடையார்வாய்க்‌ கேட்டுக்‌ 
கொள்க. அவை ஈண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌. 

சந்தமும்‌ தாண்டகமும்‌ என்ற இவற்றுக்கு எழுத்து எண்ணுடன்‌ அழிக்‌ 
குற்றுகர இகரங்களை எழுத்தாகவே கொண்டு எண்ணுக. 

இனி, காக்கை பாடினியாரும்‌, பாட்டியல்‌ உடையாரும்‌, வாய்ப்பியம்‌ உடை 
யாரும்‌ முதலாகிய ஒருசார்‌ ஆசிரியர்‌, இவற்றையும்‌ இனத்தின்பாற்படுத்து 
வழங்குவர்‌. தொல்காப்பியனார்‌ முதலாகிய ஒரு சார்‌ ஆசிரியர்‌, இவற்றையும்‌ 
மேற்கூறப்பட்ட பாவினங்களையும்‌ கொச்சகக்கலிப்பா ற்படுத்து வழங்குவர்‌ 
எனக்‌ கொள்க. 

இனி, ஒருசார்‌ வடநூல்வழிக்‌ தமிழாஇரியர்‌, ' ஒருபுடை ஒப்புமை நோக்கி 
இனமெனப்படா ; மூவகைப்பட்ட விருத்தங்களுள்ளும்‌, சந்தத்‌ தாண்டகங்‌ 
களுள்ளுமே பட்டு அடங்கும்‌,” என்பர்‌. இந்நாலுடையார்‌, காக்கை பாடினி 
யார்‌ முதலாகிய ஒரு சார்‌ ஆசிரியர்‌ மதம்‌ பற்றி எடுத்து ஓதி, இவையும்‌ உடன்‌ 


பட்டாசெனக்‌ கொள்க. 
என்னை 2 
[நேரிசை வெண்பா] 
“ஒருபுடையால்‌ ஓப்புரைப்பின்‌ மற்றுமோர்‌ பாவிற்‌ 
கொருபுடையால்‌ ஓக்குமா அண்டாம்‌ ;-இருபுடையும்‌ 
ஒப்பிக்துக்‌ கோடுமோ, ஒன்றிற்கே சார்த்துதமோ, 
எப்பெற்றிக்‌ கோடும்‌ இனம்‌ 2” 


இத கடா. 
[கலி விருத்தம்‌] 
“குன்றி ஏய்க்கும்‌ உடுக்கையென்‌ றாற்கரி 
கொன்றுமோ, சிவப்‌ பென்றுமோ, அவ்விரண்‌ 
டொன்றி நின்றவென்‌ ரோஅ௮ மோ 2” எனின்‌, 


டன்‌ தின்ற தோர்வர லாற்றோடு நிற்குமே.” 
து விடை. 


[நேரிசை வெண்பா] 
“வெள்ளைக்குச்‌ செப்பல்‌ அகவற்‌ ககவலே 
அள்ளலே தாங்கல்‌ கலிவஞ்சிக்‌ குள்ளாகும்‌ 
தொன்னூற்‌ புலவர்‌ அணிவெனிற்‌ பாவினமும்‌ 
சொன்னூற்‌ புலவர்‌ அணிபு. ? 
இனி, செய்யுட்களுக்கு வருணம்‌ முதலாயின சொல்லுமாறு : 
[நேரிசை வெண்பா] 
“தெய்வம்‌ அணேையிரா9ி பக்கம்‌ தஇிணைபொழுஅ 
பொய்யில்‌ புகைவண்ணம்‌ பூச்சாந்து--மையில்கோள்‌ 
தாற்கதி சாதி இழமைதாள்‌ நன்கமையப்‌ 
பாற்படுக்க பானான்கின்‌ பால்‌. 
வெண்பா முதலாக வேதியர்‌ ஆதியா 
மண்பால்‌ வகுத்த வருணமாம்‌ ;—ஒண்பா 
இனங்கட்கும்‌ இவ்வாறே என்றுளைப்பர்‌ தொன்னூல்‌ 
மனந்தட்பக்‌ கற்றோர்‌ மகிழ்ந்து.” 1 
எனக்‌ கொள்க. 


ணை ஹைடன்‌ டதத டா எனனை RE 


1. யா,லி, 55, 95 உரை மேற்‌, 


3 இ 
ர Er | 


h 
ப ஒழிபு இயல்‌ 377 


'வெண்பா முதலா நால்வகைப்‌ பாவும்‌ 
எஞ்சா நாற்பால்‌ வருணர்க்‌ குரிய.” 3 
“பாவினத்‌ இயற்கையும்‌ அதனோ ரற்றே. '2 
*சிரினும்‌ தளையினும்‌ சட்டக மரபினும்‌ 
பேரா மரபின பாட்டெனப்‌ படுமே 
“அவைதிரி பாகின்‌ விசாதி யாகும்‌.” 
என்றார்‌ வாய்ப்பியம்‌ உடையார்‌ * எனக்‌ கொள்க. 
இவற்றுக்கு நிறமும்‌, திணையும்‌, பூவும்‌, சாந்தும்‌, புகையும்‌, பண்ணும்‌, 
திறனும்‌, இருஅவும்‌, இங்களும்‌, நாளும்‌, பக்கமும்‌, கிழமையும்‌, பொழுதும்‌, 
கோளும்‌, இராசியும்‌, தெய்வமும்‌, திசையும்‌, மந்திரமும்‌, மண்டிலமும்‌, பொறி 
யும்‌, எழுத்து முதலாகிய பண்பும்‌ அறிந்து ஆராதிப்ப இவை யாவர்க்கும்‌ 
கல்வியும்‌ புலமையுமாக்கி, நன்மை பயக்கும்‌. இவை யெல்லாம்‌ தஇணைகாலுட்‌ 
கண்டு கொள்க. 
அவற்றுட்‌ சில சொல்லமாறு:ர்‌ 
[நேரிசை வெண்பா] 
வெண்பா முதலாக வேதிய ராதியா 
மண்பர்ல்‌ வகுத்த வருணமாம்‌; ஒண்பா 
இனங்கட்கும்‌ இவ்வாறே என்றுரைப்பர்‌ தொன்னூல்‌ 
மனந்தட்பக்‌ கற்றோர்‌ மகிழ்ந்து. 
*மீனாடு தண்டேற வேதிய சாதியா 
ஆனாத ஐ.ந்தொன்பா னாயினவும்‌--தேனார்‌ 
விரைக்கமல வாண்முகத்தாய்‌ ! வெள்ளை முதலா 
உரைத்தனவும்‌ இவ்வாறே ஓட்டு.” 3 
“ஆரல்‌ மகமோ டனுடம்‌ அவிட்டமென்‌ 
தீரிரண்டும்‌ ஆதியா வெண்ணியநாள்‌-— சீரிய 
வெண்பா அகவல்‌ கலிவஞ்சி என்றுரைத்தார்‌ 
எண்பா அறிவோர்‌ எடுத்து. * 
“வேதியர்க்கு வெண்மை ; வியன்செம்மை வேந்தர்க்கு 
்‌ நீதிசால்‌ பீதம்‌ நிதிக்தெவோர்க்‌- கோதிய 
தீலமாம்‌ ஏனை நிலைமையோர்க்‌ கக்குலத்தின்‌ 
பாலவாம்‌ பாவிற்கும்‌ அற்று, 
“ஆரம்‌ அரிசந்‌ தனம்பழுப்போ டங்கலவை 
பாரியனற்‌ பாநான்கின்‌ பாற்படுத்தார்‌— சரிய 
வெண்போது செங்கழுநீர்‌ வேரிசேர்‌ சண்பகத்தின்‌ 
வண்போது நீல மலர்‌.” 
“மகயிரம்‌ ஆதியா வண்பூரங்‌ காறும்‌ 
வகையின்‌ மருட்பாவின்‌ நாளாம்‌-—தகாதென்ஞளொண்‌ 
டோராசாற்‌ தேரிரு சந்தச்சென்‌ றொண்போ ௮ 
தேரிற்‌ பவளம்‌ வெப்பு.” 


_— 


1.2 யா.வி. 55 உரைமேற்‌. 3. யா.வி. 95 உரைமேற்‌, 
பி-ம்‌ : * யாப்பியனூலுடையார்‌, ர்‌ வருமாறு. 


378 


(இதன்‌ ஈற்றடி பதினோரெழுத்அ.) 


இப்‌ பொய்கையார்‌ வாக்கினுள்‌ முற்றியலுகரம்‌ ஈறாய்‌ வந்தன. பிறவு 
வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 


எனவும்‌, 


எனவும்‌, 


1. 
3, 4 திவ்‌, இயற்பா. மு.தி, 69, 51 ; * யா,வி. 57 உரைமேற்‌. 


யாப்பருங்கல விருத்தி 


[தாவு கொச்சகம்‌, ] 
£வேதவாய்‌ மேன்மகனும்‌ வேந்தன்‌ மடமகளும்‌ 
நீதியாற்‌ சேர நிகழ்ந்த நெடுங்குலம்போல்‌ 
ஆதிசால்‌ பாவும்‌ அரச வியன்பாவும்‌ 
ஓதியவா றொன்ற மருட்பாவாய்‌ ஓங்கஇற்றே.' 1 
[நேரிசை வெண்பா. ] 
“பாநாளாற்‌ பாவோரை தாமொப்பப்‌ பண்புணர்ந்த 
மாநா வலர்வகுத்த வாய்மையாறந்‌]—பாநான்கின்‌ 
மூவிற்‌ நினமும்‌ மொழிப்புத்தேள்‌ உண்மகிழப்‌ 
பாவித்துப்‌ பாடப்‌ படும்‌. ? 
*பண்பாய்த்த ஏழு பதினா நிழிபூயர்வா 
வெண்பா அடிக்கெழுத்து வேண்டினார்‌. வெண்பாவின்‌ 
ஈற்றடிக்‌ கைந்தாதி ஈரைந்‌ தெழுத்தளவும்‌ 
பாற்படுத்தார்‌ நூலோர்‌ பயின்று. ' 2 


3௯ 


“முற்றுகரந்‌ தானும்‌ முதற்பாவின்‌ ஈற்றடிப்பின்‌ 
நிற்றல்‌ சிறுபான்மை நேர்‌ந்தமையால்‌--மற்ற 
அடிமருங்கன்‌ ஐயிரண்டோ டோமெழுத்து மாதல்‌ 
அடிமருங்கின்‌ மெல்லியலாய்‌ ! சொல்லு. £ 


“பாலன்‌ றன அருவாய்‌ ஏழுலகுண்‌ டாலிலையின்‌ 
மேலன்று நீகிடந்தாய்‌ மெய்யென்பர்‌-—ஆலன்று 
வேலைநீர்‌ உள்ளதோ, விண்ணதோ, மண்ணதோ 7 
சோலைசூழ்‌ குன்றெடுத்தாய்‌ ! சொல்லு.” 3 
“எளிதின்‌ இரண்டடியும்‌ காண்பதற்கென்‌ உள்ளம்‌ 
தெளியத்‌ தெளிந்தொழியும்‌ செய்வே களியிற்‌ 
பொருந்தா தவனைப்‌ பொரலுற்‌ றரியாய்‌ 
இருந்தான்‌ திருநாமம்‌ எண்ணு.” 4 





[நேரிசை வெண்பா. ] 
“முல்லை குறிஞ்ி மருதத்தின்‌ பின்னெய்தல்‌ ்‌ 
எல்லையில்‌ பாக்கட்‌ கியற்றிணையாம்‌ ;-— முல்லை 
குறிஞ்சி யெனவிரண்டு குன்றா மருட்கென்‌ 
ஐறைந்தார்‌ வியன்புலவோர்‌ ஆய்த்து. * 


“முல்லை அந்தணன்‌ ; குறிஞ்சி அசசன்‌ ; 
மல்லல்‌ மருதம்‌ வாணிகன்‌ என்ப ; 
நெய்தல்‌ சூத்திரன்‌ ; நினையுங்‌ காலைப்‌ 
பல்குலம்‌ என்ப பாலை யானே.” ர்‌ 


யா.வி. 55 உரை மேற்‌. 2.3 யா.வி. 62 உரைமேற்‌ 


ஒழிபு இயல்‌ 279 


[நேரிசை வெண்பா. ] 
“பண்ணும்‌ இறமும்போல்‌ பாவும்‌ இனமுமாம்‌ 
வண்ண விகற்ப வகைமையால்‌--பண்மேல்‌ 
இறம்விளரிக்‌ கில்லதுபோல்‌ செப்பல்‌ அகவல்‌ 
இசை மருட்கும்‌ இல்லை இனம்‌.” 1 


“பாடப்‌ படுவோர்க்கும்‌ பாடு மவன்‌ றனக்கும்‌ 
நாடப்‌ படுநயங்கள்‌ தாடாதே--பாடுமேற்‌ 
காகப்புட்‌ சோக்‌ கனிபனையின்‌ வீழ்வதுபோல்‌ 
ஆகித்தற்‌ சேரும்‌ அலர்‌.” 
எனவும்‌, 
“நரற்பா நடைதெரித்த நன்னூற்‌ பெரும்புலவர்‌ 
தற்பால்‌ நயந்த அழைபொருளைப்‌--பாச்சார்த்திப்‌ 
பாவித்துப்‌ பார்மேல்‌ நடாத்தப்‌ படருமே 
தாவித்‌ தகத்து நகம்‌. ? 
எனவும்‌, 
[சலி விருத்தம்‌.] 
*புலநீ துறை போயெ நலவர்‌ நாவினுட்‌ 
கலந்துறை கலைமகள்‌ கவிதை கந்தமா 
திலந்தொழப்‌ புறப்படும்‌ நிலையள்‌ ஆகுமிவ்‌ 
விலங்கழை பெருமையை எண்ண வேண்டுமோ 4? 
எனவும்‌, 
[கட்டளைக்‌ கலித்துறை, ] 
“உள்ளப்‌ பரவையி னூல்வரை நாட்டியொண்‌ கேள்விதம்பா 
எள்ளப்‌ படாமை இயையக்‌ கடையின்‌ இசைபெருக்கும்‌ 
வள்ளற்‌ குணநாவர்‌ வானோர்‌ களைவள மைப்படுக்கும்‌ 
வெள்ளைக்‌ கவிதை அமிழ்தமெல்‌ லார்க்கும்‌ வெளிப்படுமே. * 
£அகமுத லாய பொருள்கவிக்‌ காவி அணிதழைப்பத்‌ 
தகமுத லோர்சொற்ற பாவின சட்டகக்‌ கட்டுரையே 
திகழ்தரும்‌ ஓசை இயனடை யானெடு நீர்வரைப்பிற்‌ 
புகழ்தரு வாய்மைப்‌ பயன்வியன்‌ £ர்த்திப்புத்‌ தேளுலகே. * 
எனவும்‌ இவற்றை விரித்து உரைத்துக்கொள்க. 
்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு பேறு ஆமாறு சொன்ன நூல்களுள்ளும்‌, அவை 
சார்பாக வந்த சோதிடமும்‌, சொனெமும்‌, வக்கிங்ரெந்தமும்‌, மந்திரவா தரும்‌, 
மருதீதுவநூலும்‌, சாமுத்திரியமும்‌, நிலைத்துநூலும்‌, ஆயுதநாலும்‌, பத்து 
விச்சையும்‌, ஆடைதூலும்‌, அணிகலநூலும்‌, அருங்கலநூ லும்‌ முதலாயவற்‌ 
அள்ள மறைப்பொருள்‌ உபதேசமும்‌, வல்லாராயும்‌ கவிப்‌ பெருமையும்‌, 
சாவவும்‌ கெடவும்‌ பாடுமாறும்‌ மனத்தது பாடுமாறும்‌, பாடப்படுவோர்க்கு 
வரும்‌ நன்மையும்‌ தீமையும்‌ அறியுமாறும்‌ வல்லார்வாய்க்‌ கேட்டு உணர்ந்து 
கொள்க. ஈண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌. 
இனிப்‌ பாவினங்களுட்‌ சமக்கிரதமும்‌ வேற்றுப்பாடையும்‌ விரவி வந்தால்‌, 
அவற்றையும்‌ அலகஇட்டுப்‌ பாச்சார்த்தி வழங்கப்படும்‌. அவை குறவேட்டுவச்‌ 
செய்யுளும்‌, உலோகவிலாசனியும்‌, பொருவதல்லூர்ப்‌ பாசாண்டமும்‌ முதலாக 
உடையன எனக்‌ கொள்க. 


ய்‌ தனனா. வலையால்‌ அவையவை வைவகைவ கை வை 


1, யா.வி. 55, 56 உரைமேற்‌. 


280 யாப்பருங்கல விருத்தி ட 
[நேரிசை வெண்பா. ] 
“செந்தமிழ்ச்‌ செய்யுட்‌ டெரிந்துணர்ந்து செந்தமிழ்க்கண்‌ 
வந்த வடமொழியை மாற்றாதே-- சந்தம்‌ 
வழுவாமற்‌ கொண்டியற்று மாண்பினார்க்‌ குண்டே 
தழுவாஅ நிற்குந்‌ தமிழ்‌? 
பாக்கட்கு ஓசை பிறக்குமாறு உரைத்அக்கொள்க. அவை சொல்லுமா : 
[குறள்‌ வெண்பா. / 
“வெண்ச£ீரிற்‌ செப்பல்‌ பிறக்கும்‌ ; விகற்பத்‌அப்‌ 
பண்பாய்ந்த அள்ளல்‌ படும்‌. ” 
“ இயற்சீருள்‌ தோன்றும்‌ அகவல்‌ ; அவற்றின்‌ 
விகற்பத்து வெள்ளோசை யாம்‌.” 
£ தன்சீருள்‌ அங்கல்‌ கலியடியின்‌ கண்டக்கால்‌ 
வஞ்சிக்‌ கிசையாய்‌ வரும்‌. ” 
“மயங்கி வருவனவும்‌ வல்லோர்‌ வகுப்ப 
மயங்காமற்‌ கொண்டுணரற்‌ பாற்று. ? 
என இவற்றை விரித்து உரைத்துக்கொள்க. 
[நேரிசை வெண்பா. / 
“ தலைவன்‌ தலைமுதலாத்‌ தார்வேந்தன்‌ காறும்‌ 
மலைமுதலா மாநாய்கன்‌ மாதே !-நிலமுழுஅம்‌ 
மன்னர்கோ னாளு மறைமூதலா வஞ்சிக்கோன்‌ 
தன்முதலோர்த்‌ தந்தானும்‌ தான்‌,” 
“ஈரிரண்டும்‌ எழெழுத்தும்‌ ஈரைந்தும்‌ மூவைந்தும்‌ 
பாரியன்ற நாற்சீர்‌ பதினெட்டும்‌ எர்பாய்‌ 
விளையும்‌ பதினேழ்‌ நிலத்துக்‌ குறள்சிற்‌ 
தளவு நெடில்கழியோ டைந்து.” 
“ஐற்அம்‌ அகவற்கு வெள்ளைக்‌ களவடியும்‌ 
சித்து நெடிலடிக்கட்‌ டொல்லிரண்டும்‌- வந்த 
தளவிரண்டும்‌ ஆன்ற நெடில்கழியும்‌ ஒண்பாற்‌ 
மனைசிதைவில்‌ தண்டாக்‌ கலிக்கு. ? 4 
“ஈரிரண்டோ டீரா ஜெழுவாய்‌ இறுவாயாச்‌ 
சேரும்‌ எழுத்திரு£ீர்‌ வஞ்சிக்காம்‌ “ரும்‌ 
நெடிலடிக்கு நேர்த்தனவும்‌ மூவொரு£ர்‌ வஞ்சக்‌ 
கழிவகுத்தார்‌ எட்டாதி ஆய்ந்து. ? 2 


[குறள்‌ வெண்பா. 


“ஐந்தாதி ஐயிரண்‌ டீறாம்‌ அறுதிலமும்‌ 
வந்தவடி வெள்ளைக்‌ களவு.” 


1. யா,வி 25 உரைமேற்‌, 2, யா,வி, 25, 90 உரைமேற்‌, 





ஒழிபு இயல்‌. ப்‌ I மட்டன்‌ தர்‌ 
[நேரிசை வெண்பா./ 


“பண்பாய்ந்த ஏழு பதினா றிழிபுயர்வா 

வெண்பா அடி.க்கெழுத்து வேண்டினார்‌--வெண்பாவின்‌ 
ஈற்றடிக்‌ கைந்தாதி ஈரைந்‌ தெழுத்தளவும்‌ 
பாற்படுத்தார்‌ நூலோர்‌ பயின்று. 

இவற்றின்‌ கருத்து: *நாலெழுத்து முதலாகிய மூன்றும்‌ குறளடி; 
ஏழெழுத்து முதலாயெ மூன்றும்‌ இத்தடி; பத்தெழுத்து முதலாகிய ஐந்தும்‌ 
அளவடி; பதினைந்தெழுத்து முதலாகிய மூன்றும்‌ நெடிலடி ; பதினெட்‌ 
டெழுத்து முதலாகிய மூன்றும்‌ கழிநெடிலடி. 

* அவற்றுள்‌ ஐத்தடியாலும்‌ ஆசிரியம்‌ வரப்பெறும்‌. சிந்தடி மூன்றடியா 
இம்‌, அளவடியாலும்‌, நெடிலடியின்‌ முதல்‌ இரண்டடியாலும்‌ வெண்பா வரப்‌ 
பெறும்‌. வெண்பாவின்‌ ஈற்றடி, ஐந்தெழுத்து முதலாகப்‌ பத்தெழுத்தின்‌ 
காறும்‌ உயர்ந்த ஆறு நிலத்தானும்‌ வரப்பெறும்‌. பதின்மூன்றெழுத்‌ து 
முதலாக இருபதெழுத்தின்காறும்‌ உயர்த்த எட்டு நிலத்தானும்‌ இலக்கணக்‌ 
கலிப்பா வரப்பெறும்‌. இலக்கணக்‌ கலிப்பா அல்லாதன, மிக்கும்‌ 
குறைந்தும்‌ வாப்பெறும்‌. இரு£சீரடி வஞ்சிப்பா நான்கெழுத்து முதலாகப்‌ 
பன்னீரெழுத்தின்காறும்‌ உயர்ந்த ஒன்பது நிலத்தானும்‌ வரப்பெறும்‌. முச்‌ 
சீரடி வஞ்சிக்கு எழுத்து எண்ணி வகுத்திலரேனும்‌, ஏழெழுத்து முதலாகப்‌ 
பதினேழெழுத்தின்காறும்‌ உயர்ந்த பத்தடியாலும்‌ வரப்பெறும்‌. முச்சிரடி 
யெல்லாம்‌ ஒரு நிலமாகக்‌ கொண்டு, இரு சீரடி வஞ்சி நிலம்‌ ஒன்பதோடும்‌ 
கூட்டி, வஞ்சி நிலம்‌ பத்து என்ப. அல்லாது இருபது எழுத்தின்‌ மிக்கு வரும்‌ 
நாற்சரடிப்பா இல்லை. நாற்சேடிப்‌ பாவினங்களின்‌ அடி இருபது எழுத்தின்‌ 
மிக்கு, இருபத்து நான்கு எழுத்தின்காறும்‌ வரப்பெறும்‌,” என்பது. 

வெண்பா ஆசிரியங்களுள்ளும்‌ இலக்கணக்‌ கலிப்பாவினுள்ளும்‌ வரும்‌ ர்‌ 
ஐந்தெழுத்தின்‌ மிகப்பெறா. வஞ்சியுள்‌ வரும்‌ சீர்‌ ஆறு எழுத்து ஆகவும்‌ 
பெறும்‌; சிறுமை மூன்று எழுத்து ஆவத சிறப்புடைத்து ; இரண்டெழுத்தினால்‌ 
அருகி வரப்பெறுமாயினும்‌ எனக்‌ கொள்க. 

என்னை ? 


௭ 
AA, 
ட 

% 

i 

ச 


[நேரிசை வெண்பா. ] 

*அளவியற்பா ஆன்றசீர்‌ ஐந்தெழுத்திற்‌ பல்கா ; 
வளவஞ்சிக்‌ காறுமாம்‌ மாதோ ;-—வளவஞ்சிச்‌ 
சின்மையொரு மூன்றாகும்‌ என்பர்‌ சறெப்புடைமைத்‌ 
தன்மை தெரிந்துணர்வோர்‌ தாம்‌. 1 

என்பவாகலின்‌. 

அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. ] 


ஒன: 

4Z—6 
பேர்ந்து சென்று சார்ந்து சார்ந்து [4] 
தேர்ந்து தேர்ந்து மூசி நேர்ந்து [5] 
வண்டு சூழ விண்டு விங்க [6] 

இத்தடி 

7—9 
நீர்வாய்‌ கொண்டு நீண்ட நீலம்‌ [77 
ஊர்வாய்‌ ஊதை வீச ஊர்வாய்‌ * [8] 
மணியேர்‌ ர நண்டோ டொல்கி மாலை [9] 





1 யா.வி, 25 உரைமேற்‌. 
பி-ம்‌: * ஈர்வாய்‌. ர்‌ மதியேர்‌. 


283 யாப்பருங்கல விரு த்‌ தி 


பதான்‌ ந்‌ 

10—14 
நன்மணம்‌ கமழும்‌ பன்னெல்‌ ஊர ! 
அமையேர்‌ மென்றோள்‌ ஆயரி நெடுங்கண்‌ 
இணையி சோதி ஏந்திள வனமுலை 
இறும்பமென்‌ மலரிடை யெழுந்த மாவின்‌ 
நறுந்தழை அயல்வரூஉம்‌ செறிந்தே ரல்குல்‌ 

நெடிலடி. 

15—17 ட்‌ 
அணிநடை அசைஇய அரியமை சிலம்பின்‌ 
மணிமருள்‌ வணர்குழல்‌ வளரிளம்‌ பிறைநூதல்‌ 
ஒளிதிலவு வயங்கழை உருவுடை மகளொடு 

கழிநெடி 

வ 

18—20 


நளிமுழவு முழங்கிய அணிதிலவு நெடுநகர்‌ 
இருந்தளவு மலரளவு சுரும்புலவு தறுத்தொடை 
கலனளவு கலனளவு நலனளவு நலனளவு 
பெருமணம்‌ புணர்ந்தனே என்பவஃ 


தொருநீ மறைப்பின்‌ ஓழிகுவ தன்றே. ' 1 


என்னும்‌ ஆசிரியம்‌, நான்கெழுத்து முதலாக இருபது எழுத்தின்காறும்‌ 
உயர்ந்த பதினேழ்‌ நிலமும்‌ பெற்று, குறளடி முதலாகிய ஐந்தடியாலும்‌ 


வந்தது. 


இவ்வெழுத்துக்களால்‌ வெண்பா வருமாறு : 
[இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா] 
“மட்டுத்தான்‌ உண்டு மதஞ்சேர்ந்து விட்டுக்‌ [7] 
களியானை கொண்டுவா என்றான்‌—களியானைக்‌ 
இயாசோ எதிர்‌ நிற்பவர்‌ !? 
இஃது ஏழெழுத்தடி வெண்பா. 
“ஆர்த்தார்த்துக்‌ கண்சேந்து வேர்த்து விசைந்துதன்‌ [8] 
பொன்னோடை யானையின்‌ மேற்கொண்டான்‌-—என்னாங்கொல்‌ 
மன்னர்‌ உறையும்‌ மதில்‌ !? 


இஃது எட்டெழுத்தடி வெண்பா. 


[குறள்‌ வெண்பா] 
“சென்று முகந்து அதலாட்டி மாறேற்று [9] 
வென்று பெயர்ந்தானெங்‌ கோ. 
இஃது ஒன்பதெழுத்தடி வெண்பா. 
இவை மூன்றும்‌ இந்தடி. 


_——— 


1. யா.வி, 95 உரைமேற்‌. 











- ஒழிபு இயல்‌ 


[நேரிசை வெண்பா | 
* நின்று திரியும்‌ சுடருளை நில்லாது [10] 
வென்று திரிதருவேன்‌ யானுளனாச்‌--சென்றோங்கி 
மண்ணக மார்பின்‌ மறையலோ மற்றினியென்‌ 
கண்ணகத்துப்‌ பட்ட படி.” 
இது பத்தெழுத்தடி வெண்பா. 
“ இற்றேன்‌ உடம்பின்‌ எழினலம்‌ என்றென்று [11] 
பற்றுவிட்‌ டேங்கும்‌ உயிர்போல- மற்று 
நறுமென்‌ கதுப்பினள்‌ தோடோயின்‌ நண்ணும்‌ 
மறுநோக்‌ குடையவாம்‌ கண்‌, 
இது பதினோமெழுத்தடி. வெண்பா. 
“புறத்தன தீருள பூவுள * மாவின்‌ [12] 
இறத்தன கொத்சேரி யவ்வே--அறத்தின்‌ 
மகனை முறைசெய்தான்‌ மாவஞ்‌ யாட்டி 
முகனை முழைசெய்த கண்‌.” 1 
இது பன்னிரண்டெழுத்தடி. வெண்பா. 
“ இரியன்‌ மகளிர்‌ இலைஞெமலுள்‌ ஈன்ற [13] 
அரியிளஞ்ர்‌ செங்காற்‌ குழவி அருகர்‌ ர 
தூமன்பா ராட்ட உறங்கிற்றே ரீ செம்பியன்றன்‌ 
நாமம்பா சாட்டாதார்‌ நாடு. £2 
இது பதின்மூன்றெழுத்தடி. வெண்பா. 
“ மணிமிடைந்த பைம்பூண்‌ மலரணிதார்‌ மார்பன்‌ [14] 
அணிமகர வெல்கொடியா னன்னான்‌—தனிதின்று 
தன்னை வணங்காமைத்‌ தானணங்க வல்லாளே ** 
என்னை அணங்குறியி னாள்‌” [ர்‌ 
இது பதினான்கெழுத்தடி வெண்பா. 
இவை ஓத்தும்‌ அளவடி. 
[நேரிசை வெண்பா] 
முகமறிந்தார்‌ மூதுணர்ந்தார்‌ முள்ளெயிற்றார்‌ காமம்‌ [15] 
அகமறையாத்‌ தாம்வாழு மென்றோர்க்‌--ககமறையா 
மன்னைநீ வார்குழை வையெயிற்றாய்‌ ! என்னோமற்‌ 
றென்னையாம்‌ வாழும்‌ எனல்‌ !”? 
இது பதினைந்தெழுத்தடி வெண்பா. 
[குறள்‌ வெண்பா] 
“படியுடையார்‌ பற்றமைந்தக்‌ கண்ணு மடியுடையார்‌ [16] 
மாண்பயன்‌ எய்தல்‌ அரிது. 3 
இத பதினாழெமழுத்தடி. வெண்பா. 
இவை இரண்டும்‌ நெடிலடி. 





1. தண்டி, 40 மேற்‌. 2. முத்தொள்ளாயிரம்‌. 3 குறள்‌ 606 


பி-ம்‌: * வரண நீரன. ர அரிவிரவும்‌. ர அரையிருளில்‌. ன்‌ 
** வணங்காமற்‌ றான்வணங்க வல்லானே ரர்‌ என்னை வ கு ர தடட உறங்குமே, 


384 யாப்பருங்கல விருத்தி 


இனி, வெண்பாவின்‌ ஈற்றடிக்கு இலக்கியம்‌ வருமாஅ : 


[குறள்‌ வெண்பா] 
“பிண்டி மலர்மேற்‌ பிறங்கெரியுட்‌ கத்துருள்போல்‌ 
வண்டு சுழன்று வரும்‌”. [5] 
இஃது ஐந்தெழுத்து ஈற்றடி வெண்பா. 


“ நிலவரை நீள்புக மூற்றிற்‌ புலவரைப்‌ 
போற்றாத புத்தேள்‌ உலகு.”1 [6] 
இஃது ஆறெழுத்து ஈற்றடி வெண்பா. 


* உரைப்பார்‌ உரைப்பவை எல்லாம்‌ இரப்பார்க்கொன்‌ 
தீவார்மேல்‌ நிற்கும்‌ புகழ்‌. ' 2 [3] 
இஃது ஏழெழுத்து ஈற்றடி வெண்பா. 


“புகழ்பட வாழாதார்‌ தந்தோவார்‌ தம்மை 
இகழ்வாரை நோவ தெவன்‌ 23 [8] 
இஃது எட்டெழுத்து ஈற்றடி வெண்பா. 


* இலனென்னும்‌ எவ்வம்‌ உரையாமை ஈதல்‌ 
குலனுடையான்‌ கண்ணே உள. [5] 
இஃது ஒன்பதெழுத்து ஈற்றடி வெண்பா. 


“குணம்புரியா மாந்தரையும்‌ கூடுமால்‌ என்னே 
மணங்கமழும்‌ தரமரைமேல்‌ மாஅ!” [10] 
இது பத்தெழுத்து ஈற்றடி வெண்பா. 
ஓழிந்தனவும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 


இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, ஈற்றடி ஒழித்து. ஏனையடி எழுத்து ஓத்து வருவ ர. 
வற்றைக்‌ “கட்டளை வெண்பா : என்றும்‌, ஓவ்வாது வருவனவற்றைக்‌ “கலம்பக. 
வெண்பா ” என்றும்‌, ஈற்றடி எழுத்‌அம்‌ எனையடி. எழுத்தும்‌ ஒத்து வருவ 
வற்‌ை றச்‌ £ சமநடை வெண்பா? என்றும்‌, ஈற்றடி எழுத்தோ ஏனைய 
எழுத்துச்‌ சில ஓத்தும்‌ ஓவ்வாதும்‌ வருவனவற்றைச்‌ £ சமவியல்‌ வெண்ப 


என்றும்‌, ஈற்றடி எழுத்து மிக்கு ஏனையடி எழுத்துக்‌ குறைந்து தம்முன்‌. 
ஓவ்வாது லும்‌ ற “மயூரவியல்‌ வெண்பா : என்றும்‌ வழங்குவர்‌. ந 
அவற்றுட்‌ சில வருமாறு : 
[கட்டளை வெண்பா] 

“நடைக்குதிரை ஏறி நறுந்தார்‌ வழுதி 

அடைப்பையா ! கோரு, எனலும்‌--அடைப்பையான்‌. 

கொள்ளச்‌ சிறுகோல்‌ கொடுத்தான்‌ றலஃைபெரினும்‌ 

எள்ளா தியங்காண்‌ டலை.?ச5 
எனவும்‌, 


1 குறள்‌. 234. 2 குறன்‌. 232. : 3 குறள்‌. 287. 4 குறள்‌. 283. 
5 யா. வி. உரைமேற்‌. ்‌ த 





ஒழிபு இயல்‌ ..... 


. £வெறிகமழ்‌ தண்புறவின்‌ விங்கி உகளும்‌ 
மறிமுலை உண்ணாமை வேண்டிப்‌-பறிமுன்கை 
௮௨ அறியா அறிவில்‌ இடைமகனே !. 
நொஅலையல்‌ நின்னாட்டை நீ.” 1 
எனவும்‌, 
“மாவடு வென்னும்‌ மலர்புரை கண்ணினாய்‌ ! 
பாவெடுத்துப்‌ பாடும்‌ பயனோக்நி மேவி 
எடுத்த இனத்தினால்‌ இன்பஞ்சொற்‌ சேரத்‌ 
தொடுத்த மொழிவ தமிழ்‌.” *2 


எனவும்‌, ்‌ 
“கரவொடு நின்றார்‌ கடிமனையிற்‌ கையேற்‌ 
நிரவொடு நிற்பித்த தெம்மை-அரசவொடு 
மோட்டாமை பூண்ட முதல்வனை முன்வணங்க 
மாட்டாமை பூண்ட மனம்‌.” 3 
எனவும்‌, 
“நற்கொற்ற வாயில்‌ நறுங்குவளைத்‌ தார்கொண்டு 
சுற்றும்வண்‌ டார்ப்பப்‌ புடைத்தாளே-—பொற்றேரான்‌ 
பாலைநல்‌ வாயின்‌ மகள்‌.” 4 
எனவும்‌, 
*இன்னமிழ்தம்‌ ஊட்டி எழில்வளைசேர்‌ முன்கைக்கொண் 
டென்னையர்பேர்‌ சொல்லென்‌ திரந்தாலும்‌--தென்னயம்பைச்‌ 
செஞ்சுடர்வாள்‌ வெஞ்சினவேற்‌ சீர்ச்சேற்தன்‌ என்னுமால்‌ 
இஞ்சுகவாய்‌ அஞ்சொற்‌ கிளி.” 
, எனவும்‌ இவை ஈற்றடியல்லா ஏனையடியெல்லாம்‌ எழுத்து ஓத்து வந்தமையாநீ 
கட்டை வெண்பா. 
[கலம்பக வெண்பா / 
“மந்தரமும்‌ மாகடலும்‌ மண்ணுலகும்‌ விண்ணுலகும்‌ 
அத்தசமும்‌ எல்லாம்‌ அளப்பரிதே--இந்திசர்கள்‌ 
பொன்சகள ஆசனமாப்‌ போர்த்து மணிகுயின்ற 
இன்சகள ஆசனத்தான்‌ ஈடு. ச 
எனவும்‌, 
* தானோரும்‌ எம்முள்ளி வாராது தானண்ணி 
வானோரை வாட உரப்புங்கொல்‌--வானோர்‌ 
முடிக்கோடி தேய்த்தான்‌ மூவழிதம்‌ தந்தான்‌ 
அடிக்கோடி மீளாத அன்பு 2? 
எனவும்‌ இவை எல்லா அடியும்‌ எழுத்து ஒவ்வாத வந்தமையால்‌, கலம்பக 
வெண்பா. 
[சமநடை- வெண்பா ] 
“சென்று புரிந்து திரிந்து செருவென்றான்‌ 
மின்‌்றிகழும்‌ வெண்குடைக்கீழ்‌ வேந்து.” 


1. யா. லி. 7, 37 உரை மேற்‌. . 2. இடைக்காடனார்‌ பாடல்‌. 
3. தண்டி. 62. மேற்‌. 4, யா.வி, 59 உரை மேற்‌. 5. யா.வி. 57 உரை மேற்‌, 


பி-ம்‌: * தமிழ்து. 
Yap.—25 


466 யாப்பருங்கல விருத்தி . 
இஃது ஈற்றடியும்‌ ஏனை அடியும்‌ எழுத்து ஓத்து வந்தமையால்‌, சமது 
வெண்பா. 
சமவியல்‌ வெண்பா வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
[மயூரவியல்‌ வெண்பா] 
“குருந்து குளிர்ந்து மயங்கு குவட்டு 
மருந்து கொணர்ந்து மகிழ்ந்து நமது 
பெரும்பிணியை நீக்குவதாம்‌ பீடு. 





இஃது ஈற்றடி மிக்கு, ஏனை அடி குறைந்து, தம்முள்‌ ஒவ்வாஅ வத்தை 
யால்‌, மயூரவியல்‌ வெண்பா. si 
இனி, பதின்மூன்று எழுத்தடி முதலாகிய இலக்கணக்கலி எட்டும்‌ வரு 
மாது : ப வதி 
[இலக்கணக்‌ கலிப்பா] 
“அன்றுதான்‌ குடையாக வின்றுநளி நீர்சோரக்‌ 
குன்றெடுத்து மழைகாத்த கோலப்பூண்‌ மார்பினோய்‌ ! 
இது பதின்மூன்று எழுத்தடிக்‌ கலிப்பா. 
2. “மாசற்ற மதிபோல வனப்புற்ற முகங்கண்டு [14] 
தூசுற்ற அதின்மருங்கிற்‌ அுடிதடு வெனத்தோன்றி ” 
இது பதினான்கு எழுத்தடிக்‌ கலிப்பா. ' 
இவை இரண்டும்‌ அளவடி. 
7. 'ஊனுடை உழுவையின்‌ உதிர்ந்தோய்‌ உதிர்போல 
வேனிலை எதிர்கொண்டு முருக்கெல்லாம்‌ அரும்பினவே. * 
இது பதினைந்து எழுத்தடிக்‌ கலிப்பா. 
2. “வாயாநோய்‌ மருந்தாகி வருந்தியநாள்‌ இதுவன்றோ 2? 
இத பதினாறெழுத்தடிக்‌ கலிப்பா. 
3 “மாவலிசேர்‌ வரைமார்பின்‌ இகல்வெய்யோன்‌ மனம$இழ * 
இத பதினேமெழுத்தடிக்‌ கலிப்பா. 
இவை மூன்றும்‌ நெடிலடி. | 
1. 'அறனின்றமிழ்‌ கையொழியான்‌ அவலங்கொண்‌ டதுநினையான்‌ ? 
இது பதினெட்டெழுத்தடிக்‌ கலிப்பா. 
2. “உகுபனிகண்‌ உறைப்பவுநி ஓழிவொல்லாய்‌ செலவழித்தல்‌ ” 
இதி பத்தொன்பது எழுத்தடிக்‌ கலிப்பா. 
3. “நிலங்களையா நெடிதுயிரா நிறைகளசா நிரைவளையாள்‌ 


கலந்திருந்தார்‌ கதுப்புளரார்‌ கயல்கடிந்த கருந்தடங்கண்‌ * 
இஃது இருபதெழுத்தடிக்‌ கலிப்பா. 


இவை மூன்றும்‌ கழிநெடிலடி. 


' இவையெல்லாம்‌ குற்றிகச 'குற்றுகரங்களும்‌, றும்‌, ய்‌ ம்‌ 
 எழுத்தெண்ணி முதலடியே கொள்க, ல ல்‌ 


ஓஜிபு இயல்‌ 


387 


இனி, நாலெழுத்து முதலாகப்‌ பன்னிரண்டு எழுத்தின்‌ காறும்‌ உயர்ந்த 


ஒன்பது நிலமும்‌ பெற்ற -இருசீசடி. வஞ்சிப்பா வருமானு : 
[வஞ்சிப்பா] 
7, “கல்சேர்த்து கால்தோன்று [4] 
மல்குநீர்‌ புனல்பசப்பும்‌ £ 
இது நாலெழுத்து இருசீரடி. வஞ்சிப்பா. 
- 2. “ தண்பால்‌ வெங்கள்ளின்‌ ” [5] 
இஃது ஐந்தெழுத்து இருசீரடி வஞ்சிப்பா. 
3. “கண்டுதண்டாக்‌ கட்கின்பத்‌ [6] 
அண்டுதண்டா மிகுவளத்தான்‌ ” 
இஃது ஆறெழுத்து இரு£ீரடி வஞ்சிப்பா. 
இவை மூன்றும்‌ குறளடி. 
1. “காழ்வரக்‌ கதம்பேணாக்‌ [7] 
கடுஞ்செனத்துக்‌ களிற்றெருத்தின்‌ ' 1 
இஃது ஏழெழுத்து இருசீரடி வஞ்சிப்பா. 
2. “ தாழிரும்‌ பிணர்த்தடக்கைத்‌ 
தண்கவுள்‌ இழிகடாத்து.? 2 
இஃது எட்டெழுத்து இரு£ீரடி வஞ்சிப்பா. 
3. “ நிலனெளியத்‌ தொகுபீண்டி” 3 
இஃது ஒன்பது எழுத்து இரு£சீரடி வஞ்சிப்பா. 
இவை மூன்றும்‌ இந்தடி. 
1. *அகன்ஞாலம்‌ நிலைதுளங்கினும்‌ 
பகன்ஞாயிற்‌ நிருள்பசப்பினும்‌ ' 
இது பத்தெழுத்து இருசீரடி. வஞ்சிப்பா. 
2. “தாள்‌, களங்கொளக்‌ கழல்பறைந்தன..” 4 
இத பதினோசெழுத்து இரு£சீரடி வஞ்சிப்பா. 
3. “குருதிரிதலின்‌ இிளிகடியினர்‌. ? 
இது பன்னிரண்டெழுத்து இரு£ீரடி. வஞ்சிப்பா, 
இவை மூன்றும்‌ அளவடி. 


இனி : எட்டெழுத்து முதலாகப்‌ பதினேழெழுத்தின்‌ காறும்‌ உயர்ந்த 


முச்சரடி. வஞ்சிப்பா வருமாறு : 
1. “ அள்ளற்‌ பள்ளத்‌ தகன்‌ சோணாட்டு” ச 
எனவும்‌, 
2. “வேங்கை வாயில்‌ வியன்குன்றூர்‌ ” 6 
எனவும்‌ இவை எட்டெழுத்து முச்சீரடி. வஞ்சிப்பா. 
“ மதுவிரவிய மலர்கஞலிய வயற்றாமரை ” 


இது பதினேழெழுத்து முச்சாடி வஞ்சிப்பா. 


டன னம த ல தா இழ அத்‌ னல அன்த க கள நகரக FT TT ட பட 
1. யா.வி, 93 உரை மேற்‌. *தாழிரும்‌ பிணர்த்தடக்கை * என்னும்‌ குறளடி வஞ்சிப்‌ 


பாவின்‌ அடி 3, 4. 2. யா.வி. 93 உரை மேற்‌. 3. யா.வி. அடி 5. 
5, 6. யச.லி. 94 உரை மேற்‌. 


Yap.—25A 


4. புறம்‌, 4: 3, 


யாப்பருங்கல விருத்தி 
*கொடிவாலன குருதிறத்தன குஅந்தாளன 1 . 
இதனுட்‌ பதினாறும்‌, பதினைந்தும்‌, பதினான்கும்‌, பதின்மூன்றும்‌ எழு 
வந்தன. I 
ஒன்பதும்‌, பத்தும்‌, பதினொன்றும்‌, பன்னிரண்டும்‌ ஆகிய எழுத்தான்‌ வழ்‌ 
முச்சாடி. வஞ்சிப்பா வந்தவழிக்‌ கண்டுகொள்க. ட்‌ 
எல்லா அடிகளும்‌ எழுத்து ஓத்து வரும்‌ கலிகளைக்‌ கட்டனைக்கலி என்‌. 
ஒவ்வாத வருவனவற்றைக்‌ கலம்பகக்கலி என்றும்‌ வழங்குவர்‌. இவ்வா 
கட்டனை ஆசிரியம்‌, கலம்பக ஆசிரியம்‌ என்னும்‌ ; கட்டளை வஞ்சி, கலம்பக 
வஞ்சி என்றும்‌ வ ழங்கப்படும்‌. பது 
[கலி விருத்தம்‌] 
கட்டா கலம்பகம்‌ சமதடை சமவியம்‌ 
மட்டவிழ்‌ குழலினாய்‌ ! மர சமவியம்‌ 
ஓட்டினார்‌ எழுத்தினால்‌ ஓட்டி. ஒண்டமிழ்க்‌ 
இட்டமா யவர்கள்வெண்‌ பாவின்‌ பேர்களே. ” 
இதனை விரித்து உரைத்துக்கொள்க. 
இனி, இருபது எழுத்தின்‌ மிக்க நாற்சரடிப்‌ பாவினம்‌ வருமாறு : 
[தாவு கொச்சகம்‌] 
£ கொடிகொடியொடு மிடைவனவுள குடைகுடையொடு குடைமிசை . 
ட 
கடி. நறுமலர்‌ சொரிவனவுள கடி.மதிலுள கவரியுமுள ஸ்ட்‌ 
அடிவழிபடும்‌ அமாறாமுளர்‌ அருளாழியொ டரியணையுள 
இடிமுரசமும்‌ அதிர்வனவுள இனிதினிதவ ரத அறவுமே. * 
என வரும்‌, 
இனிச்‌ சந்தங்கட்கும்‌ தாண்டகங்கட்கும்‌ பிசத்தாசம்‌ முதலாகிய ஆறு 
பிரத்தியமும்‌ சொல்லப்படும்‌. 4 
என்னை 2 
்‌ [நேரிசை வெண்பா] 
“சந்தமும்‌ தாண்டகமும்‌ தம்முள்‌ எழுத்திலகு 
வந்த முறைமை வழுவாவேல்‌-— முந்தை 
அளவியலாம்‌ என்றுரைப்பர்‌ ; அவ்வாறன்‌ முகில்‌ 
அளவழி யாமென்ப ரால்‌.” 2 
இதனை விரித்து உரைத்துக்கெள்க. 


அளவியற்சதந்தத்திற்கும்‌ - அளவியற்றாண்டகத்திற்கும்‌ பிரத்தாமமு 
நட்டமும்‌ உத்திட்டமும்‌, ஒன்று இரண்டு மூன்று என்னும்‌ முறைலையா 
- ஏறச்சொன்ன இலகு செய்கையும்‌ எண்ணும்‌ அலகிட்டு, நில அளவையு 
எண்ணும்‌ இவ்வாறு பிரத்தியமும்‌ சொல்லப்படும்‌. ப 


பிரத்தரிக்கும்படி : , 
[குறள்‌ வெண்பா 
“குருக்கீழ்‌ இலகுவாம்‌ ஏனைய ஓப்பாம்‌ 
குருந்தொகையாம்‌ ஆதிக்கட்‌ கூறு? 
இது பிரித்தரிப்பதற்கு இலக்கணம்‌. 


யா, வி. 90 உரைமேற்‌. 





ஓமிபு இயல்‌ | 289 


“மரெத்தாரம்‌? எனினும்‌, ' உறழ்ச்சி” எனினும்‌ ஒக்கும்‌. “நட்டம்‌” என்பது, 
அவ்வாறு பிரத்தரிக்கப்பட்டனவற்றுள்‌ இணனைத்தாவது என்று அறிவதன்‌ அலகு 
நிலை அறியேன்‌ என்றால்‌, சொல்லப்பட்ட பிரத்தார எண்ணினை அரை செய்து 
ஓர்‌ இலகு வைத்துப்‌ பாகஞ்செய்யப்‌ போதாதவழி ஆண்டு ஓர்‌ உருலிட்‌ பெ 
பாகம்‌ செய்து, ஆண்டு ஒரு குரு இடுக. இவ்வாறே பிரத்தார அடி எழுதீதுள்‌ 


ளளவும்‌ வைக்க. 


அதற்கு இலக்கணம்‌ : 

[நேரிசை வெண்பா] 
இனைத்தாவ தென்றறிவன்‌ ஈடறியேன்‌ என்றால்‌ 
அனைத்தரைசெய்‌ தாண்டிலகு வைக்க. நினை த்ததனை 
விள்ளத்தான்‌ ஆகாதேல்‌ வேறோர்‌ உருவிட்டுக்‌ 
கொள்ளத்தான்‌ ஆகும்‌ குரு. ” 


ட்டத்திக்‌ லக்கணம்‌. “நட்டம்‌” எனினும்‌ “கேடு” எனினும்‌ 
துத்‌ APO ள்‌ 2 
ஒக்கும்‌. 


இனி, “ பிரத்தரித்தன்‌ அலஇருக்கை அறிவேன்‌; எனைத்தாவது என்று 
அதன்‌ எண்‌ அறியேன்‌ * என்றால்‌, அதன்‌ பிரத்தாரத்தின்மேல்‌ ஒன்று, இரண்டு, 
நான்கு, எட்டு, பதினாறு என்னு இவ்வாறே ஒன்று முதலாக இரட்டில் ச 
முடிவளவும்‌ ஏறவிட்டு, இலகுவின்மேல்‌ தின்ற இலக்கங்களைக்‌ கூட்டி, அதனோடு 
ஒரு குரு இட்டு, அதன்‌ அளவினால்‌ இனைத்தாம்‌ விருத்தம்‌ என்று சொல்லுக. 


இதற்கு இலக்கணம்‌ : 
[நேரிசை வெண்பா 
“ஒன்றிரண்டு நான்கெட்டென்‌ அள்ளளவும்‌ ஓர்த்திரட்டித்‌ 
தென்றும்‌ இலகுவின்மேல்‌ எண்களோ-டொன்றிட்டு 
வைத்த முறைமை வழுவாமைக்‌ கட்டுரைப்ப . 


அத்திட்டம்‌ ; சுட்டெனினும்‌ ஒன்று. ” 


இனி, ஓர்‌ இலகு முதலாவுடைய விருத்தம்‌ இன்னதனை என்னு விகற்பித்துச்‌ 
சொல்லுமாறு : 


விருத்த அடியுள்‌ எழுத்து எனேத்து உள அவ்வனைத்தும்‌ ஒன்று முதல்‌ 
ஒன்று உத்தரம்‌ அனுலோமமாக மேல்‌ ஏறவிட்டுப்‌ பின்னை முதல்‌ இருந்த 
ஒன்றினைச்‌ தையாதே அதனை இரண்டாவதனிற்‌ கூட்டி, இரண்டாவதனை 
மூன்றாவதனிற்‌ கூட்டி, மூன்றாவதனை நான்காவதனிற்‌ கூட்டி, இவ்வாறே இறுதி 
ஒழித்து இறுதி அல்லனவும்‌ கூட்டி, மீட்டும்‌ அதன்‌ அயல்‌ அளவும்‌ கூட்டி, 
இவ்வாறே கீழ்‌ முதல்‌ வைத்த ஒன்றின்‌ முதல்‌ அளவு அயல்‌ அளவும்‌ கூட்டி, 
முறையானே மேனின்றும்‌ கீழ்‌ இழிய ஒன்ற முதல்‌ ஒன்று உத்தசமாக 
இலக்கம்‌ இட்டு, மேலைக்‌ குப்பையினின்றும்‌ கீழை ஒன்றின்காறும்‌ நிறுத்தி, 
மேலைக்‌ குப்பையில்‌ விருத்தம்‌ ஓர்‌ இலகு உடையனவாகவும்‌, இரண்டரம்‌ 
குப்பையில்‌ விருத்தம்‌ இரண்டிலகு உடையனவாகவும்‌, மூன்றாம்‌ குப்பையில்‌ 
விருத்தம்‌ மூன்றிலகு உடையனவாகவும்‌, நான்காம்‌ குப்பையில்‌ விருத்தம்‌ 
தான்கிலகு உடையனவாகவும்‌ இவ்வாறே கடைக்கண்‌ நின்ற முற்றிலகு 
விருத்தத்தளவும்‌ ஒன்று உத்தரமாக எண்ணிக்கொள்க. எல்லரக்‌ குப்பை 
இலகு விருத்தங்களையும்‌ உடன்‌ கூட்டிப்‌ பின்னை ஒரு முழுக்‌ குரு விருத்தம்‌ 
உடன்‌ கூட்டிக்‌ சொல்ல, அச்சாதியித்‌ பிறந்த விருத்தங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
தொகையாம்‌, 2 


290 i யாப்பருங்கல விருத்தி 


ஷி 
ர்‌ 


ட லர [நேரிசை வெண்பா] 
“ஒன்றிரண்டு மூன்றுநான்‌ கைந்தாறே ழெட்டொன்ப 
தென்றுயர்‌ விச்சை அளவொரீஇ--ஓன்றிலொன்‌ 
றிட்டிட்‌ டி௮ுதி ஒழித்தொழிய ஏகாதி 
ஓட்டி இலகுகொண்‌ டொட்டு. ? 


இனி இவ்விருத்தத்தில்‌ விரித்த விருத்தச்‌ சாதியில்‌ இன்னதனை விருத்தம்‌, 
இன்னதனை எழுத்‌, இன்னதனைக்‌ குரு, இன்னதனை இலகு, இன்னதனை 
மாத்திரை என்று வரையறுத்துக்‌ கூறுமாறு : 

ஒரு விருத்தத்தினைப்‌ பிரத்தார முறையால்‌ உறழ்ந்துபெற்ற விருத்தங்களேத்‌ 
திட்டி ஐந்து படி வைத்து, முதற்படி ஒழித்து ஒழிந்த நான்கு படியினையும்‌ 
விருத்தத்து ஓாடியுள்‌ எழுத்து எண்ணிக்கொண்டு, அவ்வெழுத்‌அக்களால்‌ 
மாற, மூன்றாம்‌ படியினையும்‌ நான்காம்‌ படியினையும்‌ அரை செய்து, முடி.விற்‌ 
படியில்‌ அதன்‌ பாதம்‌ ஒரு பத்திரமாகக்‌ கூட்டினால்‌, முதற்படி, விருத்தங்களது 


அளவையாம்‌ ; இரண்டாம்‌ படி, எழுத்துக்களது அளவையாம்‌ ; மூன்றாம்‌ 


3] 
| 
ர்‌. 
ன 


படியும்‌ நான்காம்‌ படியும்‌, குரு இலகுக்களது அளவையாம்‌ ; ஐந்தாம்‌ படி, 


மாத்திசைகளது அளவையாம்‌. 


அதற்கு இலக்கணம்‌ : 
[இன்னிசை வெண்பா] 
“விருத்த விருத்தியினை வேறைந்தா நாட்டி 
விருத்த அடியெழுத்தால்‌ மாறி-அருத்திக்க 
மூன்றொடு நான்காய குப்பை ஒருக்கதன்‌ 
பாதியுடன்‌ வைக்கமே லே. 4 
“விருத்த விருத்தியதன்‌ * வீவில்‌ எழுத்துக்‌ 
குருக்களோ டேனைக்‌ குறைவில்‌ இலகு 
வருக்கத்தின்‌ மாத்திரை என்றிவை ஐந்தும்‌ 
விகற்பித்து வேண்டப்‌ படும்‌. ? 
விரித்த அப்பிரத்தார ர்‌ விருத்தங்களை இரட்டித்து ஒன்று களைய, விரல்‌ 
அளவையாம்‌. 
[குறள்‌ வெண்பா] 
“பிரத்தார எண்ணிரட்டித்‌ தொன்று களைய 
விரற்களவை யாட விடும்‌.” 
என்றாராகலின்‌. 
அவ்விரற்‌ பன்னிரண்டு கொண்டது சாணாம்‌. சாண்‌ இரண்டு கொண்டது 
முழமாம்‌. முழம்‌ நான்கு கொண்டது கோலாம்‌; கோல்‌ ஐஞ்‌ஞாறு கொண்டது 
கூப்பீடாம்‌. கூப்பீடு நான்கு கொண்டது காதமாம்‌. இவ்வாறு வகுத்துப்‌ 
பிழையாமற்‌ கூறுக. 
அதற்கு இலக்கணம்‌ : 
[கலி விருத்தம்‌. ] 
“பெருக்கிய வாறு பிரத்தரித்‌ தாங்கட்‌ 
டருக்கிய நாவலர்‌ சந்தந்‌ தாணி 
இரட்டித்‌ ததனந்தத்‌ தொன்று களைய 
விரற்கள வாமென்று வேண்டுவர்‌ தாமே, £ 


வல அ 





பி-ம்‌; * விதியதனை ர விருத்தப்பிரச தாச, 


ஓதிபு இயல்‌ ்‌ 297 


[நேரிசை வெண்பா./ 
₹ நாலிருசாண்‌ கொண்டது தற்கோலாம்‌ ; ஐந்தாறு 
கோலியைந்த நீளம்‌ குரசோசமே ;-தானு 
குரோசமோர்‌ காவதமாம்‌ ; குன்றாத சாணும்‌ 
விசோதந்தீர்‌ முத்தால்‌ விரல்‌. 
[குறள்‌ வெண்பா. ] 
“முந்நால்‌ விரற்சாண்‌ இரண்டுகை நான்குகோல்‌ 
ஐஞ்‌ஞாறு கூப்பி டளவு. ! 
[நேரிசை வெண்பா. ] 
“பரமாணுத்‌ தேர்த்துகள்‌ பஞ்சித்துய்‌ எஞ்சா 
மயிர்மணல்‌ ஐயவி எண்ணெல்‌--விரலளவும்‌ 
எட்டெட்டா ஏறும்‌ எழில்விரல்‌ ஆதியா 
ஓட்டினவும்‌ நூன்முறையால்‌ ஒட்டு.” 
[குறள்‌ வெண்பா. ] 
* படையொடுதீ நீர்வளியாற்‌ பங்கப்‌ படாத 
முடிபொருள்‌ முந்தை அணு. : 5 
இவற்றை விரித்து உரைத்துக்‌ கொள்க. 
[நேரிசை வெண்பா. ] 
உழற்ச்சிகே டுத்திட்டம்‌ ஒன்றிரண்டென்‌ நேத்தித்‌ 
திறப்படுத்த இண்ணிலகுச்‌ செய்கை-—சிறப்பித்தாங்‌ 
கெண்ணி நிலவளவோ டேய்ந்த இருமூன்றே 
இண்ணியோர்‌ கண்ட தெளிவு ” 
இது சமவிருத்தங்கட்கு ஆறு பிரத்தியமும்‌ சொன்னவாறு. 
இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, உறழ்ச்சி நில அளவுகளை விகற்பித்துச்‌ 
சொல்லுமாறு : 
உறழ்ச்சி இரு வகைப்படும்‌ : முற்றக்‌ குருவே வைத்து உறழ்தலும்‌, முற்ற 
இலகுவே வைத்து உறழ்தலும்‌ என. ம்‌ 
அவற்றுள்‌ முற்றக்‌ குருவே வைத்து உறழுமாது : 
[குறள்‌ வெண்பா. ] 
குருக்கழ்‌ இலகுவாம்‌ ஏனைய ஓப்பாம்‌ 
குருத்தொகையாம்‌ ஆதிக்கட்‌ கூறு.” : { 
எனக்‌ கொள்க. 2 ்‌ 
பிரத்தாரம்‌ செய்தற்கு இலக்கணம்‌ : பம 
[குறள்‌ வெண்பா./ ன 


ச்‌ “ஈறு வருக்கித்‌ திழித்திரட்டித்‌ தன்றவற்றான்‌ ்‌ " 
மாறியுய்த்‌ திங்கனே வைத்து. ? 1 
(2) எனவும்‌, 


“ஆர்த்த படியினெதி ரச்சுன்‌ வருமாயிற்‌ 
பேர்த்திருகால்‌ வைக்க பெரிது. 2 
எனவும்‌ கொள்க. . 


1, 2. இவற்றின்‌ சரியான பாடம்‌ இடைக்கவில்லை, 





392 யாப்பருங்கல விரு த்தி 


[நேரிசை வெண்பா. ] 
£ இரண்டுதான்‌ கெட்டுப்‌ பதினாறு முப்பத்‌ 
திரண்டொடணு பீத்துநான்‌ கென்றாஙக்‌-ிட்டித்தே 
உற்கிருதி காறும்‌ உலையா முறைமையால்‌ 
தற்குரைப்பான்‌ நாவலனா வான்‌. ” 
- £ஒன்றாதி என்றார்‌ வடபுலவோர்‌ சந்தங்கட்‌ 
கென்றார்‌ இருமூன்‌ றெழுத்தாதி-தென்றமிழாற் 
சீரிரண்டாம்‌ என்றுரைத்தார்‌ எல்லாரும்‌ மேன்மூன்றோ 
டோரிரண்டாம்‌ என்றார்‌ உயர்வு. £ 
[குறள்‌ வெண்பா. / 
*எரைஞ்ஞாற்‌ றெண்மூன்றாம்‌ என்பர்‌ பிரத்தரித்தால்‌ 
ஈரைந்தாம்‌ சந்தத்திற்‌ கெண்‌.” 
பத்தாம்‌ சற்தத்திற்கு எண்‌, ஆயிரத்து இருபத்து நான்கு என்றவாறு. 
[குறள்‌ வெண்பா. / 
க “மதிலிரண்டு மாவாறு வாய்ந்த வசுக்கள்‌ 
பதினைந்தாம்‌ சந்தப்‌ பரப்பு.” 
பதினைந்தாம்‌ சந்தத்திற்குக்‌ தொகை, முப்பத்தீராயிரத்து எழுநூற்று 
அறுபத்தெட்டு. 
[குறள்‌ வெண்பா. / 
“உருவுபா ழென்பரவை யோரெட்டைற்‌ தேழா 
றிருபதாம்‌ சந்தத்தின்‌ எண்‌.” 

இருபதாம்‌ சந்தத்திற்குத்‌ தொகை, பத்து லட்சத்து நாற்புத்தெண்ணா 
விரத்து ஐஞ்ஞாற்று எழுபத்தாறு. 

[குறள்‌ வெண்பா. / 
“ஆறேழ்‌ உருவுபாழ்‌ எட்டோடு. மங்கலமாம்‌ 
ஆறோதொன்‌ குற்கிருதிக்‌ காம்‌.” 

இருபத்தாறாம்‌ சந்தத்திற்குத்‌ தொகை, ஆறு கோடியே எமுபத்தொரு 
லட்சத்து எண்ணாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நானு. 

[குறள்‌ வெண்பா. / 
“ஏற இரட்டித்‌ இழிய அரைசெய்அ 
கூறுக தேறும்‌ பொருள்‌. ? 

“உத்தம்‌” என்னும்‌ ஒரெழுத்து முதற்‌ சந்தத்திற்குப்‌ பிரத்தார எண்‌ 
தொகை 4 இரண்டாம்‌ சத்தத்திற்கு 4; மூன்றாம்‌ சந்தத்திற்கு 8; தாலாம்‌ 
சத்தத்திற்கு OE வ்ல சந்தத்திற்கு 32; ஆறாம்‌ சத்தத்திற்கு. 64; ஏழாம்‌ 
சத்தத்திற்கு 128; எட்டாம்‌ சந்தத்திற்கு 256; ஒன்பதாம்‌ சத்தத்திற்கு 512; 
பத்தாம்‌ சத்தத்திற்கு 1,024; பதினோராம்‌ ச௪ந்தத்திற்கு 2,048 ; பன்னிரண்டாம்‌ 
சந்தத்திற்கு 4,096; ப ன மூன்றாம்‌ சந்தத்திற்கு 8,192 ; பதினான்காம்‌ சுத்தத்‌ 
திற்கு 16,884 ; பதினைந்தாம்‌ சந்தத்திற்கு 32,768 பதினாறாம்‌ சுத்தத்‌ இற்கு 
65,536 ; பதினேழாம்‌ சந்தஜத்திற்கு 131,072; பதினெட்டாம்‌ சந்தத்திற்கு 
ல்‌ பத்தொன்பதாம்‌ சந்தத்திற்கு 524,288 ; இருபதாம்‌ சத்தத்திற்கு 
1,048,876; இருபத்தோராம்‌ சத்தத்திற்கு 2,097,152;  இருபத்திரண்டாம்‌ 
சந்தத்திற்கு 4,194,804; இருபத்து மூன்றாம்‌ சத்தத்திற்கு 8,388,608 ; இருபத்‌அ 


௬ 


ஓழிபு இயல்‌ 293 
நான்காம்‌ சந்தத்திற்கு 16,777,216 ; இருபத்தைந்தாம்‌ சந்தத்திற்கு 
33,554,482;  “உற்கிருதி” என்னும்‌ இருபத்தாறாம்‌ சந்தத்திற்குப்‌ பிரத்தரா 
அடித்தொகை, 67,108,864. - 

இது பிர்த்தார எண்களின்‌ தொகை. “உத்தம்‌” என்னும்‌ ஓரெழுதிதுச்‌ 
சந்தம்‌ முதலாக, “ உற்கிருதி” என்னும்‌ இருபத்தாறு எழுத்துச்‌ சந்தத்தளவும்‌ 
முறையானே கண்டுகொள்க, * 
பிரத்தரித்து நின்ற சந்தத்தினுள்‌ இரண்டு கரைய, அதன்‌ கீழ்ப்‌ போன 
சந்தம்‌ எல்லாவற்றிற்கும்‌ தொகையாம்‌. 
இனி, விரல்‌ அளவு சொல்லுமாறு : 
[குறள்‌ வெண்பா. / 
“மெத்தார எண்ணிட்டித்‌ தொன்று களைய 
விரற்களவை யாக விடும்‌.” 


“ஆதி இரட்டித்‌ ததனகத்‌ தொன்திடி னும்‌ 
வேறுபா டில்லை விரல்‌.” 


“ஒருபடி. நீக்கி ஒழிந்த தரைசெய்தால்‌. 
ஆதி யதற்கு விரல்‌. ” 

[நேரிசை வெண்பா. ] 
'மூன்றேழு மூவைந்து முப்பதின்மேல்‌ ஓருருவு 
மூன்றுடை மூவிருபான்‌ ஒன்திரண்டேம்‌- தோன்ற 
இசட்டித்தாங்‌ கோருருவிட்‌ டெண்ணுவான்‌ காணும்‌ 
விரற்றொகையா நின்ற விரி. ? 


முதல்‌ விருத்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ மூன்று ; இரண்டாவதன்‌ 
தில அளவை விரல்‌ ஏழு; மூன்றாவதன்‌ நில அளவை விரல்‌ பதினைந்து ; நாலா 
வதன்‌ தில அளவை விரல்‌ முப்பத்தொன்று ; ஐற்தாவதன்‌ நில அளவை விரல்‌ 
அறுபத்து மூன்று, ஆறாவதன்‌ நில அளவை விரல்‌ ஆதரற்றிருபத்தேழு ; ஏழா 
வதன்‌ தில அளவை விரல்‌ இருநூற்று ஐம்பக்தைதம் ; எட்டாவதன்‌ நில 
அளவை விரல்‌ ஐற்நாற்றுப்‌ பதினொன்று ; ஒன்பதாவதன்‌ நில அளவை விரல்‌ 
ஆயிரத்து இருபத்து மூன்று; பத்தாவதன்‌ நில அளவை விரல்‌ இரண்டா 
யிரத்து நாற்பத்தேழு; பதினொன்றாவதன்‌ நில்‌ அளவை விரல்‌ தாலாயிரத்துத்‌ 
தொண்ணாற்றைந்‌்அ ; பன்னிரண்டாவ கன்‌ . நில அளவை விரல்‌ எண்ணாயிரத்.து 
நூற்றுக்‌ தொண்ணாற்றொன்று; பதிமூன்றாவகன்‌ நில அளவை விரல்‌ 
பதினாயிரத்து முந்நூற்று எண்பத்து மூன்று; பதினாலாவதன்‌ நில அளவை 
விரல்‌ முப்பத்திராயிரத்து எழுதூற்று அஅபத்தேமு ; பதினைந்தாவதன்‌' நில 
அளவை விரல்‌ அறுபத்தையாயிரத்து ஐத்தூற்று முப்பத்தைந்து ; பதினாறா 
வதன்‌ தில அளவை விரல்‌ லட்சத்து முப்பத்தோராயிரத்து எழுபததொன்‌.ன்‌ ; 
பதினேழாவதன்‌ தில அளவை விரல்‌ இரண்டு லட்சத்து அதுபத்திராயிரத்து 
அற்று நாற்பத்து மூன்று) பதினெட்டாவதன்‌ நில அளவை விரல்‌ ஜந்‌.தூ 
லட்சத்து இருபத்து நாலாயிசத்து இ குநாறிறு எண்பத்தேழு ; பத்தொன்ப 
தாவதன்‌ நில அளவை விரல்‌ பத்து லட்சத்து காற்பத்தெண்ணாயிச த்து 
ஐந்நாற்று எழுபத்தைந்து ; இருபதாஞ்‌ சந்தத்தின்‌ பிரத்தார தில அளவை 
விரல்‌ இருபது லட்சத்துத்‌ தொண்ணூத்தேழாயிர த்து நூற்று ஐம்பக்கொன்று ; 





பிம்‌ * : உத்தம்‌ £ முதலிய இருபத்தாறு சந்தங்களின்‌ பெயர்கள்‌ ; 1. உத்தம்‌, 2, அத 
யுத்தம்‌. 3. மத்திமம்‌. 4, நிலை. 5. நன்னிலை. 6. காயத்திரி, 7. உண்டி. 
8. அனுட்டுப்பு. 9. பகுதி. 10. பந்தி. 11. வனப்பு. 12. சயதி. 13. அதிசயதி 
14. சக்குவரி, . 15. அதிசக்குவரி, 16. ஆடி 17. அதியாடி. 18, திருஇ, 19. அதிதி இ. 
20. கருதி. 21. பிரகிருதி. 99. ஆகிருதி. 28. விக்ருதி, 24, சங்கர. ரு. 
26. உற்கிருதி. இவற்றிற்கு மேற்கோள்‌ இலக்ஜயங்களை வீரசோழியம்‌, யாப்புப்படலம்‌ 
83-ஆம்‌ காரிகையின்‌ உரைநோக்க யறிக, 


394 "யாப்பருங்கல விருத்தி 


இருபத்தோராஞ்‌ சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ மாற்பத்தொரு 
லட்சத்துத்‌ தொண்ணூற்று நாலாயிரத்து முந்நூற்று மூன்று; இருபத்தி 
சண்டாம்‌ சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ எண்பத்து ஊன்று 
லட்சத்து எண்பத்தெண்ணாயிரத்து அறஅற்றேமு; இருபத்து மூன்றாஞ்‌ 
சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ ஒரு கோடியே அணுபத்தேழு 
லட்சத்து எழுபத்தேறாயிரத்து இருநாற்றுப்‌ பதினைந்து ; இருபத்து நாலாம்‌ 


சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ மூன்று கோடியே முப்பத்தைந்து . 


லட்சத்து ஐம்பத்து நாலாயிரத்து நானூற்று முப்பத்தொன்று ; இருபத்தைற்‌ 
தாவது சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ ஆன கோடியே எழுபத்தொரு 
லட்சத்து எண்ணாயிரத்து எண்ணூற்று அறுபத்து. மூன்று; *உற்இருஇ? 
என்னும்‌ இருபத்தாறாம்‌ சந்தத்தின்‌ பிரத்தார நில அளவை விரல்‌ பதின்‌ 
மூன்று கோடியே நாற்பத்திரண்டு லட்சத்துப்‌ பதினேமாயிரத்து எழுநூற்று 
இருபத்தேழு. 

இவை உத்தம்‌ முதல்‌ உற்கருதி ஈறாயெ சம விருத்தங்களது பிரத்தார நில 
அளவை விரல்‌ ; முறையானே கண்டு கொள்க. 

[குறன்‌ வெண்பா] 
“இராயிரத்து நாற்பத்தே ழென்றரைப்பர்‌ பத்து 
விராயதற்குச்‌ சொன்ன விரல்‌. 
“ ஆறைந்தைத்‌ தையே மெனவுரைப்பர்‌ மூவைந்து 
மேவிய பூமி விரல்‌.” 
“ இரண்டுபாழ்‌ மும்மூன்றே மேகமைற்‌ தொன்றே 
வருமிருபான்‌ பூமி விரல்‌.” 
“ஒன்றுதி நான்‌கிரண்டோ டொன்றேம்‌ முனியிரண்டேம்‌ 
தற்கிருதிச்‌ சந்த விரல்‌. 

விரலைச்‌ சாணும்‌, முழமும்‌, கோலும்‌, கூப்பிடும்‌ காதமும்‌ செய்த 
சொல்லுமாறு : 

[குறள்‌ வெண்பா] 
“முந்நால்‌ விரல்சாண்‌ இரண்டுகை நான்குகோல்‌ 
ஓஞ்‌ஞாறு கூப்பி டளவு. ? 
இதன்‌ வழியே ஓட்டிக்‌ கொள்க. 

'உற்கிருதி” என்னும்‌ இருபத்தாறாம்‌ சந்தத்தின்‌ நிலஅளவை அறுநாற்றுத்‌ 
தொண்ணூறறொன்பதின்‌ காதமும்‌, நூற்றொரு கோலும்‌, ஒரு முழமும்‌, ஏழு 
விரலும்‌ எனக்‌ கொள்க. 

[குறள்‌ வெண்பா] 
“ஏற்புடைய காதம்‌ குறைத்த எழுநூறு 
அரற்றொருகோல்‌ கைவிரல்‌ ஏழு.” 

பிறவும்‌ இவ்வாறே நில அளவை கண்டு கொள்க. 

இனி, உத்தம்‌ முதலாக உற்கிருதி ஈறாகக்‌ கிடந்த இருபத்தாறு  சந்தங்‌ 
கட்கும்‌ முறையானே பிரத்தார நில அளவை சொல்லுமாறு : 

உத்தத்தின்‌ விரல்‌ அளவை மூவிரல்‌ ; இரண்டாவதன்‌ விரல்‌ அளவை எழு; 
மூன்றாவதன்‌ விரல்‌ அளவை சரணே மூவிரல்‌; (இவை மூன்று சந்தமும்‌ 
தமிழ்க்கு உரிய அல்லாதன.] நான்காவதற்கு முழமே ஏழு விரல்‌; ந்தா 
வதற்கு இரு முழங்கை சாணே ஈமூவிரல்‌ ; ஆரறாவதற்கு ஒரு கோலே ஒரு 
முழமே ஏழு விரல்‌ ; எழாவதற்கு இரு கோலே இரு முழங்கை சாணே 
மூவிரல்‌ ; எட்டாவதற்கு ஐங்கோலே ஒரு முழமே ஏழு விரல்‌; ஒன்பதாவதற்கு 
பதின்கோலே இருமுழங்கை சாணே மூவிரல்‌ ; பத்தாவதற்கு இருபத்தொரு 


கன்‌ ஒழிபு இயல்‌ 59 


கோலே ஒரு முழமே எழு விரல்‌ ; பதினொன்றாவதற்கு நாற்பத்திரு கோலே இரு 
முழங்கை சாணே மூவிரல்‌ ; பன்னிரண்டாவதற்கு எண்பதைங்‌ கோலே ஒரு 
முழமே ஏழு விரல்‌; பதின்மூன்றாவதற்கு நூற்றெழுபதின்‌ கோலே இரு முழங்‌ 
கை சாணே மூவிரல்‌ ; பதினான்காவதற்கு முந்நூற்று நாற்பத்தொரு கோலே 
ஒரு முழமே ஏழு விரல்‌; பதினைந்தாவதற்குக்‌ கூப்பீடே நால்றெண்ப,ச்கரு 
கோலே இரு முழங்கை சாணே மூவிரல்‌ ; பதினாறாவதற்கு இரண்டு கூப்பீடே 
முத்தூற்றறுபத்தைங்‌ கோலே ஒரு முழமே ஏழு விரல்‌ ; பதினேழாவதற்கு தரு 
காதமே ஒரு கூப்பீடே இருநூற்று முப்பதின்‌ கோலே இரு முழங்கை சாணே 
மூவிரல்‌ ; பதினெட்டாவதற்கு இரு காதமே இரண்டு கூப்பிடே நானூற்றறு 
பத்தொரு கோலே ஒரு முழமே ஏழு விரல்‌ ; பத்தொன்பதாவதற்கு ஐங்காதமே 
ஒரு கூப்பீடே அற்று * இருபத்திரு கோலே இரு முழங்கை சாணே முவிரல்‌; 
இருபதாவதற்குப்‌ பதின்‌ காதமே மூன்று கூப்பீடே முந்தூற்று நாற்பத்தைங்‌ 
கோலே ஒரு முழமே எழு விரல்‌; இருபத்தொன்றாவதற்கு இருபத்தொரு 
காதமே மூன்று கூப்பீடே அற்றுத்தொண்ணூறு கோலே இரு முழங்கை 
சாணே மூவிரல்‌ ; இருபத்திரண்டாவதற்கு நாற்பத்து மூன்று காகமே இரண்டு 
கூப்பிடே முந்தாற்றெண்பத்தொரு கோலே ஒரு முழமே ஏழு விரல்‌; 
இருபத்து மூன்றாவதற்கு எண்பத்தேழு காதமே ஒரு கூப்பீடே 
இருநூற்று அருபத்தரு கோலே இரு முழங்கை சாணே மூவிரல்‌; 
இருபத்து நான்காவதற்கு நூற்றெழுபத்து நான்கு காதமே மூன்று கடப்பிடே 
இருபத்தைங்கோலே ஒரு முழமே ஏழு விரல்‌; இருபத்தைந்தாவதற்கு முத்‌ 
அற்று நாற்பத்தொன்பதின்‌ காதமே இரண்டு கூப்பீடே ஐம்பதின்‌ கோலே ர்‌ 
இரு முழங்கை சாணே மூவிரல்‌. “உற்கருதி” என்னும்‌ இருபத்தாறாவதுற்கு 
அறுநாற்றுத்‌ தொண்ணூற்றொன்பதின்‌ காதமே அாத்றொரு கோலே ஒரு 
முழமே எழு விரல்‌ எனக்‌ கொள்க, 

இனி, உத்தம்‌ முதலாக உற்கிருதி ஈறாகக்‌ கடத்த விருத்தச்‌ சத்தங்களின்‌ 
எழுத்து வசையறுத்துச்‌ சொல்லுமாறு : 

ஓர்‌ அடியுள்‌ எழுத்து எண்ணி, அவற்றை தான்கினால்‌ மாற, நான்கடக்கும்‌ 


எழுத்தாம்‌ எனக்‌ கொள்க. 
[குறள்‌ வெண்பா] 
“அடியுள்‌ எழுத்தினை நான்கனால்‌ மாற 
முடியுமாம்‌ நான்கடிக்கும்‌ எண்‌.” 
அல்லஅ, ன்‌ 
[நேரிசை வெண்பா] 
“சந்த எழுத்தலகிற்‌ றள்ளி அரைசெய்து 
சந்த எழுத்தின்‌ அரைகூட்ட_—வந்தன 
பாதத்‌ தெழுத்தாம்‌ ; பரவையால்‌ மாறவரும்‌ 
ஏதமில்‌ நான்கடிக்கும்‌ எண்‌. 


இவ்வுரைச்‌ சூத்திரத்தின்‌ கருத்தாவது : தான்‌ வேண்டப்பட்ட சத்தத்தின்‌ 
எழுத்துக்களை வருக்கத்து அரை செய்து, அவ்வருக்க மூலத்துட்‌ சந்த 
எழுத்தின்‌ அரை கூட்ட, அச்‌ சந்தங்கள்‌ அளவெழுத்துச்‌ சங்கையாம்‌ 5 
அவற்றை நான்கினால்‌ மாற, நான்கடிக்கும்‌ எழுத்தாம்‌. 

“உத்தம்‌” என்னும்‌ முதற்சந்தத்திற்கு எழுத்து நான்கு; இசண்டாவதற்கு 
எழுத்து எட்டு; மூன்றாவதற்கு பன்னிசெண்டு ; தான்காவதற்குப்‌ பதினாறு; 
ஐத்தாவதற்கு இருபஅ ; ஆறுவதற்கு இருபத்துதாலு; ஏழாவதத்கு இருபத்‌ 
தெட்டு ; எட்டாவதற்கு முப்பத்திரண்டு ; ஒன்பதாவதற்கு முப்பத்தாறு ; பத்தா 
வதற்கு நாற்பது; பதினொன்றாவதற்கு நாற்பத்து நாலு; பன்னிரண்டாவதற்கு 
நாற்பத்தெட்டு; பதின்மூன்றாவதத்கு ஐம்பத்‌திரண்டு; பதினான்காவதற்கு 
ஐம்பத்தாறு ; பதினைந்தாவதற்கு அறுபது ; பதினாறாவதற்கு அறுபத்து நாலு; 
பதினேழாவதற்கு அறுபத்தெட்டு ; பதினெட்டாவதற்கு எழுபத்திரண்டு; 


ணன ளை த அனத பை வண்ட க கணு கவத அபல அட வ வக்யு 


பி-ம்‌ 1 * நானூற்று, ர பதின்கோலே, 


396 யாப்பருங்கல விருத்தி 


பத்தொன்பதாவதற்கு எழுபத்தானு ; இருபதாவதந்கு எண்பது; இருபத்‌ 


தொன்றாவதற்கு எண்பத்து நாலு) இருபத்தாண்டாவதற்கு எண்பத்தெட்டு ; த 


இருபத்து மூன்றாவதற்குத்‌ தொண்ணூற்றிரண்டு ; இருபத்து கான்காவதற்கு 
தொண்ணுற்றாறு ; இருபத்தைந்தாவதற்கு நூறு; இருபத்தாறாவதற்கு அற்று 
நாலு. 

இனி, அளவழிச்‌ சந்தங்கட்குப்‌ பெயர்‌ சொல்லுமாறு : 


அளவழிச்‌ சநற்தங்களிற்‌ சீர்‌ இத்து ஓர்‌ அடியுள்‌ ஓர்‌ எழுத்துக்‌ குறைந்து 
வந்ததனை “நிசாத்து” என்றும்‌, இரண்டெழுத்அக்‌ குறைந்து வற்ததனே 
*விசாட்டு ' என்றும்‌, ஓசெழுத்து மிக்கு வத்த தனைப்‌ “புரிக்கு ? என்றும்‌, இரண்‌ 
டெழுத்து மிக்கு வந்ததனைச்‌ * சுராட்டு” என்றும்‌ ; யப தான்காமடியும்‌ 
சீர்‌ ஒத்து ஓர்‌ எருது குறைத்‌ தடு இரண்டடியம்‌ சீர்‌ ஓத்து ஓர்‌ எழுத்து 


மிக்கசனை “ யவமத்திமம்‌” என்றும்‌ “தோசையிடைச்‌ செய்யுள்‌ * என்றும்‌; இடை 


இரண்டடியும்‌ குறைந்ததனைப்‌ “பிபீலிகா மத்திமம்‌? என்றும்‌ “ எறுப்பிடைச்‌ 
செய்யுள்‌ ' என்றும்‌ ; முதலிரண்டடியும்‌ ஒத்அக்‌ கடையிரண்டடியும்‌ எழுத்து 
மிக்கு வருவனவற்றையும்‌, முதலிரண்டடியும்‌ தம்முள்‌ ஓத்து எழுத்து மிக்குக்‌ 
கடையிரண்டடியும்‌ இப்ப எழுத்துக்‌ குறைத்து வருவனவற்றையும்‌, முதலிரண்‌ 
டடியும்‌ தம்முள்‌ ஒப்ப எழுத்துக்‌ குறைந்து கடையிரண்டடியும்‌ தம்முள்‌ ஓப்ப 


எழுத்துக்‌ குறைந்து வருவனவற்றையும்‌, ஒன்றிடை விட்டுக்‌ குன்றி வருவன 


வற்றையும்‌,  ஒன்றிடையிட்டு மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவனவற்றையும்‌ 
“பாதிச்சமச்‌' செய்யுள்‌? என்றும்‌; இவ்வாறின்றிச்‌ இர்‌ ஓத்து மிக்கும்‌ 
குறைந்தும்‌ வருவனவற்றை (அளவழிப்பையுட்‌ சந்தம்‌) என்றும்‌ வேண்டுவர்‌. 

தாண்டகங்கட்கும்‌ இவ்வாறே சொல்லுவர்‌ ஒருசார்‌ வடநூல்‌ வழித்‌ 
தமிழாசிரியர்‌. 


அவற்றுட்‌ சில வருமாறு : GN 


கன ரு ரி 
“பங்கயக்‌ காடுகொண் டலர்ந்த பாங்கெலாம்‌ [12/ 
செங்கயல்‌ இனநிரை திளைக்கும்‌ செல்வமும்‌ [18] 
மங்கையர்‌ முகத்தன மதர்த்த வாளரி [13] 
அங்கயற்‌ பிறழ்ச்சியும்‌ அமுத * நிரவே. 1 [13] 


i இது சீர்‌ ஓத்து ஓர்‌ அடியுள்‌ ஓர்‌ எழுத்அக்‌ குறைந்து வந்தமையால்‌ 
சாத்து. 


£ கொல்லைக்‌ கொன்றைக்‌ கொழுநன்‌ றன்னை [5] 
மல்லற்‌ பொழில்வாய்‌ மணியேர்‌ முறுவல்‌ [ae] 
முல்லைக்‌ குமா மடவாள்‌ முறுகப்‌ கததி 
புல்லிக்‌ குளிரப்‌ பொழியாய்‌ புயலே !” 23 


இஃஅ ஓாடியுள்‌ இரண்டெமுத்துக்‌ குறைந்து இர்‌ ஒத்து வந்தமையால்‌, 


விராட்டு. 


என்னை ? 
[குறள்‌ வெண்பா] 
“ஓரெழுத்அுக்‌ குன்றின்‌ நிசாத்தாம்‌ ; விராட்டாகும்‌ 
ஈசெழுக்துக்‌ குன்றும்‌ எனின்‌.” 


என்பவாகலின்‌. 





1. சூளா. நாட்டு. 2. 
பி-ம்‌; * ஆறாத. 





ஓழிபு இயல்‌ ட 397. 


[வஞ்சித்துறை] 
* பேடையை இரும்போத்துத்‌ [71 
தோகையால்‌ வெயின்மறைக்கும்‌ [8] 
கரடகம்‌ இறந்தார்க்கே [7] 
ஓடுமென்‌ மனனேகாண்‌.” 1 [7] 


இஃது ஓாடியுள்‌ ஓரெழுத்து மிக்குச்‌ சீர்‌ ஓத்து வத்தமையால்‌ புரிக்கு. 


[கலி விருத்தம்‌] 


“ தலைபயில்‌ அல்குலார்‌ காமர்‌ மஞ்ஞைபோன்‌ [12] 
அலவுவர்‌ மெல்லவே ஒண்பொன்‌ மாதகர்‌ ; [12] 
அலர்மலி வீதிகள்‌ ஆறு போன்றுள ; [127] 
மலையென நிவந்துள மதலை மாடமே.” [14] 


இஃது இரண்டெழுத்து ஓாடியுள்‌ மிக்குச்‌ சீர்‌ ஓத்து. வந்தமையால்‌, 


சுராட்டு. 
என்னை 2 
[குறள்‌ வெண்பா] 
“ஓரெழுத்து மிக்காற்‌ புரிக்காம்‌; சுராட்டாகும்‌ 
ஈரெழுத்து மிக்க தெனின்‌.” 


என்பவாகலின்‌. 
[வஞ்சித்‌ அறை] 
“மல்லன்மரா மமையார்ப்பக்‌ [7] 
கொல்லைவாய்க்‌ குருந்திளகின ; [9] 
முல்லைவாய்‌ முறுவலித்தன ; [97 
செல்வர்தேர்‌ வரவுண்டாம்‌.” [7] 


இது முதலடியும்‌ நான்காம்‌ அடியும்‌ எழுத்துக்‌ குறைத்து, நடு இரண்டடியும்‌ 
எழுத்து மிக்கு, நாலடியும்‌ சீரொத்து வந்தமையால்‌, யவமத்திமம்‌ 2 எனக்‌ 
கொள்க. 


[தாவு கொச்சகம்‌. / 


“பரவு பொழுதெல்லாம்‌ பன்மணிப்பூட்‌ டோவா [13] 
. வரவும்‌ இனிக்காணும்‌ வண்ணநாரம்‌ பெற்றேம்‌ [12] 
விரவு மலர்ப்பிண்டி விண்ணோர்‌ பெருமான்‌ [12] 
இரவும்‌ பகலும்வத்‌ தென்றலைமே லானே.” [13] 


இது முதலடியும்‌ ஈற்றடியும்‌ எழுத்து மிக்கு, நடு இரண்டடியும்‌ எழுத்துக்‌ 
குறைந்து, நாலடியும்‌ சீர்‌ ஓத்து வந்தமையால்‌, பிபீலிகா மத்திமம்‌. 


என்னை 2 
[குறள்‌ வெண்பா. ] 
“ இடைக்கண்‌ இரண்டடியும்‌ மிக்கால்‌ யவமாம்‌ ; 
எறுப்பிடையாம்‌ குன்றின்‌ எழுத்து. * 
என்பவாகலின்‌. 


FEE = அணக எ நன்ன ணக ணன்‌ கர த னை அன கனக வன்‌ அன ட ட அத ட 2 
1. யஈ.வி. 91 உரை மேற்‌. 2. இது வடமொழியில்‌ “யவமத்தியயதி * எனப்படும்‌. 





398 யாப்பருங்கல விரு த்தி 


[கலி விருத்தம்‌. ] 


* திருவிற்கொர்‌ கற்பகத்‌ தெரியன்‌ மாலையார்‌ [18] 
உருவிற்கு விளக்கமாம்‌ ஓண்பொற்‌ பூங்கொடி. [18] 
முருகற்கும்‌ அனங்கற்கும்‌ எனக்கும்‌ மொய்சடை [14j 
ஒருவற்கும்‌ பகைத்தியால்‌ ஒருத்தி வண்ணமே. ' [14] 


இது முதலிரண்டடியும்‌ எழுத்துக்‌ குறைந்து, கடையிரண்டடியும்‌ எழுத்து 
மிக்கு, நான்கடியம்‌ சீர்‌ ஓத்து வந்தமையால்‌, பர்திச்‌ சம விருத்தம்‌. 


[வஞ்சித்துறை. ] 
£மடப்பிடியை மதவேழம்‌ [2] 
தடக்கையால்‌ வெயின்மறைக்கும்‌ [9] 
இடைச்சுரம்‌ இறந்தார்க்கே [8] 
தடக்குமென்‌ மனனேகாண்‌.” 1 [8] 
£ இரும்பிடியை இகல்வேழம்‌ [9] 
பெருங்கையால்‌ வெயின்மறைக்கும்‌ [9] 
அருஞ்சுரம்‌ இறந்தார்க்கே [8] 
விரும்புமென்‌ மனனேகரண்‌. 2 [8] 


இவை முதலிரண்டடியும்‌ எழுத்து மிக்கு, கடையிசண்டடியம்‌ எழுத்தும்‌ 
குறைந்து, நான்கடியும்‌ சீர்‌ ஓத்து வந்தமையால்‌, பாதிச்‌ சமச்‌ செய்யுள்‌. 


[கலி விருத்தம்‌. 


“அடிமிசை அரசர்கள்‌ வணங்க ஆண்டவன்‌ [44] 
பொடிமிசை யப்புறம்‌ புரள விப்புறம்‌ [13] 
இடிமு சதிரவொர்‌ இளவல்‌ தன்னொடும்‌ [14] 
கடிமணம்‌ புகுமிவள்‌ கற்பின்‌ நீர்மையே ” 3 113] 


இது முதலடியும்‌ மூன்றாம்‌ அடியும்‌ எழுத்து மிக்கு, இரண்டாம்‌ அடியும்‌ 
ஈற்றடியும்‌ எழுத்துக்‌ குறைந்து, நாலடியும்‌ சீர்‌ ஒத்து வந்தமையால்‌, பாஇச்‌ 
சம விருத்தம்‌. 
/அறுசிர்‌ விருத்தம்‌] 
“மெய்யறி விலாமை என்னும்‌ வித்தினிற்‌ பிறந்து வெய்ய [16] 


கையறு வினைகள்‌ கைபோய்க்‌ கடுந்துயர்‌ விளைந்த போர்வை [17] 


மையற வுறைந்து வாடும்‌ வாழுயிர்ப்‌ பிறவ மாலை [16] 
தெய்யற நிழற்றும்‌ வேலோய்‌ ! நினைத்தனை நினைக்க என்றான்‌.” 4 
[72] 


இஅ முதலடியும்‌ மூன்றாமடியும்‌ எழுத்துக்‌ குறைந்தும்‌, ஏனை இரண்டடியும்‌ 
எழுத்த மிக்கும்‌, நான்கடியும்‌ ர்‌ ஓத்து வந்தமையால்‌, பாஇச்‌ சம விருத்தம்‌, 
என்னை 2 
[தாவு கொச்சகம்‌. ] 
'முடிவிரண்டும்‌ மிக்கும்‌ முதலிரண்டும்‌ தைந்தும்‌ 
முடிவிரண்டும்‌ குன்றி முதலிரண்டும்‌ மிக்கும்‌ 
அடியிடையிட்‌ டஃதியும்‌ * மிக்கும்‌ வருமேற்‌ ்‌ 
படியின்மேற்‌ பாதிச்‌ சமவிருத்த மாமே,” 
என்பவாகலின்‌. இதனைப்‌ பதம்‌ நெடிழ்த்து உரைத்துக்‌ கொள்க. 


தல, 


A ட கலி வயல்‌ மம்‌ பபான்‌ 
1,2, யா.வி, 91 உரை மேற்‌, 3. சூளா, முத்தி. 22, 4, சூளா. இரத. 88. 
மி-ம்‌; ூ உருகயும்‌. 


ஓழிபு இயல்‌ 399 
இனி, றெப்புடைப்‌ பையுட்‌ சங்தங்களிற்‌ சில வருமாறு : 
[அறுசீர்‌ விருத்தம்‌] 
“ஆதியான்‌ அருளாழி தாற்கனொன்‌ ஆயிரவெங்‌ கதிரோன்‌ நாணும்‌ 
[19] 
சோதியான்‌ சுரர்வணங்கும்‌ திருவடியான்‌ ச௬ுடுநீற்றுன்‌ நினயப்‌ பட்ட 


[22] 


காதியான்‌ அருளிய கதிர்முடி கவித்தாண்டான்‌ மருகன்‌ கண்டாய்‌ 


[20] 
ஓதியான்‌ உரைப்பினும்‌ இவன்வலிக்கு நிகராவார்‌ உளரோ 
வேந்தர்‌.?1 [21] 
இது முதலடி பத்தொன்பது எழுத்தாயும்‌, இரண்டாமடி இருபத்திரண்டு 
எழுத்தாயும்‌, மூன்றாமடி இருபது எழுத்தாயும்‌, தான்காம்‌ அடி இருபத்தோ 
செழுத்தாயும்‌ வந்தமையால்‌, அளவழிப்‌ பையுட்‌சந்தம்‌. 


[கலி விருத்தம்‌. ] 


“மணிமலர்ந்‌ அமிழ்தரும்‌ ஒளியும்‌ சந்தனத்‌ /14] 
அணிமலர்‌ ந்‌ அமிழ்தரும்‌ தண்மைத்‌ தோற்றமும்‌ [13] 
அணிமலர்‌ நாற்றமும்‌ என்ன அன்னவால்‌ [42] 
அணிவரு சிவகதி அடைவ தின்பமே. * 2 [14] 


இது முதலடியும்‌ முடிவடியும்‌ பதினாலெழுத்தாய்‌, இடையடி இரண்டும்‌ 
பதின்மூன்றும்‌ பன்னிரண்டுமாய்‌, எழுத்து ஒவ்வாது வந்தமையால்‌, அளவழிம்‌ 
பையுட்சந்தம்‌. இதனை எறுப்பிடைச்‌ சந்தச்‌ செய்யுள்‌ என்பாரும்‌ உளர்‌. 
[அறுசீர்‌ விருத்தம்‌] 
“செஞ்சுடர்க்‌ கடவுட்‌ டிண்டேர்‌ இவுளிகால்‌ திவள இன்றும்‌ [17] 
மஞ்சுடை மகர்‌ * நெற்றி வானுரு வாயில்‌ மாடத்‌ [15] 
தஞ்சுடர்‌ இஞ்சி ஆங்கோர்‌ அகழணிற்‌ தலர்ந்த தோற்றம்‌ [16] 
வெஞ்சுடர்‌ விரியும்‌ முந்நீர்‌ வேதிகை மிதிட்‌ டன்றே.? 3 [15] 
இதுவும்‌ முதலடி பதினேழமெழுத்தாய்‌, இரண்டாமடியும்‌ நான்காமடியும்‌ 
பதினைந்தெழுத்தாய்‌, மூன்றாமடி பதினாறெழுத்தாய்‌ வந்தமையால்‌, அளவழிப்‌ 
பையுட்‌ சந்தம்‌. இதனைப்‌ பாதிச்‌ சமப்‌ பையுட்சந்தம்‌ என்பாரும்‌ உளர்‌. 


[அறுசீர்‌ விருத்தம்‌] 


“என்னித விளைந்த வாறித்‌ தூதுவர்‌ யாவர்‌ என்று [15] 
கன்னவில்‌ வயிரத்‌ இண்டோட்‌ கடல்வண்ணன்‌ வினவ யாரும்‌ 
[17] 
சொன்னவின்‌ அரைக்க மாட்டார்‌ அட்கென்று துளங்க ஆங்கோர்‌ 
[16] 
கொன்னவில்‌ பூதம்‌ போலும்‌ குறண்மகள்‌ ர இதனைச்‌ சொன்னாள்‌.” 4 
[16] 


இது முதலடி பதினைந்தெழுத்தாய்‌, இரண்டாமடி. பதினேழெழுத்தாய்‌, பின்‌ 
இரண்டடியும்‌ பதினாறெழுத்தாய்‌ வந்தமையால்‌, அளவழிச்‌ சந்தப்‌ பையுள்‌. 
பிறவும்‌ இவ்வாறு வருவனவற்றை எல்லாம்‌ வத்த வகையாற்‌ பெயர்‌ 
கொடுத்த வழங்குக. 
என்னை 2 
“வந்த முறையாற்‌ பெயர்கொடுத்‌ தெல்லாம்‌ 
தந்தம்‌ முறையாற்‌ றழாஅல்‌ வேண்டும்‌. ” 


என்பது இலக்கணமாகலின்‌. 


1. சூனா. சுயம்‌, 25. 2. சூளா. முத்தி. 6. 3. சூளா. நகரப்‌. 5, 
4. சூளா. சய. 107... 


பி-ம்‌: * மதர்வை. ர்‌ குறமகள்‌. ர்‌ குறமகள்‌. 


400 5. - விருத்தி. 


தாண்டகமும்‌ இவ்வாறே கொள்க ; 
* ஒன்றென முடிக்கலென்‌ 
மின்ன வகையால்‌ யாவையும்‌ மூடியும்‌. ' 








என்பவாகலின்‌ 


[3 


குமசசேனாசிரியர்‌ கோவையும்‌, தமிழ்‌ முத்தரையர்‌ கோவையும்‌, 
பருங்கலக்‌ காரிகையும்‌ போன்ற ந்ததால்‌ வருவனவற்றின்‌ முத 
நிரையசை வரின்‌, ஓரடி பதினேழெழுத்தாம்‌ ; முதற்கண்‌ நேரசை வ 
ஓரடி. ட்‌ இவ்வாறன்றி மிக்கும்‌ - குறைந்தும்‌ வ 
அவை எண்ணுகின்றுதி ஆய்தமும்‌ ஒற்றும்‌ ஒழித்து, உயிரும்‌ ஐ. 
மெய்யும்‌ குற்றியலிகாமும்‌ குற்றியலுகாமும்‌ கொண்டு எண்ணப்படும்‌... 


என்னை 2 


[நேரிசை வெண்பா. ] 
“எழுவாய்‌ நிளைவரினாம்‌ எழுடைய ஈரைர்‌ 
தெழுவாய்‌ தனிவரினொன்‌ ஜெஞ்சும்‌--வழுவா த 
கோவையும்‌ செய்யுட்கால்‌ குன்றா பெருகாவென்‌ 
றேவினார்‌ தொல்லோர்‌ எழுத்து. ?* 
என்பவாகலின்‌. ந 
அவற்றுட்‌ சில வருமாறு : 

[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
 இருநெடுஞ்‌ செஞ்சுடர்‌ எஃகமொன்‌ தேற்தி இர்வின்வந்த 
அருநெடுங்‌ காதற்கன்‌ றேதாற்‌ பாலதல்‌ லாஅவிட்டாற்‌ 
கருநெடு மால்கடல்‌ ஏந்திய கோன்கயல்‌ சூடுதெற்றிப்‌ 
பெருநெடுங்‌ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே !”1 


எனவும்‌, 
“காய்ந்துவிண்‌ டார்தையக்‌ காமரு கூடலீற்‌ கண்ிவெந்த 
வேற்துகண்‌ டாயென்ன வெள்வளை சேரக்‌ கலைநெகிழப்‌ ்‌ 
போற்துகண்‌ டாசொடும்‌ போந்துகண்‌ டேல்‌ ற்கவன்‌ பொன்முடிமேற்‌ 1 
போற்துகண்‌ டாளென்று போதந்ததென்‌ மாட்டோர்‌ பல்‌ 
எனவும்‌, 


* இண்டேர்‌ வயவசைச்‌ சேர்வைவென்‌ ரூனன்ன தேற்கவுண்மா 
வண்போ தமன்ற வழைநிழல்‌ நீக்கிய வார்லெம்ப 7 
தண்போ நினையிற்பொல்‌ லாதது ; திற்க; என்‌ னன்னுதலாள்‌ 
கண்போல்‌ குவளை கொணர்ந்ததற்‌ இயாஅங்கைம்‌ மாநிலமே 10, 
எனவும்‌ இவற்றுட்‌ கண்டு கொள்க. 
[கலி விருத்தம்‌. / 

“மூன்றில்‌ எங்கும்‌ முருெப்‌ பாணியும்‌ 

சென்று விழரு வித்திரள்‌ ஓசையும்‌ 

வென்றி வேழ முழக்கொடு கூடிவான்‌ 

ஒன்றி நின்றதி ரும்மொரு பாலெலாம்‌. ” 
என்னும்‌ சந்தத்து நேரசை முதலாய்‌ வருமடி க ஆலினலானு 


திசையசை முதலாய்‌ வருமடி, பன்னிரண்டு எழுத்தாம்‌. 
EEE ட பல பட்டம்‌ 








்‌ 1. யா.வி. 15 உனர மேற்‌. 2. யா.வி .58 உரை மேற்‌, டே! யா.வி, 96 உரைமேற்‌ 
க சூளா, த்‌ ல்‌ 1 


பி-ம்‌: * எடுத்து, 





ஒழிபு இயல்‌ 401 


வாலாறு: 
[கலி விருத்தம்‌] 
“ அணங்க னான ஆடல்‌ முழவமும்‌ 
கணங்கொள்‌ வாரணக்‌ கம்பலைச்‌ செல்வமும்‌ 
மணங்கொள்‌ வான்முர சும்வயல்‌ ஓதையும்‌ 
இணங்கி எங்கும்‌ இருக்கையந்‌ நாடெல்லாம்‌. ? 1 
என இதனுள்‌ நிரையசை முதலாய்‌ வரும்‌ அடி பன்னிரண்டு எழுத்தாய்‌ 
வந்தவாறு கண்டுகொள்க. 
சிந்தாமணி, சூளாமணி, குண்டல கேசி, நீல கேசி, அமிர்தபதி என்ற 
இவற்றின்‌ முதற்பாட்டு வண்ணத்தான்‌ வருவனவற்றில்‌ நேரசை முதலாய்‌ 
வரின்‌, ஓடி பதினான்கு எழுத்தாம்‌ ; நிரையசை: முதலாய்‌ வரின்‌, ஓடி 
பதினைந்தெழுத்தாம்‌. பிங்கல கேசியின்‌ முதற்‌ பாட்டு இரண்டாமழ 


ஓரெழுத்து மிகுத்துப்‌ புரிக்காகப்‌ புண்ர்த்தார்‌. அல்லன எல்லாம்‌ ஓக்கும்‌. 
வரலாது : 


ர 

“மூவா முதலா உலகம்‌ ஒருமூன்றும்‌ ஏத்தத்‌ 

தாவா தவின்பம்‌ தலையா யஅதன்னின்‌ . எய்தி 

ஓவாது நின்ற குணத்தொண்ணிதிச்‌ செல்வன்‌ என்ப 

தேவா திதேவன்‌ அவன்சே வடிசேர்‌தும்‌ அன்றே.” 2 
எனவும்‌, 

“வென்றான்‌ வினையின்‌ தொகையா யவிரிந்து தன்கண்‌ 

ஒன்றாய்ப்‌ பரந்த உணர்வின்‌ ஒழியாது முற்றும்‌ 

சென்றான்‌ திகழும்‌ சுடர்சூழ்‌ ஒளிமூர்த்தி யாகி 

தின்றான்‌ அடிக்கீழ்ப்‌ பணிந்தார்‌ வினைநீங்கி நின்றார்‌. 3 
எனவும்‌, 

“ முன்றான்‌ பெருமைக்‌ கணின்றான்‌ முடிவெய்து காறும்‌ 

நன்றே நினைந்தான்‌ குணமே மொழிந்தான்‌ ஐ: னக்கென்‌ 

றொன்றா னுமுள்ளான்‌ பிறர்க்கே உறுதிக்கு மந்தான்‌ 

அன்றே இறைவன்‌ ? அவன்றாள்‌ சாணாங்கள்‌ அன்றே.” 4 
எனவும்‌, - 
“நல்லார்‌ வணங்கப்‌ படுவான்‌ பிறப்பாதி நான்கும்‌ 
இல்லான்‌ உயிர்கட்‌ இடர்தீர்த்‌ அயிரின்பம்‌ எய்தும்‌ 
சொல்லான்‌ தருமச்‌ சுடரோன்‌ எனுந்தொன்மை யானான்‌ 
எல்லாம்‌ உணர்ந்தான்‌ அவனே இலையாக எத்தி.” 5 
எனவும்‌, 

குற்றங்கள்‌ மூன்றும்‌ இலனாய்க்‌ குணங்கட்‌ னாய்‌! £ 


எனவும்‌ இவை நேரசை முதலாய்‌ வந்து, ஓடி பதினான்கெழுத்து ஆனவாறு 
கண்டு கொள்க. 


“மதியம்‌ கெடுத்த வயமீன்‌ எனத்தம்பி மாழாம்‌ 
அதிதற்‌ குரியாள்‌ பணியால்‌ உடனாய வாறும்‌ 
நிதியின்‌ னெறியின்‌ அவன்றோ மர்றிரத்த வாலும்‌ 
பதியின்‌ அகன்று பயந்தா ளைப்பணிந்த வானும்‌. 7 
என நிரையசை தேதலாய்‌ - வந்து, பதினைந்தெழுத்து ஓாடிக்கண்‌ "வந்தவாறு . 


கண்டு கொள்க. 








1. சூளா. நாட்டுப்‌ 9 ்‌ 

2. ட கட. வாழ்‌. 8. சூளா. காப்பு; யா.வி. 24 உரை மேற்‌, 4. குண்டல. கட, 
வாழ்‌. 5. நீலகேசி, கட. வாம்‌. 6. இ.:.து அமிர்தபதி என்னும்‌ நூலின்‌ முதற்செய்யுள்‌ 
என்றூகிக்க இடமுண்டு. 7. ந்‌. பதசம்‌, 18. 


Yap.—26 


202 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


[சந்தக்‌ கலி விருத்தம்‌] 
“ அம்பொன்மாலை யார்களித்த லத்தெழுத்த ரத்தவாய்க்‌ 
கொம்பனார்கொ டுத்தமுத்த நீரவாய கோழரைப்‌ 
பைம்பொன்வாமை செம்பொனிற்ப முத்துவிழ்ந்த சோதியால்‌ 





அம்புபாய்ந்து வந்தொரிந்து சாறுசோர்வ போலுமே.” 1 


| 
இந்தச்‌ சந்தத்தால்‌ நேரசை முதலாக வருவன ஒரோ அடியுள்‌ பாதினைந்‌ A 
தெழுத்தாயும்‌, நிரையசை முதலாய்‌ வருவன பதினாறெமுத்தாயும்‌ வருதல்‌ | 
பெரும்பான்மைய எனக்‌ கொள்க, றி 
“கவர்கதிர்வ ரஃகிறுங்கு காய்கவின்ற. எட்குமாம்‌ 
அவரைகொட்ப யறுழுந்து தோரையோடு குழ்கொடி 
அவரையின்ன பல்லுணாவ எக்கரிய என்பவாற்‌ 
கவரும்வண்டு சூழநின்று காந்தள்கை மறித்தவே. ? ட 
இது நிரையசை முதலாய்ப்‌ பதினாறெழுக்காயினவாறு கண்டுகொள்க. | 
“ மாசில்சண்ணி மைந்தரோடு மங்கைமார்‌ திளைத்தலிற்‌ 
பூசுசாந்த மித்திழிந்து புள்ளிவேர்பு லர்த்தலால்‌ 
வாசமுண்ட மாருதம்‌ வண்டுபாட மாடவாய்‌ 
வீசிவெள்ளி லோத்திரப்‌ பொதம்புபாய்த்து விம்முமே. ! 2 
இஃது இச்சந்தத்தால்‌ வந்து, மூன்றாமடி எழுத்துக்‌ குறைந்த வந்தது. 
“தெய்வநாறு காந்தளஞ்‌ சிலம்புதேங்கொள்‌ பூம்பொழில்‌ 
பவ்வமுத்த வார்மணற்‌ பறம்புமெளவல்‌ மண்டபம்‌ | 
எவ்வமாடு நீர்ப்பொழில்‌ இடங்களின்ப மாக்கலாற்‌ 
கவ்வையாவ தந்தகர்க்‌ காமனார்செய்‌ கவ்வையே, 1 ர்‌ நி 
இஅவும்‌ சந்தத்தால்‌ வந்து, ஈற்றடி பதினான்கெழுத்தாய்‌ வந்தது. 
இவ்வாறு எழுத்துக்‌ குறைந்தும்‌ மிக்கும்‌ வருவனவற்றை அழித்து, 
“றிசாத்து” என்றும்‌, *விராட்டு£ என்றும்‌, “புரிக்கு? என்றும்‌, “சுராட்டு? 
என்றும்‌ பெயரிட்டு வழங்குக. 


மான்கடியும்‌ எழுத்து ஓத்து வருவனவற்றைத்‌ “ தலையாகு சந்தம்‌” என்றும்‌, | 
ஓரெழுத்து மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவனவற்றை * இடையாகு சந்தம்‌” என்றும்‌, 
இரண்டெழுத்து மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவனவற்றையும்‌ பிறவாற்றான்‌ மிக்கும்‌ 
குறைந்தும்‌ வருவனவற்றையும்‌. 'கடையாகு சந்தம்‌” என்றும்‌ வழங்குவர்‌ ஒரு 
சார்‌ ஆசிரியர்‌. 7 
தாண்டகங்கட்கும்‌ இவ்வாறே சொல்லுவர்‌. 


இவற்றையெல்லாம்‌ ஞானாசாரியமும்‌,* சயதேவமும்‌ மிச்சா கருதியும்‌, 
பிங்கலமும்‌, மாபிங்கலமும்‌, இரணமாமஞ்சுடையும்‌, சந்திரசோடி.ச்‌ சந்தமும்‌, 
* குணகாங்கி? என்னும்‌ கருநாடகச்‌ சந்தமும்‌, வாஞ்சியார்‌ செய்த வடுகர்சத்த 
மும்‌ ஆகயெவற்றுள்ளும்‌, மாபுராணம்‌ முதலாகிய தமிழ்‌ நூலுள்ளும்‌ புகுதி 
யுடையார்வாய்க்‌ கேட்டுக்‌ கொள்க. இவையெல்லாம்‌ விகற்பித்து உரைக்கப்‌ 


பெருகும்‌. 


ஒருசார்‌ வடநூல்‌ வழித்‌ தமிழாசிரியர்‌, “ குருவும்‌ இலகுவும்‌ புணர்ந்து முற்ற 
வரினும்‌, முற்றக்‌ குருவேயாயும்‌ முற்ற இலகுவேயாயும்‌ வரினும்‌, “சமானம்‌” . 
என்பதாம்‌ ; இலகுவும்‌ குருவும்‌ புணர்ந்து முறை வரிற்‌ £ பிரமாணம்‌? என்ப 


டட ல வ்‌ 





1. சூளா. இரதநூ. 13. - 2. சூளா. இரத_.நூ. 16. 3. சூளா. இரத நூ. 18. 
&ி-ம்‌ $ * சரணாச்சிரையம்‌. 


பட்டப்‌ 28 ஒழிபு இயல்‌ ்‌ 403 


தாம்‌; இரண்டு குருவும்‌ இரண்டு இலகுவுமாய்‌ முறையானே வரினும்‌, இரண்டு 
இலகுவும்‌ இரண்டு குருவுமாய்‌ முறையானே வரினும்‌, “விதானம்‌ ' என்ப 


தாம்‌,” என்பர்‌. 


என்னை 2 


[நேரிசை வெண்பா ] 
“குருலகுமுற்‌ ராயும்‌ குருவிலகு வேறாய்‌ 
வருமெனினாம்‌ மைதீர்‌ சமானம்‌ ; —குருலகுவின்‌ 
பிற்றான்‌ வரிற்பிர மாணம்‌ ; விதானமாம்‌ 
என்றார்‌ இரண்டாம்‌ எனின்‌.” 

என்பவாகலின்‌. 

வரலாறு : 
[கலி விருத்தம்‌] 
“போது விண்ட புண்ட ரீக 
மாத ரோடு வைக வேண்டின்‌ 
ஆதி நாதர்‌ ஆய்ந்த தாலின்‌ 
தீதி ஓதி நின்மின்‌ தீ 

எனவும்‌, 

[வஞ்சித்துறை] 

“கற்ற நூவினார்‌ 
செற்றம்‌ நீக்கினார்‌ 
வெற்றி வேந்தருக்‌ 
குற்ற தூதசே.” ர்‌ 

எனவும்‌ இவை குருவும்‌ இலகுவும்‌ அடி. முடியளவும்‌ முறையே வத்தமையால்‌, 

சுமானம, பர 3 ்‌. ்‌ ப்‌ 
[கலி. விருத்தம்‌] 
“காரார்‌ தோகைக்‌ கண்ணார்‌ சாயற்‌ 
றேரார்‌ அல்குல்‌ தேனார்‌ தீஞ்சொல்‌. . 
போரார்‌ வேற்கட்‌ பொன்னே ! இன்னே . 
வாரார்‌ அல்லர்‌ போனார்‌ ' தாமே.” ்‌ ள்‌ 
இது முற்றக்‌ குருவே வற்தமையால்‌,' * சமானம்‌” : எனப்படும்‌: 
[வஞ்சித்‌ அறை] . 
“முருகு விரிகமலம்‌ Se 
மருவு சினவான 
திருவ டிகடொழுமின்‌ 
அருகு மலமகல. டன்‌ i 
இது முற்ற இலகுவே வந்தமையால்‌, “ சமானம்‌” எனப்படும்‌. 
[வஞ்சி விருத்தம்‌] பத்மே 1 
“கயற்க ருங்கண்‌ அந்தலார்‌ 3. ட அன்ரு 
முயக்கம்‌ நீக்கு மொய்ம்மலர்‌- 5 113 3௨, 
புயற்பு ரிந்த புண்ணியர்க்‌ 2:51 ம்‌ ம 
கியற்று மின்கள்‌ ஈரமே. ல கலட்ட ப்‌, ்‌ 
இது இலகுவும்‌ குருவும்‌ முறையே வந்தமையால்‌, .'பிரமாணசி செய்யுள்‌”. 
எனப்படும்‌. £2 கத்‌ பலக 


Yap.—264A 


ல்‌ 1, வப 


404 யாப்பருங்கல விருத்தி 


[கலி விருத்தம்‌] 
* துங்கக்‌ கனகச்‌ சோதி வளாகத்‌ 
தங்கப்‌ பெருநூல்‌ ஆதியை ஆளும்‌ 
செங்கட்‌ சனவேள்‌ சேவடி. சேர்வார்‌ 
தங்கட்‌ கமரும்‌ தண்கடல்‌ நாடே. 
இஃது இசண்டு குருவும்‌ இரண்டு இலகுவுமாய்‌ முறையானே வழற்தமையால்‌, 
*விதானச்‌ செய்யுள்‌ எனப்படும்‌. 
[வஞ்சித்‌ அறை] 
*பொருளாளிற்‌ புகழாமென்‌ 
றருளாளர்க்‌ குரையாயுந்‌ 
திருமார்பிற்‌ சனனேயொன்‌ 
றருளாய்நின்‌ அடியேந்கே.” 
இஃது இரண்டு குருவும்‌ இரண்டு இலகுவுமாய்‌ முறையானே வந்தமையால்‌, 
“விதானச்‌ செய்யுள்‌ ? எனப்படும்‌. 
[வஞ்சி விருத்தம்‌] 
“பூவார்‌ பொய்கைப்‌ பொற்போதில்‌ 
தேவார்‌ செங்கட்‌ சேயாநீ 
யாவா வென்னா தென்னோகசூர்‌ 
மாவா னானைக்‌ கொன்றானே ! * 


இது முற்றக்‌ குருவே வந்தமையால்‌, சமானம்‌. 
பிறவும்‌ அன்ன. இவையெல்லாம்‌ “ பிறவும்‌” எனறதனாற்‌ கொள்க. 
செய்யுள்‌ ஓத்துக்‌ கரணம்‌. 
- முற்றும்‌. 
98] ட ட... [௩ 

சித்திரக்கவி மாலை 

மாலை மாற்றே, சக்கரம்‌, சுழிகுளம்‌, 

ஏக பாதம்‌, எழுகூற்‌ நிருக்கை, 

காதை காப்பே, கரந்துறை பாட்டே, 

அசம்‌ கொளலே, வாவ னாற்றி, 

கூட சதர்த்தம்‌* கோமூத்‌ திரியே, 

ஓரெழுத்‌ தினத்தால்‌ ர உயர்ந்த பாட்டே, 

பாத மயக்கே, பாவின்‌ புணர்ப்பே, 

ஒற்றுப்‌ பெயர்த்தல்‌, ஒருபொருட்‌ பாட்டே, 

சித்திரப்‌ பாவே, விரித்திப்‌ பாவே, ர 

விகற்ப நடைய வினாவத்‌ தரமே, 

சருப்பதோ பத்திரம்‌, சார்ந்த எழுத்து 

வருத்தனம்‌ மற்றும்‌ வடநூற்‌ கடலுள்‌ 

ஒருக்குடன்‌ வைத்த உதாரணம்‌ தோக்கி 

விரித்து முடித்த மிறைக்கவிப்‌ பாட்டே ; 4 





பி-ம்1 *சதுக்கம்‌, 1. பிற்‌. சூ. 808 ர்‌ ரினதீ ௦ | 
7 ப்‌ ச தழுத்தால்‌. தி க்‌ காவே | 
விசித்திரக்‌ காவே. ச்‌ பட்டப்‌ ? 


27 | 
இ 


ட 2 ௪ 3 ஒழிபு இயல்‌ a 405 


உருவக மாதி விரவியல்‌ ஈறா 
வருமலங்‌ காமமும்‌ வாழ்த்தும்‌ வசையும்‌ 
கவியே கமகன்‌ வாதி வாக்கியென்‌ 
றவர்கள்‌ தன்மையும்‌ அவையின தமைதியும்‌ 
பாடுதல்‌ மரபும்‌ தாரணைப்‌ பகுதியும்‌ 
ஆனந்தம்‌ முதலிய ஊனமும்‌ செய்யுளும்‌ 
விளம்பனத்‌ இயற்கையும்‌ நரம்பின்‌ விகற்பமும்‌ 
பண்ணும்‌ திறமும்‌ பாலையும்‌ கூடமும்‌ 
எண்ணிய இணையும்‌ இருஅவும்‌ காலமும்‌ 
எண்வகை மணமும்‌ எழுத்தும்‌ சொல்லும்‌ 
செந்துறை மார்க்கமும்‌ வெண்டுறை மார்க்கழும்‌ 
தந்திர உத்தியும்‌ தருக்கமும்‌ நடமும்‌ 
முத்தறூல்‌ முடிந்த முறைமையின்‌ வழாஅமை 
வந்தன பிறவும்‌ வயினறிந்‌ அரைப்போன்‌ 
அந்தமில்‌ கேள்வி ஆசிரி யன்னே. 
இச்சூத்திரம்‌ நால்‌ உரைக்கும்‌ ஆசிரியனத பெருமை உணர்த்துதல்‌ 
அதலிற்று. 


மாலை மாற்றுவது, ஈறு முதலாக வாசித்தாலும்‌ அப்பாட்டே ஆவது. 


வாலாணு : 


[குறள்‌ வெண்பா] 


*நிமாலை மாறாடி நீனாடு நாடுனா 
தீடிறா மாலைமா நீ. 
எனவும்‌, ... 
“பூமாலை காரணி பூமேத வேதமே 
பூணீர காலைமா பூ. 
எனவும்‌, J ; 
[நேரிசை வெண்பா] 
“காஅரும பூமாலை காதுசேர்‌ போதாமி 
காதொருவன்‌ யார்வேலை மாமாஅ--காதுமா 
மாலைவேர்‌ யான்வருதோ காமிதா போர்சேசு 
காலைமா பூமருது. கா. 
எனவும்‌, 
“காடா மாதா ல்தாகா காதா ல்தா மாடாகா.” 
எனவும்‌, 


“காடா மாற பிறமா மாதா தாமா மாற பிறமா டாகா.”? 


Hf 


எனவும்‌ வரும்‌. 


சக்காம்‌ வருமான : சக்காம்‌ பல விதத்தவாயினும்‌, சான்காரச்‌ சக்கரமும்‌, 
ஆறாரச்‌ சக்காமும்‌, எட்டாரச்‌ சக்கரமும்‌ என அடங்கு 


406 யாப்பருங்கல விருத்தி 


அவற்றுள்‌ நான்காரச்‌ சக்கரம்‌ வருமாறு : 
[ நிலைமண்டில ஆசிரியப்பா] 

£மேனமக்‌ கருளும்‌ வியனருங்‌ கலமே 

மேலக விசும்பின்‌ விழவொடு வருமே 





மேருவரை யன்ன விழுக்குணந்‌ தவமே 
மேவதன்‌ றிறநனி மிக்கதென்‌ மனமே.” 1 
இது நான்கு ஆராய்‌, நடுவு “மே? என்னும்‌ எழுத்து தின்று, முதலும்‌ ஈறும்‌ 
அஅவேயாய்ச்‌ சூட்டின்மேல்‌ நாற்பத்து நான்கு எழுத்தாய்‌, ஆர்மேல்‌ ஓசோ 
எழுத்தாய்‌ முற்றுப்‌ பெற்றது. 
[நேரிசை ஆசிரியப்பா ] 
£ நவைக்கணம்‌ வீய நன்னூ லாய்ந்து 
சேட்டலர்‌ விராய மோட்டார்‌ பிண்டி 
நன்னிழன்‌ மேயோன்‌ சேவடி 
அன்னினர்‌ அன்னலர்‌ அகட்டிரும்‌ பிறப்பதே, * 
இன நான்கு ஆராய்‌, நடுவு “மோவிராய” என்பது பட்டு, ஆர்மேல்‌ ஐவைத்‌ 
தெழுத்தாய்‌, சூட்டின்மேல்‌ முப்பத்திரண்டு எழுத்துப்‌ பெற்ற முடிந்தது. 
இனி, ஆருசச்சக்கரம்‌ வருமாறு : 
[நேரிசை வெண்பா ] 
“பூங்கடம்பி னந்தார்தா நன்று புனைதேனார்‌ 
கோங்கெழு கொங்கந்தார்‌ தான்பேணு--மோங்குதன்‌ 
மாக்கோதை மாதவித்தார்‌ தாங்கோட லெண்ணுமாற்‌ 
பூக்கோதை மாதர்தம்‌ பொற்பு.” 
இஃது ஆறு ஆராய்‌, நடுவு ரகரவொற்று நின்று, குறட்டைச்‌ சூழத்‌ தா 
என்னும்‌ எழுத்து நின்று, ஆர்மேல்‌ ஏழெழுத்து நின்று, சூட்டின்மேற்‌ பன்னி 
ரண்டு எழுத்துப்‌ பெற்று முடிந்தது. 
[நேரிசை வெண்பா] 
“கொலைமான்‌ விழியகறல்‌ குன்றாத செவ்வி 
கலிவான்‌சென்‌ மூன்ற மயங்கி--யொலிபாவி 
விண்க ணிடித்துரற லின்றாகி மின்னுக 
கொண்கன்‌ வரவிரவின்‌ கண்‌.” 
இஃது ஆறு ஆராய்‌, “கலி மல்லன்‌ ? என்னும்‌ i குறட்டைச்‌ சூழ நின்று, : 
தடுவு றகரம்‌ நின்று, ஆர்மேல்‌ அவ்வாறு எழுத்துப்‌ பெற்று, ரூட்டின்மேல்‌ 
பன்னிரண்டு எழுத்துப்‌ பெற்று, அவ்வெழுத்து மாலை மாற்றாய்‌ முடிந்தது. 
[நேரிசை வெண்பா] 
“£மண்பாய வையகத்து மாலைமாற்‌ திறாக 
எண்பா லெழுத்தும்‌ இணையொப்ப- வெண்பாவின்‌ 
சர்கிடப்பக்‌ தென்றமி மாளி கலிமல்லன்‌ 
பேர்கிடப்பப்‌ பேசல்‌ அரிது. 
இதன்‌ வழியே எழுதிக்‌ கண்டு கொள்க, 
1. யா.வி. 52 உரை மேற்‌, 
பி.ம்‌. * பிறப்பே, 





த 


க வ்‌ ஒழிபு இயல்‌ கத்தத்‌ 407 
[நேரிசை வெண்பா ] 
“ தக்கவர்‌ சம்பத்தநத்‌ தாங்கி யிவணெஞ்ச 
மக்கட்‌ டொகைஞாலந்‌ தந்தோம்பி--மிக்கிள்றோ 
விண்மணத்‌ தஞ்சாந்தத்‌ நீவி நிசைத்தந்த 
தண்மணவிற்‌ சான்றோர்‌ தயா. 
இதுவும்‌ ஆறு ஆராய்‌, நடுவுத்‌ தகாரம்‌ நின்று, குற3ஃடைச்‌ சூழ நகர ஒற்று 
நின்று, ஆர்மேல்‌ எவ்வேமொழுத்து தின்று, சூட்டின்மேற்‌ பன்னிரண்டு எடுத அப்‌ 
பெற்று முடிந்தது. 
[நேரிசை வெண்பா] 
“ஆறாராய்‌ அவ்வார்மேல்‌ எவ்வே ழெழுத்தாி 
ஏரரர்ந்த நேமிமேல்‌ ஈராறாய்ச்‌—£ரார்ந்த 
ஓண்குறட்டைச்‌ சூழ நடுவோர்‌ தகாரமேற்‌ 
றண்மணவிற்‌ சக்கரமாந்‌ தான்‌.” 


இதன்‌ வழியே எழுதிக்‌ கண்டு கொள்க. 


இனி, எட்டாரச்‌ சக்கரம்‌ வருமாறு : 
[ நிலைமண்டில ஆசிரியப்பா ] 

“கார்க்கட லொலிமா வார்ப்போ டானாக்‌ 
கோளகட்‌ டரவ மாழ்துய ரழுந்த 

வாகந்‌ திருநல மாகமுன்‌ னடைமதீ 
தாவரை நிறிஇய மால்வரை கடிந்த 
காடவர்‌ கோன்றிரு வாரமிழ்‌ தாடவர்க்‌ 
கடைந்த தப்புரத்‌ தக்கது தானே. 

[நேரிசை வெண்பா] 
£ஆரெட்டாய்‌ அவ்வார்மேல்‌ ஐயைழ்‌ தெழுத்தாகி 
எரசொத்த நேமிமேல்‌ எண்ணான்காய்‌—வாரத்தால்‌ 
வாழ்க வலிவல மாவுளதேன்‌ மாதவர்கோன்‌ 
சூழ்தருமச்‌ சக்கரமாச்‌ சொல்லு.” 

இதன்‌ வழியே அதனை எழுதிக்‌ கண்டு கொள்க. 


[நேரிசை ஆசிரியப்பா] 
“பருவரை நிவந்துபுடை யிருங்கடல்‌ வளவிய 
வகன்பெருங்‌ டெக்கைப்‌ பார்மிசைப்‌ பல்வரைமுன்‌ 
மல்குவளங்‌ கெழுமிய வசையறு நிதிய 
மீதில புரிக பாரி போலவொன்‌ 
றினிதி னேத்திக்‌ கவியெலாஞ்‌ சொல்லவு 
மீவோர்ப்‌ பெறாதெனப்‌ பல்கிளை தேம்பச்‌ 
செந்தீக்‌ கட்புலத்‌ அளங்கொண்டு அளக்கா 
வோங்குமிசை யிரவலன்‌ களிறுசெவி தாழ்த்துக்‌ 
கேழலோ டாழ்தரு தீசகடுங்‌ கலுழி 
நீந்திக்‌ கண்டேன்‌ களைகண்‌ பூந்தேன்‌ 
பண்ணியல்‌ யாழ்நல மொழியவர்‌ 
கண்மலர்‌ புல்லிக்‌ கலக்கநின்‌ றோளே.' 


£08 


இஃது, 


எனச்‌ கொள்க. 


இ௫வும்‌, 


யாப்பருங்கல விருத்தி ப ப 


[கலி வெண்பா. ] 

“எட்டாராய்‌ ஆர்மேற்பத்‌ தொன்ப தெழுத்தாகி 
வட்டத்துள்‌ எண்ணான்காய்‌ வன்குற ட்டில்‌ எட்டும்‌ 
அரிதீரன்‌ பாட்டென்றங்‌ கார்நவெண்‌ நின்ற 
இருதான்‌ கெயவைதபார்த்‌ அண்ணேன்‌ ரொருவாமை 
ஆராழி பாய்ந்த இடந்தோ றழகிதாப்‌ 

பாராளும்‌ பல்லவ மல்லனென்-றாராய்ற்‌ 
தொருங்கமைந்‌ அள்ளாற்கவ்‌ வாகி யொலிதீர்க்‌ 
கருங்கடற்‌ றண்களத்தை வேந்தன்‌--இருள்கழற்கால்‌ 
வணடுரையுத்‌ கண்டார்‌ மருசாதி வாட்களைகண்‌ 
தண்டோ ளினணைச்செவ்வி தண்டாதாக்‌-கொண்டமைத்‌ 
தாசிரிய மாக்கி யதனுட்‌ காந்தது 

மாில்சீர்‌ வள்ளுவன்‌ பாட்டினுள்‌--எசிலா்‌ 

* எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்கே விளக்கு. ? 


[நேரிசை ஆசிரியப்பா. ] 
“ தடங்கடன்‌ மண்ணிற்‌ றருமருள்‌ விரும்பிய 
சின்மென்‌ இளவிக்‌ தெய்வப்‌ பாரிய 
மில்லை யாகிய இரவலர்‌ வினையெனத்‌ 
தன்னுடன்‌ பொத்திய தாடு சிதவலு 
மடுத்த மெய்யினள்‌ கடைத்தலை முன்சனத்‌ 
தீவது நோக்கியே * * (2) 
ஏனை மூனைகெட வேவிய வெட்டு 
சால்பிற்றத்‌ கோலா தாங்கே மதிநிலை 
வென்றி வேழ மிகுதி பாடி 
நின்றனள்‌ விறலி நெருந லின்றே 
யஞ்சி பாடிய வவ்வை போல 
வறுமை யுற்ற சிறுமை மூதுரை 
தீணத்அ மிக்க கழற்பொலி திருமணி 
யணிந்ததரைத்‌ அஞ்ச வல்லிறின்‌ நறோளே.” 


[கலி வெண்பா. 7 
“வட்டம்‌ இரட்டித்து வன்குறட்‌ டிள்ளமைந்த 


எட்டாரச்‌ சக்கரமிச்‌ சக்கரத்தின்‌ இட்ட மையப்‌ 


. பட்ட எழுத்துப்‌ பதிற்றெட்டொ டைநீதுதலை 


இட்ட ஒருநா நிவையிடுமா செப்பிய | 
ஆழியின்மேல்‌ நின்றங்‌ கணிசிறந்த ஆயுங்கால்‌ . 
ஏழும்‌ இருபதும்‌ ஐந்தும்‌ இனமுறையே 6 i 0 நதி 
வாழியர்நின்‌ ருரின்மேல்‌ வல்லோர்‌ வகுத்தனவும்‌ 


ஆமி முறையிற்‌ பதினெட்டாம்‌ கூழியன்ற 


ஓழிபு இயல்‌ 409 


இன்குறட்ளெ எட்டும்‌ இரவலர்தம்‌ பல்லொக்கே 
அன்புமைக்கு மஞ்சாகான்‌ பாட்டென்று முன்புசைத்த 
ஆசாழி பாய அணிதங்‌ உடெந்தொறவன்‌ 

தீராச்‌ சிறப்புப்பேர்‌ சேர்வித்து நேசொத்த 
சவ்வகத்து மூன்றா வதுதந்த சக்கரத்தின்‌ 
செவ்வகத்து வேற்துற்‌ தெரிந்திவற்றால்‌ இவ்வகையே 
ஆசிரியம்‌ ஆக்கி அதனுட்‌ கரந்துசைத்த 

நேரிசை வெண்பா நினையுங்கால்‌ பாரில்‌ 

* தருமலிந்த வண்மை தலைத்தந்து மிக்க 
இருமலிந்து தீதிலவே யாக--வுருமலிந்த 
வென்னாசன்‌ மள்ளன்‌ மதினிலை யேதிலர்க 
டுன்னரிய வெஞ்சினத்தான்‌ மோன்‌. * 


எனக்‌ கொள்க. 


சக்கரத்திற்கும்‌ திரிபாகிக்கும்‌ எழுத்து எண்ணுகன்றுழமி எல்லா எழுத்தும்‌ 
கொள்ளப்படும்‌ ; அடிக்கு எழுத்து எண்ணுமாறு போலக்‌ குற்றிகரக்‌ குற்றுகரங்‌ 
களும்‌ ஒற்றும்‌ ஆய்தமும்‌ ஒழித்து எண்ணப்படா. இரிபாஇிக்கும்‌ அத்தொடக்‌ 
கத்தன கொள்க. சக்கரத்திற்குக்‌ காட்டின பாட்டுள்ளும்‌ கண்டு கொள்க. 

இதனுட்‌ “சக்கரம்‌ ' என்றதனானே, பூமிச்‌ சக்கரமும்‌, ஆகாயச்‌ சக்கரமும்‌, 
பூமியாகாயச்‌ சக்கரமும்‌, வட்டச்‌ சக்கரமும்‌, புருடச்‌ சக்கரமும்‌, சதுரச்‌ 
சக்கரமும்‌, கூர்மச்‌ சக்கரமும்‌, மந்தாச்‌ சக்கரமும்‌, காடகச்‌ சக்கரமும்‌, 
கலிபுருடச்‌ சக்கரமும்‌, சலாபச்‌ சக்கரமும்‌, சக்கரச்‌ சக்கரமும்‌, அரவுச்‌ 
சக்கரமும்‌ முதலாகவுடையன புணர்ப்பாவையுள்ளும்‌, போக்கியத்துள்ளும்‌, 
இசசெணியத் அள்ளும்‌, வதுவிச்சையுள்ளும்‌ கண்டு கொள்க. 

அவையெல்லாம்‌ சாவவும்‌ கெடவும்‌ பரடுதற்கும்‌, 
பற்றாம்‌ என்று கொள்க. 


மனத்தது பாடுதற்கும்‌ 


சுழிகுளமாவது, எட்டெழுத்தாய்‌ நான்கு வரியும்‌ முற்றுப்‌ பெற்ற பாட்டு, 
முதலும்‌ ஈறும்‌ சுழித்து வாசித்தாலும்‌ அப்பாட்டே ஆவது. 
வாலாறு : 
[வஞ்சித்துறை.] 
“அதிகமல மாகாவே 
திண்ணிற மேர்போகா 
கணிநீங்கு மார்மா 
மறங்குவகு மேல. ” 
எனவும்‌, 
“கதமிகு வன்கோளி 
தன்குன்‌ நீவாற்கோ 
மிகுதிற மாநீவான்‌ 
குன்றதன்‌ மாறீவ. £ 


எனவும்‌, 
“சதமக லாவேலர்‌ 
தனதிண்‌ டேசகல த 
மதியடு வானூரவே 
கண்டுயிலா வாடேலா. * 


எனவும்‌ கொள்க. 


410 யாப்பருங்கல விருத்தி | 


ஏகபாதமாவது, ஓடியே நாற்கால்‌ உச்சரித்தால்‌, பாட்டுப்‌ பொருள்‌ வேறு 
பட்டு முடிவது. 7 
... வாலாறு: ்‌ 
“ நாணா னிறைந்த மதியாள்‌ கலைதான்கு மொத்தாள்‌ 


? 


எனவும்‌, 

“அம்பு தைத்த விலங்கா வித்தன '. 
எனவும்‌, 

“வாளும்‌ வாளியுங்‌ கோத்தெறித்‌ இட்டன * 
எனவும்‌, 

“சிலீமுகம்‌ பாய்தரு குஞ்சி யாயினார்‌ ” 
எனவும்‌, 

“களிறும்‌ வந்தன கண்டும்வத்‌ தனரோ ” 
எனவும்‌, 


“ அரையர்‌ கோனயி ராவண மேறினான்‌ ? 
எனவும்‌ இவற்றை நாற்கால்‌ உச்சரித்து, ஏக பாதம்‌ ஆமாறு கண்டு கொள்க. 
எழு கூற்றிருக்கையாவது, ஏழு அறை ஆக்கி, முறையானே குறுமக்கள்‌ 
மூன்னின்றும்‌ புக்கும்‌ பேர்ந்தும்‌ விளையாடும்‌ பெற்றியான்‌ வழுவாமை ஒன்று 
முதலாக எழிறுதியாக முறையானே பாடுவஅ. 
வரலாறு : 

[இணைக்குறள்‌ ஆசிரியப்பா. ] 
ஒருபொருட்‌ கிருதணி புரைத்தனை யொருகா 
லிருபிறப்‌ பாளர்க்கு மூவமிழ்‌ தாக்கி 
மீரறம்‌ பயந்த வோரரு ளாழியை 
யிருமலர்‌ தெடுங்க ணரிவையர்‌ தம்மொடு 
மூவகை யுலக னால்வகைத்‌ தேவரு 
மும்மையி னிறைஞ்சு மீரடி யொருவனை 
யிருவினை பிரித்து மூவெயின்‌ முருக்கி 
நாற்கதி தவிர்த்த வைங்கதித்‌ தலைவ! ந்‌ 
நான்மறை யாள ! மும்மதிற்‌ இழவ ! 
இருகுண மொருமையிற்‌ றெரிவுறக்‌ கிளந்த 
விருசுடர்‌ மருட்டு முக்குடைச்‌ செல்வ ! 
நால்வகை வருணமு மைவகைக்‌ குலனு 
மாறறி மாந்தர்க்‌ கறிவுற வகுத்தனை 
யைத்திற நறுமலர்‌ முன்னுற வேத்தி 
நாற்பெரும்‌ படையொடு மும்முறை வலங்கொண் 
டிருகையுங்‌ கூப்பி யொருமையின்‌ வணங்கி 
யாசர்‌ தெருக்குறாஉ முரசுமுழங்கு முற்றத்‌ 
திருநிதிப்‌ பிறங்கலொ டிமையவர்‌ சொரிதலின்‌ * 
முருகயர்‌ வுயிர்க்கு மும்மலர்‌ மாரியை 
நால்வகை யனந்தமு நயந்தனை தேவரி 
னைவகை விழவு மையற வெய்தினை 
யாறுபுரி நிலையுந்‌ தேறினர்க்‌ இயம்பினை 
யெழுறயம்‌ விரித்த தருமறு மார்பினை 





பி.ம்‌. ? செறிதலின்‌. 


எனவும்‌, 


ஓழிபு இயல்‌ 411 


ஊறுபொரு ளறைந்தனை யைம்பத மருளினை - 
நான்குநின்‌ முகமே மூன்றுநின்‌ கண்ணே 
யிரண்டுநின்‌ கவரி யொன்றுநின்‌ னசோகே 
யொருதன்மையை யிருதிறத்தினை 
முக்குணத்தினை நால்வகையினை 
யைம்பதத்தினை யறுபிறவியை 

யேழகற்றிய மாதவத்தினை 

யரிமருவிய மணியணையினை 

வளர்கதிரொளி மண்டலத்தினை 

அதனால்‌, 

மாகெழு நீழற்‌ கேவலந்‌ தோற்றிய 
வாதியங்‌ குரிசினிற்‌ பரவுதுந்‌ 

இதறு சிவகதி சேர்கயர மெனவே.” 1 


[இணைக்குறள்‌ ஆசிரியப்பா. ] 
“ ஒருடம்‌ பிருவரா யொன்றி யொன்றுபுரித்‌ 
திரிதழ்க்‌ கொன்றை சூடினை ; மூவிலைச்‌ 
சூல மேந்தினை ; சுடருஞ்‌ சென்னிமிசை 
யிருகோட்‌ டொருமதி யெழில்பெற மிலைச்சனை ; 
ஒருகணை யிருதோள்‌ செவியுற வாங்கி 
மூவெயி னாற்றிசை முனையசண்‌ செகுத்தனை ; 
ஆற்ற முத்தெறி பயந்தனை ; தேற்றி 
யிரண்டி னிக்கி யொன்றி னொன்ற 
விரண்டு மில்லோர்க்கு 
முந்நெறி யுலகங்‌ காட்டினை ; அந்தெறி 
நான்கென வூழி தோற்றினை ; வாள்செலு 
மைந்தலை யரவரைக்‌ கசைத்தனை ; நான்முகன்‌ 
மேன்முகக்‌ கபால மேந்தினை ; நூலின்‌ 
முப்புரி மார்பினை ; மூவா மேனியை ; 
இருவரை குடையா வேந்திய வாற்ற 
லொருபெருங்‌ கடவு ளொருவ னாயினை ; 
ஆங்குதிற்‌ காணா 
திருவரு மூவுல கியைந்துடன்‌ நிரிதா 
தாற்றிசை ்‌ 
யைம்பெருங்‌ குன்றத்‌ தழலாய்த்‌ தோற்நினை ; 
ஆறுநின்‌ சடைய தைந்துறின்‌ அறையே ; 
தான்குநின்‌ வாய்மொழி; மூன்றுநின்‌ கண்ணே ; 
இரண்டுநின்‌ படையே ; ஒன்றுநின்‌ னேறே ; 
ஒன்றியல்‌ காட்சி யுமையவ ணடுங்க 
விருங்களிற்‌ அரிவை போர்த்தனை ; நெருங்கிய 
முத்தீ நான்மறை யைம்புல னடக்யெ 
வறுதொழி லாளர்க்‌ குறுஅயர்‌ தீர்த்தனை ; 


1. திருப்பாமாலை க அர்க்‌ ல தாம்‌ ப கத உ அல வத க்‌ 


ர 


412 யாப்பருங்கல விருத்தி 


ஏழிய லின்னாம்‌ பியக்கனை ; தாழா 
வாறின்‌ னமிழ்தம்‌ பயந்தனை யைந்தினில்‌ 
வீறுயர்‌ கோவை விழுத்தக வேந்தனை ; 
ஆல நீழ லருந்தவர்க்‌ கறதெறி 
நால்வர்‌ கேட்க நன்கினி துரைத்தனை ; 
நன்றியின்‌ 
மூத்நீர்ச்‌ சூர்மா மூரணறக்‌ கொன்றங்‌ 
இருவரை யெறிந்த வொருவன்‌ ராதையை) 
ஒருமிட நிருவடி வாக்கினை ; தரும ' 
மூவகை யுலகுட னுணரசக்‌ கூறினை ; 
நால்வகை யிலக்கண விலக்கிய நலம்பட 
மொழிந்தனை ; 
ஐங்கணைக்‌ காமற்‌ காய்ந்தனை ; 
அறுவகைச்‌ சமயமு தெறியுளி வகுத்தனை ; 
எழி னோசை யிராவணன்‌ பாடத்‌ 
தாழாக்‌ கேட்டவன்‌ றலைநனி பொருத்தி 
யாறிய சினத்தை யாதி யைங்கதித்‌ 
தேரொடு மற்றவன்‌ செல்கென விடுத்தனை ; 
நாற்றோ ணளனே நர்திபிங்‌ கருடியென்‌ 
முற்றத்‌ பூச மூன்றுடன்‌ பாட. 
விருகண்‌ மொந்தை யொருகண்‌ கொட்ட 
மட்டவிழ்‌ கோதை மலைமகள்‌ காண 
நட்ட மாடிய நாத னீயே) 
அதனால்‌, 
மண்டிணி ஞாலத்து மன்னுயிர்க்‌ கெல்லா 
மூழி நின்னடி யேத்தி நின்றபல்‌ 
லூழியும்‌ பொன்னுல கெய்அவர்‌ காண்பர்‌ 
அதனால்‌, 
அறியேன்‌ சொன்ன வறிவில்‌ வாய்மொழி 
வறிதெனக்‌ கொள்ளா யுலகம்‌ வேண்டும்‌ 
வெறிகமழ்‌ கொன்றையொடு வெண்ணில வணிந்து 
இதம்‌ பாடிய வண்ணநின்‌ 
பாதம்‌ பாவுஅஞ்‌ சென்னியிற்‌ பணிந்தே.” 1 

எனவும்‌ இவை எழுகூற்றிருக்கை. 

காதை கரப்பு என்பது, ஒரு பாட்டினுள்‌ மற்றொரு பாட்டுக்கு எழுத்கு 


உளவாய்ச்‌ சொற்புகாமே பாடுவஅ. 
வரலாறு : 





[நேரிசை வெண்பா. ] 
“பல்லார்க்கு மீயும்‌ பரிசிற்‌ கொடைத்தடக்கை 
மல்லார்‌ மணிவரைத்தோள்‌ வண்கோசன்‌--மல்லலத்தார்‌ 
செஞ்சொற்‌ செருந்தைதன்‌ ர ன. யென்றான்‌ 
வஞ்சிக்‌ கொடி மருங்கின்‌ வந்து. ? 


1. இது நக்‌8ரர்‌ பாடிய இருவெடு கற்றிருக்க; பதினோராந்திருமுறை அச்சப்பிரதியிற்‌ 
காணப்படும்‌ பாடம்‌ இதனின்‌ மிகவும்‌ வேறுபட்டுள்ளமை ஒப்பு நோக்கி யறிக. 


ஒழிபு இயல்‌ 413 


இதனுட்போந்த செய்யுள்‌ : 
[குறள்‌ வெண்பா. / 
“எல்லார்க்கு நன்றாம்‌ பணித லவருள்ளுஞ்‌ 
செல்வர்க்கே செல்வந்‌ தகைத்து.” 1 
என இக்குறள்‌ வெண்பாவின்கண்‌ நேரிசை வெண்பாவின்‌ எழுத்து உளவாய்ச்‌ 
சொற்புக்கிலாமை எழுதித்‌ தெரிந்து கொள்க. 
கரந்துறை பாட்டு என்பது, ஒரு பாட்டுச்‌ செவ்வே எழுதினால்‌, அதனை 
ஈற்று நின்று மொழிக்கு முதலாயின எழுத்துத்‌ தொடங்கி, ஒன்று இடையிட்டு 
எழுத்துக்‌ கொள்ள, மற்றொரு பாட்டுப்‌ போதுவது. 
வரலாறு : 
[நேரிசை ஆசிரியப்பா. 
“ காண்கவினன்‌ காசோர்‌ திரைக நல்ல 
பரம்புவாய்‌ கானலம்‌ விடுதிசை சோரல்மா 
போரளிக்‌ கொருங்குதோ லினங்கோ ளோங்குமெண்‌ 
வாயக லிலமே னுள்ளார்‌ வார்கலைக்‌ 
கூவீ வார்ந்தார்த்‌ தேறுநற்‌ அுளிக்கணங்‌ 
கருவிகதிர்‌ கோளாய்‌ தாதேர்ந்‌ தாடுதர்‌ 
தேர்வ இற்றெகின்‌ கடவிட்‌ டேகா 
காசி லெழிலிய போமே 
யாடுசெவி தோன்றா ளானை யாடினனே.? - 
இதனைக்‌ கீழ்மேலாக ஒன்றிடையிட்டு எழுதப்‌ போந்த செய்யுள்‌, 


[நேரிசை வெண்பா. ] 
“ஆளான்‌ விடுமே யழிசிகாட்‌ டன்றெதிர்ந்தார்‌ 
தாளார்‌ கருங்களிற்றுத்‌ தார்வீக்க- வாளா 
னுலகவா மெங்கோன தோங்கொளிபோல்‌ சோதி 
விலகாவாம்‌ பல்கதிரோன்‌ விண்‌.” 
என வந்தவாறு கண்டு கொள்க. 
தூசங்கொளல்‌ என்பது, ஒருவன்‌ ஒரு வெண்பாச்‌ சொன்னால்‌, அதன்‌ 
ஈற்கெழுத்தே ஈறாக, அதன்‌ முதல்‌ எழுத்தே முதலாக மற்றொரு வெண்பாவான 
ஈற்றினின்று மேற்பாடுவது. 
வாவனாற்றி என்பத, ஓர்‌ எழுத்துக்‌ கொடுத்தால்‌, அது முதலாக ஈற்றடி 
பாடி; பின்னும்‌ ஓர்‌ எழுத்துக்‌ கொடுத்தால்‌, எருத்தடி பாடி; மற்றோர்‌ 
எழுத்துக்‌. கொடுத்தால்‌, இரண்டாமடி பாடி ; பின்னும்‌ ஓர்‌ எழுத்துக்‌ கொடுத்‌ 
தால்‌, முதலடி பாடிப்‌ பொருள்‌ முடிய எதுகை வழுவாமற்‌ பாடுவது. 
கூடசதுர்த்தமாவது, நான்காமடிக்கு எழுத்து முதல்‌ மூன்றடியுள்ளும்‌ 
பெருக்கிக்‌ கொள்ளப்‌ பாடுவஅ. 
வரலாறு : 
[கட்டளைக்‌ கலித்துறை. ] 
*கருமால்‌ வினைகள்கை யேறிச்‌ செடிசெய்து காறடப்‌ போய்‌ 
அருமா திரயத்‌ தழுத்துதற்‌ கஞ்சியஞ்‌ சோதிவளர்‌ 
பெருமான்‌ மதிதெறு முக்குடை தீழற்‌ பிணியொழிக்குக்‌ 
திருமால்‌ திருந்தடிக்‌ கானா யொழிந்ததென்‌ சிந்தனையே. ? 


எனக்‌ கொள்க. 


1, குறள்‌, 125, 





414 யாப்பருங்கல விருத்தி 





த 
கோமூத்திரி என்பது, இரண்டு வரியாக எழுதி, மேலும்‌ கீழும்‌ ஒன்று இடை 
யிட்டு வாசித்தாலும்‌ அதுவேயாவது, 
வரலாறு : 
[வஞ்சி விருத்தம்‌. ] 
“மேவார்‌ சார்கை சார்வாகா 
மாவார்‌ சார்கை சார்வாமா 2 
காவார்‌ சார்கை சார்வாகா 
்‌ மாவார்‌ சார்கை சார்வாமா 2? 7 
எனவும்‌, 
“பாவிப்‌ பாரகத்‌ தார்பணி யுங்கழ 
லிரவி மீர்ந்தண்‌ வலம்புரி மாலையே 





விரவிப்‌ போரவைக்‌ தார்‌. அணி வெங்கழ 
லிசவி மீர்ந்தண்‌ வலம்புரி மாலையே. 2 - 





எனவும்‌ கொள்க. பிறவும்‌ வற்தவழிக்‌ கண்டு ர. 


ஓரினத்தெழுத்தால்‌ உயர்ந்த டி என்ட த இரெழுத்தனுகேயம்‌ ஒரு 
சார்‌ இனத்தினாலேயும்‌ பாடுவது. 


வரலாறு : ப | 
[நேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா. | 
“காக்கைக்கா காகூகை கூகைக்கா காகாக்கை 
கோக்குக்கூ காக்கைக்குக்‌ கொக்கொக்கக்‌--கைக்கைக்குக்‌ 
கரக்கைக்குக்‌ கைக்கைக்கா கா.?3 
சனவும்‌, 


[இன்னிசை வெண்பா. ] 


“தத்தித்தா தூஅதி தாதாதித்‌ தத்துதி 

அத்தித்‌ துதைதி அதைத்ததா அஅதி 

தித்தித்த தித்தித்த தாதெது தித்தித்த | 
தெத்தாதோ தித்தித்த தாது. 4 i 


எனவும்‌ கொள்க. 


இனவெழுத்துப்‌ பாட்டாவது, மூன்று வகைப்படும்‌ : வல்லினமும்‌, மெல்லின 
மும்‌, இடையினமும்‌ என. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு : 
[நேரிசை வெண்பா. ] 
“கற்புடைத்தாக்‌ காட்டுதற்‌ காகாதோ கைகாட்டிச்‌ 
சொற்படைத்துக்‌ காட்டற்கட்‌ டுக்கத்தாற்‌-பொற்புடைத்தாப்‌ 
பாட்டாற்றப்‌ பாடிப்‌ பறைகொட்டக்‌ கொட்டத்துக்‌ 
கோட்டாற்றுச்‌ சேதிகத்துக்‌ கூத்து.” 
எனவும்‌, ்‌ - 





--2. இவற்றைப்‌ பின்‌ வருமாறு எழுதிக்‌ காணக;-- 
£ மேவார்‌ சார்கை சார்வாகா மாவார்‌ சார்கை சார்வாமா 
காவார்‌ சார்கை . சார்வாகா. மாவார்‌ சார்கை சார்வரமா.” 


 பரவிப்பாரகத்‌ தார்பணியுங்‌ கழலிரவி யீர்ந்தண்‌ வலம்புரி மாலையே 
விரவிப்‌ போரவைத்‌ தார்துணி வெங்கழலிரவி யீர்த்தண்‌ வலம்புரிமாலையே.” 


3, 4. தண்டி, 96 மேற்‌. 


ஒழிபு இயல்‌ 45 


[குறள்‌ வெண்பா] 
*தெறுக தெறுக தெறுபகை தெற்றாற்‌ 
பெறுக பெறுக பிறப்பு” 1 
எனவும்‌ இவை வல்லினத்தான்‌ வந்த பாட்டு. 
[நேரிசை வெண்பா] 
“ நன்மனமும்‌ நாணமும்‌ முன்னினும்‌ நான்முன்னேன்‌ 
நின்மனமும்‌ நின்னணு மென்னென்னோ-நன்மனமும்‌ 
நீண்ணுமே நன்மாமை நண்ணுமா மெண்ணுமினோ 
மண்ணின்மேன்‌ மானன்ன மா.” 
இஅ மெல்லினத்தால்‌ வந்தது. 
[நேரிசை தண்டம்‌ J 
*வில்லாள ருள்ளாரேல்‌ வாளிலர்‌ வாளாளர்‌ 
வில்லாள ருள்ளாசை வெல்வாரேல்‌-- வில்லார்‌ 
வல்லாள ருள்ளாரை வைவ ரவர்வயின்‌ 
- வல்லாள ருள்ளார்‌ வலி. * 
எனவும்‌, 
[குறள்‌ வெண்பா] : 
“ வயலுழுவார்‌ வாழ்வாருள்‌ வாழ்வா சயலுழுவார்‌ 
வாழ்வாருள்‌ வாழா தவர்‌. 2 
எனவும்‌ இவை இடையினத்தான்‌ வந்த பாட்டு. 
பாத மயக்காவது,. மூவர்‌ மூன்று ஆசிரிய அடி. சொன்னால்‌, தான்‌ ஜூடி 
பாடிக்‌ கரியை கொளுத்துவது. . 
வரலாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா ] 
“ஈயற்‌ புற்றத்‌ தர்ம்புறத்‌ இறுத்த 8. . ' 
கற்றோய்த்‌ அடுத்த படிவப்‌ பார்ப்பான்‌ 4 
நன்னாட்‌ பூத்த பொன்னிணர்‌ வேங்கை 2 
மலர்கொய லுறுவதென்‌ மனமவள்‌. மாட்டே. 


இது பழவடி. மூன்றனோடு தாம்‌ ஓர்‌ அடி ல்‌ கலம்‌ பாடிய பாத 


மயக்கு, 


பாவின்‌ புணர்ப்பாவது, நால்வர்‌ நான்கு பாவிற்‌ கட்டுரை சொன்னால்‌, 


அவையே அடிக்கு முதலாகப்‌ பாடிப்‌ பொருள்‌ முடிப்பது. 
வரலாறு : 

[நேரிசை வெண்பா] 
மலைமிசை எழுந்த மலர்தலை வேங்கைப்‌ 
பொத்தகத்‌ இருந்த நெய்த்தலைத்‌ தீத்தேன்‌ 
கண்டகம்‌ புக்க செங்கண்‌ மறவன்‌ . 
யாழி னின்னிசை மூழ்க 
விடுகெழு பொதியில்‌ நாடுகிழ வோனே. * 

இத பாவுக்கு ஓப்பப்‌ பாடியது. 








1. யா. வி. 2 உரை மேற்‌. 2. யா. வி, 2, 15 உரை மேற்‌, 


3: ண 
4, முல்லைப்‌, 87 5. அகம்‌. 85:20 அகம்‌. 8:1 


416 யாப்பருங்கல விருத்தி 


ஒற்றுப்‌ பெயர்த்தல்‌ என்பது, ஒரு மொழியைப்‌ பாட்டின்‌ இறுதிக்கண்‌ 


வைத்துப்‌ பிரிதொரு பொருள்‌ பயக்கப்‌ பாடுவது. 
வரலாறு: 
[நேரிசை வெண்பா ] 
“நறுமாந்‌ தளிர்மேனி நாளுறாப்‌ பிள்ளை 
உறுமாறு கொள்ளின்‌ வருநீதும்‌--பெறுமாறு 
வெண்ணெய்‌ உருக்கி நறுநெய்‌ கொடுத்தேனும்‌ 
எண்ணெய்கொண்‌ டப்புந்‌ தலை. 
எனவும்‌, 
“என்னைநீ காயல்‌ எரிகதிசோய்‌ ! யான்பயந்த 
பொன்னங்‌ கழலான்‌ பின்‌ போதிய மின்னைக்‌ 
கருதலசே யாகிக்‌ கருணனைக்கொன்‌ நிட்ட 
பருதிவேற்‌ பாண்டவரைக்‌ காய்‌.” 
எனவும்‌, 
*செய்துமோ பாண ! திருவி லுடனேத்திப்‌ 
பொய்தீர்‌ நெடுந்தேர்‌ புரிதக *மெய்யே 
பலமுறை யாலிரவென்‌ மாமகிழார்‌ ர்‌ சோரர்‌ 
்‌ குலமுறையாற்‌ செற்றான்‌ ர குறை. 
எனவும்‌, 
(இது பொய்கைக்‌ கதயானை கூழாசிரியர்‌ பாடியது அவர்‌ வைத்த 
விசதமாவத 7) 
[நேரிசை வெண்பா] 
'தேருடைகத்தாய்க்‌ கற்பாய்த்‌** இணைமருதாய்த்‌ இண்மாம்‌ 
ஓரடியட்‌ பத்துடன்‌ ஒற்றுப்பேர்‌ த தேருடைய 
பண்பாவு தொல்சீர்‌ மறமன்னர்‌ தம்முன்னால்‌ 
வெண்பா உரைப்பான்‌ கவி. 1 
உளனவும்‌ வரும்‌. பிறவும்‌ அன்ன. 
ஒரு பொருட்பாட்டாவது, ஒன்றனையே வருணித்‌அப்‌ பாடுவது. 
வரலாறு : 
[நிலைமண்டில ஆசிரியப்பா] 
“மனங்கனிற்‌ தன்ன மண்மிசைத்‌ தோன்றிப்‌ 
பனங்கனி நிறத்த பரூஉத்தாள்‌ முழுமுதல்‌ 
கார்பொதி வயிற்றி னீர்பொதி மென்முளை 
தற்துநிறுத்‌ தன்ன தோற்றமொடு கவின்பெறத்‌ 
ச திரிந்துவிட்‌ டன்ன இண்கெழு அண்சுருள்‌ 
ஊழி நாழிலை யுயரிய வரைபுரை 
கலைங்க மேய்ப்ப வாகிய 77. நெகிழ்ந்து 
வாளினங்‌ கருக்கின்‌ அவ்வயி றமுங்கச்‌ 
சூல்சுமற்‌ தெழுந்த செம்மூக்‌ கணிகுலை 





1. தண்டி. 98, உரை மேற்கோட்செய்யுட்களாகிய ₹ பொற்புடைய மாதர்‌?  * தரடியுட்‌ 
பத்து * எனத்‌ தொடங்கும்‌ செய்யுட்களையும்‌ அவற்றின்‌ உரையையும்‌ - இதனுடன்‌ ஒப்பு 
நோக்குக. 
பி.ம்‌ * புகுதக, புகுதுக ர யாலிர வெண்மா மூழார்‌ 1 சென்றான்‌, 
$ இவை பெரய்கைக்‌ கதத்த யானைச்‌ சூழாசிரியர்‌ பாடியவை | ட 


|வாதமாவது ** காமர்‌ 11வாய 





ஒழிபு இயல்‌ 47 


10 மூங்கா மூக்கெனத்‌ தோன்றியாங்‌ கெய்தி 
அதிமலங்கன்‌ * கோதை, யாயிழை மகளிர்‌ 
பரிசா மேய்ப்பப்‌ பலபோது பொதுளி 
நாய்சிரித்‌ தன்ன தோற்றமோ டுடும்பின்‌ ல 
தோலுரித்‌ தன்ன பூழ்படு பட்டைக்‌ ்‌ 
15 இளிச்சிற கேய்க்கும்‌ பாவையம்‌ பசுங்காய்‌ ல்‌. 
இழுதி னன்ன இன்கனி ஏந்தி 
வாழைதன்‌ னகலிலை மறைக்கும்‌ ஊரன்‌ 
முரண்கொள்‌ யானை முத்துப்படை அழுங்க தபல ்‌ 
அமண்கொள்‌ மாக்களிற்‌ றோன்றும்‌ நாடன்‌ 
20 அன்புதா வந்த என்புருகு பசலை த்‌ த்‌ அந்தக்‌ அறி 
தணிமருற்‌ தறியாள்‌ அன்னை உருவுகிளர்‌ த ள்‌ 
அத்தளி, ரென்னுமென்‌ றடமென்‌ றோளே.* ட 
என வரும்‌. பிறவும்‌ அன்ன. 
சித்தப்பா என்பது, நான்கு கூடின எல்லாம்‌ பத்தாகவும்‌ மூன்று கூடின 
வெல்லாம்‌ பதினைந்தாகவும்‌, பிறவாற்றானும்‌ எண்‌ வழுவாது பாடுவது. . 
வரலான்‌ :. 
[நேரிசை ஆசிரியப்பா / 
“ஒருதிரட்‌ பிண்டிப்‌ பொன்னெயில்‌ மூன்றின்‌ 


ஈரறம்‌ பயந்த நான்முக அண்ணல்‌ [10] 
மூவகை உலகிற்கும்‌ ஒருபெருங்‌ கடவுள்‌ 
நால்வகை யோனியுள்‌ இருவினை கடிந்து [10] 


முக்கெறி பயந்த செந்நெறி ஒருவன்‌ 

நால்வகை அளவையும்‌ இருவகைப்‌ பண்பும்‌ [10] 
ல்‌ ஒன்ற உரைத்த முக்குடைச்‌ செல்வன்‌ 

ஈரடி. பரவினர்‌ என்ப 

பேரா நானெறிர்‌ பெறுதற்‌ போரே . 1 [10] 


இது நான்கு புணர்ந்து கூடியவெல்லாம்‌ பத்தாயெ சத்திரப்பா. இதனை 
நான்கு வரியும்‌ முறையே எழுதிக்‌ கண்டு கொள்க. 
[நேரிசை வெண்பா] 
* இருவரமாம்‌ ஏழுநாள்‌ ஆறமர்‌ ந்தான்‌ கோயில்‌ 
ஒருவனையே நாடிய போந்தேம்‌--ஒருவனும்‌ 
எண்கையான்‌ முக்கணான்‌ நான்முகத்தான்‌ ஒன்பானோ. 
டைந்தலைய நாகத்‌ தவன்‌.” 2 
இஃது இணைந்து மூன்று கூடினவெல்லாம்‌ பதினைந்தாகிய சித்தப்பா. 
இதனை ஈசானன்‌ இசை முதலாக எட்டுத்‌ இசை மேலும்‌ நிறுத்தி, நடுவே பின்‌ 
ஐந்து நிறுத்திவிடுவ௫. 
1, 2. திருப்பாமாலை 
பிம்‌: * ஆலரங்‌ 1 நன்னெறி 
Yap.—27 





813 8 
த) 


478 யாப்பருங்கல விருத்தி 





பிறவும்‌ அன்ன. ப 
விசித்திரப்பா என்பது, எங்கும்‌ ஏழறையாகக்‌ றி, மேலை ஒஞுங்கினுள்‌ | 
மொழிக்கு முதலாயின எழுத்து ஒரு பொருள்‌ பயக்க நிறுவி, அவ்வெழுத்துக்‌ af 
கரை ஒழுங்கும்‌ கண்ணையும்‌ படாமே நிறுவி, ஓரெழுத்துக்கு டியாக ' 
வானும்‌ ஒரு சீராகவானும்‌ முற்றுப்‌ பெறப்‌ பாடுவது. } 
எழுத்து நிறுவுதற்கு இலக்கணம்‌ : ஒருவன்‌ பாண்டவர்‌ யானைக்கொம்பே 
புள்ளித்தாய்க்‌ கண்ணன்‌ ரூடு திசையே எனக்‌ கொள்க. நான்காவது முதலா 
நான்றுதியாக அதன்‌ மூன்று முதலாக முடிவது எனவும்‌ கொள்க. அமிதபதி 
கவி என வரும்‌. பிறவும்‌ அன்ன. 
விகற்ப நடைய வினாவுத்தரமாவஅ, வினாவினார்க்கு வினாக்குறையாகிய 
ஒரு மொழியும்‌ தொடர்மொழியும்‌ புணர்ப்பது, 
வாலான்‌: 
[நேரிசை வெண்பா ] 
“பூமேலாள்‌ ஆசென்பார்‌ ? பூம்போர்வை என்செய்யும்‌ 
இிமேல்‌ படின்‌ ? கொடுத்தார்‌ கொள்வதெவன்‌ 2-—ஆமே 
நலந்திகழும்‌ செங்கை நயதீரன்‌ எங்கோன்‌ 
லெம்பின்‌ இருவேங்‌ கடம்‌.” 
இது தொடர்மொழி வினாவுத்தரம்‌. ஒரு மொழி வினாவுத்தரம்‌ வந்துழிக்‌ 
கண்டு கொள்க. இவற்றின்‌ விகற்பமும்‌ அறிந்து கொள்க. 
சருப்பதோபத்திரமாவஅு, எட்டு எழுத்தான்‌ இயன்ற நான்கு வரியாம்‌. 
அவை மாலை மாற்றும்‌, சுழிகுளமுமாய்‌ ஒருங்கு வாச்‌ சொல்வது. 


வாலான்‌ ; 
[வஞ்சி விருத்தம்‌] 
த £நீதாவா மாமா வாகாநீ 
தாமாவா தாதா வாமாதா 
வாவாகோ தாதா கோவாவா 
மாதாதா மாமா தாதாமா. 
எனவும்‌, 
“பீநீகா மாமா காதீபீ 
நீகாமா வாவா மாகாநீ 
காமாவா கோகோ வாமாகா 


மாவாகோ தாதா கோவாமா. 


*மாநீகா மாமா காதீமா 
நீகாமா வாவா மாகாநீ 
காமாவா கோகோ வாமாகா 


மாவாகோ தாதா கோவாமா. 


“மாமாதா நீநீ தாமாமா 
மாதீயா காகா யாதீமா 
தாயாவே டாடா வேயாதா 
நீகாடா யாயா டாகாதீ. 


எனவும்‌ கொள்க. 


ட - ஓழிபு இயல்‌ ட 


இப்பெற்றியே எல்லா எழுத்தும்‌ மொழிக்கு முதலாயினவே திறுவி, 
ஓசெழுத்துக்கு ஓாடியாகப்‌ பாடிப்‌ பொருள்‌ முடிப்பனவும்‌ சருப்பதோபத்திரம்‌ 
எனப்படும்‌. அவையும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க. 
எழுத்து வருத்தனமாவ அ, ஓரெழுத்து முதலாக ஒன்று தலைச்சிறத்து ஏறிய 
எழுத்துக்களால்‌ முறையே பொருள்‌ பயக்கச்‌ சொல்லுவது. . 
வரலாறு : 
[நேரிசை வெண்பா] 
“கூர்ப்பதனை ஓமெழுத்தால்‌. என்சொல்லும்‌? அய்ப்பதற்குன்‌ 
பேர்த்தெழுத்தொன்‌ நிட்டாற்‌ . பெயரென்னாம்‌ ?--பேர்த்தும்‌ 
- பிணக்கும்‌ எழுத்தொன்று பேர்த்துமைத்தால்‌ என்னாம்‌ ? 
மணத்தின்‌ பெயர்வதுவை யாம்‌.” 
எனக்‌ கொள்க. பிறவும்‌ அன்ன. 6 
“சார்ந்த எழுத்து வருத்தனம்‌' என்னு சொன்னவதனால்‌, முன்னம்‌ ஒரு 
சொல்லேயாய்ப்‌ பின்னை முறையானே ஒரோ எழுத்து ஏறச்‌ சொல்லப்படு 
வனவும்‌ “எழுத்து வருத்தனம்‌” எனப்படும்‌. அவை வத்தவழிக்‌ கண்டு 
கொள்க, 1 
“மற்றும்‌ வட தூற கடலுள்‌ . = 
ஒருக்குடன்‌ வைத்த உதாரணம்‌ நோக்கி 
விரித்து முடித்த மிறைக்கவிப்‌ பாட்டே. 
என்ப, “ஆரியம்‌ என்னும்‌ பாரிரும்பெளவத்துக்‌ காட்டிய அ௮க்கரச்‌ சதக 
மும்‌, மாத்திசைச்‌ சுதகமும்‌, பிந்து மதியும்‌, பிரேனிகையும்‌ முதலாகவுடை 
யனவும்‌, இப்பெற்றியே தமிழாகச்‌ சொல்லும்‌ மிறைக்‌, கவிகளும்‌ அறிம்து 
கொள்க, என்றவாறு. 
அவற்றுட்‌ சல வருமாது : 
[நேரிசை வெண்பா] 
*நெற்பெயா தொன்றை. நிறுவிக்‌ கடைநீக்க 
தற்பயத்தி னாற்கால. தொன்றாகும்‌ ;-- மற்றதன்‌ ட்‌ . 
ஈற்றெழுத்து நீக்க இயல்புடைய நற்செய்கை 
பாற்படத்‌ தோன்றும்‌ பயின்று.” 
இஃது அக்கசச்‌ சுதகம்‌) “எழுத்துச்‌ சுருக்கம்‌? எனவும்‌ அமையும்‌. 
வ.ரலாது : 


பாலாவி, பாலா, பா 
எனக்‌ கொள்க. 


[குறள்‌ வெண்பா] 
“வாம மணிமே கலையார்‌ மயிர்குறுகன்‌ 
ஆமவர்‌ பெய்யும்‌ அணி. 
எனவும்‌, 
...... *வண்ணத்தின்‌ ஒன்றோதி மாத்திசையிற்‌ குன்றுமேல்‌ 
...... கண்ணன்‌ உமிழ்ந்த பொருள்‌. 7 
எனவும்‌, ்‌ வலி 
“மயிர்நிறுவி மற்றதற்கோர்‌ புள்ளி கொடுப்பின்‌ 
செயிர்தீர்‌ மரமாகும்‌ சென்று. 2 


எனவும்‌, இவை மாத்திசைச்‌ சுதகம்‌; *அளவுச்‌ சதகம்‌? எனவும்‌ அமையும்‌. 





1. மாறன்‌, 278 உரையும்‌, உதாரணமும்‌ நோக்குக. 2, நன்‌. 269 உரைமேற்‌. 
Yap.—27A 


ச்‌ 


420 I யாப்பருங்கல விருத்தி 


வரலாறு : ்‌ த 
3 1. கூழை, குழை 
2. நீலம்‌, நிலம்‌ கபர 


3. ஓதி, ஓதி . 
எனக்‌ கொள்க. 
பிந்துமதி என்பது, எல்லா எழுத்தும்‌ புள்ளியுடையனவே 1 வருவது. 
வாலா: | 
[குறள்‌ வெண்பா] 


£நறெய்கொண்டெ னெற்கொண்டே னெட்கொண்டென்‌ 
ச்‌ [கொட்கொண்டென்‌ 
செய்கொண்டென்‌ செம்பொன்கொண்‌ டென்‌?” 


எல்லா எழுத்தும்‌ புள்ளியுடையனவே வந்தமையால்‌, இது பிந்து மதி. 
[அமீர்‌ விருத்தம்‌] 

“ தறியும்‌ இரண்டு தையலார்‌ அணியும்‌ இரண்டு தார்வேந்தர்‌ - 

அறிய அரசர்‌ வீற்றிருக்கும்‌ அணையும்‌ இரண்டென்‌ அடையராய்ச்‌ 

செறிய வல்லான்‌ றேய்த்தமையாற்‌ செழும்பூர்‌ சோலை தாமுடையர்‌ 

வெறிகொள்‌ தொண்டை யார்வேந்த னவையுள்‌ விரவா ரொருவரே. 


வரலாறு 2? 





ந 


பொத்தகம்‌ 
இது பிரேளிகை., 2 பிறவும்‌ அன்ன. 

“விரித்து முடித்த மிறைக்கவிப்‌ பாட்டு” என்று சறெப்பித்தவதனால்‌, 
திசோட்டி பாடுதலும்‌, அலநருக்கை வெண்பாப்‌ பாடுதலும்‌, முண்டப்பாட்டு 
வாரித்தலும்‌, தேர்கையும்‌, திரிபாகியும்‌, கண்ட கட்டும்‌, கல்லவலும்‌ முதலாக 
வுடையனவும்‌ அறிந்து கொள்க. 
அவற்றுள்‌ நிரோட்டியாவது : 

[நேரிசை வெண்பா] 
“ ஆறிரண்டாம்‌ ஆவியும்‌ ஐயிரண்டாம்‌ ஆவியும்‌ 
மாறிகந்த உணவும்‌ ஓனமும்‌— கூறில்‌ 
வகர பகரமஃகான்‌ வத்தணேயாச்‌ செய்யுள்‌ 
நிகரில்‌ நிரோட்டி எனல்‌? 3 
ட ரலானு: 
[நேரிசை வெண்பா] 
“ஆர்கலிநீர்‌ ஞாலத்‌ தலந்தார்கட்‌ காற்றலாற்‌ 
காரெழிலி நாணக்‌ கலந்ததே ர்சான்ற 
சண்டர சண்டன்‌ சனந்தாங்கி சங்கையார்‌ i 
கண்டா கண்டன்றன்‌ கை.” 
பிறவும்‌ அன்ன. 
தேர்கையாவன : குறைத்தலைப்‌ பிணங்கண்டு £ காவிப்பல்லன்‌ ? என்றான்‌ 
என்பஅம்‌, “குதிரை பட்ட நிலமிது, எனச்‌ “செத்தது பெட்டைக்‌ குதிரை 
என்றான்‌ என்பதும்‌ முதலாவுடையன. “விரலும்‌ கண்டகமும்‌ கண்டறித 
தான்‌,” என்பதும்‌ பிறவும்‌ அன்ன. 





1. ஈண்டுப்‌ * புள்ளியுடையனவே” என்றது, மெய்களையும்‌ எகரஓகரங்கள்‌ கூடிப்‌ பிறந்த 
உயிர்மெய்களையும்‌ எனக்‌ கொள்க. [நன்‌, 269 உரை நோக்குக.] 2. £ பிரேளிகை) என்பது 
விடுக்கும்‌ பிதிர்‌(ஜ**.தாவது லிடகவி-—தொல்‌ சொல்‌, 449 உரை 3 ௨, ஊ, ஐ, ஐ, ஐன்‌, 
ப, ம, வ, ஆய இவை இதழ்‌ குவித்‌ தொலிக்கப்‌ பிற்ப்பன வாதலின்‌ இவை வாராது 
பரீவேது நிரோட்டி என்க. 


ஐழிபு இயல்‌ 481 


திரிபாக்யொவத, ' மூன்றெழுத்தாய்‌ ஒன்றின்‌ பெயராய்‌, முதலும்‌ ஈறும்‌ 
ஒன்றின்‌ பெயசாய்‌, இடையும்‌ ஈறும்‌ ஒன்றின்‌ பெயசாயின,” என்று வாயின்‌ 
வாசகம்‌ செய்வதும்‌ நிறுவுவதுமாம்‌. 

வாலாறு : ்‌ 

“போர்ப்பது, பருத்தி--பாதரி? என நிறுத்தி, “பாரி, இரி: என்ன 
அவிழ்ப்பது. 

பிறவும்‌ அன்ன. 

“கண்ட கட்டு? என்பது, “பசுக்கொண்டு போது,” என்று சொல்லப்‌ போயி 
னான்‌, சென்று கண்டு மீண்டு வந்த, “ அவையுள்ளாயின,' என்னிற்‌ “போதா 
வாயின,” என்று அவிழ்ப்பது. பிறவும்‌ அன்ன. 

கல்லவலாவது, நாடறி சொற்பொருள்‌ பயப்பப்‌ பிழையாமை வாசகம்‌ 
செய்வது. 

வரலாறு : 

“மனையிற்கு நன்று.” 

“முஅபோக்குத்‌ தது. ; ப்‌ ்‌ 

* முதுபோக்கே அன்று.” | i 

“பெருமூர்க்குத்‌ தீத. i ES ததத அத்‌ 
என்பனவாம்‌. ்‌ க அர்‌ த 

“உருவக மாதி விரவியல்‌ ஈரா i 

வருமலங்‌ காமமும்‌.” 
என்பது, உருவகமும்‌, உவமையும்‌, வழிமொழியும்‌, மடக்கும்‌, தீபகமும்‌, வேற்‌ 
அமை நிலையும்‌, வெளிப்படை நிலையும்‌, நோக்கும்‌, உட்கோளும்‌, கொலை 
மொழியும்‌, மிகை மொழியும்‌, வார்த்தையும்‌, தன்மையும்‌, பிற பொருள்‌ 
வைப்பும்‌, றெப்பு மொழியும்‌, சலேடையும்‌, மறுத்து மொழி நிலையம்‌, உடனிலைக்‌ 
கூட்டமும்‌, நவலா அவற்தியும்‌, உயர்‌ மொழியும்‌, திதரிசனமும்‌, மாருட்டும்‌, 
ஒருங்கியல்‌ மொழியும்‌, ஐயமும்‌, உயர்வும்‌, விசவியலும்‌, வாழ்த்தும்‌ என்னு 
ஓதப்பட்ட அலங்காரங்களும்‌ என்றவாறு, அவை அணியியலுட்‌ கண்டு 
கொள்க. 


வாழ்த்து இரண்டு வகைப்படும்‌ : மெய்‌ வாழ்த்தும்‌, இரு புற வாழ்த்தும்‌ 


ன. 
வரலாறு : ்‌ 
(நேரிசை வெண்பா] இ 
“கார்நறு நீலம்‌ கடிகயத்து* வைகலும்‌ த்‌ 
நீர்நிலை நின்ற பயன்கொலோ 7--கூர்‌ நனைவேல்‌ ஜீ... ! 


வண்டிருக்க நக்கதார்‌ வாமான்‌ வழுதியாற்‌ 


டின்‌ 
ஸ்‌. 


கொண்டிருக்கப்‌ பெற்ற குணம்‌?” 1 ர 

இன மெய்‌ வாழ்த்து. 2 அதி ்‌ 
இருபுற வாழ்த்து வருமாறு : கலகம்‌ கங்க 

[நேரிசை வெண்பா] . ப 
£ “பண்டும்‌ ஒருகாற்றன்‌ பைந்தொடியைக்‌ கோட்பட்டு 

வெங்கடம்‌ வில்லேற்றிக்‌ கொண்டுழந்தான்‌—தென்களந்தைப்‌ 
ந பூமான்‌ நிருமகளுக்‌ இன்னம்‌ புலம்புமால்‌ 

வாமான்றேர்‌ வையையார்‌ கோ. 77 
இஃ இரு புற வாழ்த்து. 


1. மூத்தொள்ளாயிரம்‌. 
பி-ம்‌; * சடியகத்து, ர்‌ திவற்சொலேச, 





= 


த்‌ யாப்பருங்கல விருத்தி 






வசையும்‌ இரண்டு வகைப்படும்‌ : மெய்‌ வசையும்‌ இரு புற வசையும்‌ என, 
வசலாது : 
[நேரிசை வெண்பா] 

ட்‌ . £ தந்தை இலைச்சுமடன்‌ தாய்தொழீஇ தான்பார்ப்பான்‌ : 
எந்தைக்கீ தெங்கனம்‌ பட்ட அகொல்‌்- முந்தை ட 
அவியுணவி னார்தெரியின்‌ யாவதாங்‌ கொல்லோ 
கவிகண்ண னார்தம்‌ பிறப்பு !? 

இது மெய்‌ வசை. 


[நேரிசை வெண்பா] 


* படையொடு போகாது நின்றெறிந்தான்‌ என்றுங்‌ 
கொடையொடு நல்லார்கட்‌ டாழ்ந்தான்‌-- படையோடு ' 
பாடி வழங்கும்‌ தெருவெல்லாம்‌ தான்சென்று 
கோடி வழங்கு மகன்‌. 
இஃது இரு புற வசை. 


“கவியே கமகன்‌ வாதி வாக்கியென்‌ 220 
றவர்கள்‌ தன்மையும்‌ * 


என்பஅ, “கவியும்‌, கமகனும்‌, வாதியும்‌, வரக்கியும்‌ என்ற இந்நால்வாது தன்மை . 
யும்‌,” என்றவாறு. ள்‌ 


அவருட்‌ கவி என்பார்‌ நான்கு வகைப்படுவர்‌ : ஆச கவியும்‌, மனுச கவியும்‌, ஜி 


சித்திர கவியும்‌, வித்தார கவியும்‌ என. ல்‌ 
அவரைக்‌ கடுங்கவி, இன்கவி, அருங்கவி, பெருங்கவி என்று வேண்டுவாரும்‌ 


உளர்‌. 


ஆசுகவியாவான்‌, தொடுத்த பொருளும்‌, தொடுத்த சூழலும்‌, அடுத்த 
தொடையும்‌ வழுவாமற்‌ கடுத்துப்‌ பாவொன்‌. 


மதுர கவியாவான்‌, சொற்செல்வமும்‌ பொருட்பெருமையும்‌ உடைத்தாய்த்‌. i 
தொடையும்‌ தொடை விகற்பமும்‌ துதைந்த, உருவகம்‌ முதலாகிய அலங்‌ | 
காரங்களை உட்கொண்டு, ஓசைப்‌ பொலிவு உடைத்தாய்‌, உய்த்அணரும்‌ புலவர்‌ 
கட்கு ஒலி கடல்‌ அமிழ்தம்‌ போன்று இன்பம்‌ பயக்கப்‌ பாடுவான்‌. - | 

சித்த கவியாவான்‌, மாலை மாற்று முதலிய அருங்கவி பாடும்‌ நன்மையை 


உடையான்‌. 


வித்தார கவியாவான்‌, மும்மணிக்‌ கோவையும்‌, பன்மணி மாலையும்‌, மறமும்‌, 
கலி வெண்பாவும்‌, மடலூர்ச்சியும்‌ முதலாகிய நெடும்பாட்டுக்‌ கோவையும்‌; 
பாசாண்டமும்‌, கூத்தும்‌, விருத்தமும்‌, கதை முதலாகிய செய்யுளும்‌ இயல்‌ . 
இசை நாடகங்களோடும்‌ கலை நரல்களோடும்‌ பொருத்தப்‌ பாடும்‌ பெருங்கவி 
எனக்‌ கொள்க. 


ஒழிந்த விகற்பங்கள்‌ கவி மயக்கறையுள்ளும்‌, பிறவத்றுள்ளும்‌ கண்டு 


கொள்க. 


இனி, கமகனாவான்‌, பல நூல்களது வகைமையா லும்‌, மதியது பெருமை | 
_ யாலும்‌ கல்லாத நூல்களையும்‌, கற்றார்‌ வியப்ப உய்த் அரைக்கும்‌ கருத்துடைய . 
புலவன்‌ எனக்‌ கொள்க. = Sie. வ 53 அர்த | 
வாதியாவான்‌, மே 


- ந்கோளும்‌ எ௮வும்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ நாட்டி, அளவை 
செய்து, தன்‌ கோள்‌ 


நிநீஇப்‌ பிறன்‌ -கோள்‌ மறுப்பான்‌ எனக்‌ கொள்க, 


* 


ப அதர்‌ ட னல்‌ 
பி விதா! த்க்‌ 


வண்டல்‌ ல இனம்‌ ஒழிபு இயல்‌ 3 423 


வ.ரலா௮ : 

: நிலைபேறு இல்லை சொல்‌, செய்யப்படுதலால்‌ ; குடம்போல,' என்பது, 
நிரலே மேற்கோளும்‌ ஏஅவும்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ ஆயின. ' நிலைபேறு இல்லை 
சொல்‌,” என்பது மேற்கோள்‌ ; “செய்யப்படுதலால்‌ * என்பது ஏது; குடம்‌ 
போல” என்பது எடுத்துக்‌ காட்டு. 

£ நிலைபேறு உடைத்துச்‌ சொல்‌, செய்யப்படாமையால்‌ ; ஆகாயம்‌ போலும்‌, 
என்பதும்‌ ஓர்‌ அளவை. *அளவை? எனினும்‌, பிரமாணம்‌” எனிலும்‌ ஓக்கும்‌. 

இனி, “வாதம்‌” என்பத, சல வாதமும்‌ விதண்டா வாதமும்‌ முதலாகப்‌ பல 
என்று எடுத்து ஓஅவாரும்‌ உளர்‌. 

வாக்கி என்பான்‌, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடுகண்மேற்‌ கேட்க வேட்கை 
பிணிக்கச்‌ சொல்லும்‌ ஆற்றல்‌ உடைய ஆசிரியன்‌ எனக்‌ கொள்க. 

£ அவையின அ அமைதியும்‌ என்பஅ, “ அவையோர அ தன்மையும்‌ £ என்ற 
வாறு. அவைதாம்‌ நான்கு வகைப்படும்‌ : நல்‌ அவையும்‌, தீ அவையும்‌, குறை 
அவையும்‌, நிறை அவையும்‌ என. 

என்னை 2 

* அவையெனப்‌ படுபவை அரிறபத்‌ தெரியின்‌ 
நல்லவை தீயவை குறைநிறை யவையெனச்‌ 
சொல்லுப என்ப தொல்லை யோரே,” 

என்பவாகலின்‌. 

[ நல்லவை. ] 
* அவற்றுள்‌, 1 
நல்லவை யென்பது தாடுங்‌ காலை 
எத்துறை யானும்‌ இருவரும்‌ இயம்பும்‌ 
அத்துறை வல்லோர்‌ அறனொடு புணர்ந்தோர்‌ 
மெய்ப்பொருள்‌ கண்டோர்‌ மிக்கவை ஓர்ப்போர்‌ 
கற்றவர்‌ கல்விக்‌ கடாவிடை அறிவோர்‌ 
செற்றமும்‌ சினமும்‌ சேரா மனத்தோர்‌ 
முனிவொன்‌ நில்லோர்‌ மூர்க்கர்‌. அல்லோர்‌ 
இனிய முகத்தோர்‌ இருத்துரை கேட்போர்‌ 
வேந்தன்‌ ஒருவர்கண்‌ வாரம்‌ படினும்‌ 
தாந்தாம்‌ ஒருவர்கட்‌ பாங்கு படாதோர்‌ ல்‌ 
அன்னோர்‌ முன்னர்க்‌ கூறிய பொழுதிற்‌ ; 
றொலையு மாயினும்‌ தொலைவெனப்‌ 1 படாஅ 
வெல்லு மாயினும்‌ மிகச்சிறப்‌ புடைத்தே. £ 

சானக்‌ கொள்க. . வ தன்‌ ப்பட்‌ 

[ தீயவை. ] 

“ தயவை என்பன தெரியுங்‌ காலைச்‌ 


ஷ்‌ 


சுலாவும்‌ சுண்டும்‌ தாமேற்‌ கொண்டு. } 
நிலவாப்‌ பொருள்களைக்‌ குலவி யெடுத்தாங்‌ ்‌ 
குசைத்தவொரு வற்காய்ச்‌ செருவென மொழித்‌ 
சொல்லிய தஅணரா தல்லவை யுணர்ந்து 


வாரம்‌ படுவது தீயவை யாகும்‌. £ ந்த்‌ க்‌ 


எனக்‌ கொள்க. 


1, தொலைவு- நாத்‌ தொலைவு முதலிய சோர்வுகள்‌ (மணி. 24:99( 





க்ரில்‌ யாப்பருங்கல விருத்தி 


[நிறையவை. / 
“ நிறையவை என்பது தினையுங்‌ காலை 





எல்லாப்‌ பொருளும்‌ தம்மகத்‌ தடக்கி 
எதிர்வரு மொழிகளை எடுத்துரைப்‌ பதுவே,” ..., 
எனக்‌ கொள்க. ந அதி | 
[குறையவை. / 
“குறையவை என்பத கூறுங்‌ காலை 
நிறைவில்‌ சொல்லே நினைந்தவை யெடுப்ப 
அறையும்‌ என்ப ஆணையின்‌ இகந்தே. * 
எனக கொள்க. 
[தொலைவு] 
*தொலைவெனப்‌ படுபவை சொல்லுங்‌ காலைக்‌ 
கூறியது கூறல்‌ மாறுகொளக்‌ கூறல்‌ 
பொருளல கூறல்‌ மயங்கக்‌ கூறல்‌ 
கேட்போர்க்‌ கன்னா யாப்பிற்‌ மாடப்‌ 
பழித்த மொழியான்‌ இழித்துக்‌ கூறல்‌ 
தன்னான்‌ ஒருபொருள்‌ கருதிக்‌ கூறல்‌ 
இன்னா வகையின்‌ மனங்கோ ளின்மை 
அன்னவை பிறவும்‌ அவற்றினெறி யாகும்‌. * ‘i ழ்‌ 
எனக்‌ கொள்க. 

“பாடுதல்‌ மரபு” என்பது, குலனும்‌ விச்சையும்‌ ஒழுக்கரும்‌ பிராயமும்‌ 
என்றிவற்றிற்குத்‌ தக்க வகையால்‌, பாட்டுடைத்‌ தலைமகனையும்‌ அவன்‌ சின்னப்‌ 
களையுமே பாடுதலும்‌, ளெவிப்பொருள்‌ அல்லனவற்றோடு பாட்டுடைத்‌ தலை 
மகனைப்‌ பெயரும்‌ ஊரும்‌ முதலிய உறுப்புக்களைச்‌ சேர்த்திப்‌ பாடுதலும்‌, 
தீயனவற்றை அவன்‌ பகைவரைச்‌ சார்த்திப்‌ பாடுதலும்‌ என இரண்டாம்‌. 
அவையெல்லாம்‌ பெரிய முப்பழம்‌ முதலாயினவற்றுட்‌ கண்டு கொள்க. 

“தாரணை பகுதியும்‌! என்பது, ' தாரணை விகற்பங்களும்‌ என்றவாறு. 

தராணை விகற்பங்களாவன, நாம தாசணையும்‌, அக்கரத்‌ தாரணேயும்‌, 
செய்யுட்டாசணையும்‌, ௪அரங்கத்‌ தாசணையும்‌, சித்திரத்‌ தாரணையம்‌, வயிரத்‌ 
தாரணேயும்‌, வாயுத்‌ தாரணையும்‌, திறைவு குறைவாகிய வெண்பொருட்டாரணை 
யும்‌, வத்துத்‌ தாரணையும்‌ ஆயினவற்றை உருவக்கர சங்கேதங்களால்‌ இடம்பட 
வறிந்து தரித்து, அனுலோமமாகவும்‌ பிரதிலோமமாகவும்‌ பிறவாறாகவும்‌ 
சொல்லுவது. அவையெல்லாம்‌ தாரணை நூலுட்‌ கண்டு கொள்க. 

சதுரங்க அறையில்‌ உருவுகளை உருவக்கர சங்கேதங்களால்‌ இரித்துச்‌ 
குதிரையடியாகவும்‌, குதிரையும்‌ யானையுமாகவும்‌ பாய்ந்து வருவதற்கு 
இலக்கணம்‌ வருமாறு : 

[நேரிசை ஆசிரியப்பா ] 

 கடிகம திலைமலா்‌ சிரிதழ்த்‌ தாமரைப்‌ 

பனிமலர்‌ வாட்டிய மீமிசை திகரிலூ 

' புரமிக ஷன்றலின்‌ மேலொளி நெருங்கிய ன்‌ 
சேண்விளங்‌ கெழிலடி குஅகுஅற்‌ தாதிறப்‌ 9 

பெருமலர்‌ வேங்கையு மூங்கலு தடங்டிப்‌ 

பிணியவிழ்‌ வித்த மாத்த ணறவமும்‌ 


கத்தத்‌ .. ஓதிட இயல்‌ 494 


சாந்தமு மகிலுங்‌ கிளர்ந்து தீங்கனிச்‌ 
சூரனு முகிரலுங்‌ கெழுமித்‌ தேறிய 
தூலவர்‌ பேணும்‌ வெட்சியு முறிததை 
விரைமலர்‌ மதிமு நாகமும்‌ பீடுடைத்‌ 
திருவுஞ்‌ சகமலி யாதி ஒர்த்தி 
ஊனமில்‌ கேள்வியிற்‌ நெளிந்து ௬ரும்பிவர்‌ 
நீடிணர்ப்‌ பாசிலை வடுமா மிசைமிக 
உருகெழு மென்கனி நேரே பூசணித்‌ 
துகளறு செங்கா யேங்கெனக்‌ கூறி 
ஈண்டிய காதலிற்‌ றநடவிய சிறுஅதழ்‌ 
பெருமதர்‌ மழைக்கட்‌ செவ்வாய்ப்‌ 
புரிகுழ லிக்கியாம்‌ பொதிபெறற்‌ பொருட்டே. 1 
இத்தேரிசை ஆசிரியம்‌ வேண்டியதோர்‌ முதலாகவாயினும்‌, வேண்டியதோர்‌ 
அறை ஈறாகவாயினும்‌ பாய்த்துவது. 
சிறு நுதலவரைப்‌ 2 பாய்த்த அறுபத்துநானு வெங்குதிரை வரும்‌. 
இனி, குதிரையும்‌ யானையுமாகப்‌ பாய்த்துமாறு : 3 


[நிலைமண்டில ஆசிரியப்பா ] 

“செங்கை யுந்திச்‌ சீர்மலி யாரம்‌ . 

கீிழணி தாழ்பொழில்‌ கண்ணகன்‌ தஇண்ணிலம்‌ 

சகமலி யிருவினைச்‌ சார மீரம்‌ 

சித்திர மத்திரம்‌ கஇளசொளி தளரதிற்‌ 

கார்மமை தரணி நான்மறை மீனுரு 

வாடை பீடை வித்தர்‌ பத்தர்‌ 

திலமும்‌ மலையும்‌ பிரமனு மவர்மணி 

மிகவு நகுமதி மாரி நீரில்‌ 

பார வீரர்‌ புள்ளி வெள்ளை 

முத்தி நெய்த்த நூலோர்‌ மேலோர்‌ 

பேரா வழி பெரிய வுருவுடை 

பூதிய வேதன்‌ மூரி தோன்ற 

மெய்ம்மை நுண்மை தெள்ளிய குருபரன்‌ 

எந்தையன்‌ சுந்தர னூரன்‌ சேரன்‌ 

தாதன்‌ கேசவன்‌ சூழ்பொழி லேழணி 

கூறிய தேர்வும்‌ கெழுமிய அத்திச்‌ 

இரிய கரிபரி தெரிந்தனன்‌ தெளிந்தே.” 

இதன்‌ அடைவே கரியும்‌ பரியும்‌ வேண்டியதோர்‌ அறை முதலாகவும்‌, 

வேண்டியதோர்‌ அறை ஈறாகவும்‌ அதித்து வரைய, அறுபத்து நாலும்‌ வரும்‌. 





1, அஆஇ௱ஈஉணஎஎஏ௰ இவை உருவக்கர சங்கே தங்கள்‌. 
1 3235458687 Sf 
8. * சிறுநுதலவர்‌ ' என்பதில்‌ “8? என்னும்‌ எழுத்துக்கு 3-ம்‌, *று' என்னும்‌ எழுத்துக்கு 8-மு 
உருவக்கர சங்கேதமெனக்‌ கொள்க. 
3. குவ்வுக்கு 5-ம்‌, யாவுக்கு 2-ம்‌ உருவக்கர சள்கேதமாம்‌, 


426 யாப்பருங்கல விருத்தி ம ம. 


இனி, இவற்றைச்‌ 
“சிறுதுதல்‌ கடிகமழ்‌ பெருமதர்‌ மழைக்கண்‌ டம்‌ 
அத்திச்‌ செங்கை சீரிய கரிபரி. £ 
எள மாறியும்‌ படிக்கக்‌ கடிதின்‌ உதவும்‌. 
அறைகட்கு எழுத்து நிறுத்துவதற்கு இலக்கணம்‌ : 
[குறள்‌ வெண்பா] 
“அன்னம்‌ கழிசங்கு தத்தை நகர்பறவை 
மன்னன்‌ வலம்புரியோ டெட்டு.” 1 
[அஅசீர்‌ விருத்தம்‌] 
“அன்னம்‌ ஒன்றாம்‌ ; கழியிரண்டாம்‌ ; 
அணிதீர்ச்‌ சங்கம்‌ ஒருமூன்றாம்‌ ; 
தண்ணந்‌ தத்தை ஈரிரண்டாம்‌ ; 
தகைசால்‌ நகரம்‌ ஐந்தாகும்‌ ; 
பன்னும்‌ பறவை இருமூன்றாம்‌ ; 
பழிதீர்‌ மன்னன்‌ ஒரேழாம்‌ ; 


EY 


மன்னு மொழியாய்‌ ! வலம்புரியேல்‌ ல்‌ ன 
மருடீர்‌ இருநான்‌ காகும்மே. * 


LJ » 
சானக்‌ கொள்க. 


இவற்றை நிரலே ௮, ௧, ௪, த, ந, ப,ம, வ என அணித்து, அந்த அறை 
களில்‌ ஏகார எழுத்தளவு எதிர்‌ நடாத்த அறுபத்து காலறைக்கும்‌ எழுத்துக்‌ 
களாம்‌. 
ஆனந்தம்‌ ஆறு வகைப்படும்‌ : எழுத்தானந்தமும்‌, சொல்லானந்தமும்‌, 
பொருளானத்தமும்‌, யாப்பானந்தமும்‌, அக்கானந்தமும்‌, தொடையானந்தமும்‌ 
என. 
“உறுபுகம்‌ மரபின்‌ உயர்ந்தோர்‌ கூறிய 
அறுவகை மாபின ஆனந்‌ தம்மே. £ ர எறி 
்‌ அவைதாம்‌, தது 
இயனெறி திரிந்த எழுத்தா அந்தமும்‌ 
சொன்னெறி வழீஇய சொல்லா அந்தமும்‌ 
புகழ்ச்சிநிலை திரிற்த பொருளா அந்தமும்‌ 
யாப்புநிலை திரிந்த யாப்பா னந்தமும்‌ 
அரக்குநெறி திரித்த அக்கா அந்தமும்‌ 
கொடைதெறி திரிந்த தொடையா னத்தமும்‌ 
தடையறி புலவர்‌ நாடினர்‌ இவையே. * 


அவற்றுள்‌ எழுத்தானந்தமாவது, பாடப்படுவோன்‌ பெயரைச்‌ சார்த்தி 
எழுத்து அளபெழப்‌ பாடுவது. 
என்னை 2 


“இயற்பெயர்‌ சார்த்தி எழுத்‌ கள பேழினே”. 1 ட்ட இத 


இயற்பா டில்லா எழுத்தா ந்தம்‌.” 2 
என்றாராகலின்‌. 








நிக அகசதநபமவ £ இவை உருவக்கர சங்கேதங்கள்‌, 
1284567 அஸ்‌ 


8 
2, அகத்‌ இயனார்‌ ஆனந்த ஒத்து ; 1,2, 3. யா, வீ, உரைமேற்‌, :. - , 





ன்‌ .. ஓழிபூ இயல்‌ 47 
வரலாறு : 
[நேரிசை வெண்பா / 
“ஆழி யிழைப்பப்‌ பகல்போம்‌ ; இரவரின்‌ 
தோழி துணையாகத்‌ அயர்‌ £ரும்‌ வாழி 
நறுமாலை தாராய்‌ திரையவோஓ வென்னும்‌ 
செறுமாலை சென்றடையும்‌ போது.” 1 
இது பொய்கையார்‌ வாக்கு. இதனுள்‌ * இரையவோஜஓ * என்புழி இயற்‌ 
பெயர்‌ சார்த்தி எழுத்தளபெழுந்தமையான்‌, எழுத்தானந்தம்‌. 
சொல்லானந்தமாவஅ, இயற்பெயர்‌ மருங்கின்‌ மங்கலம்‌ அழியத்‌ தொழிற்‌ 
சொல்‌ பாட்டுடைத்‌ தலைமகன்மேல்‌ ஏறப்‌ பாடுவது. 
என்னை 2 
£ இயற்பெயர்‌ மருங்கின்‌ மங்கலம்‌ அழியத்‌ 
தொழிற்சொற்‌ புணர்ப்பினது சொல்லா அத்தம்‌.” 2 
என்றாராகலின்‌. 
வரலா : 
[நேரிசை வெண்பா] 
என்னிற்‌ பொலிந்த இவண்முகம்‌ என்றெண்ணித 
தன்னிற்‌ குறைபடுப்பான்‌ தண்மதியம்‌-—மின்னி 
விரிந்திலங்கு வெண்குடைச்‌ செங்கோல்‌ விசயன்‌ 
எரிந்திலங்கு வேலின்‌ எழும்‌. * 
இதனுள்‌ மதியை “விசயன்‌ வேல்போல்‌ எழும்‌” என்பான்‌, “விசயன்‌ 
எரிந்து? என அத்தொழில்‌ அவன்மேல்‌ ஏறச்‌ சொன்னமையாற்‌ சொல்லா 
னந்தம்‌. 
பொருளானந்தமாவஅ, பாட்டுடைத்‌ தலைமகன்‌ நாட்டின்‌ யாதானும்‌ 
ஒன்றனைச்‌ சிறப்பித்துச்‌ சொல்லலுற்றவிட,த்து, அத்தினைக்கு உரிய இறைச்சிப்‌ 
பொருளை ஊறுபடச்‌ சாவவும்‌ கெடவும்‌ சொல்லுவதூஉம்‌, புகழ்தலுற்றவிடத்து 
ஆகாத பெற்றியின்‌ மங்கலம்‌ அழியச்‌ சொல்லுவ.காஉம்‌, மங்கலமாகிய உவமை 
யால்‌ மங்கலம்‌ இல்லாத உபமேயத்தை உவமிப்பதூஉம்‌, தலைமகனோடு உவமிக்கப்‌ 
பட்டதற்கு இடையூறுபடச்‌ சொல்லுவதாஉம்‌ முதலாக வுடையன எனக்‌ 
கொள்க. 
என்னை 2 
இறைச்சிப்‌ பொருளை ஊறுபடக்‌ இளப்பினும்‌ 
புகழ்ச்சிக்‌ இளவியிற்‌ பொருத்தா கூறலும்‌ 
உவமைக்‌ காட்சியின்‌ ஊனம்‌ தோன்றினும்‌ 
இவையல பிறவும்‌ இன்னவை வரினே 5 


அவையென மொழிப எ னந்தம்‌.? 3 ய்‌ 
என்றாராகலின்‌. 


வாலானு : 

“ முறிமே யாக்கைதன்‌ ஒகொயொடு வனக்‌ 

சிறுமை யுற்ற களையாப்‌ பூசல்‌. 4 
௭௬ மலைபடு கடாத்துக்‌ கூத்தரை ஆற்றப்படுப்பான்‌, “நீர்‌ போம்‌ வழியுள்‌ 
இன்னவும்‌ இன்னவும்‌ எஏதங்களாவன ; அவற்றைச்‌ சாராதே போமின்‌, 
சப க re A பட பம SE EEE a er க்க ட 2 


1 அகத்‌ இியனார்‌ ஆனந்த தத்து ; 1, 2,38. யா, லி, க உரை மேற்‌. . 
3. அகத்‌. ஆனந்‌. ஒத்து, 4. பத்து, மலைபடு, 313-14, 


448 யாப்பருங்கல விருத்தி க 





என்பான்‌, “ஒரு குரங்கு ஒரு வமைமேலிருந்து வழுவி ஒரு விடாகம்‌ புக்கு 


விழுந்தது கண்டு, மற்றைக்‌ குட்டியும்‌ தாயும்‌ விடாகம்‌ புக்கு வீழ்ந்தன ; விழக்‌ 


குரங்குகள்‌ எல்லாம்‌ அவற்றுக்கு இரங்கி அழு, பெரியதோர்‌ ஆரவாரம்‌ ர்‌ 
எழுந்தது. அவ்வரையை ஒருவிப்‌ போமின்‌,” என்றான்‌. அவன்‌ மலைக்கு உரிய 


இறைச்சிப்‌ பொருளாகிய குரங்கிற்கு இடையூறு சொன்னமையால்‌, இது 
பொருளானத்தம்‌. 

“கணங்கொ டோகையிற்‌ கஅப்பிகுத்‌ தசைஇ 

விலங்குமலைத்‌ தமர்ந்த சேயரி நாட்டத்‌ 

திலங்குவளை விறலியர்‌ நிற்புறஞ்‌ சுற்ற 1 
என்பது, “பீலி விரித்துப்‌ பல மயில்‌ இருந்தாற்போல வழி வந்து ஆசைந்த 
வருத்தத்தால்‌ தத்தம்‌ கேசங்களை எடுத்து முடிக்க கல்லாது விரித்திருப்பர்‌, 
அவர்‌ மலைமேல்‌ வழிபேரம்‌ கூத்தப்பெண்டிர்‌, ? என்னு புகழ்தலுற்றான்‌. பெண்‌ 
சாதிகள்‌ ஊறுபட்டு அழுகை நிகழ்த்தவிடத்து மயிர்‌ விரித்திருப்பார்கள்‌. 
அவ்வகை மங்கலம்‌ இல்லாத மயிர்‌ விரியை அவன்‌ நாட்டோடும்‌ புகழ்ந்த 
மையான்‌, இதுவும்‌, பொருளானந்தம்‌. 

“பெயலொடு வைகிய வியன்கண்‌ இரும்புனத்‌ 

தகலிரு விசும்பின்‌ ஆஅல்‌ போல 

வாலிதின்‌ விரிந்த புன்கொடி முசுண்டை ” 2 
என்பது, நாடு புகழ்தலுற்றான்‌, மற்று மங்கலம்‌ உளவாக வைத்து, வானதஅள்‌ 
அறுமித்‌ தோன்றுங்‌ கார்த்திகை மீனோடு கடைப்பட்டார்‌. தின்னும்‌ அடகாகிய 
முசுண்டையின்‌ பூவை ஓப்பித்தமையான்‌, இஃது உவமக்‌ காட்சியுள்‌ ஊனம்‌ 
தோன்றிய ஆனந்த உவமை. 

[கட்டளைக்‌ கலித்துறை] 

“திண்டேர்‌ வயவரைச்‌ சேர்வைவென்‌ றானன்ன தேங்கவுண்மா 

வண்போ தமன்ற வழைநிழல்‌ நீக்கிய வார்‌லெம்ப ! 

தண்போ நினையிற்பொல்‌ லாதது; நிற்க; என்‌ னன்னுதலாள்‌ 

கண்போல்‌ குவளை கொணர்ந்ததற்‌ யொதுங்கைம்‌ மாறிலமே, 3 
இதனுள்‌ தலைமகனோடு உவமிக்கப்பட்ட யானையைத்‌ துசந்தான்‌ என ஊறுபடச்‌ 


சொன்னமையால்‌, இதுவும்‌ உவமக்‌ காட்சியில்‌ ஊனம்‌ தோன்றிய ஆனந்த : 


உவமை, 


[நேரிசை வெண்பா ] 
£ வள்ளெயிற்றுப்‌ பேழ்வாய்‌ ஞமலிக்கு மான்குழாம்‌ 
எள்ளி இரிந்தாற்போல்‌ எவ்வழியும்‌--வள்ளற்கு 
மாலார்‌ கடலன்ன மண்பசந்த வாட்டானை 
மேலாரு -மேலார்‌ விரைந்து. ? 
.. இதனுட்‌ புலியினோடு உவமிக்கப்படுகின்‌ற தலைமகனாகிய வீரனோடு தாயை 
உவமித்தமையால்‌, இறப்ப இழிந்த ஆனந்த உவமை. 
[நேரிசை வெண்பா ] 
“இந்தினே போலும்‌ இளஞ்சாத்தன்‌ ; சாத்தற்கு 
மந்தாமே போன்றிலங்கும்‌ மல்லாகம்‌ மத்தாத்துத்‌ 
தாழருவி பேசன்றுளஅ தார்மாலை ; அம்மாலை 
ஏழுலகும்‌ நாறும்‌ இனிது. * 


ம, பத்து, மலைபடு, 44-6 2, ்‌ 2 
3, யா,வி, 95 உசைமேற்‌, பதீது மலைபடு, 99 101 





ஓழிபு இயல்‌ 40 


இதனுள்‌ சீழ்மகனாகிய சாத்தனைக்‌ குல மன்னரை உவமிக்கப்பாலன வற்றோடு 
அவனுக்குப்பரிக்கலாகாமை உவமித்தலின்‌, இறப்ப உயர்ந்த ஆனந்த உவமை. 
*சென்றுபடு பருதியிற்‌ சிவந்த தோற்றத்தை. 
இதனுள்‌ படுஞாயித்றுக்கு உவமையாகக்‌ காட்டலின்‌, இறந்துபாட்டவெமை 
ஆனந்தம்‌. 
* தீயி னன்ன ஒண்செங்‌ காந்தள்‌ 
தூவலிற்‌ கலித்த புதுமுகை ஊன்செத்‌ 
தெய்யா தெறிந்த புன்புறச்‌ சேவல்‌ 
ஊஉன்‌ அன்மையின்‌ உண்ணா அகுத்தென 
நெருப்பின்‌ அன்ன பல்லிதழ்‌ தாஅய்‌ 
வெறிக்களம்‌ கடுக்கும்‌ வியலறை தோனும்‌. ” 1 
இதனுள்‌, ' தீிப்போலாம்‌ உருவம்‌ தோன்றும்‌ - செங்காந்தட்பூவினை ஊன்‌ 
என்று கருதி அறியாது எறிந்த பருந்து, காலான்‌ இடுக்கி வாயிற்குத்தி, ஊன்‌ 
அன்மை கண்டு விட்டத,” என்று காந்தட்பூவினது சிவப்பினைக்‌ குணனேறச்‌ 
சொல்லுவான்‌, அவாவிச்‌ சென்றது கொண்டு, அவாவியது அன்மையால்‌ 
விட்டது என்று பரிசிற்கவி, அவாவிய கவியை அவாக்கெடக்‌ கூறினமையின்‌, 
இது பரிசிற்‌ பொருளானந்தம்‌. ம்‌ 
யாப்பானந்தமாவது, முன்‌ தொடுக்கப்பட்ட சிறப்புடை மொழியின்‌ 
பின்னர்ப்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ பெயர்‌ நிறீஇ, அதன்‌ பின்னே கிறப்புடை. 
மொழி நிறீஇச்‌ நெப்பிக்கப்படுவதனை இவ்வாறு இடர்ப்படப்‌ பராடுவ.௮. 
என்னை ? 
*முதற்றொடை மருங்கின்‌ மொழிநிறுத்‌ தொருபெயர்‌ 
இடையப்படுத்‌ தவ்வழி இடுங்குசர்ப்‌* படினே 
வரய்ப்ப நோக்கு வல்லோர்‌ கூறிய 
யாப்பா னந்தமென்‌ றறைதல்‌ ர்‌ வேண்டும்‌, ' 2 
என்றாராகலின்‌. : 
வரலாறு : பததி 
[கட்டளைக்‌ கலித்துறை] 
“ஊகத்தி னான்மல்கு சோலை யுளிய னுயர்வரைவாய்‌ 
மேகத்தி னாலுமின்‌ னாலு மிகவு மெலித்தினைத்த 7 
ஆகத்தி னேற்கரு ளாயென்‌ பணியுமை வாயெயிற்று 
மாகத்தி னான்மால்‌ கடைந்திடப்‌ பட்ட நளிகடலே !'3 
எனக்‌ கொள்க. 
தூக்கானந்தமாவது, கஞ்சத்‌ தாளம்‌ முதலிய கருவிகளோடும்‌ இசைத்த 
இசைக்‌&ழ்ப்‌ பாடுதற்கண்‌, அவன்‌ பெயரைச்‌ சார்த்தி, உயரவும்‌ இறுகவும்‌ 
பெயர்‌ பிளந்து பண்ணியும்‌, ஒருவர்க்கும்‌ பெயர்‌ புலனாகாமையும்‌ சொல்லுதல்‌. 
என்னை 2 
“தாழா மாபினர்‌ யாழொடு புணர்ந்த 
பாவகை ஒருவனைப்‌ பாடுங்‌ காலைத்‌ 
தொல்வகை மரபின்‌ அவன்பெயர்‌ தோற்றி 
எங்கும்‌ இடுங்னும்‌ எழுத்துபிரித்‌ இசைப்பினும்‌ 
அங்கினும்‌ குழறினும்‌ தூக்கா னந்தம்‌.” 4 
என்றாராகலின்‌. 











3, இதில்‌ உளியன்‌ என்பது பாட்டுடைத்‌ தலைவன்‌ பெயர்‌, 
பி-ம்‌. * இடுஞ்8ர்‌, இருசர்‌. ர்‌ ஆறியல்‌, 1 மெலிந்துரைத்து. 


480 யாப்பருங்கல விருத்தி 


அவற்றிற்கு இலக்கியம்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க. 
தொடையானந்தமாவஅ, அளபெடை த்‌ தொடைப்‌ பாட்டிலுட்‌. பாட்டுடைத்‌ 
தலைவன்‌ பெயர்‌ சார்த்தி அளபெடுப்பத்‌ தொடுப்பது. 
என்னை 2 
* அளபெடை மருங்கிற்‌ பாடப்‌ படுவோன்‌ கத்‌ 
பெயசொடு தொடுப்பிற்‌ பெற்றியில்‌ வழுவாத்‌ 
தொடையா ஸனத்தம்‌ எனவே அணிக.” 3 


என்றாராகலின்‌. 


வசலாஹது : 
[குறள்‌ வெண்பா / 
வாழம்‌. புரவி வழுதியோ டெம்மிடைத்‌ 
தோஓம்‌ அவலுமிவ்‌ வூர்‌. * 
இதனுட்‌ “புரவி வமுதி' என்று அடைப்பெயர்‌ சார்த்தி அளபெடுப்பத்‌ 
தொடுப்பினும்‌ தொடையானந்தம்‌. 
[குறள்‌ வெண்பா] 
£வாஅ வழுதி மதுரை மறுகினிற்‌ 
போஓ பகைமுனைப்‌ போர்‌. 
இஃது அடையடாமையின்‌ மிக வழு. 
இனி, ஆனந்தப்‌ பையுள்‌? என்பதும்‌ ஒன்னு உண்டு: அஃதாவது, 
களவினுளாயினும்‌ கற்பினுளாயினும்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ தம்மிற்‌ பிரிந்துழிப்‌ 
பிரிவாற்றாது கையறு அயரமொடு காட்சிக்கு அவாவி மெய்‌ மெலிவுற்று அழி 
வுழி யிரங்கிப்‌ பாட்டுடைத்‌ தலைவனது நாடானும்‌ ஊரானும்‌ குறித்து, அவன்‌ 
ஊர்‌ மேல்‌ அன்றில்‌ ஏங்கினும்‌, குயில்‌ கூவினும்‌, ஆயர்‌ குழலிசை கேட்பினும்‌, 
ஏற்றின்‌ மணிக்குரல்‌ கேட்பினும்‌, அவனாடு சூழ்ந்து இடத்து அவள்‌ ஏங்கினும்‌, 
“என்னுயிர்‌ கழியும்‌, என்று இவ்வாறு கூறினும்‌, “அவன்‌ ஊர்‌ அனையாள்‌, 
நாடு அனையாள்‌, உயிர்‌ கழிக்கின்றஅ !? எனினும்‌, பிறவாற்றானும்‌ குணமேம்‌ 
பட்டன ஊரும்‌ நாடும்‌ பார்த்துச்‌ சார்த்திக்‌ கூறினும்‌, உவப்பினும்‌ அவை 
ஆனந்தப்‌ பையுள்‌. 
என்னை 2 ்‌ தட ட்‌ 


*களவினும்‌ கற்பினும்‌ கலக்க மில்லாத 
தலைவனும்‌ தலைவியும்‌ பிரிந்த காலைக்‌ 
்‌ கையறு அயசமொடு காட்டுக்‌ கவாவி 
எவ்வமொடு புணர்ந்து நனிமிகப்‌ புலம்பப்‌ 
பாடப்‌ படுவோன்‌ பதியொடும்‌ நாட்டொடும்‌ 
உள்ளுறுத்‌ திறினே யுயர்கழி யானந்தப்‌ படட தாகத அதது 
பையுள்‌ என்று பழித்தனர்‌ புலவர்‌.” 2 3-23 
என்று எடுத்து ஓதினார்‌ அகத்தியனார்‌. 
அவற்றுக்கு இலக்கியம்‌ வந்துழிக்‌ கண்டுகொள்க. 
இனி, மாபுராணமுடையார்‌ கூறுமாறு: விகாரமாத்திசையாகிய உயிரள 
பெடையும்‌, கால்‌ மாத்திரையாகிய ஒற்றும்‌ பாட்டுடைத்‌ தலைமகன்‌ பெயருக்கும்‌ 
அவன்‌ பெயர்க்கு அடையாகிய சொற்கண்ணும்‌ புணர்ப்பிற்‌ குற்றம்‌ என்றார்‌. 


1-2, அகத்‌. ஆனந்த ஓத்து. 





்‌ -.... இதியு இயல்‌ 421 
என்னை 2 
“கழிநெடில்‌ அசையும்‌ காலெழுத்‌ தசையும்‌ 
பெயரயற்‌ புணர்ப்பினும்‌ பெயரின்டப்‌ புணர்ப்பினும்‌ ! 
வழுவென மொழிப வாய்மொழிப்‌ புலவர்‌.” 1 
என்பவாகலின்‌. 
அவர்‌ [காட்டும்‌] உதாரணம்‌ : 
[குறள்‌ வெண்பா / 
“மன்னும்‌ வழுதி வருமருங்கு நின்றாளென்‌ 
றின்னும்‌ உரைக்குமிவ்‌ வூர்‌. ” 
என்பதனுள்‌, விகார மாத்திரையாகிய கால்‌ மாத்திசையாய்‌ மகா ஒற்று, 
பெயர்‌ அருகு. வாலின்‌, வழு. 
[குறள்‌ வெண்பா] 
“வாதும்‌ புரவி வழுதியோ டெம்மிடைத்‌ 
தேரஓம்‌ நுவலுமிவ்‌ வூர்‌.” 
என்பதனுள்‌, விகார மாத்திரையாகிய உயிரன பெடையை “வழுஇ' சன்னம்‌ 
பெயர்க்கு அடையாகிய புரவிக்குப்‌ புணர்த்தலின்‌, வழு. 
இனி, இசையானந்தம்‌ ஒன்று. அதைவத, அவலமுத்றிருந்தோர்க்கு 
இசையாகிய பஞ்சமமும்‌, குறிஞ்சியும்‌, பியந்தையும்‌, பாலையாமும்‌, காந்தார 
பஞ்சமமும்‌, இவற்றொடு பியந்தை யாழும்‌, தலைவனைப்‌ புகந்த பாடாண்‌ பாட்‌ 
டி.ற்கும்‌ இசையாகி வாரப்‌ புணர்ப்பது * இசையானத்கதம்‌ ' எனப்படும்‌. 
என்னை 2 
“சிறையழி அயரொடு இந்தையிற்‌ பிரிந்த 
கவல்‌ கூர்ந்த கருணேக்குப்‌ பெயரே 
அவலம்‌ என்ப அறிந்தி னோரே.” 
“அவலம்‌ என்பதற்‌ இசையெனப்‌ படுவது 
குதிஞ்டி புறநிலை பியத்தை யென்று 
பசந்த விகற்பிற்‌ பாலை யாழே 
கருதிய கற்பிற்‌ காந்தார பஞ்சமம்‌ 
இசையா அந்தம்‌ என்மனார்‌ புலவர்‌. * 
என்றா ராகலின்‌. 
பாட்டுடைத்‌ தலைவனையே கிளவிப்படக்‌ களவித்‌ தலைவனாகக்‌ கூறுவதாஉம்‌ 
ஆனந்தம்‌ எனக்‌ கொள்க. 
என்னை 2 
“உருவி யாகிய ஒருபெருங்‌ கிழவனை 
அருவி கூறுதல்‌ ஆனந்‌ தம்மே.? 2 
என்றாராகலின்‌. 
“ஆனந்தம்‌ முதலிய ஊனமும்‌ என்றதனால்‌, £ பிரியொருட்டெடர்‌ மொழி? 
முதலிய குற்றங்களும்‌ மறு வாசாமற்‌ புணர்க்கப்படும்‌. 
* பிரிபொருட்‌ டொடர்மொழி முரண்மொழி யெனாஅ 
ஒருபொருள்‌ மொழியே ஐயமொழி யெனாஅ 
மூறைபிறழ வைப்பே சொல்வழு வெனாஅ 
யாப்பின்‌ வழுவே நடைவமு வெனாஅப்‌ . 





5. பொருளின்‌ வழுவே புணர்ப்புவழு வெனாஅக்‌ 
1. மாபுராணம்‌ ; யா.வி. 2 உரைமேற்‌. ட லகு 
2. பு.வெ. 235 உரைமேற்‌. 


482 . யாப்பருங்கல விருத்தி 


கலையொடு மலைவே காலமலை வெனாஅ பத்து 
உலக மலைவே இடமலை வெனா௮ 
மேற்கோள்‌ மலைவே ஓ மலை வெனா௮ 
எடுத்‌ தரை மலைவே நான்மலை வெனா௮ 
10. இருநான்‌ கடுத்த ஈமைம்‌ புறவும்‌ ; 
உய்த்துணர்‌ மொழியே ஓட்டுப்பிரி மொழியே 
பிறிதுபடு மொழியே பிபெடு மொழியே 
உத்தி மறுதலை எனவரூஉம்‌ இவையும்‌ 
இடக்கர்‌ இசையவும்‌ இடக்கர்ப்‌ பொருளவும்‌ 





15. இடக்கர்ப்‌ படவரூஉம்‌ சந்தி இசையவும்‌ த 1 படு 
இன்னா இசையவும்‌ எனவெடுத்‌ திவற்றொடு 
மூன்னாங்‌ கூறிய பிறழ்வும்‌ தொகைஇ 
ஏழுடை. இருபான்‌ ஊனம்‌ நீக்குபு 
பாட வல்லோன்‌ கவிஞன்‌ ; அன்றேல்‌, 

20. அடங்காப்‌ புதல்வற்‌ பயந்த பரத்தையிற்‌ 
புறஞ்சொற்‌ பெறாவும்‌ புலவ ரானே.” 


எனக்‌ கொள்க. 
இனி, செய்யுளாவன : 


“செய்யு டாமே மெய்யுற விரிப்பின்‌ 
தனிநிலைச்‌ செய்யுள்‌ தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ 
அடிபல தொடுத்த தனிப்பாச்‌ செய்யுள்‌ 
உரையிடை மிடைந்த பாட்டைச்‌ செய்யுள்‌ 
இசைறுவல்‌ மரபின்‌ இயன்ற செய்யுள்‌ 
நயநிலை மருங்கின்‌ சாதியொடு தொகைஇ 
அவையென மொழிப அறிந்தி னோரே.” 
என்று ஓதப்பட்டனவெல்லாம்‌ அணியியலுட்‌ காண்க. 


இனி, “ விளம்பனத்தியற்கையும்‌ என்பது : 
“விளம்பனத்‌ இயற்கை விரிக்குங்‌ காலை 
ஆரியம்‌ தமிழொடு தேரிதின்‌ அடக்கயெ 
உலகின்‌ தோற்றமும்‌ ஊழி இறுதியும்‌ 
வகைசால்‌ தொண்ணூற்‌ றறுவர இயற்கையும்‌ 
வேத நாவின்‌ வேதியர்‌ ஒழுக்கமும்‌ f 
ஆதி காலத்‌ தரசர்‌ செய்கையும்‌ 
அவ்வவ நாட்டார்‌ அறியும்‌ வகையால்‌ 
ஆடியும்‌ பாடியும்‌ அறிவரக்‌ கிளத்தல்‌.” 1 
எனச்‌ கொள்க. வ இப 
இனி, “நரம்பின்‌ விகற்பமும்‌” என்பது: நரம்பு எழு வகைய: குசல்‌, 
அத்தம்‌, கைக்களை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என. 





1. வீசசோ, அலன்‌. 40 உரைமேற்‌, 


பட்ட த்‌ ஒழிபு இயல்‌ 22... 


என்னை 2 
“ இளிகுரல்‌ அத்தம்‌ நான்கு மாத்திரை ; 
விளரி கைக்கே மூன்றே யாகும்‌; 
தாரம்‌ உழையிரண்‌ டாகத்‌ தகுமே, : 1 
என்றாராகலின்‌. 
இனி, பண்‌ நான்கு வகைய : அவை பாலை யாழ்‌, குறிஞ்சி யாழ்‌, மருத யாழ்‌, 
செவ்வழி யாழ்‌ என்பன. 
என்னை 2 
“பாலை குறிஞ்சி மருதஞ்செவ்‌ வழியென 
நால்வகைப்‌ பண்ணா நவின்றனர்‌ புலவர்‌. ? 


என்றார்‌ வாய்ப்பியனார்‌. 
“விளரி யாழோ டைந்தும்‌ என்ப. ” 
இனி, பண்‌ சார்வாகத்‌ தோன்றியன திறமாம்‌. என்னை? 
“பண்சார்‌ வாகப்‌ பரந்தன எல்லாம்‌ 
திண்டிறம்‌ என்ப இறனறித்‌ தோரே. 


என்றாராகலின்‌. 


-அத்திறம்‌ இருபத்தொரு வகைய : 
“அராகம்‌ தோதிறம்‌ உறம்ப்புக்‌ குஅங்கலி 
ஆசான்‌ ஐந்தும்‌ பாலையாழ்த்‌ திறனே.” 
£நைவளம்‌ காந்தாரம்‌ 
பஞ்சுரம்‌ படுமலை மருள்‌அயிர்ப்‌ பரற்றுச்‌ 
செந்திறம்‌ எட்டும்‌ குறிஞ்சியாழ்த்‌ திறனே. £ 
* நவிர்வடுகு வஞ்சி ர்‌ 
. செய்திறம்‌ நான்கும்‌ மருதயாழ்த்‌ இறனே.” 
“சாதாரி பியந்தை 
நொந்த திறமே பெயர்திறம்‌ யாமயாழ்‌ 
சாதாரி நான்குஞ்செவ்‌ வழியாழ்த்‌ திறனே.” 
என்றார்‌ வாய்ப்பியனார்‌. 
பாலை எழு வகைய : செம்பாலை, படுமலைப்‌ பாலை, செவ்வழிப்‌ பாலை, அரும்‌ 
பாலை, கோடிப்‌ பாலை, விளரிப்‌ பாலை, மேற்செம்‌ பாலை என. 
குரல்‌ குரலாகச்‌ செம்பாலை பிறக்கும்‌. அத்தம்‌ குரலாகப்‌ படுமலைப்‌ பாலை 
பிறக்கும்‌. கைக்களை குரலாகச்‌ செவ்வழிப்‌ பாலை பிறக்கும்‌. உழை குரலாக 
அரும்பாலை பிறக்கும்‌. இளி குரலாகக்‌ கோடிப்‌ பாலை பிறக்கும்‌. விளரி 
குரலாக விளரிப்‌ பாலை பிறக்கும்‌. தாரம்‌ குரலாக மேற்செம்பாலை பிறக்கும்‌ 
என்க. 
இனி, கூடம்‌ ஆமாறு : 
[குறள்‌ வெண்பா. 
1. “ உகுதிறத்துத்‌ துப்பாயார்‌ தாவென்பார்க்‌ கில்லென்பான்‌ 
கைப்பையாய்க்‌ குற்று விடும்‌. ” 
ரத நான்கு இளைவூன்‌ றிரண்டாங்‌ குறையா வுழையிளி நான்கு--விரையா. 
Yap.—28 














434 யாப்பருங்கல விருத்தி 


2. “இல்லென்பான்‌ கையிற்‌ குடா விரகிலிக்‌ 
குள்ளதென்‌ அய்ப்பதென்‌ தான்‌ 2” 1 

2. “விடுகைபோ லுள்ளத அத்திரத்திட்‌ டானும்‌ 
இடுகுவையிற்‌ கைக்குங்‌ குறை.” 

4. “ தாவென்பார்க்‌ கில்லென்பான்‌ கையுண்டேற்‌ குன்ற 
விடாஅ னுலகக்‌ அது.” 

ச்‌. “குன்றா விளையுள்‌ உயர்நிலத்‌ அன்புற்றத்‌ . 
தாவென்‌ றிரப்பாடன்‌ கை.? 

6. “துப்பாயார்‌ தாவென்பார்க்‌ கல்லென்பான்‌ கையுள்‌ 


குடாஅன்‌ விடாஅ௮ன்‌ உழைப்பு. £ 





7. “கைமாட்சு/குன்று] விரகன்‌ உ[ட]லகத்‌ 
துண்மாட்டுத்‌ தாயினு மில்‌. ? 
இவை எழும்‌ கூடப்‌ பாட்டு, 
என்னை ? 
[குறள்‌ வெண்பா.] 
“நின்ற நரம்புக்கா முநரம்பு சென்றுமுன்‌ 
நிற்பது கூடமாச்‌ செப்பு. 
என்றாராகலின்‌. 
இவற்றின்‌ பயன்‌ வல்லோர்வாய்க்‌ கேட்க. ஈண்டு உரைப்பிற்‌ பெருகு 
மாகலின்‌, அகத்தியத்துட்‌ காண்க. 
இனி, எண்‌ இரண்டு வகைய : கணிதமும்‌ கரணமும்‌ என. அவற்றுள்‌ 
கணிதமாவன, பதினாறு வரி கருமமும்‌, ஆனு கலாச வருணமும்‌, இரண்டு 
பிரகரணச்‌ சாதியும்‌, முதகுப்பையும்‌, ஐங்குப்பையம்‌ என்ற இப்‌ பரிகருமமும்‌ ; 
மிச்சரகமும்‌ முதலாகிய எட்டாதிகாரமுமாம்‌. அவை அவினந்த மாலையும்‌, 
அச சட்டமும்‌, * வருத்தமானமும்‌ முதலியவற்றுட்‌ காண்க. 
இனி, தணையாவன நான்கு வகைய: அகத்திணை, அகப்புறத்தணை, 
புறத்திணை, புறப்புறத்திணை என. 
என்னை ? 
“அகமே அகப்புறம்‌ புறமே புறப்புறம்‌ 
எனநான்‌ கென்ப இணையின்‌ பகுதி. ” 
என்றாராகலின்‌. 
அகத்திணை இருவகைய : களவு, கற்பு என. 
என்னை 2 
“களவும்‌ கற்பும்‌ கைகோ ளாக 
அளவில்‌ அன்பின தகமெனப்‌ படுமே.” 
“ஐந்திணை தழுவிய அகமெனப்‌ படுவது 
கந்தருவ நெறிமையிற் களவொடு கற்பே. ” 





1, 2, நன்‌. 268 மயிலை நாதர்‌ உரைமேற்‌. 
ன ல மிலும்‌£ர்‌ே 
குறள்‌ வெண்பாக்கள்‌ எழிலும்சீர்தோறும்‌ முதற்கண்‌ நின்ற எழுத்து, குரல்‌ துத்தம்‌, 
கைக்களை, உழை, இளி, விளரி தாரம்‌, என்னும்‌, எழிசை நரம்புகளைக்‌ குறிப்பாலறிய 
வந்தன. 
ம்‌ * மாராச சட்டம்‌. 


ஒழிபு இயல்‌ 455. 


“அவற்றுள்‌ களவெனப்‌ படுவ அஉழ்‌ 
கரவன்‌ மாபின்‌ பாற்பட வருமே.” 
*கற்பெனப்‌ படுவது கரணமேர டியையக்‌ 
கூடிய பிறவும்‌ கூறுதற்‌ குரித்தே. ” 
“எய்திய இரண்டும்‌ கைகோள்‌ என்ப. * 
*இழவன்‌ பாங்கன்‌, 
கிழத்தி தோழி இறத்தன கூற்றே. ? 

இன்ன பிறவும்‌ அகத்திணே. 

இனி, அகப்புறமாவன, காந்தன்‌, வள்ளி, சுரநடை, ம்க்‌ தாபதும்‌ 

தபுதாரம்‌, குற்றிசை, குறுங்கலி, பாசறைமுல்லை, இல்லாண்முல்லை என்ற 
இவை பத்தும்‌ ; கைக்கிளை, பெருந்திணை என்ற இவை இரண்டும்‌ என்க. 

“ஆய்ந்த அகப்புறம்‌ ஜயிரண்டு மாயுங்கால்‌ 
காந்தள்‌ + + % * 
அமர்த்தவீ ரைந்தும்‌ அகத்தின்‌ புறமே.” 1 
“கைக்களை யென்றா பெருந்திணை யென்றாங்‌ 
கத்திணை இரண்டும்‌ அகத்திணேப்‌ புறனே. ? 

இவை பன்னிரு படலம்‌. 

அவற்றுட்‌ கைக்களையாவ து, காட்சி முதலாம்‌ கை காமம்‌. 

என்னை 2 

*கைக்கி&ா தானே காணுங்‌ காலைக்‌ 

கூட்டமில்‌ இளவிக்‌ கைக்கிளை அகப்புறம்‌. * 

“பெருந்திணைப்‌ பொருளே பொருந்தக்‌ கூறின்‌, 

அறத்தின்‌ இயன்ற அகத்தொடு புணசாத்‌ 





(கலி வெண்பா. ) 


“ஆய்ந்த அகப்புறம்‌ ஐயிரண்டும்‌ ஆயுங்கால்‌ 
காந்தள்‌ கலிமடன்மா ஏறுதல்‌; காமமிக்‌ 
காய்ந்தவர்‌ வள்ளி வெறியாட்டம்‌; வாய்ந்த 
சுரநடை மாதர்‌ வருத்தம்‌; சுரனுள்‌ 

முதுபாலை தன்னை மொழியின்‌ மதுமலர்த்தார்க்‌ 
காவலன்‌ வீயக்‌ கவன்ற ததுவாகும்‌; 

பாசறை முல்லை தலைமகன்‌ பாசறைக்கண்‌ 
மாசறு மாதரை உள்ளுதல்‌; மாசற்ற 

இல்லவள்‌ முல்லையும்‌ ௮.-.தேயாம்‌; சொல்லுங்கால்‌ 
குற்றிசை கோல்வளை யாளைத்‌ தளைமகன்‌ 

முற்றத்‌ துறந்த துறவாம்‌; குறுங்கவி 

முற்றத்‌ துறந்த தலைமகனை முன்னின்று 
பொற்றொடி மாதர்‌ பழிதூற்றாம்‌; குற்றந்தீர்‌ 
தாபதம்‌ காதற்‌ றலைமகனை நீங்கய 

மேவரு மாதர்‌ நிலையாகும்‌; மேவருஞ்சீர்‌ 
நீக்கப்பட்‌ டாளை உவந்த தலைமகன்‌ 
ப்ரர்த்துறுஉம்‌ தன்மை யதுவாம்‌ தபுதாரம்‌; 


பத்தும்‌ அகத்தின்‌ புறம்‌.” 
ட்ட வீரசோ, பொ. டடீ . 12 உறைமேற்‌ 


Yap.—28A 


426. ப: யாப்பருங்கல விருத்தி 
இத்த தென்ப திறனறித்‌ தோரே. ! 
“நிலையா அன்பின்‌ நீடா இன்பத்‌ 
துலகமலை வெல்லாம்‌ பெருந்திணை அகப்புறம்‌. ” 

என்றாராகலின்‌. 

இனி, புறமாவஅ, 
“வெட்சி கரந்தை [வஞ்சி காஞ்சி 
நொச்சி உழிஞை அம்பை என்றாங்‌ 
இத்திற மேழும்‌] புறனென மொழிப.” 
“வெட்டு முதலாத்‌ அம்பை யீறாச்‌ 
செப்பிய ஏழும்‌ புறப்பொரு ளாகும்‌. ” 


எனக்‌ கொள்க. 





வெட்சி ஆ கவர்தலானும்‌, கரந்தை உட்குவரச்‌ சென்று விடுத்தலானும்‌, | 
“£வெட்சியும்‌ கரந்தையும்‌ தம்முள்‌ மாறே.” 1 | 
வஞ்சி மேற்செல்லலானும்‌, காஞ்சி அஞ்சாது எதிர்‌ சென்று: ஊன்றலானும்‌, | 
“வஞ்சியும்‌ காஞ்சியும்‌ தம்முள்‌ மாறே.” 2 . 
உழிஞை ஆரெயில்‌ முற்றலானும்‌, நொச்சி விழுமிதின்‌ அவ்வெயிற்‌ 
காத்தலானும்‌, 
“உழிஞையும்‌ தொச்சியும்‌ தம்முள்‌ மாறே, ?3 
பொருதல்‌ அம்பை புணர்வ தென்ப.” 4 





இவற்றின்‌ விகற்பமெல்லாம்‌ பன்னிரு படலத்துட்‌ காண்க. வி 








புறப்புறமாவன, வாகையும்‌, பாடாண்‌ பாட்டும்‌, பொதுவியற்றிணையும்‌. 
எனக்‌ கொள்க . 


என்னை 2 
“வாகை பாடாண்‌ பொதுவியற்‌ நிணேயெனப்‌ 
போகிய மூன்றும்‌ புறப்புறப்‌ பொருளே. * 


என்றார்‌ தொல்காப்பிய அகத்தியம்‌ உடையார்‌. 


*மதுவிரி வாகையும்‌ [பாடாண்‌ பாட்டும்‌] 
பொஅவியற்‌ படலமும்‌ புறமா கும்மே.” 
என்றார்‌ வாய்ப்பியனார்‌. 
இவை ஆமாறு, “வெண்பா மாலையுள்ளும்‌ ச பன்னிரு படலத்துள்ளும்‌ | 
காண்க. | 
இன்னும்‌ இணையே! என்றதனால்‌, குறிஞ்சி முதலிய ஐந்தினையும்‌ 
உணர்த்தும்‌, 
என்னை 2 
குறிஞ்சி [முல்லை மருதம்‌ நெய்தல்‌ 
அருஞ்சாப்‌] பாலையோ டைத்தும்‌ அகமே. £ 


என்றாராகலின்‌. ப 
எனத ப பபப டட ப ப பப ப ப ப ட ட ப ப பய என்த 

1-4. பன்னிரு படலம்‌; மதுரைக்‌ காஞ்சி நச்கனார்க்கினியர்‌ குறிப்பு நோக்குக, 
5. இங்கு £ வெண்பா மாலை” என்றது புறப்பொருள்‌ வெண்பா மாலையை என்க, | 


என்னை ₹ வெண்பா மாலை எனப்பெயர்‌ நிறீஇ [பு,வெ.கறப்‌,] என்றாராகலின்‌. 


எடதத ஒழிபு இயல்‌ 


அவை ஆமாறு: 

“மெய்வகை கூதிர்‌ 

* * * முன்பனி வகையே. £ 
இது குறிஞ்சித்திணை. 


“வெம்பர லத்தம்‌ * ச்‌ * வகையே. £ 


இது பாலைத்திணை. 
* தவலரும்‌ * 3 ல உறுப்பே.” 
இத முல்லைத்திணை. . 
“ அருங்கடல்‌ x யு * உறுப்பே. ” 
இ.௫ தெய்தத்றிணை. 
* ஒல்லென்‌ * + * யே, £ 
இது மருதத்திணை. 
* இடனே பருவம்‌ பொழுகாண்‌ பொருள்பெயர்‌ 
கடவுண்‌ மாந்தர்‌ களவிழ வூர்நீர்‌ 
மாமரம்‌ புட்பறை யாழென்‌ றிவற்றின்‌ 
ஆயெ மரபின்‌ அகனைந்‌ இணைக்கு 
முந்தைய மூன்று முதல்கரு வேனை 
ஐந்தா நிலைய அரிப்பொரு ளாகும்‌. * 
“மற்றவை தம்முள்‌ மயங்கினும்‌ அப்பெயர்‌ 
பெற்ற இணையின்‌ பெயர்க்கொடை பெறுமே. * 
“செவ்விய உரிப்பொருட்‌ கேது வாகவே 2 
எவ்வகை இறைச்சியும்‌ இயற்றுப தெரிந்தே. £ 
“ ஒருவன்‌ பெயர்மலை யாறுநா டூரிவை 
வரினாண்‌ டுலகயல்‌ வழக்கத்‌ தோற்றல்‌. ” 
“ஐந்திணை தழுவிய அகமெனப்‌ படுவது 
கந்தருவ நெறிமையிற்‌ களவொடு கற்பே.” 
இவற்றைப்‌ பதம்‌ நெகிழ்த்து உரைத்துக்கொள்க, 


ன்னும்‌ அவ்விதப்பான்‌ உயர்‌ இணையும்‌ அஃதினையும்‌ ஆமாறு உரைத்‌ அம்‌ : 
அவ்வித யும்‌ ௮ யும்‌ ஆ த்‌ 


உயர்திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே; 
அஃறிணை என்மனார்‌ அவால பிறவே ; 
.... ஆயிரு இணையின்‌ இசைக்குமன சொல்லே.” 1 

எனவும்‌, 

“மக்கட்‌ சுட்டே உயர்திணை யாகும்‌. £ 
எனவும்‌, 

தேவரும்‌ நாகரும்‌ மேவவும்‌ பெறுமே. * 
எனவும்‌, - 
“ஏவிய இம்மூன்‌ றன்றி ஒழித்தவை 

யாவகைப்‌ பொருளும்‌ அஃறிணை யாகும்‌. ? 


எனவும்‌ கொள்க. 


437 


- 





1. தொல்‌, சொல்‌, கிளவி 1, 


438 ந யாப்பருங்கல விருத்தி 


இனி, ஒரு சாரார்‌, அகத்திணை, புறத்திணை, அகப்புதத்திணை என மூன்றும்‌ 


அடங்கும்‌,” என்ப. ஆமாறு அவிதயத்துட்‌ காண்க. 
இனி, இருதுவாவன : 
“காரே கூதிர்‌ முன்பனி பின்பனி 
சீரிள வேனில்‌ வேனில்‌ என்றுங்‌ 
இருமூ வகைய பருவம்‌; அவைதாம்‌ 
ஆவணி முதலா இவ்விரண்‌ டாக 
மேவின திங்கள்‌ எண்ணினர்‌ கொளலே. ? 
இந்த இருது வருணனை அணியியலுட்‌ காண்க. 
இனி, காலம்‌ மூவகைய : இறந்த காலம்‌, நிகழ்‌ காலம்‌, எதிர்‌ காலம்‌ என. 
என்னை 2 
*இறத்ததும்‌ நிகழ்வதும்‌ எதிர்வதும்‌ என்னும்‌ 
திறந்தெரி வடையன கால மாகும்‌. ” 
என்றாராகலின்‌. அன்றியும்‌, நன்னர்க்‌ காலம்‌, நற்காலம்‌; தீந்த காலம்‌, தக்‌ 
காலம்‌; நற்றிக்காலம்‌, தீத்திக்‌ காலம்‌ என இவையுமாம்‌. நான்கு யுகமும்‌ 
எனினுமாம்‌. இவை ஆமாறு உரைப்பிற்‌ பெருகலின்‌, உலக சமய பேதம்‌ 
வல்லார்‌ வாய்க்‌ கேட்டு உணர்க. 
இனி, “எண்‌ வகை மணம்‌” ஆவன : பிரம மணம்‌, விதி மணம்‌, ஆரிட 
மணம்‌, தெய்வ மணம்‌, அசுர. மணம்‌, இராக்கத மணம்‌, பைசாச மணம்‌, 
கந்தருவ மணம்‌ என்பன. 
பிசம மணமாவது, ஓர்‌ இருதுக்கண்ட கன்னியை மற்றை இருதுக்‌ காணாமே 
கொளற்பால மாபினோர்க்கு நீர்‌ பெய்து கொடுத்தல்‌. 
என்னை 2 


[நேரிசை வெண்பா.] 


ஓப்பாருக்‌ கொப்பார்‌ ஒருபூப்‌ பிரிந்தபின்‌ 
இப்பால்‌ மதிதோன்றா எல்லைக்கண்‌-- அப்பால்‌ 
தருமமே போல்கென்று தக்கார்க்குச்‌ சேர்த்தல்‌ 
பிசமமாம்‌ போலும்‌ பெயர்‌.” 
என்றாராகலின்‌. 
விதி மணமாவஅ, கொடுத்த பரியத்தின்‌ இரு மடங்கு மகட்கொடுப்போன்‌ 
கொடுத்தல்‌. 
என்னை 2 
[நேரிசை வெண்பா.] 
“கொடுத்த பொருள்வாங்கிக்‌ கொண்ட பொழுது 
மடுப்பர்‌ மடுத்தற்‌ கமைந்தால்‌--அடுப்போன்‌ 
இரண்டா மடங்குபெய்‌ தீவ ததுவே 
இரண்டாம்‌ மணத்தின்‌ இயல்பு. ? 
என்றாராகலின்‌. 
ஆரிடமாவஅ, ஏனும்‌ ஆவும்‌ கொணர்ந்து . நிறீஇ, அவற்றின்‌ முன்னர்ச்‌ 
கைக்கு நீர்‌ பெய்து கொடுத்தல்‌, 
என்னை ? 







ப்‌ 


(22 


லவ்‌ அடப்‌ 


1 


ன 
அலல 


க : . இழிபு இயல்‌ 439 


[நேரிசை வெண்பா. 
* இற்குலத்தோ டொப்பானுக்‌ கொப்பான்‌ இமிலேறாப்‌ 
பொற்குளம்பிற்‌ பொற்கோட்ட வாப்புனைந்து- முற்படுத்‌த 
வாரிடம்பே ராமுலையை வாழ்க்கைக்கண்‌ வைப்பதுரை 
ஆரிடம்‌ பேராம்‌ அதற்கு. ” 
என்றாராகலின்‌. 
தெய்வமாவ அ, வேள்விக்‌ களத்துத்‌ தீப்பாரித்துத்‌ முன்னர்‌ வேள்வி 
ஆசிரியர்க்குக்‌ கைக்கு நீர்‌ பெய்து கொடுத்தல்‌. 
என்னை ? 
[நேரிசை வெண்பா. ] 
“மெய்ப்பாலைப்‌ பெண்டன்மை எய்தியபின்‌ மெல்லியலை 
ஓப்ப உணர்ந்த பொழுதண்டல்‌--ஓப்பாற்கு 
தெய்தயங்கு தீமுன்னர்‌ தேரிமையை ஈவதே 
தெய்வப்பே சாகும்‌ தெளிந்து. * 
என்றாராகலின்‌. 
இவை நான்கும்‌ அந்தணர்க்கு உரிய. 
அசுரமாவத, “இன்னது செய்தார்க்கு இவள்‌ உரியள்‌,” என்றவிடத்த, 
அன்னது செய்து எய்‌ அவது. அவை வில்லேற்றுதல்‌, திரிபன்றி எய்கல்‌. ௧-௬ 
ஏறு கோடல்‌ முதலிய. 


என்னை 2 
[நேரிசை வெண்பா./ 


* வில்லேற்றல்‌ வேள்வியைக்‌ காத்தல்‌ மிகுவலிக்‌ 
கொல்லேற்‌ றியல்குமையைக்‌ கோடலென்‌--றெல்லாம்‌ 
அரியனசெய்‌ தெய்தினான்‌ ஆயின்‌ ௮அசுரம்‌ ; 
அரியவாம்‌ அந்த மணம்‌. * 
இராக்கதமாவத, ஆடை மேலிடுதல்‌, பூ மேலிடுதல்‌, கதவடைத்தல்‌ 
முதலியவற்றால்‌ வலிதிற்‌ கோடல்‌. 


என்னை 2 
[நேரிசை வெண்பா. ] 


*பூர்துகலோ டின்னவுமேல்‌ இட்டும்‌ புதவடைத்தும்‌ 
பாய்ந்து கதந்தாஅய்ப்‌ * பற்றிக்கொண்_டேற்திழையை 
எய்தப்‌ படுவ திராக்கதம்‌ என்பதே 
மைதீர்ந்தார்‌ சொல்லும்‌ மணம்‌. ” 
பைசாசமாவது, அஞ்சினாரோடும்‌, மயங்கினாசோடும்‌, களித்தாசோடும்‌, 
செத்தாரோடும்‌, விலங்கினோடும்‌ இழிதகு மாபில்‌ யாருமில்லா ஒரு சிறைக்கண்‌ 
புணர்ந்து ஒழுகும்‌ ஒழுக்கம்‌. 
என்னை 2 
[நேரிசை வெண்பா.] 
“துஞ்சல்‌ களித்தல்‌ மயங்குதல்‌ மாழாத்தல்‌ 
அஞ்சல்‌ அறிவழிதல்‌ சாதலென்‌-—நறெஞ்சினவும்‌ 
இன்ன திறத்தான்‌ இழிதக வெய்‌ தஅபவேல்‌ ' 
பின்னைப்‌ பிசாசமணப்‌ பேர்‌.” 
எனவும்‌, 





பி-ம்‌: * வலிந்துதாய்‌, 


440 யாப்பருங்கல விருத்தி 
“£குணத்தி னிழிந்த மயங்கியவ ரோடும்‌ 


பிணத்தினும்‌ விலங்கினும்‌ பிணவது பிசாசம்‌. * 





எனவும்‌ சொன்னாராகலின்‌. 


கந்தருவமாவது, ஓத்த குலனும்‌ குணனும்‌ அழகும்‌ அறிவும்‌ பருவமும்‌ 
உடையார்‌, யாருமில்‌ ஒருசிறைக்கண்‌ அன்பு மீதூரச்‌ தாமே புணர்ந்து ஒழுகும்‌ . த 


ஒழுக்கம்‌. ‘ia 
என்னை 2 


[நேரிசை வெண்பா.] 


“ ஒத்த குலத்தார்‌ தமியராய்‌ ஹிடத்துத்‌ 
தத்தமிற்‌ கண்டதும்‌ அன்பினால்‌--உய்த்திட 
அந்தரம்‌ இன்றிப்‌ புணர்வ ததுவரோ 
கந்தருவம்‌ என்ற கருத்து. ? 
எனவும்‌, 
“முற்செய்‌ வினையது முறையா உண்மையின்‌, 
ஓத்த இருவரும்‌ உள்ளகம்‌ நெகிழ்ந்த 
காட்சி ஐயம்‌ தெரிதல்‌ தேற்றலென 
நான்கிறற்‌ தவட்கு நானும்‌ மடனும்‌ 
£அச்சமும்‌ பயிர்ப்பும்‌ அவற்கும்‌ 
உயிர்த்தகத்‌ தடக்கிய 
அறிவும்‌ நிறையும்‌ ஓர்ப்பும்‌ தேற்றமும்‌ 
மறைய அவர்க்கு மாண்டதோர்‌ இடத்தில்‌ 
மெய்யுறு வகையுமுள்‌ எல்ல அடம்படாத்‌ 
தமிழியல்‌ வழக்கமெனத்‌ தன்னன்பு மிகைபெருகிய 
களவெனப்‌ படுவது கந்தருவ மணமே. ? 
என்றார்‌ அவிறயனார்‌. 
இனி, எழுத்து நான்கு வகைய: உருவெழுத்தும்‌ , உணர்வெழுத்தும்‌, 
ஒலியெழுத்‌ தும்‌, தன்மையெழுத்தும்‌ என. 
என்னை 2 
“அவற்றுள்‌, 
உருவே உணர்வே ஒலியே தன்மையென 
இருவகை எழுத்தும்‌ ஈரிரண்‌ டாகும்‌.” 
என்றாராகவலின்‌. 


அவற்றுள்‌ உருவெழுத்தாவஅ, எழுதப்படுவது. 
என்னை 2 
“காணப்‌ பட்ட உருவம்‌ எல்லாம்‌ 
மாணக்‌ காட்டும்‌ வகைமை நாடி 


வழுவில்‌ ஓவியன்‌ கைவினை போல 
எழுதப்‌ படுவ அருவெழுத்‌ தாகும்‌. ? 


டட 2 ஒழிபு இயல்‌ 441 
்‌ என்றாராகலின்‌. 
உணர்வெழு த்தாவஅ, 
“கொண்டவோர்‌ குறியாற்‌ கொண்ட அதனை 
 உண்டென்‌ அணர்வ அணர்வெழுத்‌ தாகும்‌.” 
ஒலியெழுத்தாவஅ, 
“ இசைப்படு புள்ளின்‌ எழாஅல்‌ போலச்‌ 


3 


செவிப்புல னாவ தொலியெழுத்‌ தாகும்‌ . 
தன்மையெழுத்தாவஅ, 
“முதற்கா ஏணமுந்‌ அணேக்கா ரணமும்‌ 
. துணைக்கா ரணத்தொடு தொடரிய உணர்வும்‌ 
அவற்றொடு புணர்ந்த அகத்தெழு வளியின்‌ 
மிடற்றுப்பிறந்‌ இசைப்பது தன்மை எழுத்தே. * 
என எழுத்தினஅ விகற்பமும்‌, எழுத்தினஅ புணர்ச்சியும்‌ எழுத்ததிகாசத்துட்‌ 
காண்க. 

அ, ௧, ௪, ௨; இ) ப 2 முதலிய ஆயவெழுத் அம்‌ ; அ, ௪,ல, வ, ஊ,ய 
முதலிய இராசி எழுத்தும்‌ ; கார்த்திகை முதலிய நாள்‌ எழுத்தும்‌; தோபம்‌ 
முதலிய நால்வகை எழுத்தும்‌ ; சாதி முதலிய தன்மை எழுத்தும்‌ ; உச்சாடனை 
முதலிய உக்ரெ எழுத்தும்‌; சத்திர காருடம்‌ முதலிய முத்திற எழுத்தும்‌ ; 
பாகியல்‌ முதலிய நால்வகை எழுத்தும்‌ ; புத்தேள்‌ முதலிய நாற்கதி எழுத்தும்‌ ; 
தாது முதலிய யோனி * எழுத்தும்‌; மாகமடையம்‌ ர்‌ முதலிய சங்கேத 
எழுத்தும்‌ ; கலி முதலிய சங்கேத எழுத்தும்‌ ; பார்ப்பான்‌ வழக்காயெ பதின்‌ 
மூன்றெழுத்தும்‌ என்ற இத்தொடக்கத்தனவும்‌ ; கட்டுசை எழுத்தும்‌ ; வச்ரெம்‌ 
முதலிய வடிவெழுத்தும்‌ ; மற்றும்‌ பல வகையாற்‌ காட்டப்பட்ட எல்லா 
எழுத்தும்‌ வல்லார்வாய்க்‌ கேட்க. 

இனி, சொல்‌ நான்கு வகைய: பெயர்ச்சொல்‌, தொழிற்சொல்‌, இடைச்‌ 
சொல்‌, உரிச்சொல்‌ என. 

1. “எப்பொரு ளேனும்‌ ஒருபொருள்‌ விளங்கச்‌ 
செப்பி நிற்பது பெயர்ச்சொல்‌ ஆகும்‌. * 
2. “வழுவில்‌ மூவகைக்‌ காலமொடு சிவணித்‌ 
தொழில்பட வருவது தொழிற்சொல்‌ ஆகும்‌. ? 
3. “சுடுபொன்‌ மருங்கிற்‌ பற்றா சேய்ப்ப 
இடைநின்‌ நிசைப்ப இடைச்சொல்‌ ஆகும்‌. ? 
4. “மருவிய சொல்லொடு மருவாச்‌ சொற்கெரணர்த்‌ 
வடட: அரிமையொ டியற்றுவ அரிச்சொல்‌ ஆகும்‌. * 
- என்பன வாய்ப்பியம்‌. 
இனி, ஒருசார்‌ ஆசிரியர்‌, இயற்சொல்‌, திரிசொல்‌, திசைச்சொல்‌ என்றும்‌ 


உரைப்பர்‌. 


அவற்றுள்‌ திரிசொற்‌ சில வருமாறு : 
“பைஞ்ஞீலம்‌ பைதிரம்‌ விரற்றலை யோர்பித்தை 
பூழிலவம்‌ பீளைஅருவையனல்‌ தொடுப்பகை பிறடி 
கருவுள நவிரல்‌ வசிதலையல்‌ நிவப்புச்‌ 
செப்பிய. பிறவும்‌ திரிசொல்‌ ஆகும்‌. * 


ஜி-ம்‌ ; * வொளி . | மாதமடை 









791.) ELE விருத்தி 


ஆடு, எருது, விடை, ஏறு, மோத்தை, சேவல்‌, ஒருத்தல்‌, கலை, ப... 
ஏற்றை, கடுவன்‌, கூரன்‌, பகடு என இவை ஆண்‌ பெயர்‌. 


மகடு, ஆ, பிடி, குமரி, கன்னி, பிணவு, முடுவல்‌ என்ற இன்னவை பென 


பெயர்‌. ்‌ 
குழவி, மகவு, மறி, குருளை என்ற இன்னல்‌! இன்க்‌ எய்திய பெய 
“யெயரிவை மும்மையும்‌ பிறவுமிப்‌ பொருட்கண்‌ 
இயைபெதிர்‌ இயலும்‌ என்றுணர்ந்‌ தியையக்‌ 
குறியொடு காரணம்‌ கொளவகுத்‌ தொழிந்த 
தறிய வுரைப்போன்‌ ஆசிரி யன்னே. ” 
என இவற்றின்‌ விரிவறிந்து வற்அழிக்‌ காண்க. 
இடைச்சொல்லும்‌ உரிச்சொல்லும்‌ தொல்காப்பியம்‌, தக்காணியம்‌, அவி 
நயம்‌, நல்லாறன்‌ மொழி வரி முதலியவற்றுட்‌ காண்க. 2 
இனி, “செந்துறை மார்க்கமும்‌ வெண்டுறை மார்க்கமும்‌” ஆமாறு: “நா . 
பெரும்‌ பண்ணும்‌, இருபத்தொரு திறனும்‌ ஆகிய இசையெல்லாம்‌ செந்துறை 


ஒன்பது மேற்புறமும்‌, பதினோராடலும்‌ என்ற இவையெல்லாம்‌ வெண்டுறை 
யாகும்‌,” என்பது வாய்ப்பியம்‌. S 
இனி, ஒரு சார்‌ ஆசிரியர்‌ சொல்லுமாறு : 
“கந்தருவம்‌ என்பது கசடறக்‌ களப்பினற்‌ 
செந்துறை வெண்டுறை எனவிரு வகைத்தே. ? 
அவற்றுட்‌ “செந்துறை என்பது, பாட்டிற்கு ஏற்பது ல்‌ வெண்டுறை * 
என்பது, ஆடற்கு ஏற்பது. தி 
என்னை ? ரர டப்ப. 
“செந்துறை என்ப தொலிகுறித்‌ தற்றே; ன 
வெண்டுறை என்பது ன்‌ மேற்றே. ” 
என்பவாகலின்‌. ்‌ 
செந்துறை விரி மூவகைய : செத்துறையும்‌, செந்துறைச்‌ செந்துறையும்‌, 
வெண்டுறைச்‌ செந்துறையும்‌ என. 5 
வெண்டுறை விரி மூவகைய : வெண்டுறையும்‌, வெண்டுறை வெண்டுறையும்‌, 
செந்துறை வெண்டுறையும்‌ என. ்‌ 
என்னை 2 
“ஆங்கிரு அறையும்‌ அறுவகைப்‌ பகுதிய 
பாங்கின்‌ உணரும்‌ பண்பி னானே.” 
என்றாராகலின்‌. 
அவற்றுட்‌ செந்துறைப்‌ பாட்டாவன, பரிபாடலும்‌, மகிழிசையும்‌, காம 
இன்னிசையும்‌ என்பன. 
என்னை 2 
“தெய்வம்‌ காமம்‌ 
மையில்‌ பொருளாம்‌ பரிபா டல்லே 
மகிழிசை நண்ணிசை யுரிபெரு மரபிற்‌ 
காமவின்‌ னிசையே யாற்றிசை இ இவற்றைச்‌ 


... செந்துறை என்று சேர்த்தினர்‌ புலவர்‌. * 
என்றுமாகலின்‌.. த ்‌ 


ஒதிபு இயல்‌ 525 


செந்துறைச்‌ செந்துறைப்‌ பாட்டாவன, 
“ ஓங்கெழில்‌ முதலாக்‌ 
குன்று கூதிர்‌ பண்பு தோழி 
விளியிசை முத்துறழ்‌ என்றிவை யெல்லாம்‌ 
தெளிய வந்த செந்துறைச்‌ செந்துறை. 1 
எனக்‌ கொள்க. 
வெண்டுறைச்‌ செந்துறைப்‌ பாட்டாவன, கலியும்‌, வரியும்‌, சிற்றிசைய]ம்‌, 
சிற்றிசைச்‌ சிற்றிசையும்‌ என்ற இத்தொடக்கத்தன. 
என்னை 2 
“கலியே வரியே சிற்றிசை என்றா 
மலிதரு பேரிசைச்‌ சிற்றிசைச்‌ சிற்நிசை 
என்றிவை யெல்லாம்‌ பாணி யியந்தாக்‌ 
கொன்ற நோக்கி ஒளிபட வந்த 
வெண்டுறைச்‌ செந்துறை வேண்டுங்‌ காலை. * 
என்றாராகலின்‌. 
வெண்டுறைப்‌ பாட்டாவன, இலக்கு நாட்டிச்‌ செய்யப்படும்‌ கூத்திற்கு உரிய 
வாகிய வரியும்‌, குரவையும்‌, மண்டிலமும்‌, சேதமும்‌ முதலிய. 
வெண்டுறை வெண்டுறைப்‌ பாட்டாவன, பதினோராடற்கும்‌ ஏற்ற பாட்டு 
அவை அல்லியம்‌ முதலியவும்‌ பாடல்களாக ஆடுவாரையும்‌ பாடல்களையும்‌ 
கருவியையும்‌ உத்து இசைப்பாட்டாய்‌ வருவன. 
என்னை 2 
“அவ்வப்‌ பொருளால்‌ அரில்தப தாடிப்‌ 
பாட்டினிற்‌ புகழ்தல்‌ பாடலி தாகலிற்‌ 
பதினோ ராடற்‌ பாட்டாய்‌ வந்தன 
வெண்டுறை வெண்டுறை எனவிரித்‌ தனரே.” 
என்றாராகலின்‌. 
இனி, இவற்றின்‌ உறுப்பு ஐம்பத்து மூன்றாவன, அல்லிய உறுப்பு ஆறு) 
கொட்டி உறுப்பு நான்கு ; குடத்தின்‌ உறுப்பு ஐந்து; பாண்டரங்க உறுப்பு 
ஆன; மல்லாடல்‌ உறுப்பு ஐந்து ; அடியாடல்‌ உறுப்பு ஆனு; கடையத்து 
உறுப்பு ஆனு; பேட்டின்‌ உறுப்பு நான்கு) மாக்காலாடல்‌ உறுப்பு நான்கு ; 
பாவை உறுப்பு மூன்று என இவை. 


இவற்றின்‌ தன்மை செயிற்றியமும்‌, சயந்தமும்‌, பொய்கையார்‌ ரசூலும்‌ 
முதலியவற்றுட்‌ காண்க ; ஈண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌. 
*பதினோ ராடலும்‌ ஆடினார்‌ யாரோ ?” எனின்‌, 
[குறள்‌ வெண்பா] 
1. “அல்லியம்‌ மாயவன்‌ ஆடல்‌ ; அதற்குறுப்புச்‌ 
சொல்லினரா முகத்‌ அணிந்து. 
2. “கொட்டி கடம்பமர்ந்தான்‌ ஆடல்‌; அதற்குறுப்‌ 
பொட்டினார்‌ மூன்றுடன்‌ ஒன்று. * 





1, இதனுள்‌ ? *ங்கெழில்‌: என்பது, *ஓங்கெழி லகல்கதிர்‌ பிதிர்துணி மணிலிழ 
முந்நீர்‌ விசம்பொடு பொருதலற* என்னும்‌ பாட்டையும்‌; “ குன்று? என்பது, * குன்று 
குடையாக்‌ குளிர்மழை தாங்கினான்‌* * என்னும்‌ . பாட்டையும்‌; * கூதிர்‌* என்பது 
“கூதிர்கொண்‌ டிருடூங்கும்‌* என்னும்‌ பாட்டையும்‌; *பண்பு* என்பது, “பண்பு கண 
செயன்மாலை* என்னும்‌ பாட்டையும்‌; ,தோழி: என்பது, தோழி வாழி தோழி வாழி 
வேழ மேறி வென்ற தன்றியும்‌ “என்னும்‌ பாட்டையும்‌, £ விளியிசை £ என்பது, 
*விளியிசைப்ப . விண்ணநடூங்க? என்னும்‌ பாட்டையும்‌; “முத்துறழ்‌* என்பது, முத்துற 
- ழகலந்தேங்‌9' என்னும்‌ பாட்டையும்‌ முதல்‌ நினைப்புக்‌ குறிப்பால்‌ உணர நின்றன. 

[நன்‌. மயிலை, 268 உரைமேற்கோல்‌ நோக்குக.) 


444 யாப்பருங்கல விருத்தி 


3. “அறுமுகத்தன்‌ ஆடல்‌ குடைக்கூத்‌ ததற்குப்‌ 
டெறுமுறுப்பு நான்காகப்‌ பேசு. 
4. “குடத்தாடல்‌ குன்றெடுத்தான்‌ ஆடல்‌ ; அதற்கு 
மடக்கிய ஐந்துறுப்‌ பாம்‌.” 
5. “முக்கணன்‌ ஆடிற்றுப்‌ பாண்டரங்கம்‌ ; மற்றதற்‌ 
கொக்குமுஅப்‌ பாறு உணர்‌. ? 
6. “மாயவன்‌ ஆடிற்னு மல்லாடல்‌ ; மற்றதற்‌ 
காய உறுப்புக்கள்‌ ஐந்து. 
7. “துடியாடல்‌ மங்கை எழுவா தரடற்‌ 
கடியாம்‌ உறுப்புக்கள்‌ ஆறு. ” 
8. “கடையம்‌ அயிராணி ஆடல்‌ ; அதனிற்‌ 
குடைய உறுப்பைந்தோ டொன்று, * 
9. “காமன தாடலாம்‌ பேட்டா டதற்குறுப்பு 
தாமிக வாராயின்‌ நான்கு. ? 
10. “மாயவள்‌ ஆடல்‌ மரக்கால்‌ ; அதற்குப்‌ 


பேய்வன ஈரிரண்‌ டென்‌.” 





11. “திருவாடல்‌ பாவை ; அதற்குறுப்புத்‌ தேரின்‌ ்‌ ன்‌ 


ஒருவா இரண்டுடன்‌ ஒன்று. ” 
எனக்‌ கொள்க. 
[குறள்‌ வெண்பா] 
* பல்வரை நின்றாடல்‌ ஆறு ;மற்‌ றைந்துந்தன்‌ 
எல்லையின்‌ வீழ்ந்தாடல்‌ என்‌. ” 
செந்துறை வெண்டுறைப்‌ பாட்டாவன, தெய்வதமும்‌, பாவையும்‌, வானூர்‌ 
மதியமும்‌, இலங்கிரும்‌, வைளவமும்‌, ஒன்று கொட்டும்‌, முருட்டும்‌ என்ற இத்‌ 
தொடக்கத்து மேற்புறச்‌ செய்யுள்‌ எனக்‌ கொள்க. 
என்னை ? 
தேவ பாணி முதலா ஏவிய 
ஓன்றீ முகக்‌ கிடந்தவும்‌ வந்த 
இலங்கிரு வைளவம்‌ வானூர்‌ மதியம்‌ 
என்றிம்‌ மொழிந்த மேற்புறம்‌ எல்லாம்‌ 
செந்துறை வெண்டுறை சேர்த்துங்‌ காலே. ? 
என்றாராகலின்‌. 
இனி, முப்பத்திரு வகை உத்தியாவன, 1 முன்‌ கூறியவே. 
தருக்கமாவன, ஏகாந்த வாதமும்‌, அதேகாத்த வாதமும்‌ என்பன. அவை 
குண்டலம்‌, நீலம்‌, பிங்கலம்‌, அஞ்சனம்‌, தத்துவ தரிசனம்‌, காலகேகி முதலிய 
செய்யுட்களுள்ளும்‌ ; வியன்‌ முதலிய ஆறு தரிசனங்களுள்ளும்‌ காண்க. 


இனி, [நடச்‌] 'செய்யுளாவன, 
“வரியே குரவை மதலை மேடம்‌ 
முரியே தாழிசை முன்னிலை 
தேவ பாணி இற்றிசை நேரிசை 
பாவை தனிநிலை பாங்கமை மடலே.” 


்‌ என்று 'ஓதப்பட்டன.. அவை இன்மணியாசத்துள்ளும்‌ பிறவற்றுள்ளும்‌ கண்டு. 
கொள்க. 





1, யா, வி,795 உரைமேற்கேரள்‌ நோக்குக, 


sl ஒழிபு இயல்‌ 445 


*முந்துநூல்‌ முடித்த முறைமையின்‌ வழாஅமை 
வந்தன பிறவும்‌ வயினறிற்‌ அரசைப்போன்‌ - 
அந்தமில்‌ கேள்வி ஆசிரி யன்னே. ” 
என்பது, மேல்‌ நூல்‌ முடிந்த முறைமையின்‌ வழூமைச்‌ சொன்னவும்‌, சித்திர 
சமைய பத்திர சேதக கணித கத்தவுத்தி முதலிய பிறவும்‌ அறிந்து இடத்திற்கு 
ஏற்ற வாற்றான்‌ உரைக்க வல்லோன்‌ கேள்வி முற்றிய ஆசிரியன்‌ என்று கூறப்‌ 
படுவான்‌ (என்றவாறு). 
[நேரிசை வெண்பா ] 
“சொல்லிற்‌ சுருங்கிப்‌ பொருள்பெருகிக்‌ தொன்ஞான * 
எல்லாம்‌ விளக்கி இருளகற்றும்‌-தல்யாப்‌ 
பருங்கலம்‌ வல்லவர்‌ தாமன்றே கேள்வி 
ஒருங்கலர்த்த ஏ வல்லோர்‌ உணர்த்து 2? 
ஓழிபு இயல்‌ 
முற்றிற்று. 
யாப்பருங்கல மூலமும்‌ 
விருத்தியுசையும்‌ 
முற்றும்‌ 
18—8—1944. 





ண ன ட அல கடட வல்‌, வவ 


பி-ம்‌ : * தொன்ஞாலம்‌ ர ஒருங்கறிய 


கில. அவனும்‌ வ.சு: அட ன வாய்‌ வகை. 





அக்கரச்‌ சுதகம்‌, 

அகத்திணை களவும்‌ கற்பும்‌, அகத்‌ 
திணையாகிய ஆசிரியப்பாவின்‌ கத்து 
வஞ்சியடி விரவப்பெறா என்பத, 


அகப்பா அகவல்‌ -- அகப்பொருளை த 
தழுவி, ஐயிருறுப்பினவாய்‌, வஞ்சி 
விசவாது வந்து முடியும்‌ ஆசிரி 
யப்பா, 

அகப்பாட்டு வண்ணம்‌, 

அகப்புறத்திணை வகை, 

அகரத்தின்‌ ஆய்தம்‌ வந்து 


ஐகாரத்தின்‌ பயத்தவாதல்‌, 
அகரத்தொடு ஆய்தம்‌ வந்து ஐகா 
ரத்தின்‌ பயத்தவாதல்‌, 
அகரத்தொடு வகர ஒற்றேனும்‌ உகர 
மேனும்‌ வந்து ஒளகாரத்தின்‌ 
பயத்த வாதல்‌, 
அகவல்‌ வண்ணம்‌ - ரூறைக்காற்றும்‌ 
நீர்ச்சுழியும்‌ போல வருவது, 
அகவல்‌ 
வெண்பா, 


வெண்பா -- இன்னிசை 


அகவற்சுரிதக நேரிசை ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பா, 


அகைப்பு வண்ணம்‌, 
அங்கதப்‌ பாட்டு, 
அசுர மணம்‌, 


அசைக்கு உறுப்பாகும்‌ எழுத்தின்‌ 
வகை, 

அசை கூனாதல்‌, 

அசைச்சீர்‌ பயின்று வந்த செய்யுட்‌ 

i கள்‌, 

அசைச்சிரை இயற்சரே போலக்‌ 


கொண்டு தனை வழங்குதல்‌, 
அசைத்திசைய வைப்பது அசை, 
அசை மடக்கு, 
அசையடி -— அம்போ தரங்க 
- அசையின்‌ தொகை, 


உறுப்பு, 


௮-தொடரர்ச்சி. 


அசையின்‌ வகை, 
அசையின்‌ விரி, 
அசை விசளச்‌ செந்தொடை, 
அடி அளபெடைத்‌ தொடை. 
இயைபுத்‌ தொடை, 
அடி. எஅகைத்‌ தொடை, 
அடி. என்பது காரணக்குறி, 
அடி கூனாதல்‌, - 
௮. திசனிறை, 
அடி. மடக்கு, 
அடிமறி மண்டில 
இனம்‌, 
“ அடிமறி மண்டிலம்‌ ” 
காரணக்‌ குறி, 
அடிமறி மண்டல வெளி விருத்தம்‌, 
அடிமறி மொழிமாற்அப்‌ 


காள்‌, 


ஆசிரியப்பாவின்‌ 


என்பத 


பொருள்‌ 


அடி முரண்‌ தொடை, 
அடி மொழிமாற்றுப்‌ 


பொருள்‌ 
கோள்‌, ட 
அடி. மோனைத்‌ தொடை, 
அடியின்‌ தொகை, 
அடியின்‌ வகை, 
அடியின்‌ விரி, 
அடுக்கிசை வண்ணம்‌ இருபது, 
“அனு? என்பதன்‌ இலக்கணம்‌, 
அதிகாரச்‌ சூத்திரம்‌, 
அந்தணர்க்குரிய மணங்கள்‌ -- பிரம 
மணம்‌, விதி மணம்‌, ஆரிட மணம்‌, 
தெய்வ மணம்‌ என்னும்‌ நான்கு, 
அந்தத்‌ தீபகப்‌ பொருள்கோள்‌, 
அம்போதரங்க உறுப்பு இருசர்‌ அடி 
யாலும்‌ முச்சீர்‌ அடியாலும்‌ வரும்‌ 
என்ப, 
அம்போதரங்க 
பா, 


ஒத்தாழிசைக்‌ கலிப்‌ 


அம்போதரங்க ஒரு போகு, 


448 பொருட்‌ 


௮--தொடர்ச்சி. 


அம்போதரங்கத்திற்கும்‌ 
திற்கும்‌ இருமூன்‌ றடியே தரவின்‌ 
பெருமை அல்லன மூன்றடி.ச்‌ 
இறுமையின்‌ மிக வாசா என்பது, 
அம்மானைப்‌ பாட்டு, 


அம்மை வனப்பு எட்டனுள்‌ ஒன்ற, 

அயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகம்‌, 

அரவுச்‌ சக்கரம்‌-- நாகபத்தம்‌, 

அசற்றிசை, 

அராக உறுப்பு நாற்சீர்‌ 
மிக்கு வரும்‌ என்பது, 


அடியின்‌ 


அமையடி எண்‌ — சிற்றெண்‌, 
அல்லியம்‌ முதலிய பதினோராடல்‌ 
களுக்கும்‌ உரிய உறுப்புகள்‌, ' 


அலகிருக்கை வெண்பா — சத்திர 
கவி வகை, 
அவையடக்கியல்‌ கலியும்‌ வஞ்சியும்‌ 


பெறா என்பது, 

அழகு — வனப்பு எட்டனுள்‌ ஓன்று, 

அளபெடை, . 

அளபெடை. அந்தாதித்‌ கொடை, 

அளபெடை இயைபுத்‌ தொடை, 

அளபெடைச்‌ தொடை, 

அளபெடை வண்ணம்‌, 

அளபெடை விளி முதலியவற்றில்‌ 
மூன்று மாத்திரையின்‌ மிக்கு வரு 
தல்‌, 

அளபெழாகவழி ஆய்தமும்‌ 
அலகு பெறாமை, 

அளவடி 1. நாற்சீர்‌ அடி, 2. பத்‌ 
தெழுத்து முதல்‌ பதினான்கெழுத்‌ 
இன்காறும்‌ உயர்ந்த ஐந்தடிகள்‌, 

அளவடியான்‌ வந்த செய்யுள்‌, 


ஒற்றும்‌ 


அளவழி அம்போ தரங்க ஓத்தா 
மிசைக்‌ கலிப்பா, 
அளவழிச்‌ சந்தங்கட்குப்‌ பெயர்‌ 


சொல்லுமாறு, 
அளவழிச்‌ சந்தப்‌ பையுள்‌, 
அளவழிப்‌ பையுட்‌ சந்தம்‌, 


அளவழி வண்ணக ஓத்தாழிசைக்‌ 
கலிப்பா, 
அளவியல்‌  அம்பேரதரங்க ஓத்தா 


மிசைக்‌ கலிப்பா, 
அளவியல்‌ 


வண்ணக்‌ ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பா, 


குறிப்பகராஇ . So ட்‌ 


வண்ணகதி 


அறுவகைச்‌ சொல்லின்‌ விகாரம்‌, : 


- ஆகாயச்‌ 


. ஆசிரியத்துள்‌ கூன்‌ வருதல்‌, 











௮-—தொடர்ச்சு. 
அளவெண்‌ - மான்கு தாற்சீர்‌ ஐ. 


யாய்‌ வரும்‌ அம்போதரங்க . 
உறுப்பு, 
ஆளை மறி பாப்புப்‌ பொருள்பட 
அறுசீர்க்‌ கழிநெடிலடியான்‌ 
செய்யள்‌, 
அனுதூற்திருபத்தைந்தடியாவன, 
அறுபது  வஞ்சியுரிச்சீரும்‌ 
பாட்டு, 
அறுவகை. ஆனந்தம்‌ - ஆறு வை 


யான செய்யுட்‌ குற்றம்‌, 
அறுவகைச்‌ சூத்திரம்‌; பெயர்‌, விதி 
விலக்கியல்‌, நியமம்‌, அதிகாமம்‌ 
ஞாபகம்‌ என்பன, 


க 
சக்காம்‌ - சத்திர 76 
வகை, 
ஆசாய்‌ வரும்‌ மெய்கள்‌ ய்‌, ர்‌, ல்‌ 
ஜ்‌, ண்‌, ம்‌, ன்‌ என்பவை, 
ஆசிடை எதுகை, 
ஆசிடை எதகைச்‌ செய்யுள்‌, 
ஆசிரிய அடித்தொகை இருநூற்று 
அணறபத்தொன்ன ஆமாறு, 
ஆசிரிய அடியுள்‌ தளைமயக்கம்‌, 
ஆரிய இணைக்குறட்டுறை, 
ஆசிரிய உரிச்சீர்‌ - இயற்சீர்‌, 
ஆசிரிய உரிச்சீர்‌ எட்டு வகை, 
ஆசிரிய ஓத்தாழிசை, 
ஆசிரியச்‌ சுரிதகம்‌, 
ஆசிரியத்‌ தளை, 
ஆசிரியத்‌ தளையான்‌ வந்த. வெண்‌ 
டாழிசை, 
ஆசிரியத்‌ தாழிசை, 
ஆசிரியத்‌ தாழிசை 
மேல்‌ மூன்றடுக்கி . வருவது சிற 
புடைத்து, 
ஆ௫ிரியத்துள்‌ சுற்றுகரம்‌ 


வத்தி 
யன்றி நாலசைச்சீர்‌ வாசா, 
ஆசிரியத்துள்‌ நாலசைச்சிர்‌ வரு; 


ஆரியத்‌ அள்ளும்‌ கலியுள்ளும்‌ 
பெறும்‌ பத்து வஞ்ச 


பொருட்‌ குறிப்பகராதி 


ஆ--தொடர்ச்சி. 


ஆசிரியத்‌ அறை, 
ஆசிரிய நிலை விருத்தம்‌, 


ஆசிரிய நேர்த்தளையால்‌ கலிப்பா 
மிக்கு வாரா என்பு, 

ஆசிரிய தேர்த்‌ துறை, 

“ஆசிரியப்பா? என்பது காரணக்‌ 
குறியாதல்‌, 

ஆசிரியப்பா “ஏ: என்று இனுவது 


சிறப்புடைத்‌ தென்பது, 

ஆசிரியப்பாவில்‌ இயற்சீர்‌ வெள்ள. 
மயங்குதல்‌, 

ஆசிரியப்பாவில்‌ கலியடி விரவி வரு 
தல்‌, 

ஆசிரியப்பாவில்‌ பிற பாக்களுக்குரிய 
அடிகள்‌ மயங்குமாறு, 


ஆசிரியப்பாவில்‌ வஞ்சியடி மயங்கு 
தல்‌, 

ஆசிரியப்பாவுக்கு அடிப்பெருமை 
ஆயிரம்‌ அடி, 


ஆசிரியப்பாவுக்கு முப்பத்து நான்கு 
தளை வழு, 

ஆசிரிய மண்டில விருத்தம்‌, 

ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ 
தெண்ணி அடி வகுக்குமாறு, 

ஆசிரிய விருத்தம்‌, 

ஆசு கவி, 

ஆசு, சிறிது, அண்ணிது' என்பன 
ஒரு பொருளனவா தல்‌, 


எழுத்‌ 


ஆண்‌ பெயர்கள்‌, 

ஆதிக்கண்‌ நின்ற ஐகாரம்‌ நிரையசை 
ஆகாமை, 

ஆதிச்சொல்‌ அடிதோறும்‌ ஒன்றிவர த்‌ 
.தொடுப்பது இறெப்புடைத்‌ தென்‌ 
பு, 

ஆதி, திபகப்‌ பொருள்கோள்‌, 

“ஆய்‌ என்னு இற்ற ஆசிரியம்‌, 

ஆய்தம்‌ வந்த செய்யுள்‌, 

ஆரிடச்‌ செய்யுள்‌ - உலகியற்‌ செய்‌ 
யுட்களுக்கு ஓதிய உறுப்புகளின்‌ 
மிக்கும்‌ குறைந்தும்‌ இடப்பன, 

ஆரிடச்‌ செய்யுள்‌ பாடுதற்கு உரியார்‌, 
ஆக்குதற்கும்‌ கெடுத்தற்கும்‌ ஆற்ற 
அடையசாக முக்காலத்துப்‌ பண்‌ 
பும்‌ உணரும்‌ இருடிகள்‌ என்பது, 

Yap.—29 


£42 


ஆ--தொடர்ச்சி. 
ஆரிடப்போலி-- ஆரிடச்செய்யுள்‌ 
போல்வது, 
ஆரிட மணம்‌, 
ஆரிட வாசகம்‌, லஷ 
ஆற்றலாற்‌ போந்த பொருள்‌, 
ஆறடிப்‌ பஃறொடை வெண்பா, 
ஆருரச்‌ சக்கரம்‌, 
ஆது பிரத்தியயம்‌ -- பிரத்தாசம்‌, 
நட்டம்‌, உத்திட்டம்‌, லகக்கிரியை, 
சங்கியானம்‌, அத்துவயோகம்‌ 
என்பன, 
ஆமலெழுத்தடி, அளவியற்‌ சந்தம்‌, 
ஆறெழுத்து இருசீ டி வஞ்சிப்பா, 
ஆறெழுத்து ஈற்றடி வெண்பா, 
ஆனந்தப்‌ பையுள்‌, 


இ 
“இசை? என்பது, “ஓசை, சொல்‌, 
புகழ்‌” என்னும்‌ பொருளது ஆதல்‌, 
இசைநிறை ஏகாரம்‌, 
இசையானத்தம்‌, 
இசை விரளச்‌ செந்தொடை, 
இடைக்‌ குறைத்தல்‌ -- இடைக்‌ குறை 
விகாரம்‌, 
இடைச்‌ சொல்லின்‌ இலக்கணம்‌, 
இடைப்புணர்‌ அளபெடை, 
இடைப்புணர்‌ இயைபு, 
இடைப்புணர்‌ எதுகை, 
இடைப்புணர்‌ முசண்‌-- இடையிரு 
சீரும்‌ மறுதலைப்படத்‌ தொடுப்பஅ, 
இடைப்புணர்‌ மோனை, 
இடைமை மிக்கு வந்த செய்யுள்‌, 
இடையளவு அம்போதரங்க ஒத்தா 
மிசைக்‌ கலிப்பா, 
இடையாகன்பா-- தன்‌ சீரும்‌ தளை 
யும்‌ பிற பாவின்‌ சீரோடும்‌ தளை 
யோடும்‌ மயங்கி வரும்‌ பா, 
இடையாகு எதுகை, 
இடையாகு கழிநெடிலடி, ்‌ 
இடையாகு சந்தம்‌--ஓர்‌. எழுத்து 
மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவ, 
இடையாகு மோனை, 
இடையிட்டடியத்தாதி, ம்‌ 


450 பொருட்‌ 


இ--தொடர்ச்சி. 
இடையிட்டெதுகை, 
இடையின எதுகை, 
இடையின மோனை, 
இடையெண்‌ -- எட்டு மூச்சீர்‌ ஓரடி 


யாய்‌ வரும்‌ அம்போதரங்க 
உறுப்பு, 
இடையெண்ணும்‌ திற்றெண்ணும்‌ 


எண்ணில்‌ குறைந்து வரவும்‌ பெறும்‌ 
என்பது, 

இணை அளபெடைத தொடை, 

இணை அளபெடை முதலாகிய ஏழு 
விகற்பமும்‌ முறையானே வத்த 
செய்யுள்‌, 

இணை இயைபுத்‌ தொடை, 

இணை இயைபு முதலாகிய எழு விகற்‌ 
பமும்‌ முறையானே வத்த செய்யுள்‌, 

இணை எஅகைத்‌ தொடை, 

இணை எதுகை முதலாகிய : ஏழு 
தொடை விகற்பமும்‌ வத்த 
செய்யுள்‌, 

இணைக்குதள்‌ ஆசிரியப்பாவின்‌ இடை 
யடி. இரண்டும்‌ பலவும்‌ இருசீரானும்‌ 
முச்சீரானும்‌ வருதல்‌, 

இணைக்குறள்‌ ஆசிரியப்பாவின்‌ 


* இணைக்குறள்‌? என்பது காரணக்‌ 


இணைக்குறள்‌ மண்டில ஆசிரியப்பா, 

இணை நிரனிறை, 

இணை முரண்‌ தொடை, 

இணை முரண்‌ முதலாகிய எழு 
விகற்பமும்‌ முறையானே வந்த 
செய்யுள்‌, 

இணை மோனைத்‌ தொடை, 

இணை மோனை முதலாகிய வழு 
தொடை விகற்பமும்‌ வந்த 
செய்யுள்‌, 

இத்‌ தூலுடையாசே யாப்பருங்கலக்‌ 
காரிகைக்கும்‌ ஆசிரியர்‌ என்பு, 


இயல்‌ மயங்கிசைக்‌ கொச்சகம்‌, 

இயலசை -— நேரசையும்‌ திரை 
யசையும்‌, 

இயலடி -— இயற்சீரான்‌ வந்த அடி, 

இயற்சிஃறாழிசைக்‌ கொச்சகம்‌, 

இயற்சீர்‌ - ஈரசைச்‌ சீர்‌, 


இயற்சீர்‌ * என்பது காரணக்குறி 


ஆதல்‌, 
இயற்சீர்‌ பத்த, 


குதிப்பகசாதி 5. 


இ--தொடர்ச்சி. 
இயற்சிரானே வஞ்சியும்‌ கலியும்‌. 


பயின்று வாரா என்பது, 






இயற்சிரும்‌ உரிச்சீரும்‌, விரவி வந்த 5 
ஆசிரிய விருத்தம்‌. 

இயற்‌சிரும்‌ உரிச்‌சீரும்‌ விரவி வத்தி 3 
வெண்டுறை, 

இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ வத்த வெள்‌ 
ளொத்தா மிசை, 

இயற்‌ £சே வத்த வெள்ளொத்‌ 
தாழிசை, 

இயற்சொல்‌, 

இயற்பஃறுழிசைக்‌ கொச்சகம்‌, 

இயற்றரவிணைக்‌ கொச்சகம்‌, 

இயற்றரவு கொச்சகம்‌, 

இயைபநத்தாதி, 

இயைபு -- வனப்‌ பெட்டனுள்‌ ஒன்று, 

இயைபுத்‌ தொடை, 

இயைபுத்‌ தொடை ஈ௮ு பந்தி அறியும்‌ 
தன்மைத்‌ தென்பஅ, 

இயைபுத்‌ தொடையை இறுவாய்‌ 
முதலாகக்‌ கொண்டு வழங்குதல்‌, 

இயைபு வண்ணம்‌, 

இரண்டடி எ௮அகை, 

இரண்டடி மொழி மாற்று, 

இரண்டடி மோனை, 

இரண்டாம்‌ எழுத்தின்மேல்‌ கறிய 
உயிர்‌ ஒன்னு எதுகை, 

இரண்டு கூற்றாற்‌ சூத்திரப்‌ பொருள்‌ 
உரைக்குமாணு, 

இராக்கத மணம்‌, 

இருஅ ஆது-- கார்‌, கூதிர்‌, முன்பனி, 

பின்பனி, இளவேனில்‌, மூன 

வேனில்‌ என்பன, 


இருபத்‌. தாலெழுத்தடி அளவியற்‌ 
சந்தம்‌, 

இருபத்திரண்டெழுத்தடி  அளவியத்‌ 
சந்தம்‌, 

இருபத்து நான்கெழுத்தடி. அளவியற்‌ 
சந்தம்‌, 

இருபத்து மூன்றெழுத்தடி அளவியல்‌ 
சந்தம்‌, 

இருபத்தேழெழுத்தழு.. அளவியத்‌ 
ருண்டகம்‌, 


இருபத்தைந்தெழுத்தடி அளவியத்‌ 
சந்தம்‌, 


ன்‌ ்‌ பொருட்‌ குறிப்பகராதி 


இ---தொடர்ச்சு. 

இருபத்தோமெழுத்தடி 
சந்தம்‌, 

இருபதெழுத்தடி அளவியற்‌ சந்தம்‌, 

இருபதெமுத்தடிக்‌ கலிப்பா, 

இருபதெழுத்தின்‌ மிக்க நாற்சீரடிப்பா 
இல்லை என்பது, 

இரு புற வசை, 

இரு புற வாழ்த்து, 

இரு முதல்‌ திசனிறை, 

இரு முற்றிரட்டை, 

இரு வகை எண்‌ - கணிதமும்‌ 
கரணமும்‌, 

இரு வகை வசை, 

இரு வகை வாழ்த்து, 

இரு விகற்ப நேரிசை வெண்பா, 


அளவியற்‌ 


இலக்கணக்‌ கலிப்பா. 

இழைபு -- வனப்பெட்டனுள்‌ ஒன்று, 

இளமைக்கு எய்திய பெயர்கள்‌, 

இறந்து பாட்டு உவமை ஆனத்தம்‌, 

இறப்ப இழித்த ஆனத்த உவமை, 

இறப்ப உயர்ந்த ஆனத உவமை, 

இறுதி நில்‌ அளபெடை நிரை 
நேரியற்று என்பத, 

இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, 


இன்னிசை வெண்பா? என்பது 
காரணக்‌ குறியாதல்‌, 

இன்னிசை வெண்பாவின்‌ இனம்‌, 

இன்னியல்‌ ஆசிரியம்‌, 

இன்னியல்‌ வஞ்சிப்பா, 


இன்னியற்‌ குறளடி வஞ்சிப்பா, 
இன்னியற்‌ இந்தடி வஞ்சிப்பா, 
இன எதுகை, 

இனக்குறள்‌ வெண்பா, 

இனச்‌ செய்யுள்‌ — பாவினம்‌, 
இன மோனை, 

இனவெழுத்து ஆமாறு, 

௬ = 
₹௪7? என்று இற்ற ஆசிரியம்‌, 
சசெழுத்துச்‌ சீர்‌ நான்கு, 
சரெழுத்துச்‌ ீரோயவழிக்‌ கலிக்குரிய 

அடி பதினைந்தாதல்‌, 


ஈற்றடி குறைத்து வத்த குறட்டா 
சை, 


Yap.—29A 


481 


உ 
உட்கோள்‌ — ஓர்‌ அலங்காரம்‌, 
உடனிலைக்‌ கூட்டம்‌ — ஓர்‌ அலங்காசக, 
உத்தம்‌ முதலாக உற்கிருதி ஈறாகக்‌ 
இடந்த இருபத்தாறு சந்தங்கட்கும்‌ 


முறையானே பிரத்தார நில 
அளவை சொல்லுமா, 


உத்தம்‌ முதலாக உற்கிருதி ஈறுகக்‌ 
இடந்த விருத்தச்‌ சந்தங்களின்‌ 
எழுத்து வரையறு 2தச்‌ சொல்லு 
மாஅ, 

உத்திட்டத்திற்கு இலக்கணம்‌, 

உதுக்காண்‌, 

உபசார வழக்கு, 

உய்த்துணர்‌ நிரனிறை, 

உயர்தடைப்‌ பொருள்‌ இருவகை, 

உயர்‌ மொழி ஓர்‌ அலங்காரம்‌, 

உயர்வு -— ஓர்‌ அலங்காரம்‌, 

உயிர்மிக்கு வத்த செய்யுள்‌, 

உயிர்மெய்‌ மிக்கு வத்த செய்யுள்‌, 

உயிரளபெடை தான்கும்‌ வத்த 
செய்யுள்‌, 

உயிரளபெடையின்‌ விரி இருதாற்று 
இருபத்து நான்காதல்‌, 

உரிச்சீர்‌ -- மூவகைச்சர்‌, 

“ உரிச்சீர்‌ 


யாதல்‌, 


என்பது காரணக்‌ கருதி 

உரிச்சிர்‌ மூன்று, 

உரிச்சீர்‌ வெண்டளாயால்‌ வந்த வெண்‌ 
கலிப்பா, 


உரிச்சிரானே ஆசிரியம்‌ பயின்று 
வாரா என்பது, 

உரிச்சொல்லின்‌ இலக்கணம்‌, 

உரிச்சொல்லே வத்த வெள்ளொச்‌ 
தாழிசை, 


உரியசை - நேர்பு அசையும்‌ சர்‌" 
அசையும்‌, 

உரியடி -- உரிச்சரான்‌ வந்த அடி, 

உருட்டு வண்ணம்‌, 

உருவகம்‌ — ஓர்‌ அலங்காரம்‌, 

“உரையிற்கோடல்‌” என்னும்‌ உத்தி, 

உவமக்‌ காட்சியுள்‌ ஊனம்‌ தோன்றிய 
ஆனத்த உவமை, 

உறழ்ச்சியில்‌ இரு வகை, 

உறுப்பழி செய்யுள்‌, ழு 


௮2 பொருட்‌. குறிப்பகராதி 


உ-- தொடர்ச்சி. 

கறுப்பன்‌ அகவல்‌ — ஒரு பொருண்‌ 

மேல்‌ பரத்திசைக்கும்‌ ஆசிரியம்‌, 
உறுப்பெழுத்து - இயைத்து டொருள்‌ 
4 பயக்கும்‌ எழுத்து௫ள்‌, 

a 

எகர ஓகரங்கள்‌ புள்ளி பெறுதல்‌, 
எட்டடிப்‌ பஃறொடை. வெண்பா, 
எட்டாரச்‌ சக்கரம்‌, ' 
எட்டு ஆசிரிய வந்த 

பாட்டு, 
எட்டெழுத்தடி அளவியம்‌ சந்தம்‌, 
எட்டெழுத்தடி வெண்பா, 
எட்டெழுத்து இருசிரடி வஞ்சிப்பா, 
எட்டெழுத்து ஈற்றடி வெண்பா, 


உரிச்சீரும்‌ 


எட்டெழுத்து முச்சீரடி வஞ்சிப்பா, 

எண்‌ -— அம்போதரங்க உறுப்பு, 

எண்சீர்க்‌ 
செய்யுள்‌, 


கழிநெடிலடியான்‌ வத்த 


எண்சீரின்‌ மிக்கு வத்த செய்யுட்கள்‌ 
சிறப்பில என்பது, 

எண்ணு வண்ணம்‌, 

எண்‌ வசை மணம்‌, 

எதிர்‌ நிரனிறை, 

எதிர்‌ நூல்‌, 

“எதிர்‌ மறுத்தல்‌ என்னும்‌ உத்தி, 

எதுகை அந்தாதி, 

எஅகை இயைபுத்தொடை, 

எ.௮அசகை எட்டு, 

எஅகைக்கு . முதலெழுத்தெல்லாம்‌ 


தம்முள்‌  அளவொத்து வருதல்‌ 
வேண்டும்‌ என்பது, 
எஅகைத்‌ தொடை, 
எல்லா - எதகைக்கும்‌ 
நேர்க்கு தேரும்‌ 
.திரையுமே வருவது, 
எழுகூற்றிருக்கை -- இத்திரச்‌ கலி 
களுள்‌ ஒன்று, 
எழுசீர்க்‌ 


முதலசை 
திரைக்கு 


கழிதெடிலடியான்‌ வந்த 
செய்யுள்‌, 
எழுத்தல்‌. இசையை அசை பெனுத்‌ 
இயற்றல்‌, 


எழுத்தானத்தம்‌ எழுத்துக்‌ குற்றம்‌, 
எழுத்தின்‌ தொகை, 
எழுத்தின வகை, 


எ- தொடர்ச்சி. 













எழுத்தின்‌ விரி, 

எழுத்து ஓத்துக்‌ குருவும்‌ இலது 
ஒவ்வாது வந்த அளவழிச்‌ சுந்து 

எழுத்அக்கு கி வெண்பா, 


எழுத்துச்‌ சுருக்கம்‌ -- ர. 
சுதகம்‌, 

எழுத்து நான்கு வகை--உரு 
வெழுத்‌ அ, உணர்வெழுத்அு, ஓலி 
யெழுத்‌அ, தன்மை யெழுத்து 
என்பன, 


எழுத்தும்‌ இலகுவும்‌ ஒவ்வாது வந்‌ 
அளவழித்‌ தாண்டகம்‌, 
எழுத்தும்‌ குருவும்‌ இலகுவும்‌ ஒத்து 
வந்த அளவழிச்‌ எந்தம்‌, ல 


எழுத்து வருத்தனம்‌ - — த்திக்‌ : 
கவிகளுள்‌ ஓன்று, 

எழுத்து வழு--*தேமா”? எனற்‌. 
பாலகனைக்‌ *தேமான்‌” என்பது 
போல்வன, ்‌ ௧ 

எழுபது தளை வழு, | 


எழு வகை ஆசிரிய மதம்‌, 1 
எழு வகை ஆசிரியர்‌ மத விகற்பம்‌, இ 


எழு வகையாற்‌ சூத்தாப்‌ பொருள்‌ 
உசைக்குமாறு, ன்‌ | 
எறப்பிடைச்‌ சந்ழச்‌ செய்யுள்‌ - i 
“£பிபீலிகா மத்திமம்‌” என்னும்‌ ' 
அளவழிச்‌ சந்தம்‌, | 
எறுப்பிடைச்‌ செய்யுள்‌ 4 
* லிகா மத்திமம்‌? என்னும்‌ | 
அளவழிச்‌ சந்தம்‌, | 
£ என்மனார்‌ £ என்னும்‌ - சொற்கு 
இலக்கணம்‌, 


“என”? என்று இற்ற ஆசிரியம்‌, 


“என?” என்னும்‌ அசைச்சொல்‌ 
ஆூரியத்தில்‌ அருகியன்றி 
வாராமை, 

டத 

ஏக பாதம்‌ சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்று, 

ஏந்தல்‌ வண்ணம்‌, 

எஏந்திசை அகவல்‌, 

ஏத்திசை அகவல்‌ முத்திறந்த 


இசைக்கும்‌ ஆசிரியம்‌ என்பஅ, 
எந்திசைச்‌ செப்பலோசை, 
ஏந்திசை வண்ணம்‌ இருப... 


122 


பொருட்‌ குறிப்பகராதி. 


ஏ--தொடர்ச்சி. 
ஏழடிப்‌ பஃறொடை வெண்பா, 
ஏழெழுத் தடி, அளவியற்சந்தம்‌, 
ஏழெழுத்தடி வெண்பா, 
ஏழெழுத்தடி, இரு£1- வஞ்சிப்பா, 
எழெழுத்து ஈற்றடி வெண்பா, 


& 
ஐ.” என்று இற்ற ஆசிரியம்‌, 
ஐகாரக்‌ குறுக்கம்‌, 


ஐகாரக்‌ குறுக்கம்‌ இணோதற்கு நிரை 
யசையாதல்‌, > 

ஐகாரக்‌ குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌, 

ஐந்தடிப்‌ பஃறொடை. வெண்பா, 

ஐந்திணை -- குறிஞ்சி, பாலை, முல்லை, 

. தெய்தல்‌, மருதம்‌ என்னும்‌ 
ஐவகை நிலங்கள்‌, 

ஐந்தெழுத்து அளவியற்‌ சந்தம்‌, 

ஐந்தெழுத்து இருடி. வஞ்சிப்பா, 


ஐந்தெழுத்து ஈற்றடி வெண்பா, 


ஐந்தெழுத்துச்‌ 8ர்‌-- மழ களிறு” 
என்பு, 
.ஐந்தெழுத்துச்‌ சராயவழிக்‌ கலிக்‌ 


கடி ப 'தினெட்டா தல்‌, 


ஐம்பத்தொரு நிலம்‌, 

ஐயம்‌ -— ஐயவணி, 

ஓவகை முரண்‌--சொல்லும்‌ சொல்‌ 
அம்‌ முரணுதல்‌, பொருளும்‌ பொரு 
ளும்‌ மூரணுதல்‌, சொல்லும்‌, 
பொருளும்‌ சொல்லோடு முரணுதல்‌, 
சொல்லும்‌ பொருளும்‌ பொரு 
ளொடு முரணுதல்‌, சொல்லும்‌ 
பொருளும்‌ சொல்லொடும்‌ பொரு 
ளொடும்‌ முரணுதல்‌ என்பன, 


ஓ 
ஒத்த விகற்பப்‌ பஃறொடை வெண்‌ 
பா, 


2 


* ஒத்தாழிசைக்கலி என்பது காச 
ணக்குறியாதல்‌, 

ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவில்‌ காலா 

- காத ர்கள்‌, 

ஒத்தாழிசைக்‌ கலியின்‌ வசை, 

ஒருங்யெல்‌ மொழி -- ஓர்‌ அலங்‌ 
காசம்‌, 


4௯ 


ஓ--தொடர்ச்சி. 
ஒருசார்‌ ஆசிரிய அடியும்‌ கலியடி 
யும்‌ ஐஞ்சிரான்‌ அருகி வருதல்‌, 
ஒரு சிறை நிலைப்‌ பொருள்‌ கோள்‌, 
ஒரு பொருட்‌ பாட்டு சித்திரச்‌ 
கவிகளுள்‌ ஓன்று, 
ஒரு பொருள்‌ இரட்டை, 
ஒரு போகு, 
ஒரு முதல்‌ திரனிறை, 
ஒரு முற்றிட்டை, 
ஒரு மொழி வினா உத்தரம்‌, 
ஒரு விகற்ப நேரிசை வெண்பா, 
ஒரூ௨ எதுகைத்‌ தொடை, 
ஒரூ௨ இயைபுத்‌ தொடை, 
ஒருஉ எதுகைத்‌ தொடை, 
ஒரூஉ நிரனிறை, 
ஒரூஉ முரண்‌ தொடை, 
ஒரூஉ மோனைத்‌ தொடை, 


ஒரூ௨ வண்ணம்‌, 


ஒவ்வா விகற்பப்‌ பஃறொடை 
வெண்பா, 
ஒழுகல்‌ வண்ணம்‌ -- நீர்‌ ஒழுக்கும்‌ 


காற்று ஒழுக்கும்‌ போல வருவஅ, 
ஒழுகிசை அகவல்‌, 
ஓழுகசைச்‌ செப்பலோசை, 
ஒழுகிசைத்‌ தாங்கல்‌ வண்ணம்‌, 
ஒழுகு வண்ணம்‌, 
ஒற்றளபெடை 
வாசாமை, 
ஒற்றளபெடையின்‌ விரி தாறறு எழு 
பத்தாறு ஆதல்‌, 
ஒற்றுப்‌ பெயர்த்தல்‌ - இத்திரக்‌ சவி 
களுள்‌ ஒன்று, 


உலக வழக்கில்‌ 


ஒன்பதின்‌ சர்க்‌ கழிநெடிலடியான்‌ 
வந்த செய்யுள்‌, 
ஒன்பஅ மேற்புறம்‌, 


ஒன்பதெமுத்தடி அளவியற்‌ சந்தம்‌, 
ஒன்பதெழுத்தடி வெண்பா, 
ஒன்பதெழுத்து இரு£ரடி வஞ்சிப்‌ 


பா, 
ஒன்பதெழுத்தடி. ஈத்றடி வெண்பா, 
£ஒன்றினம்‌ முடித்தல்‌, தன்னீனம்‌ 

முடித்தல்‌” என்னும்‌ உத்தி, 


ததக பொருட்‌ 
ஓ 
“ஓ? என்று இற்ற ஆசிரியம்‌, 
ஓசையின்‌ தொகை, 
ஓசையின்‌ வகை, 
ஓசையின்‌ விரி, 
ஓத்தின்‌ இலக்கணம்‌, 
ஓரசைச்£ர்‌-- நாள்‌, மலர்‌ என்பன, 
ஓசசைச்சீர்‌ பெரிதும்‌ வெண்பாவின்‌ 
ஈற்றும்‌ அம்போதரங்க உறுப்பின்‌ 
கண்ணும்‌ வரும்‌ என்பது, 


ஓரசைப்‌ பொஜுச்சீர்‌ வந்த கலி 
விருத்தம்‌, ; வஞ்சி விருத்தம்‌, 
ஓரிலகு முதலா வுடைய விருத்தம்‌ 


இன்னதனை என்று விகற்பிற்அச்‌ 
சொல்லுமாறு, 
ஓமெழுத்தினத்தால்‌ உயர்ந்த பாட்டு 
_— சித்திரக்‌ கவிகளுள்‌ ஒன்று, 
ஓரொலி வெண்டுறை, 


ஓள 

ஒளகாரக்‌ குறுக்கம்‌, 

ஒளகா.ரக்‌ குறுக்கம்‌ வம்த செய்யுள்‌, 
ஓளவையார்‌ செய்யுள்‌, 


கட்டளை அடியில்‌ எழுத்து எண்ணுப்‌ 
கால்‌ குற்றிகாம்‌ குற்றுகரம்‌ ஆய்‌ 
தம்‌ ஒற்று ஆய இவற்றை நீக்க 
எண்ணுதல்‌, 

கட்டளை ஆசிரியப்பா, 

கட்டளைக்‌ கலித்து க்கு 
இலக்கணம்‌, 4 


உரிய 


கட்டனைக்‌ கலிப்பா, 
கட்டை வஞ்சிப்பா, 
கட்டளை வெண்பா, 
கடை அளபெடை, ' 
கடை இயைபு, 


கடை எதுகை, 


கடைக்‌ குறைத்தல்‌ -- கடைக்‌ கை 
விகாரம்‌, ம 


கடைக்‌ கூறை அளபெடை, 
கடைக்‌ கூழை இயைபு, 
கடைக்‌ கூழை எதுகை, ' 
“கடைக்‌ கறை முசண்‌, 
கடைக்‌ கூழை மோனை, 


- கரந்துறை பாட்டு. சித்திரக்‌ 


குதிப்ப்கராதி 


. கதொடர்ச்டு. 
கடை முரண்‌, 
கடை மோனை, 


கடையளவு ன்‌... ஒத்‌ 
தாழிசைக்‌ கலிப்பா, 


கடையாகு இன்பா, 

கடையாகு எதுகை, 

கடையாகு கழிநெடிலடி, 

கடையாகு சந்தம்‌, 

கடையாகு மோனை, 

கடையிணை அளபெடை, 

கடையிணை அளபெடை முதலிய 
நான்கு விகற்பமும்‌ முறையானே 
வந்த செய்யுள்‌, 

கடையிணை இயைபு, 

கடையிணை இயைபு முதலாயெ நர்ன்‌ 
கும்‌ முறையானே வம்ச செய்யுள்‌, 

கடையிணை எதுகை, 


கடையிணை எதுகை முதலாயெ 
தான்கு விகற்பமும்‌ முறையானே 
வந்த செய்யுள்‌, 

கடையிணை முரண்‌, 

கடையிணை மோனை, 

கடையிணை மோனை முதலாகிய 
தான்கு விகற்பமும்‌ முறையானே 
வற்த செய்யுள்‌, 


கண்ட கட்டு சித்திரக்‌ கவி வகை, 

கந்தருவ மணம்‌, 

கமகன்‌, 

கவி 
களுள்‌ ஒன்று, 

கரிப்போக்கு வாசகம்‌, 

சல்லவல்‌-- சித்திரக்‌ சவி வகை, 

கலம்பக ஆசிரியப்பா, 

கலம்பகக்‌ கலிப்பா, 

கலம்பக வஞ்சிப்பா, 

கலம்பக வெண்பா, ட 

கலிக்குரிய அடி.யெல்லாம்‌ கூட்டி 
உறம அாற்றுமுப்பதுிண்டாதல்‌, 

கலிக்குரிய இர்‌ பதினான்கு, 

கலித்தளை, 

கலித்தனையால்‌ 


௫௯ வந்த ஆசிரிய 
விருத்தம்‌, 


கலித்தளையான்‌ வந்த வெண்டாழிசை, 


கலித்தாழிசை, 





பொருட்‌ குறிப்பகராதி 


Si க தொடர்ச்ி. 

கலித்துறை, 

கலி நிலைத் துறை, 

கலி நிலைத்துறையுள்‌ மீநரசையால்‌ 
தொடங்கும்‌ அடி. பதினான்கு 
எழுத்தும்‌ திரையசையாய்த்‌ 
தொடங்கும்‌ அடி பதினைந்‌ 
தெழுத்தும்‌ உடை.யவாதல்‌, 

கலிநிலை விருத்தம்‌, 

“கலிப்பா ” 
யாதல்‌, 


என்பது காரணக்குறி 


கலிப்பாவில்‌ ஆசிரிய அடி மயங்கு 
தல்‌, 


கலிப்பாவில்‌ ஓாடி.யாலும்‌ . தனிச்‌ 
சொல்‌ வருதல்‌, 

கலிப்பாவில்‌ பிற பாவடிகள்‌ மயங்‌ 
குதல்‌, 

கலிப்பாவில்‌ வெண்பா அடி மயப்‌ 
குதல்‌, 


கலிப்பாவிற்குப்‌ பதினாறு தளை வழு, 
கலிப்பாவுட்‌ கூன்‌ வருதல்‌, 

கலி மண்டிலத்‌ தறை, 

கலி மண்டில விருத்தம்‌, 

கலியடி நூற்று முப்பத்திரண்டு, 
கலியடியுள்‌ தளை மயக்கம்‌, 
கலியினுள்‌ ஜஞ்£சீரடி வருதல்‌, 


கலியுள்‌ இயற்சிரும்‌ - உரிச்‌சீரும்‌ 
விரவுதல்‌, 
கலியுள்‌ குற்றுகாம்‌ வந்தூழியன்றி 


நாலசைச்சீர்‌ வாரா என்ப, 
கலியுள்‌ நாலசைச்சீர்‌ வருதல்‌, 
கலியொத்தாழிசை-- ஒரு பொருண்‌ 
மேல்‌ மூன்றாய்‌ வரும்‌ கலித்‌ 
தாழிசை, 
கலி விருத்தத்துள்‌  நேரசையால்‌ 
தொடங்கும்‌ அடி பதிஜேசெழுத்‌ 


அம்‌, நிரையசையால்‌ தொடங்கும்‌ 


அடி பன்னிரண்டெழுத் அம்‌ 
உடையவாதல்‌, 
கலி விருத்தம்‌, 
“கலி வெண்பா, வெண்கலிப்பா ” 
- என்பன காரணக்குறியாதல்‌, 
கழிநெடிலடி 1. ஜஞ்சீரின்‌ மிக்க 
சீரடி, 2. பதினெட்டு எழுத்து 


முதல்‌ இருபது எழுத்தின்கானும்‌ 
உயர்ந்த மூன்றடி, 
கனிச்சீர்‌ -- வஞ்சியுரிச்‌ ர்‌, 


455 
கச. 


காடகச்‌ சக்கரம்‌_— சித்திரக்‌ கவி 
வகை, 

காதை கரப்பு - சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்று, 

காம இன்னிசை, 

காய்ச்சீர்‌ - நேரீற்று மூவகைச்சர்‌, 

காலம்‌ மூன்று, 2 

கால வகை-நன்னர்க்‌ காலம்‌; நற்‌ 
காலம்‌; திந்த காலம்‌, திக்‌ காலம்‌; 
நற்நீக்‌ காலம்‌, தித்திக்‌ காலம்‌. 


இழ்க்கதுவாய்‌ அளபெடை, த்‌ தொடை, 
இம்க்கதுவாய்‌ இயைபுத்‌ தொடை, 
எஅகைத்‌ தொடை, 
நிரனிறை, 
தீழ்க்கதுவாய்‌ முரண்‌ தொடை, 


தீழ்க்கதுவாய்‌ 
கீழ்க்கதுவாய்‌ 


இழ்க்கதுவாய்‌ மோனைத்‌ தொடை, 


க்‌ 

குரு லகுவாவன இவை என்பது, 
குற்றியலிகரம்‌, 
குற்றியலிகரம்‌ வந்த செய்யுள்‌, 
குற்றியலுகரம்‌, 
குற்றியலுகரம்‌ ஒற்றொடி வந்த நேர்பு 

நிரைபு அசைகள்‌, 
குற்றியலுகரம்‌ மிக்கு வந்த செய்யுள்‌, 


குற்றியலுகரம்‌ வருதற்கு உரிய 
ஏழிடம்‌, - 

குற்றியலுகாமும்‌ குற்றியலிகரமும்‌ 
புள்ளி பெறுதல்‌, 


குற்றெழுத்து மிக்கு வத்த செய்யுள்‌, 
“குறட்டாழிசை, தாழிசைக்‌ குறள்‌” 
என்பன காரணக்குறி யாதல்‌, 
குறள்‌ வெண்பாவின்‌ இனம்‌, 
குறளடி 1. இருசரடி ; 2. தான்‌ 
கெழுத்து முதல்‌ ஆறு எழுத்தின்‌ 
காறும்‌ உயர்த்த மூன்றடி, J 
குறளடி முதலாப்‌ பதினேம்‌ திலத்து 
ஐத்தடியும்‌ முறையானே வத்த 
செய்யுள்‌, 
குறளடியால்‌ வந்த தனிச்சொல்‌, 
குறளடியான்‌ வத்த செய்யுள்‌, 


450 


கு--தொடர்ச்சி. 
குறளடியான்‌ வந்த வஞ்சிப்பா, 
குறளடியும்‌ சிந்தடியும்‌ மயங்கி வந்த 
வஞ்சிப்பா, 
குறளடி வஞ்சரிப்பாச்‌ 
தென்பஅ, 
குறிஞ்சித்‌ திணை, 
குறிப்பு ஏவல்‌ தற்சுட்டின்சண்‌ வற்ற 
குற்றெழுத்து, விட்டி சைப்பின்‌, 


மொழியிடை கடைகளிலும்‌ 
நேரசையாம்‌ என்பது, 


சிறப்புடைத்‌ 


குறிப்புத்‌ தொடை, 
குறில்‌ அகவல்‌ அடுக்கி ௪ வண்ணம்‌, 
குறில்‌ அகவல்‌ 
குறில்‌ அகவல்‌ மயங்கிசை வண்ணம்‌, 
குறில்‌ அகவற்‌ பிரித்திசை 
குறில்‌ அகவற்‌ நூங்கசை 
குறில்‌ ஒழுகல்‌ அடுக்கிசை 
குறில்‌ ஓழுகல்‌ 
குறில்‌ ஒழுகல்‌ 
குறில்‌ ஒழுகற்‌ பிரிந்திசை வண்ணம்‌, 
குறில்‌ மெல்லிசை 
வண்ணம்‌, 
குறில்‌ மெல்லிசை 
வண்ணம்‌, 
குறில்‌ மெல்லிசைப்‌ பிரிற்திசை 
வண்ணம்‌, 
குறி ல்‌ மெல்‌ லிசை 


வண்ணம்‌, 


ஏந்நிளை வண்ணம்‌, 


வண்ணம்‌, 
வண்ணம்‌, 
வண்ணம்‌, 
ஏந்திசை வண்ணம்‌, 

மயங்கிளை வண்ணம்‌, 


அடுக்கிசை 


ஏந்திசை 


மயங்கிசை 


குறில்‌ வல்லிசை அடுிக்கிசை 
வண்ணம்‌, 

குறில்‌ வல்லிசை எஏற்திசை 
வண்ணம்‌, 

குறில்‌ வல்லிசைப்‌ பிரிந்திசை 


வண்ணம்‌, 


குறில்‌ வல்லிசை மயங்இசை 
வண்ணம்‌, 
கு௮க்கும்‌ வழிக்குறுக்கல்‌ -- 


குறுக்கல்‌ விகாரம்‌, 
குஅஞ்€ர்‌ வண்ணம்‌, 
குறுவெண்‌ பாட்டு-- குள்‌ வெண்பா, 
குறைச்‌ சிஃருமிசைக்‌ கொச்சகம்‌, 
குறைப்‌ பஃருழி சக்‌ கொச்சகம்‌, 
குறையவை - அறிவு .... குணங்களாற்‌ 
குறைவுற்றவர்‌ கூடியுள்ள சபை, 
குறைமீற்று ஒரு பொருள்‌ இரட்டை, 


பொருட்‌ குறிப்பி ரதி 


கு--தொடர்ச்சி. 


குறையிற்றுப்‌ பல பொருள்‌ 


இரட்டை, 


குறையெண்‌ நிரனிறை, 


கூ 

கூட சதுர்த்தம்‌-- சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்னு, 

கூடம்‌ ஆமாறு, 

கூர்மச்‌ சக்கரம்‌ -- ஆமை வடிவா 
னியன்ற சித்திர கவி வகை, 

கூமை அளபெடைத்‌ கொடை. 

கூமை இயைபுத்‌ கொடை, 

கூழை எதுகைக்‌ தொடை, 


நிரனிறை, 


முரண்‌ தொடை, 


கூமை 
கூழை 
கூழை மோனைக்‌ தொடை, 
கூன்‌ : 
1. வெண்பாவில்‌ வருதல்‌, 
2. ஆசிரியத்தில்‌ வருதல்‌, 
3. கலியில்‌ வருதல்‌, 
ச்‌, வஞ்டுியில்‌ வருதல்‌, 
கைக்களைச்‌ சமனிலை மருட்பா, 
கைக்களைப்‌ பொருண்மேல்‌ ஆசிரியம்‌ 
வருவழி எருத்தடி முச்சீரான்‌ வாப்‌ 
பெறாதென்பஅ, 
கைக்களை மருட்பாவின்‌ இலக்கணம்‌, 
கைக்களெயும்‌ வெண்பா முதலா 
ஆசிரிய இயலான்‌ இறும்‌ என்பஅ, 


கைக்கிளை வியதிலை மருட்பா, 


கொ 
“கொச்சகக்‌ கலிப்பா ' என்பத 
காரணக்குறியாதல்‌, 


கொண்டு கூட்டுப்‌ பொருள்கோள்‌, 


கோ 


கொுத்திரி த்தில்‌ சுவிகளுள்‌ 
ஒன்ற ; 7 ஒரு செய்யுளின்‌ முன்னி 
சண்டடி மேல்‌ வரியாகும்‌ பின்னி 


ரண்டடி £ழ்‌ வரியாகும்‌ எதி, 
அவ்விரு வரியின்‌ எழுக்தூகளையும்‌ 
பசுவின்‌ ஊத்திரேகை போல 


மாறி மாறிப்‌ படிக்க அச்செய்யுளே 


ஆகும்படி அமைத்துப்‌ பாவெகு, | 


& பொருது றிப்பகராதி : 


௪ 
சக்காச்‌ சக்கரம்‌ -- சித்திரக்‌ கவி 
வகை, - 
சக்கரத்‌, ்‌ இற்கும்‌. திரிபா இக்கும்‌ 


எழுத்து எண்ணுங்கால்‌. ஒற்று உள்‌ 
ளிட்ட எல்லா எழுத்தும்‌ கொள்ளப்‌ 
படும்‌ என்பது, 


சக்கரம்‌ — “ சக்கர பந்தம்‌ ' என்னும்‌ 
சித்திரக்‌ கவி, | 
சதுரங்க அறைகட்கு எழுத்து 


நிஅத்துவதற்கு இலக்கணம்‌, 
சதுரங்க இலக்கணம்‌, 


சதுச்‌ சக்கரம்‌ சித்திரக்‌ கவி 
வகை, 

சந்த அடியும்‌ தாண்டக அடியும்‌ 
மயங்கி வந்த சந்தத்‌ தாண்டகச்‌ 

்‌ செய்யுள்‌, 

சந்தத்‌ தாண்டகம்‌ ஏந்த அடியும்‌ 
தாண்டக அடியும்‌ விரவி ஓசை 
கொண்டு வருவது, 

சந்தத்திற்கும்‌ தாண்டகத்திற்கும்‌ 


எழுத்து எண்ணுஇன்றுதிக்‌ குற்று 

கர  இகரங்களே எழுூத்தாகவே 

கொண்டு எண்ணுக என்பு, 
சந்தமும்‌ தாண்டகமும்‌ ஆமாறு, 
சநற்தழி குறட்டாழிசை, 


சம சந்தத்‌ தாண்டகம்‌ — சந்த 
அடியும்‌ தாண்டக அடியும்‌ ஓத்து 
வருவ, 


சம நடை வெண்பா, 

சம நிலை மருட்பா, 

சமவியல்‌ வெண்பா, 

சமானம்‌ — சந்த வகை, 

சருப்பதோ பத்திரம்‌ - ஒரு 
வரிசைக்கு எட்டாக அறுபத்து 
மான்கு அறை றி, ஒரு செய்யுள்‌ 
எவ்வெட்டு எழுத்தால்‌ ஓரடியாக 
நான்கடி. பாடி, மேனின்று க£ழ்‌ 
இழியவும்‌ தான்கடியும்‌ எழுதி, கழ்‌ 
நின்று மேலேறவும்‌ நான்கடியும்‌ 
எழுதி, மேனின்று இம்‌ இழியவும்‌ 


கீழ்‌ நின்று மேலேறவும்‌, முதல்‌ 
தொடங்கி இறுதியாகவும்‌ இறுதி 
தொடங்கி முதலாகவும்‌, மாலை 


மாற்றுக நான்கு முகத்தினும்‌ 
வாசித்தாலும்‌. அச்செய்யுளேயாவ 
தாகிய சத்தில்‌ கவி, 
சலாபச்‌ சக்கரம்‌ -- சித்திரக்‌ 
வகை, 
சனிபுருடச்‌ சக்கரம்‌-- த்திரக்‌ கவி 


வகை, 


கவி 


கச? 


சா 


சாங்கியம்‌ முதலிய ஆன. தரிசனம்‌ 
கள்‌-- சாங்கியம்‌ முதலிய ஆறு 
மதக்‌ கொள்கைகள்‌, 
சாதிமேற்‌ சார்த்திப்‌ பாக்களை வழங்கு 
மா, i 
சார்ச்‌சிவழி ஒழுகுதல்‌ - தொ டர்பின்‌ 
வழி நடத்தல்‌, 


சார்பிற்‌ றோன்றும்‌ தன்மைய -- 
குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, 
ஆய்தம்‌, 
சி 


்றாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
சிங்க நோக்கு அதிகாரம்‌, 

சிங்க நோக்குப்‌ பொருள்‌ கோள்‌, 
சித்திர. டன்‌ படம்‌ அகவி 


வரும்‌ ஆசிரியம்‌ 

சித்திரக்‌ i சித்திரத்தில்‌ 
அமைத்தற்‌ கேற்பப்‌ பாடும்‌ 
மிறைக்கவி, 


தித்திப்பா -- சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்று, 
சித்திர வண்ணம்‌, 


சிந்தடி : 
1, முச்சரடி, 
2. ஏழு எழுத்து முதல்‌ ஒன்பது 
எழுத்தின்காும்‌ உயர்ந்த 
மூன்‌ றடி, 


இந்தடியான்‌ வந்த செய்யுள்‌, 

இந்தடியான்‌ வந்த வஞ்சிப்பா, 

இந்தடியும்‌ குறளடியும்‌ விரவி வந்த 
வஞ்சிப்பா, 

இந்தியல்‌ வெண்பாவின்‌ இனம்‌, 

ிலேடை — ஓர்‌ அலங்காரம்‌, 

சிற்றெண்‌ - பதினாறு இருசிர்‌ ஓரடி 
யாய்‌ வரும்‌ அம்போதரங்க உறுப்பு, 


திறப்பசை, 


சிறப்பில்‌ அசை, 
இறப்பில்‌ ஆசிரிய நிசைத்தளை, 
இறப்பில்‌ ஆசிரிய நிசைத்தளையால்‌ 


வந்த வெண்கலிப்பா, 
இறப்பில்‌ ஆசிரிய நேர்த்தளை, 
இறப்பில்‌ இயற்சீர்‌ வெண்டளை, 
இறப்பில்‌ கலித்தளை, 
சிறப்பில்‌ கலித்தாழிசை, 


458 பொருட்‌  குறிப்பகராதி 


சி தொடர்ச்சி. 

சிறப்பில்‌ கலியொத்தாழிசை, 
சிறப்பில்‌ வஞ்சித்தளை, 
சிறப்பில்‌ வஞ்சித்‌ தளையால்‌ வந்த 

கலி வெண்பா, 
சிறப்பில்‌ வெண்சீர்‌ வெண்டளை, 
சிறப்புடை ஆசிரிய திசைத்தளை, 
சிறப்புடை ஆசிரிய நேர்த்தளை, 
சிறப்புடை இயற்சீர்‌ வெண்டளை, 
சிறப்புடைக்‌ கலித்தளை, 
சிறப்புடைக்‌ கலித்தனையால்‌ 

கலி வெண்பா, 


வந்த 


சிறப்புடைக்‌ கலித்தாழிசை, 
சிறப்புடைக்‌ கலியொத்தாழிசை, 
சிறப்புடை மாற்‌ ஜி அறுநாற்‌ 
மிருபத்தைந்அ, 
சிறப்புடைப்‌ பையுட்‌ சந்தம்‌, 
“சிறப்புடைப்‌ பொருளை 
கூறல்‌? என்னும்‌ உத்தி, 
“சிறப்புடைப்‌ பொருளை முந்துறக்‌ 
கிளத்தல்‌” என்னும்‌ உத்தி, 
சிறப்புடை வஞ்சித்தளை, 
சிறப்புடை வெண்சீர்‌ வெண்டன, 
சிறப்பெழுத்‌ த--ஓரெழுத்தே பொருள்‌ 
பயந்து நிற்பன, 3 
* சிறப்புப்பாயிரம்‌ ' இன்னளென்பது, 


சிறப்பு மொழி ஓர்‌ அலங்காரம்‌, 


எடுத்துக்‌ 


௪ 


சீர்கள்‌ செய்யுளகக்‌.து தற்கும்‌ முறை, 
ர்‌ கூனாதல்‌, 

இர்‌ மடக்கு, 

சீர்‌ விரளச்‌ செந்தொடை, 

சீரின்‌ தொகை, 

சீரின்‌ வகை, 


ரின்‌ விரி, 


சுட்டுப்‌ பொருளிலும்‌ வினாப்‌ டொரு 
ளிலும்‌ குற்றெழுத்து. மொழி 
முதலில்‌ நின்று தேசையாதல்‌, 
சுண்ணமொழி மாற்றுப்‌ 


பொருள்‌ 
காள டூ 


சுராட்டு- ஓாடியுள்‌ இரண்டெழுத்து 
மிக்கு வந்த அளவழமிச்‌ சந்தம்‌, . 


ச--தொடர்ச்சி. 
சுரிதகத்‌ தரவிணைக்‌ கொச்சகம்‌, . 
சுரிதகத்‌ தரவு கொச்சகம்‌, 
சுரிதகத்தருகு தனிச்‌ சொல்‌ இன்றி 
வந்த வஞ்சிப்பா, 
சுரிதகத்திற்குச்‌ சிறுமை இரண்டடி ; 
பெருமை பொருண்முடி.வாசல்‌, 
“சுரிதகம்‌? என்பது 
யாதல்‌, 
சுழிகுளம்‌-— ஒரு செய்யுளே எவ்‌ 
வெட்டெழுத்தாய்‌ நான்கு வரியாக 
எழுதி, மேனின்ற £ீழ்‌ இழிந்தும்‌, 
ஒழ்‌ தின்று மேலேறியும்‌, புற 
தின்று வந்து உள்‌ மூடிய உச்சரித்‌ 


காரணக்‌ குறி 


காலும்‌ அவ்வரி தான்குமேயாகி, 
அச்செய்யுளா கவே முடியும்‌ 
சித்திரக்‌ கவி, 

சூ 


ட.” 
சூத்திரம்‌ ஒரு பொருள்‌ நூதலிய 
தென்பது, 


செ 


செந்துறை-- பாடற்கு ஏற்பது, 
செந்துறைச்‌ செந்துறைப்‌ பாட்டு, 
செந்துறை சிதைத்த குறட்டாழிசை, 
செந்துறைப்‌ பாட்டு, 

செந்துறை மார்க்கம்‌, 

செந்துறை விரி மூன்று வகை, 
செந்துறை வெண்டுறைப்‌ பாட்டு, 


செந்துறை வெள்ளை-—வெண்செந 
அறை, 

“செந்துறை வெள்ளை, வெண்‌ செந்‌ 
அறை” என்பன காரணக்குறி 
யாதல்‌, 


செந்தடை அசையத்தா த, 

செந்தடை அடியந்தாதி, 

செந்நடை அந்தாதி, I 

செந்நடை இடையிட்டடியந்தாதி, 

செந்தடை எழுத்தந்தாதி, 

செத்நடைச்‌ சரந்தாதி, 

செநீநடை மயக்கத்தாதி, 

செப்பல்‌ வெண்பா -- எழுசிரால்‌ 
மடக்கும்‌ குறள்‌ வெண்பா, 


செ--தொடர்ச்சி, 
செப்பலோசையிற்‌ சிறிது சிதைந்த 


பஃறொடை வெண்பாவைக்‌ ௧ 
வெண்பாவாக வழங்குதல்‌, 

செம்முரண்‌, 

செம்மோனை, 

“செய்யுள்‌” என்பது காமணக்குறி 
ஆமாறு, 

செய்யுளிற்‌ பல தொடையும்‌ பல 


அடியும்‌ வரின்‌ அவற்றை வழங்கு 
மாறு, 
செவ்வளபெடை, 
செவ்வியைபு, 
செவ்வியைபுத்‌ தொடை, 
செவ்வெண்‌ பெற்று வந்த செய்யுள்‌, 
செவ்வெதுகை, 


செவியறிவு.றாஉ 
பெரு என்பது, 


கலியும்‌ வஞ்சியும்‌ 
செவியறுவுறாஉச்‌ சமநிலை மருட்பா, 
செவியறிவு.நூஉ மருட்பா, 
செவியறிவுறாஉ வியதிலை மருட்பா, 


சொ. 


சொல்லானந்தம்‌ — சொற்குற்றம்‌, 

“சொல்லின்‌ முடிவின்‌ அப்‌ பொருள்‌ 
முடித்தல்‌ என்னும்‌ உத்தி, 

சொல்லும்‌ சொல்லும்‌ முரணியதற்குச்‌ 
செய்யுள்‌, 

சொல்லும்‌ பொருளும்‌ சொல்லொடு 
முரணியதற்குச்‌ செய்யுள்‌, 

சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு 
மூரணியதற்குச்‌ செய்யுள்‌, 

சொல்‌ வழு--'இ சையெல்லாம்‌ 
கொட்ட, தானை ஊர்ந்து, அடிசில்‌ 
பருகி, அணி ஆர்த்து” என்பவை 
போல்வன, 

சொற்கட்டு, 

சொற்சிரடி - 
உறுப்பு, 

சொற்சீரடிக்குரிய இலக்கணம்‌, 


அம்போதர ங்க 


பத டத்‌ 
ஞாபகச்‌ சூத்திரம்‌, 
ஞாபகம்‌-- மேற்கோட்‌ சூத்திரம்‌, 


பொருட்‌ குறிப்பகராதி 


கீதம்‌ 


ட்‌ 


௨ 


டகர மெய்‌ வருக்க 


எதுகை வந்த 
செய்யுள்‌, 


ண 
ண்‌, ன்‌, ம்‌ என்னும்‌ மூன்று மெய்யும்‌ 
வல்லினத்தைச்‌ சார்ந்தும்‌ வகார 
நகார மகாசங்களோடு இயைந்தும்‌ 
ஆசு ஆகாமை, 


தரவிணைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
“தரவு? என்பது காரணக்குறியாதல்‌, 
தாவு கொச்சகக்‌ கலிப்பா. 
தாவு கொச்சகம்‌, 
தருக்கம்‌--ஏகாந்த வாதம்‌, 
காந்த வாதம்‌ என்பன, 


தலைக்குறைத்தல்‌-முதற்குறை விகா 


ரம்‌, 


அதே 


தலைதடுமாற்றம்‌ தந்து புணர்த்‌ 
அரைத்தல்‌” என்னும்‌ உத்தி, 

தலையளவு அப்போதரங்க ஒத்தா 
மிசைக்‌ கலிப்பா, 

தலையாகு இன்பா -- தன்சீராலும்‌ 

்‌ தளையாலும்‌ வரும்‌ பா, 

தலையாகு எதுகை, 

தலையாகு சந்தம்‌ -— நான்கடியும்‌ 
எழுத்தொத்அ வருவது, 

தலையாகு மோனை, 


தனை ஏழு வெண்சீர்‌ வெண்டளை, 
இயற்சீர்‌ வெண்டளை, நேரொன்‌ 
றாசிரியத்தளை, நிரையொனறாசரி 
யத்தளை, கலித்தளை, ஒன்றிய 


வஞ்சித்தளை, ஒன்றா வஞ்சித்தளை 
என்பன, 

தளைகள்‌ மயங்குமாறு, 

தளை சிதையுங்கால்‌ குற்கியலுகாமும்‌ 
குற்றியலிகரமும்‌ அளபெடையும்‌ 
அலகு பெறாமை, 

தளையின்‌ தொகை, 

தளையின்‌ வகை, A. 

தனையின்‌ விரி, 

தன்மை ஓர்‌ அணி, 

தனிக்குறில்‌ தற்சுட்டிலும்‌ ஏவலிலும்‌ 


குறிப்பிலும்‌ மொழி முதலில்‌ 
நேரசையாதல்‌, 


தனிச்சொல்‌, 


480 


த--தொடர்ச்ச. 
தனிச்சொல்‌ இல்லா வஞ்சிப்பா, 
தனிச்சொல்‌ 'கூன்‌? எனவும்‌ வழங்கப்‌ 
படுதல்‌, 
தனிச்சொல்‌ நிற்குமிடம்‌, 
தனிச்சொல்‌ வஞ்சியுள்‌ இடையிலும்‌ 
நிற்கப்பெறும்‌ என்பது, 
தனிநிலை அளபெடை. நேர்நேர்‌ இயற்‌ 
முதல்‌, 
“ தனிநிலை? என்பது 
யாதல்‌, 1 
தனிநிலைச்‌ செய்யுள்‌ முதலிய செய்யுள்‌ 


வகைகள்‌, 


காரணக்‌ குறி 


தா 

தாஅ வண்ணம்‌, 

தாண்டகச்‌ சந்தம்‌-- சந்தத்‌ தாண்‌ 
டகம்‌, 

தாப்பிசைப்‌ பொருள்கோள்‌, 

“தாம்‌” என்னும்‌ சொல்‌ இறப்பித்தற்‌ 
பொருளதாதல்‌ : (“தேவர்‌ தாமே 
தின்னினும்‌ வேம்பு கைக்கும்‌”), 

தாரனைப்‌ பகுதி நவதாரணை 
யாகிய ஒன்பது அவதாவங்கள்‌, 


* தாழிசை” என்பது காரணக்‌ குறி 
யாதல்‌, 


தி 
திசைச்‌ சொல்‌, 
திணை நான்கு, 
திரிசொல்‌, 
திரிபா சி -- சித்திரக்‌ 
ஒனறு, 
திறம்‌ இருபத்தொன்றாமாணறு, 
தி 
தீபகம்‌ — திவக அணி, 


தீயவை _ இியோர்‌ கூடியுள்ள சபை, 


கவிகளுள்‌ 


அ 
£ துறை? என்ப. சாரணக்கு நி 
யாதல்‌, 
தூ 


அக்கானந்தம்‌ இக்‌ பரடுதத்‌ 
கண்‌ நிகழும்‌ குற்றம்‌, 
காங்கல்‌ வண்ணம்‌, 


பொருட்‌ குறிப்பகசாதி 


தூ--தொடர்ச்ச. 
அங்கிளை அகவல்‌, 
தூங்கிசைச்‌ செப்பல்‌, 
தூங்கசை வண்ணம்‌, 
தூசங்கொளல்‌ -- சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்று, 
தெ. 
தெய்வ மணம்‌, 
தே 
தேர்கை— சித்திரக்‌ கவி வகை, 
தேரைத்‌ தத்துப்‌ பொருள்கோள்‌, 
தேவ பாணி, 
தொ 
தொகுக்கும்‌ வழித்‌ தொகுத்தல்‌ - 
தொகுத்தல்‌ விகாரம்‌, 
தொகை மொழி -- ஓர்‌ அலங்காரம்‌, 
தொடர்மொழி வினா உத்தரம்‌, 
தொடை இருபத்திரண்டாதல்‌, 
தொடைக்கு எல்லா எழுத்த ம்‌ 
கொள்ளப்படும்‌ என்பது, 
தொடையானத்தம்‌ -- தொடைச்‌ குற்‌ 
றம்‌, i 
தொடையின்‌ தொகை, 
தொடையின்‌ வகை, 
தொடையின்‌ விரி, 
தொடை விகற்பங்கள்‌ பதின்மூவா 


யிரத்து அறுநூற்றுக்‌ தொண்ணுற்‌ 
றொன்பது எனல்‌, 

தொடை விகற்பம்‌ -- சர்தொறும்‌ 
வந்த எழுத்தே முறையான்‌ 
வருவஅ, 

தொடை விகற்பமெல்லாம்‌ நாற்சீரடி 
யுள்ளே வழங்குவது எல்லா ஆசிரி 
யர்க்கும்‌ துணிபு என்பஅ, 

“தொலைவு” என்பதன்‌ இலக்கணம்‌, 


தொன்மை -- வனப்பு எட்டனுள்‌ 
ஒன்று, 
தோ 
தோசைநடைச்‌ செய்யுள்‌ --- யவ 
மத்திமம்‌” என்னும்‌ அளவழிச்‌ 
சத்தம்‌, 


தோல்‌-- வனப்பு எட்டனுள்‌ ஒன்று, 
தோழியாவாள்‌ தலைவி நாணவும்‌ 
தடுங்கவும்‌ ஆவன சொல்லி ஆராய்‌ 
தல்‌ பொருள்‌ வழுவாம்‌ என்பன, . 





பொருட்‌ குறிப்பகசாதி 


தீ 

நட்டத்திற்கு இலக்கணம்‌, 

தடச்செய்யுள்‌, 

நடுங்க நாட்டம்‌ - பொருள்‌ வழுக்‌ 
களுள்‌ ஒன்று, 

நரம்பின்‌ விகற்பம்‌-- குரல்‌, அத்தம்‌, 
கைக்களே, உழை, இளி, விளரி, 
தாரம்‌ என்னும்‌ எழிசை, 

நல்லவை _— கல்வியதிவொழுக்கங்‌ 
களாற்‌ சிறந்த ஆன்றோர்‌ ரப. 


சபை, 

நலிபு வண்ணம்‌, 

Me 

நாண நாட்டம்‌ - பொருள்‌ வழுக்‌ 
களுள்‌ ஒன்று, 

நால்வகைக்‌ கவிஞர்‌, 

தால்வகைச்‌ சொல்‌, 

தால்வகைப்‌ பயன்‌, 

தால்வகைப்‌ பாக்களின்‌ மெக்கைக்குக்‌ 
காரணம்‌ கூறுமாறு, 

தால்வகைப்‌ பாக்களையும்‌ காரணக்‌ 
குறியால்‌ வழங்குமா. நு, 

தால்வகை வழுக்கள்‌, 

தாலசைச்சீர்‌ வந்த கலித்துறை, 

மாலெழுத்தடி. அளவியற்‌ சந்தம்‌, 

நாலெழுத்து இருடி. ட்ட 

தாலெழுத்‌அச்சீர்‌ ஐத்‌, 

மாலெழுத்துச்‌ சீராய வழி வெள்‌ 

க்கு அடித்தொகை அறுபத்‌ 

தொன்றாதல்‌, 

தாற்பத்து மூன்றெழுத்தடி. அளவியற்‌ 


முண்டகம்‌, 


மாற்பத்தேழெழுத்தடி. ந? 
முண்டகம்‌, 
மான்காம்‌ குலத்திற்கு உரிய பத்து 
லம்‌, 


நான்காரச்‌ சக்கரம்‌, 
. தான்கு வெண்பா உரிச்‌ சீரும்‌ வந்த 
பாட்டு, 


சான்கெழுத்அுச்‌ ரோய விக்‌ கவிக்‌ 
குரிய அடி. ஐம்பத்தொன்றாதல்‌, 


. ்‌ தி 

திசாத்அ -- ஓாடியுள்‌ ஒர்‌ எழுத்துக்‌ 
குறைந்து வரும்‌ அளவறழிச்‌ சந்தம்‌, 
திதரிசனம்‌-— ஓர்‌ அலங்காசம்‌, 


401 
நி-தொடாச்‌ச. 


தியமச்‌ சூத்திரம்‌, 
திரனிறைக்கு இலக்கணம்‌, 
திரனிறைப்‌ பொருள்கோள்‌, 


திசனிறை முதலிய ஒன்பது பொருள்‌ 
கோள்‌, 


திரனிறையினையும்‌ தொடைப்பாற் 
படுத்து வழங்குதல்‌, 

றிரைபசை, 

திரைபீறாயெ பதினாறு . வஞ்சியுரிச்‌ 
சீர்‌, 


ட முதலாகிய குற்றிய அகரம்‌ 
நிரைபசை, 

நிரை முதலாயெ முற்றிய னகரம்‌ -- 
நிரைபசை : (௨-ம்‌.) உருமு, 
அரவு, விரவு, செலவு, 

நிரையசை, 

நிரையசை ஈரலகு பெறல்‌, 

திரைமீறாகிய நாவசைப்‌ பொதுச்சர்‌ 
எட்டும்‌ வந்த செய்யுள்‌, 

திரையீறாயெ பதினாறு வஞ்சியுரிச்சர்‌, 

திபையீறாகிய பொொழதுச்சர்‌-- 
தீண்ணிமற்சர்‌, 

திசோட்டி -- இதழ்‌ குவிந்து பிறவாத 
எழுத்அகளால்‌ ஆகிய செய்யுள்‌, 

“ நிலம்பாஅய்ப்பாஅய்‌ ? என்பதைப்‌ 
புளிமாங்காயாக அலடிடுக என்பு, 

நிலைமண்டில ஆசிரியப்பாவின்‌ இனம்‌, 

* நில்‌ மண்டிலம்‌? 
குறியாதல்‌, 

நிலை வெளி விருத்தம்‌, 

மிழற்சீர்‌ முன்‌ நேரும்‌ 
வரின்‌ வஞ்சித்‌ தளையாதல்‌, 


என்பது காரணக்‌ 


நிரையும்‌ 


நிறையவை-—பல பொருள்களால்‌ 
நிரம்பிய பெரியோர்‌ கூடிய சபை, 


திறையீற்று ஒரு பொருள்‌ இரட்டை, 


நிறையிற்றுப்‌ பல 
இசட்டை, 


பொருள்‌ 
நிறையெண்‌ நிரனிறை, 


தீ 
நீட்டும்‌ வழி நீட்டல்‌ -- சீட்டல்‌ 


விகாரம்‌, 
ட 
தண்ணிசை, 
வலா அவற்சி-- ஒட்டணி, 


402 பொருட்‌ குறிப்பகராதி 1 


கா 
₹ நூல்‌? என்பது சூத்திரம்‌, ஓதன, 
படலம்‌, பிண்டம்‌ என்னும்‌ உறுப்‌ 
புடையதெனல்‌, 
தாலின்‌ இலக்கணம்‌, 
தூற்பா அகவல்‌ - விழுமிய 
பொருளைத்‌ தழுவிச்‌ சூத்திர 


யாப்பினவாய்‌ வருவன, 


நெ 
நெட்டெழுத்து மிக்கு வத்த செய்யுள்‌, 
நெடில்‌ எதுகை, 
நெடில்‌ எதுகை வந்த செய்யுள்‌, 
நெடில்‌ மோனை, 
நெடில்‌ மோனை வந்த செய்யுள்‌, 
நெடிலடி — 1. ஐஞ்சீரடி, 2. பதினைந்‌ 
தெழுத்து முதல்‌ பதினேழெழுத்தின்‌ 
காறும்‌ உயர்ந்த மூன்றடி, 
நெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌, 
நெடுவண்‌ பாட்டு ஏழடிச்‌ சிறுமை 
யும்‌ பன்னிரண்டடிப்‌ பெருமையும்‌ 
உடைய வெண்பா வகை, 


தெய்தற்றிணை, 


தே 


“நேர்‌” என்பது, “மாறுதல்‌, ஓத்தல்‌, 
தனிமை, மிகுதி, அட்பம்‌, சமனாதல்‌, 
உடம்படுதல்‌, பாதி, தலைப்படுதல்‌, 
நிலைபெறுதல்‌, கொடுத்தல்‌ ' என்னும்‌ 
பொருளில்‌ நடக்கும்‌ என்பத, 

நேர்‌ நடுவாகிய வஞ்சியுரிச்‌சீர்‌ கலி 

யுள்ளும்‌ ஆசிரியத்அள்ளும்‌ வருதல்‌, 
நேர்‌ பசை, 

நேர்பீறாயெ பதினாறு வஞ்சியுரிச்‌சர்‌ 

தேர்‌ முதலாகிய குற்றிய அகரம்‌ -- 
நேர்பசை (௨உ-ம்‌.) கோடு, 
தோன்று, குன்று, 

தேர்‌ முதலாகிய முற்றியலுகரம்‌ நேர்‌ 
பசை (௨-ம்‌) காணு, வேணு, 
மின்னு, மண்ணு, 

நேரசை, 

தோசை ஓாலகு பெறுதல்‌, 

நேரசை நான்கு, 

நோடி — நாற்மேடி, 

தேரிசை ஆசிரியப்பா, 


நே--தொடர்ச்ச. 
தேரிசை ஆசிரியப்பாவின்‌ இனம்‌, 


“நேரிசை ? 
யாதல்‌, 


என்பது காரணக்குறி 
நேரிசை ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 
தேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, 
நேரிசை மண்டில ஆசிரியப்பா, 
“நேரிசை வெண்பா? 
காரணக்குறியாதல்‌, 


என்பது 


நேரிசை வெண்பாவின்‌ இனம்‌, 

நேர ற்றியற்சர்‌ -- மாச்சீர்‌, 

நேரிற்றியற்சர்‌ அம்போதரங்க உறுப்‌ 
பினிள்ளும்‌ அசாகத்துள்ளும்‌ வரப்‌ 
பெறும்‌ என்பது, 

நேரீற்றியற்சர்‌ ஒத்தாழிசைக்‌ கலிப்‌ 
பாவினுள்‌ வாராமை, 

நேர ற்றியற்சிர்‌ வந்த கலி வெண்பா, 

நேரிறாக வந்த பதினாறு வஞ்சியுரிச்‌ 
ர்‌, 

நோக்கு -- ஓசை முதலியவற்றால்‌ 
கேட்டாளை மீட்டும்‌ தன்னை 
நோக்கச்‌ செய்யும்‌ செய்யுள்‌ அணி, 


ய 


பஃறாழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 

“பஃறொடை வெண்பா? 
காரணக்குறியா தல்‌, 

பஃறொடை வெண்பா ஒழிந்த மற்ற 
வெண்பாக்களின்‌ சிதைவு ஒரு 
புடை ஒப்புமை தோக்கி அவ்வ 
வற்றின்‌ இனமாகக்‌ கொண்டு 
வழங்கப்படும்‌ என்பு, 


என்ப 


பஃறொடை வெண்பாவின்‌ இனம்‌, 

பஃறொடை வெண்பாவுக்கு எழடிப்‌ 
பெருமை, 
பகரமெய்‌ மோனை 


வருக்க 
செய்யுள்‌, 


வந்த 

படலத்திற்கு இலக்கணம்‌, 

“படலம்‌” என்பது பொது மொழி 
தொடர்ந்தது என்பது, 

பண்‌ நான்கு, 

பத்தினிச்‌ செய்யுள்‌, 

பத்து இயற்ரும்‌ வத்த பாட்டு, 

பத்து வகைக்‌ குற்றம்‌, 


பொருட்‌ குறிப்பகராதி . 


ப-தொடர்ச்சி. 
பத்து வகை மாண்பு, 
பத்து வகை வழு, 
ப்த்து விதத்தாற்‌ சூத்திரப்‌ பொருள்‌ 
உரைக்குமானு, 
பத்தெழுத்தடி அளவியற்சந்தம்‌, 
பத்தெழுத்தடி, வெண்பா, 
பத்தெழுத்தீற்றடி வெண்பா, 
பத்தெழுத்து இரு£ரடி வஞ்சிப்பா, 
பத்தொன்பதெழுத்தடி 
சந்தம்‌, 
பத்தொன்பதெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதின்‌சீர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த 


செய்யுள்‌, 


அளவியற்‌ 


பதின்மூன்று சீர்க்‌ கடையாகு கழி 
நெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 
பதின்மூன்று இறத்தாற்‌ சூத்திரப்‌ 
பொருள்‌ உசைக்குமாறு, 
பதின்மூன்று முதல்‌ பதினாநெழுத்து 
காறும்‌ பெற்று வந்த முச்‌சரடி 
வஞ்சிப்பா (' கொடிவாலன ?), 
பதின்மூன்று வகை உரை, 
பதின்மூன்றெழுத்தடி 
சந்தம்‌, 
பதின்மூன்றெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதின்மூன்றெழுத்தடி வெண்பா, 
பதின்மூன்றெழுத்தடி 
சந்தம்‌, 
பதின்மூன்றெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதினாறெழுத்தடி. வெண்பா, 
பதினான்கெழுத்தடி அளவியற்‌ சத்தம்‌, 
பதினான்கெழுத்தடிக்‌ கலிப்பா, 


அளவியற்‌ 


அளவியற் 


. பதினான்கெழுத்தடி. வெண்பா, 
பதினெட்டெழுத்தடி 
சந்தம்‌, 

பதினெட்டெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதினேழெழுத்தடி. அளவியற்‌ சந்தம்‌, 
பதினேமெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதினேழெழுத்து முச்‌£ரடி வஞ்சிப்பா 
பதினைந்தெழுத்தடி. அளவியற்‌ சத்தம்‌, 
பதினைந்தெழுத்தடிக்‌ கலிப்பா, 
பதினைந்தெழுத்தடி. வெண்பா, 
பதினொரு சர்க்‌ கடையாகு கழி நெடி 


லடியான்‌ வந்த செய்யுள்‌, 


அளவியற்‌ 


468 


ப_தொடர்ச்‌சி. 
பதினோசாடல்‌, 
பதினோமெழுத்தடி. அளவியற்‌ சத்தம்‌, 
பதினோமெழுத்தடி வெண்பா, 
பதினோரெழுத்து இரு சாடி 


பா, 


வஞ்சிப்‌ 


பரிசிற்பொருள்‌ ஆனந்தம்‌, 

பரிபாடல்‌, 

பரிபாடைச்‌ சூத்திரம்‌, 

“பல்‌ பொருட்கேற்பின்‌ நல்லக 
கோடல்‌” என்னும்‌ உத்தி, 

பல பொருள்‌ இரட்டை, 

பன்னிரண்டெழுத்தடி 
சந்தம்‌, 

பன்னிரண்டெழுத்தடி வெண்பா, 

பன்னிரண்டெழுத்த இரு சீர டி. 
வஞ்சிப்பா, 

பன்னிரு சீர்க்‌ கடையாகு கழிநெடி 
லடியான்‌ வந்த செய்யுள்‌, 


பன்னீரடிப்‌ பஃறொடை வெண்பா, 


அளவியற்‌ . 


யா 
பா௮ வண்ணம்‌, 


“பா? என்பது காரணக்குறியா தல்‌, 


பாக்களுக்கு அடி.ச்சிறுமை, 

பாசி நீக்குப்‌ பொருள்கோள்‌, 

பாடுதல்‌ மரபு, 

பாத மயக்கு சித்திரக்‌ கவிகளுள்‌ 
ஒன்று, 

பாதிச்‌ சமச்‌ செய்யுள்‌ — ஒரு வகை 
அளவழிச்‌ சந்தம்‌, 

பாதிச்‌ சமப்‌ பையுட்‌ சந்தம்‌, 

பாதிச்‌ சம விருத்தம்‌, 

பாலைத்‌ திணை, 

பாலைப்‌ பண்கள்‌ பிறக்குமாறு, 

பாலைப்‌ பண்ணின்‌ வகை, 

பாவின்‌ தொகை, 

பாவின்‌ புணர்ப்பு-- சித்திரக்‌ 
களுள்‌ ஒன்று, 

பாவின்‌ வகை, 


பாவின்‌ விரி, 
பாவினங்களில்‌ வழங்கும்‌ அடிகள்‌, 


கவி 


பாவினத்‌ தொகை, 
“பாவினம்‌ ' என்பது காசணக்குதி 
யாதல்‌, ட 


அ ~~ 


46d பொருட்‌ 


பா—தொடர்ச்சி. 


பாவின வகை, 
பாவின விரி, 


பாவைப்‌ பாட்டு, 


பி 
“ பிண்டம்‌” என்பது மூன்றுறுப்படக்‌ 
தியது, 
பிண்டம்‌”? என்பதற்கு இலக்கணம்‌, 
பிற்துமதி எல்லா .எழுத்தும்‌ புள்ளி 
யுடையனவே வரும்‌ செய்யுள்‌, 
பிபீலிகா மத்திமம்‌ — * எறுப்பிடைச்‌ 
செய்யுள்‌ ' என்னும்‌ இடையிரண்‌ 
டடியும்‌ குறைந்து வரும்‌ அ 
சந்தம்‌, 


பிரத்தரித்த விருத்தங்களின்‌ விச 
லளவை கூறுமாறு, 

பிரத்தார எண்களின்‌ தொகை, 

பிரத்தார நில அளவை விரல்‌ 
சொல்லுமாறு, 


பிரத்தாரம்‌ செய்தற்கு இலக்கணம்‌, 

பிரமமணம்‌, 

பிரமாணம்‌ -— சந்த வகை, 

பிரிந்திசைக்‌ குறள்‌ -— அம்போதமங்க 
உறுப்பு, 

பிரிந்திசை வண்ணம்‌ இருப, 

பிசேளிகை -- விடுக்கும்‌ புதிர(Riddle) 

“ பிறநூல்‌ முடிந்தது தானுடம்படுதல்‌' 
என்னும்‌ உத்தி, 

பிற பொருள்‌ வைப்பு ஓர்‌ அலங்‌ 
காசம்‌, 

பின்‌ அளபெடை, 

பின்‌ இயைபு, 

பின்‌ எதுகை, 


பின்‌ முரண்‌, 


பின்‌ மோனை, 
யு 
புடை நூல்‌-- சார்பு நூல்‌, 
புரிக்கு-- ஓர்‌ அடியுள்‌ ஓசெழுத்து 


மிக்கு வரும்‌ அளவழிச்‌ சந்தம்‌, 


புருடச்‌ சக்கரம்‌ -- சித்திரக்‌ கவி 
வகை, 
“புலன்‌ '-- வனப்பெட்டனுள்‌ ஒன்று, 


குறிப்பகராதி 


பு தொடர்ச்‌. 

புறத்திணை வகை-—வெட்சி, வஞ்சி, 

காஞ்சு, உழிஞை, அம்பை, வாகை, 
பாடாண்‌ என்னும்‌ புறப்பொருள்‌ 

பற்றிய ஒழுக்கங்கள்‌, 
புறநிலை வாழ்த்துக்‌ கலியும்‌ 

மாய்‌ வரப்‌ பெறா என்பது, 
புறநிலை வாழ்த்துச்‌ சமநிலை மருட்பா, 
புறநிலை வாழ்த்துப்‌ பொருள்‌ பற்றி 


வஞ்சியு 


வரும்‌ கலிப்பா. ஆசிரியச்‌ சரித 
கத்தால்‌ இதின்‌ குற்றம்‌ இன்று 
என்பது, 


புற தில்‌ வாழ்த்து மருட்பா, 
புற நிலை வாழ்த்து விய நிலை மருட்பா, 
புறப்பா அகவல்‌ - பாடாண்‌ அறை 


மேற்‌ பாடப்படும்‌ ஆசிரியம்‌, 
புறப்பாட்டு வண்ணம்‌, 
புறப்புறத்திணை -— வாகை, பாடாண்‌, 
பொதுவியல்‌ என்னும்‌ இணைகள்‌, 
புறாப்‌ பாட்டு, 
புனல்‌ யாற்றுப்‌ பொருள்கோள்‌, 
புன ந்‌ துரையின்‌ இரு வகை, 


ஷீ 
பூச்£ர்‌ முன்‌ நிரை வரின்‌ கலித்தளை 
யாதல்‌, 
பூச்சீர்‌ முன்‌ நேர்‌ வரின்‌ வெண்சீர்‌ 
வெண்ட௯ாயா தல்‌, 
பூட்டு விற்பொருள்கோள்‌, 
பூதத்தாரும்‌ காரைக்காற்‌ பேயாரும்‌ 
பாடிய பாட்டு, 
பூமிச்சக்கரம்‌-- சித்திரக்‌ கவி வகை, 
பூமியாகாயச்‌ சக்கரம்‌ — சித்திரக்‌ களி 
வகை, 


பெ 
பெண்‌ பெயர்கள்‌, 
பெயர்ச்‌ சூத்திரம்‌, 
பெயர்ச்சொல்லின்‌ இலக்கணம்‌, 
பெயர்‌ நிரனிறை, 
பெருஞ்சித்திரனார்‌ செய்யுள்‌, 
-பே 


பேசெண்‌--2 நாற்சீர்‌ சஈாடியாய்‌ 
வரும்‌ அம்போதரங்க உறுப்பு, 





பொருட்‌ கு நிப்பகராதி 


பை 
பைசாச மணம்‌, 
பையுட்‌ சந்தம்‌ 7 சீரொதீஅ 
(எழுத்து) மிக்கும்‌ குறைந்தும்‌ 


வந்த அளவழிச்‌ சந்தம்‌, 
பொ 
பொசுச்சர்‌ : 
3. ஓரசைச்சீர்‌, 
2. நாலசைச்சர்‌, 
“பொதுச்சீர்‌' என்பது காரணக்குறி 
யாதல்‌, 
பொதுச்சீர்‌ பதினாறும்‌ வந்த செய்‌ 
த 
பொதுச்‌சருக்கு உரிய வாய்பாடு, 
பொதுவடி , 
பொருள்‌ வழு -- பொருளதிகாசத்‌ 
தோடு மாறுபட்டு வருவதும்‌ போரு 
ளின்றி வருவம்‌, 
பொருள்‌ வேறுய்‌ ஒரு சொல்லே வத்த 
இசட்டைத்‌ தொடை, 
பொருளானதந்தம்‌ -- பொ ருட்‌ குற்‌ 
மம்‌, 
பொருளும்‌ பொருளும்‌ 
குச்‌ செய்யுள்‌, 
பொழிப்பு அளபெடைத்‌ தொடை, 
பொழிப்பு இயைபுத்‌ தொடை, 
பொழிப்பு எதுகைச்‌ செய்யுள்‌, 


மூரணியதற்‌ 


பொழிப்பு எதுகைத்‌ தொடை, 

பொழிப்பு நிரனிறை, 

பொழிப்பு முரண்‌ தொடை, 

பொழிப்பு மோனைத்‌ தொடை, 
ம 

மகரக்‌ குறுக்கம்‌, 

மகரக்‌ குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌, 

மகிழிசை, 

மடக்கு-- ஓர்‌ அலங்காரம்‌, 

மண்டல அசையத்தா தி, 

மண்டல அடியந்தாதி, 

மண்டல அந்தாதி, 

மண்டல இடையிட்டடியந்தாதி, 

மண்டல எழுத்தந்தாதி, 

மண்டலச்‌ சீரந்தாதி, 

மண்டல மயக்கந்தாதி, 


Yap.—30 


465 


ம--தொடர்ச்சி. 
மத்திம தீபகப்‌ பொருள்கோள்‌, 
மது? கவி, 
மந்தரச்‌ சக்கரம்‌ -- சித்திரக்‌ கவி 
வகை, 
மந்திர நால்‌, 
மயக்க நிரனிறை, 
மயக்கு இயைபுத்‌ தொடை, 
மயங்சைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, 
மயங்கசை வண்ணம்‌ இருப, ்‌ 
மயூசவியல்‌ வெண்பா, 
மருட்பா-- வெண்பா முதல்‌ வத்து 
ஆசிரியமாய்‌ இறுவன, 
மருட்பாவுக்கு இனமில்லாமை, 
மருட்பரவுக்குக்‌ கங்கை யமூனைகளின்‌ 
சங்கமமும்‌ சங்கா தநாராயண ச 
சட்டகக்‌ கலவியும்‌ உவமை, 
மருட்பாவுக்குரிய நட்சத்திரங்கள்‌, 
மருதத்திணை, 
மறுத்துமொழி நிலை ஓர்‌ 


சம்‌, 


அலங்கா 


மா 
மாத்திரைச்‌ சுதகம்‌-- அளவுச்‌ சரக 
கம்‌: சித்திரக்‌ கவிகளுள்‌ ஒன்று, 
மார்க்கண்டேயனார்‌ காஞ்சி, 
மாராச்சை-- “சாதி” என்னும்‌ வட. 
மொழிப்பாவகையுள்‌ ஓன்று,” 
மாலை மாற்று — சித்திரக்‌ 
ஒன்று, 
மாறாட்டு-- ஓர்‌ அலங்காரம்‌, 


கவிகளுள்‌ 


மி 
மிகை மொழி--ஓர்‌ அலங்காரம்‌, 
மிகையெண்‌ நிரனிறை, 


மிச்சாகிருதி -- * சாதி” என்னும்‌ வட 
மொழிப்பாவகையுள்‌ ஒன்று, 


மூ 
முக்கட்‌ கூட்டம்‌ களவிற்‌ கில்லை யென்‌ 
பஅ, 
முக்கட்‌ கூட்டம்‌ கற்பிற்கு உண்டெ.ன்‌ 
பது, 
முடித்தது போன்று முடியாத பாட்டு. 
முடியாதது போன்று முடிந்த பாட்டு, 


266 
மு-தொடர்ச்சி. 

முடுகு வண்ணம்‌, 

முண்டகப்‌ பாட்டு — சித்திரக்‌ கவி 
வகை, 

முத்திறத்தாற்‌ சூத்திரப்‌ பொருள்‌ 
உளைக்குமானு, 

முதல்‌ அல்‌, 

முதலடியும்‌ மூன்றாமடியும்‌ 14 சீரும்‌ 


ஏனையிரண்டடியும்‌ 16 சீரும்‌ பெற்ற 
கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த 
செய்யுள்‌, 

முதலிற்‌ கூறும்‌ சினையறி கிளவி 
முதலாகு பெயர்‌, 

முப்பத்திரண்டு தந்திர உத்தி, 

முப்பத்தேழெழுத்தடி அளவியற்றாண்‌ 


டகம்‌, 

முப்பேட்டுச்‌ செய்யுள்‌, 
முரண்‌ அந்தாதி, 

முரண்‌ இயைபுத்‌ தொடை, 
முரண்‌ ஐற்அ, 

முரண்‌ தொடை, 

முரண்‌ நிரனிறை, 


முல்லைத்‌ திணை, 
முழு விரளச்‌ செந்தொடை, 
முற்றியலுகரம்‌ ஒற்றடுத்து வத்த 


நேர்பசை நிரைபசைகள்‌, 
முற்று அளபெடைத்‌ தொடை, 
முற்று இயைபுத்‌ தொடை, 
முற்று நிரனிறை, 
முற்று முரண்‌ கொடை, 
முற்று மோனைத்‌ தொடை, 
முற்றெதுகைத்‌ தொடை, 
முறை திரனிறை, 


wp 

மூவகை மடக்கு -— அடி மடக்கு, இர்‌ 
மடக்கு, அசை மடக்கு என்பன, 

வகை முரண்‌ - சொல்லால்‌ முர 
ணுதலும்‌, பொருளால்‌ முரணுத 
௮ம்‌, . சொல்லும்‌ பொருளும்‌ ட்‌ 
முள்‌ முரணுதலும்‌, 

மூவிரு விகற்பாற்‌ சூத்திரப்‌ பொருள்‌ 
உசைக்குமாறு, 

மூவயிர்க்‌ குறுக்கம்‌ -- குற்றியலிகரம்‌, 
குற்றியலுகரம்‌, _ ஐகாரக்‌ குறுக்கம்‌ 
என்பன, SEES Ne NS 


'மோனைத்‌ தொடை க்‌ 


பொருட்‌ ' குறிப்பகசாதி ப ப. ்‌ 


மூ-தொடர்ச. 
மூவெழுத்‌ அச்சர்‌ ஏழு, 
மூவெழுத்‌ அச்‌ சீராயவழிக்‌  கலிக்‌ 
குரிய -அடி நாற்பத்தெட்டாதல்‌, 
மூவெழுத்‌ அச்‌ சீராயவழி வெள்ளைக்கு 


அடித்தொகை எண்பத்அமுன்றா 
தல்‌, 


மூன்றடியாய்‌ வந்த அடி மறி மண்‌ 
டில வெளி விருத்தம்‌, 


முன்றடியால்‌ வந்த நிலை வெளி விருச்‌ 
தம்‌, 


மூன்றாம்‌ எழுத்து ஒன்றிய எதுகை, 
மெ 
மெய்‌ மிக்கு வந்த செய்யுள்‌, 


மெய்‌ வசை, 


மெய்‌ வாழ்த்து, 

மெல்லிசைத்‌ தூங்கல்‌ வண்ணம்‌, 

மெல்லிசை வண்ணம்‌ - அன்ன தடை 
யும்‌ தன்னம்‌ பறையும்‌ போலவும்‌ 
மணல்மேல்‌ தடத்தாற்‌ போலவும்‌ 
வருவஅ, 

மெல்லின எ.அகை, 


மெல்லின மோனை, 


மெலிக்கும்‌ வழி மெலித்தல்‌ — மெலிச்‌ 
தல்‌ விகாரம்‌, 


மென்மை மிக்கு வத்த செய்யுள்‌, 


மே 
மேற்கதுவாய்‌ அளபெடைத்‌ தொடை, 
மேற்கஅவாய்‌ இயைபுத்‌ தொடை, 
மேற்கதுவாய்‌ எதுகைத்‌ தொடை, 
மேற்கதுவாய்‌ திசனிறை, 
மேற்கதுவாய்‌ முரண்‌ தொடை, 
மேற்கதுவாய்‌ மோனைத்‌ தொடை, 
மேற்புறச்‌ செய்யுள்‌ -- ந 

முதலிய செய்யுட்கள்‌, 

மொ I 
மொழி மாற்றுப்‌ பொருள்கோள்‌, 

மோ ப 
மோனை அந்தாதி, 
மோனை இயைபுத்‌ தொடை, 


யகர ஒற்று இடைவந்த he 
... எதுகை, 
யவ மத்திமம்‌ -- பசாராவிவடச 
செய்யுள்‌] முதலடியும்‌ நான்காம்‌ 
அடியும்‌ சொத்து ஓரெழுத்துக்‌ 
குறைந்‌, தடு இரண்டடி. யும்‌ 
சீசொத்து ஓரெழுத்து மிக்கு வத்த 
அளவழிச்‌ சத்தம்‌, 


யா 

யாப்பருங்கலப்‌ புறநதடை -- யாப்‌ 

... பருங்கலக்‌ காரிகை, 

யராப்பானந்தம்‌-- பாட்டில்‌ தலைவன்‌ 
பெயர்க்கு முன்னும்‌ பின்னும்‌ 


சிறப்புடை மொழியினைப்‌ புணர்த்து 
இடர்ப்படப்‌ பாடும்‌ ஆனந்தக்‌ குற்‌ 
றம்‌, 
யாப்புக்கு மக்கட்‌ சட்டகம்‌ உவமை, 
யாப்பு வழு-— யாப்பிலக்கண த்தோடு 
மாறுபட்டு வருவஅ, 


ர 
ரகர ஓற்று இடை வந்த ஆசடை 
எதுகை, 
ல 
லகர ஒற்று இடை வந்த ஆசிடை 


எதுகை, 


வ 


வகையுளி -- முன்னும்‌ பின்னும்‌ அசை 
முதலாகிய உறுப்புகள்‌ திற்புழி 
அறிந்து குற்றப்படாமை வண்ணம்‌ 
அறுத்தல்‌, 

வஞ்சித்‌ தளை, 

வஞ்சித்‌ தளையான்‌ வந்த வெண்டா 

சை, 

வஞ்சித்‌ தாழிசை, 

வஞ்சித்‌ துறை, 

வஞ்சி நிலத்‌ தாழிசை, 

வஞ்சி நிஷத்‌ அறை, 

வஞ்ச நிலை விருத்தம்‌, 


வஞ்சி தநெடும்பாட்டு -- பட்டினப்‌ 
பாலை, ்‌ 

* வஞ்சிப்பா” என்பது காரணக்குறி 
யாதல்‌, 


Yap.—304 


பொருட்‌ கு றிப்பகரர்‌, இ) 


467 


வ-தொடர்ச்ச. 

வஞ்சிப்பாவில்‌ இயற்சீரும்‌ உரிச்சிரும்‌ 
மயங்கி வருதல்‌, 

வஞ்சிப்பாவில்‌ கலியடியும்‌ வெள்ள்டி 
யும்‌ மயங்குதல்‌, 

வஞ்சிப்பாவில்‌ சிந்தடியும்‌ குறளடி யும்‌ 
மயங்குதல்‌, 

வஞ்சிப்பாவில்‌ பிற பாவடி மயங்கு 
தல்‌, 

வஞ்சிப்பாவில்‌ வரலாகாத சீர்கள்‌, 

வஞ்ப்பாவிற்கு இரண்டடி.யும்‌ 

சிறுமை யாதல்‌, 

வஞ்சிப்பாவிற்கு உரிய அடிகள்‌, 

வஞ்சிப்பாவின்‌ அடி முதலிற்‌ கூன்‌ 
வருதல்‌, 

வஞ்சிப்பாவின்‌ இறுதியில்‌ வாலாகாத 

ர்‌, 

வஞ்சி மண்டிலத்‌ தாழிசை, 

வஞ்சி மண்டிலத்‌ அழை, 

வஞ்சி மண்டில விருத்தம்‌, 

வஞ்சியடி இறுதி நேரீற்றியற்£ர்‌ 
வந்த செய்யுள்‌, 

வஞ்சியடியின்‌ இடையும்‌ இறுதியும்‌ 
அசை கூனாய்‌ வருவதன்றிச்‌ சீர்‌ 
கூனாய்‌ வாராமை, 

வஞ்சியடியின்‌ நடுவில்‌ தனிச்சொல்‌ 
வருதல்‌, 

வஞ்சியடியுள்‌ தளை மயக்கம்‌, 

வஞ்சியிறுதியுள்ளும்‌ ஒத்தாழிசைக்‌ 
கலியுள்ளும்‌ “தேமா, புளிமா” என்‌ 
னும்‌ இரண்டு இயற்சீரும்‌ புகப்‌ 
பெறா என்பு, 

வஞ்சியின்‌ இறுதியில்‌ 
வருதல்‌, 

வஞ்சியுரிச்சீர்‌ கனிச்சீர்‌ நான்கு, 

வஞ்சியுரிச்சீர்‌ அறுபது, 

வஞ்சியுரிச்சர்‌. அறுபதும்‌ வெண்பா 
விற்‌ புகப்பெறா என்பது, 


தனிச்சொல்‌ 


வஞ்சியுரிச்சீர்‌ நான்கும்‌ வந்த பாட்டு, 

வஞ்சியுரிச்சீர்‌ பெற்று வத்த ஆரியத்‌ 
அழை, 

வஞ்சியுரிச்சீர்‌ வெண்பாவினுள்‌ வரப்‌ 
பெறா என்பது, 

வஞ்சியுரிச்சீரால்‌ வந்த வஞ்சிப்பா, 

வஞ்சியுரிச்‌சரால்‌ வந்த வஞ்பெபா, 

. கண்ணுற்று நிற்கவும்‌ பெறும்‌ என்‌ 
பது, 


ஆடம்‌ வட 


பொருட்‌ குறிப்பகராதி 


வ-தொடர்ச்சி. 
வஞ்சி விருத்தம்‌, 
வட்டச்‌ சக்கரம்‌ - இத்தாக்கவி 
வகை, 


வடதூல்‌ வழித்‌ தமிழாசிரியர்‌ - வட 
நூல்‌ மரபைப்‌ பின்‌ பற்றிய தமிழா 
சிரியர்‌, 


வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா, 

வண்ணக ஒரு போகு, 

£ வண்ணகம்‌ ” என்பது தேவரது 
விழுப்பமும்‌ வேந்தாது புகழும்‌ 
வண்ணித்து வருவது, 

வண்ணங்கள்‌ இருபது, 

வண்ண விகற்பங்கள்‌ நூறு ஆமாறு, 

வருக்க எதுகை, 

வருக்க மோனை, 

வல்லிசைத்‌ தூங்கல்‌ வண்ணம்‌, 

வல்லிசை வண்ணம்‌ — தோற்‌ கயிறும்‌ 
இரும்பும்‌ திரித்தாற்போலவும்‌ கல்‌ 
லின்மேற்‌ கல்லை உருட்டினற்‌ போல 
வும்‌ வருவஅ, 

வல்லின எதுகை, 

வல்லின எதுகை வந்த செய்யுள்‌, 

வல்லின மோனை, 

வல்லின மோனை வந்த செய்யுள்‌, 

வலிக்கும்‌ வழி வலித்தல்‌ — வலித்தல்‌ 
விகாரம்‌, 

வழி நூல்‌, 

வழி மொழி ஓர்‌ அலங்காரம்‌, 

வளையாபதிச்‌ செய்யுட்கள்‌, 

வன்மை மிக்கு வந்த செய்யுள்‌, 


வனப்பு எட்டு, 


வாக்கி, 


வாதி, 
வாயுறை வாழ்த்துக்‌ கலியும்‌ வஞ்சியு 


மாய்‌ வரப்பெறா என்பது, 
வாயுறை வாழ்த்துச்‌ சமநிலை மருட்‌ 
பா, 
வாயுறை வாழ்த்து மருட்பா, 
வாயுறை வாழ்த்து வியநிலை மருட்பா, 
வார்த்தை -— ஓர்‌ அலங்காரம்‌, 


வித்தார 


வா-தொடர்ச்சி. 
வாவனாற்றி -- இத்திரக்‌ 
ஒன்னு, 
வாழ்த்து வாழ்த்தணி, 


கவிசளுள்‌ 


வி 


8 


விகற்பக்‌ குறள்‌ வெண்பா, 

விசித்தாபா-- இத்தரக்‌ 
ஓன்று, 

விட்டிசை மோனை, . 

விட்டிசை வல்லொற்றெதுகை, 


கவிகளுள்‌ 


கவி -- நால்வகைக்‌ கவி 
களுள்‌ ஒன்று, 

*விதப்புக்கிளுவி வேண்டியது விளைக்‌ 
கும்‌,” என்னும்‌ உத்தி, 

விதானம்‌ -— சந்த வகை, 

விதிச்‌ சூத்திரம்‌, 

விதி மணம்‌ -- பிராசாபத்திய மணம்‌, 

வியநிலை மருட்பா, 

விரல்‌ — “ அங்குலம்‌ * 
வை, 

விரவியல்‌ --விரவியலணி, 

விரவியல்‌ ஆசிரியம்‌, 


என்னும்‌ அள 


விரவியல்‌ வஞ்சிப்பா, 

விரவியற்‌ குறளடி வஞ்சிப்பா, 

விரவியற்‌ சிந்தடி. வஞ்சிப்பா, 

விராட்டு -—ஓாடியுள்‌ இசண்டெழுத்‌ 
அக்‌ குறைந்து வந்த அளவழிச்‌ 
சந்தம்‌, 

விரிக்கும்‌ வழி விரித்தல்‌ — விரித்தல்‌ 
விகாரம்‌, 

விருத்தச்‌ சாதியில்‌ இத்தனை விருத்‌ 
தம்‌, இத்தனை எழுத்து, இத்தனைக்‌ 
குரு, இத்தனை லகு, இத்தனை மாத்‌ 

சை என்று வரையறுத்துக்‌ கூறு 

மானு, 

“விருத்தம்‌” 
யாதல்‌, 

விருத்தி--உரிய சொல்‌, 

விருந்து -- வனப்பு எட்டனுள்‌ 
ஒன்று, 

விலக்கயெற்‌ சூத்திரம்‌, 

“விளங்கக்‌ கூறல்‌? 
மாண்பு, 


என்பது 


காரணக்குறி 


என்னும்‌ சூல்‌. 





னக அனை 
்‌ தம 


டன்‌ 


வி--தொடர்ச்சி, 
விளங்கச்‌ சொல்லல்‌ ' என்னும்‌ நல்‌ 
மாடு, 
விளம்பனத்தியற்கை - ஆதிகாலத்து 
மக்களின்‌ வழக்க வொழுக்க ங்கள்‌ 


முதலியவற்றை ஆடியும்‌ பாடியும்‌ 
காட்டுகலின்‌ இலக்கணம்‌, 


விளரி யாழோடு கூட்டிப்‌ பண்‌ ஐத்‌ 
தெனல்‌, 

வினாவுத்தரம்‌ -- சித்திரக்‌ கவிகஞன்‌ 
ஓன்று, 

வினைச்சொல்லின்‌ இலக்கணம்‌, 

வினை நிரனிறை, 


வெ 


வெண்கலிப்பா. (கலி வெண்பா), 


வெண்கலிப்பா, கொச்சகக்‌ கலிப்பாக்‌ 
களின்‌ வரையறை, 

வெண்கூ வெண்பா -— இனவெழுத்து 
மிக்கு இசைக்கும்‌ நேரிசை வெண்பா, 


வெண்டளை, 


வெண்டாழிசை, 

வெண்டுறை, 

வெ ண்‌ டுறை ஆடற்கு ஏற்பது 
என்பு, 

வெண்டுறைச்‌ செந்துறைப்‌ பாட்டு, 


வெண்டுறைப்‌ பாட்டு, 

வெண்டுறை மார்க்கம்‌, 

வெண்டுறை விரிமூன்று வகை, 
வெண்டுறை வெண்டுறைப்‌ பாட்டு 


பதினோராடற்கும்‌ ஏற்ற பாட்டு, 


வெண்பா அடி இருநூற்று முப்பத்‌ 
திரண்டாதல்‌, 

£வெண்பா? என்பது காரணக்குறி 
யாதல்‌, | 

வெண்பா, நேரிசை யாசிரியப்பா, 


கலி வெண்பா இவற்றின்‌ ஈற்றயலடி. 
முச்சிரடியாதல்‌, 
வெண்பாவில்‌ வசலாகாத சீர்கள்‌, 


வெண்பாவிற்கு இருபது தளை வழு 


வாமராது, 


பொருட்‌ குறிப்பகராதி ட ர்‌ 


399 


வெ--தொடர்ச்சி. 
வெண்பரவிற்கும்‌, கலிப்பாவி ற்கும்‌, 
ஆசிரியப்பாவிற்கும்‌, உரிய அடிகள்‌, 
வெண்பாவிற்‌ கூன்‌ வருதல்‌, 
வெண்பாவின்‌ இறுதி அசைச்சீராயும்‌ 
சீர்ச்சீராயும்‌ அமையுமாறு, 
வெண்பாவினுள்‌ இயற்சீரும்‌ உரிச்‌ 
சீரும்‌ விரவுதல்‌, 
வெண்பாவினுள்‌ நாலசைச்சீர்‌ வாரா 
என்பது, 


வெண்பாவுக்குப்‌ பெருமை ஏழடி, 


வெண்பாவூறிச்௪ர்‌ -- காய்ச்சீர்‌ 
நான்கு, 

வெண்பாவுரிச்சீர்‌ நான்கும்‌ வந்த. 
செய்யுள்‌, 

வெண்டாவுரிச்சீர்‌ நான்கு வகை-- 


மாசெல்வாய்‌, மாபடுவாய்‌, புலி 
செல்வாய்‌ புலி படுவாய்‌, 

வெண்பாவுரிச்‌€ரால்‌ வந்த கலிப்பா, 

வெண்பாவுரிச்சீரால்‌ வத்த 
வஞ்சிப்பா, 

வெண்பாவை அலடிட்டு ஓசையூட்டு 
மானு, 

வெள்ளைச்‌ சுரிதக நேரிசை ஓத்தா 
மிசைக்‌ கலிப்பா, 


வெள்ளைச்‌ சுரிதகம்‌, 


வெள்ளொத்தாழிசை -- வெண்டா 
சை, 
வெள்ளொத்தாழிசைக்கும்‌ வெண்‌ 


டாழிசைக்கும்‌ உள்ள வேறுபாடு, 
வெளிப்படை நிலை-— ஓர்‌ அலங்காரம்‌, 
வெளி விருத்தம்‌, 


வே . 


அலங்காரம்‌, 


வேற்றுமை நிலை-— ஓர்‌ 
வேற்றொலி வெண்டுறை 


In 


wr 


மகர ஒற்று இடை வந்த டை 
எதுகை, 


அரும்பதம்‌ முதலியவற்றின்‌ அகராதி 


௮ 
அஃகம்‌ : 
1. தானியம்‌, 
2. முறைமை, 

அஃகாய்தம்‌ -— ஆய்தக்‌ குறுக்கம்‌, 

அஃதிய நாலுயிர்‌-- குற்றிய லிகரம்‌, 
குற்றியலுகரம்‌, ஐகரரக்குஅுக்கம்‌, 
ஒளகாரக்குறுக்கம்‌, 

அஃதான்று -- அதுவன்‌ றி, 

அஃதும்‌ — அதுவும்‌, 

அஃதேல்‌ -- அப்படியானால்‌, 

அஃறிணை -— மக்கள்‌ ஒழிந்த பிற 
பொருள்கள்‌, 

௮௨ அறியா — எட்டும்‌ 
அறியாத (கபடற்ற], 

அக்கரத்தாரணே -— நவதாரணயுள்‌ 
ஒன்று, 

அக்கேனம்‌-- ஆய்த எழுத்து, 

அகடுற-- நடுவ நில்மை பொருந்த, 

அகணிக-- கணிக்கப்படா தவனே, 


இசண்டும்‌ 


அகப்படுத்தல்‌--தமக்கு ஆகச்‌ செய்‌ 
தல்‌, ட்‌ 
அகப்படுத்தார்‌-- தமக்கு ஆகச்‌ செய்‌ 
தார்‌, 
அகம்‌ முதல்‌ தான்கு-- அகம்‌, அகப்‌ 
புறம்‌, பூறம்‌, புறப்புறம்‌ என்னும்‌ 
பொருட்‌ பாகுபாடுகள்‌, 
அகலம்‌ -- மார்பு, 
அகவ- கூத்தாட, 
அகவல்‌ -- ஆசிரியப்பா, 
அகற்பு : 
1. நீக்கம்‌, 
2. பிரிவு, 
அகறல்‌ — விட்டு நீங்குதல்‌, 
அகன்பொழில்‌ -- விசாலமான 
சோலை, 
அகன்றிசைப்பு-- யாப்பு முறைப 
னின்று அகன்று காட்டும்‌ குற்றம்‌, 
௮ூலைம்‌-- பூமி, 


௮--தொடர்ச் , 
அகைப்பு : 0 
1. எழுச்ச, 
2. இடை விட்டுச்‌ செல்லுதல்‌, 
3. கூறுபாடு, 
4. மதிப்பு, 
ச. மூயற்சியாலுண்டானது, 
அங்கப்‌ பெருநூல்‌. ஆதி-—அங்கா 


கமம்‌ முதலிய பெரு நூல்கள்‌, 
பன்‌ 


பதினான்கு 


சமணர்க்குரிய பாரமாகமங்‌ 


அங்கபுவ்வம்‌-- அங்காகமம்‌ 
னிஈண்டும்‌ பூர்வாகமம்‌ 
மாகிய 
கள்‌, 
அசுணம்‌ — அசுணமா, 
அசுரீர்‌ - அசுரர்களே, 
அசைஇய -- இயங்கிய, 
அசோகு -- அருகக்‌ 
அசோக மரம்‌, 
அஞ்சக வண்‌, 
அஞ்சனம்‌ : 

7, “அஞ்சனகேரி என்னும்‌ 
இறத்அபட்ட ஒரு தருக்க 
அல, 

2. மை, 

அஞ்சிறை 
சிறகு, 
அஞ்சு — அச்சம்‌, 


அட்ட -— காய்ச்சிய, 


கடவுளுக்குரிய 


(அகம்‌ சிறை) உட்‌ 


அட்டான்‌ : 

1. அழித்தான்‌, 

2. ஆக்கித்‌ தந்தான்‌, 
அட்டெ- இட்டு, 
அடகிகியல்‌ -- சுரிதகம்‌, 
அடம்பி-- அடம்ப மலர்‌, 
அடுக்கம்‌ -- மலைச்சாரல்‌, 
அடுக்கல்‌ -- மலை, 


அடும்பு--மலர்க்கொடி, வகை, 


ன்‌ அடைச்சய-- சேரச்‌ செய்த, 


லக அப்ல] 


அரும்பதம்‌ . .. 


அ- தொடர்ச்‌ 
அடைத்த அரும்பொருள்‌ _ அரசை ற்‌ 


joe தல்‌ 


யாக விதிக்கப்பட்ட அரும்‌ 
பொருள்‌, 
அடைப்பையான்‌--வெற்றிலை மடித்‌ 
அக்‌ கொடுப்பவன்‌, 
அண்ணாக்கு மாது--வாய்‌ திறத்‌ 


தழைக்கும்‌ வகை, 
அண்ணாத்தல்‌-- வாய்திறத்தல்‌, 
அண்ணினர்‌ --தெருங்கி  யிருப்பவர்‌, 
அணங்க வல்லாள்‌ -- வருத்த 

வல்லவள்‌, 
அணங்காகி -- வருத்தமா, 
அணங்காமை -- வருந்தாமல்‌, 
அணங்கு -- அன்பம்‌, 
அணங்கும்‌ — வருத்தம்‌, 
அணங்குதியினாள்‌ -- 


செய்தவள்‌, 


அஞ்சச்‌ 

அணல்‌ -- அண்ணம்‌, உள்மிட று, 
கழுத்து, தாடி, 

அணிகல நூல்‌ - ஆபசண சாஸ்திரம்‌, 

அணி மகர 
மன்மதன்‌, 

அணுக்‌ கந்தம்‌-— அணுத்‌ தொகுதி, 

அணைவு — புகலிடம்‌, 


வெல்கொடி யான்‌ — 


அ௮த்துண்‌ ஆடை தைப்புண்ட 
ஆடை, 

அத்தவ யோகம்‌ நில அளவை; 
ஒரு சந்தஸைப்‌ பிரத்தாரம்‌ செய்ய 
வேண்டினால்‌ அதற்கு எவ்வளவு 
இடம்‌ வேண்டும்‌ என்பதை 
அறிவது, 


அதி கண்டம்‌ — செய்யுட்‌ ர்‌, 

அத்தடி - முடிவடி, 

அந்தத்‌ 
தொடை, 

அந்தாம்‌-— பேதம்‌, 

அந்தரித்அம்‌-- மாறுபட்டும்‌, 


அந்தாதித்‌ 


தொடை. — 


அந்தெள -- “அந்தோ !” என்பதன்‌ 
மரூஉ, 
அந்நலார்‌ - அழயெ பெண்டிர்‌, 


அந்நீர்‌ இப்பி அழகு வாய்ந்த முத்‌ 


அச்‌ இப்பி, 
அதநேகாந்த வாதம்‌— பல பட்‌ சங்களை 
யும்‌ கூறும்‌ ஆருகதத்‌ தருக்கம்‌, 


- அகராதி. நர்‌ அதம 471 


அ- தொடர்ச்‌. 
அம்பல்‌ -— சிலரறிந்து கூறும்‌ பழிச்‌ 
சொல்‌, ப 
அம்புக்‌ தரங்கம்‌ -— அம்போதரங்கம்‌, 
அம்போதரங்கம்‌ — நீரில்‌ தோன்றும்‌ 
அலைகள்‌, 
அம்மருங்குல்‌ _- பட்ட 


உடையவள்‌, 


இடையை . 


்‌ அம்மலர்‌ -— அழயெ மலர்‌, 


அமரரசர்‌ — தேவேத்திரர்கள்‌, 
அமரீர்‌ — தேவர்களே, 
அமன்ற -— நெருங்கிய, 
அமித பதி கவி, 
அமிழ்தலைஇ இன்பம்‌ 
அமை — மூங்கில்‌, 
அமைதி -— தன்மை, 
அமையும்‌ — பொருத்தும்‌, 

அயன்‌ — பிரமன்‌, 

அயிர்ப்பு - குறிஞ்சி யாழ்‌த்‌ திறவகை, 
அயிராணி — இந்திராணி, 
அயில்‌ -- வேலாயுதம்‌, 


கலந்‌, 


அசக்காம்பல்‌-- செவ்வல்லி மலர்‌, 
அரக்கார்ந்த பஞ்சி -- செம்பஞ்சி, 
அரசர்‌ வியன்பா-- ஆசிரியப்பா, 


அரத்த வாய்‌ -— பவளம்‌ போன்ற 
வாய்‌, 
அசந்தை-- அன்பம்‌, 


அரவ வனப்பு-- ஒலியழகு, 
அரவித்தன -- ஒலித்தன, 


. அரவிந்தம்‌ — தாமரை, 


அரவு : 
1. (கேதுவென்னும்‌) பாம்பு, 
2. பாம்பு, 
அரவொடு மோட்டாமை பூண்ட 


முதல்வன்‌ -- சிவபெருமான்‌, 
அசத்து குறிஞ்டு யாழ்த்திற வகை, 
அராகம்‌ : ; 
1. பாலை யாழ்த்திற வகை, 
2. கலிப்பாவின்‌ உறுப்புகளுள்‌ 
ஒன்று, 
அரி: 
1. ங்கம்‌, 
2. செவ்வரி, 


அரும்பதம்‌ 
அ--தொடர்ச்சி. 
அரிக்கணை -— கணைப்பறை வகை, 
அரிசந்தனம்‌ -- சந்தன வகை, 


அரிது படக்‌ காட்டல்‌ அருமை 
தோன்றக்‌ காட்டுதல்‌, 


472 * 


அரிமா : 
1. சிங்கம்‌, 
2. நிரைநேர்‌, 
நோக்காக 


நோக்கும்‌ 


அரிமா நோக்கு -— சிங்க 
முன்னும்‌ பின்னும்‌ 
சூத்திர நிலை, 

அரிமான்‌ எருத்தம்‌ சேர்‌ அணை 
சிங்காதனம்‌, 

அரியணை — சிங்காதனம்‌, 

அரியிளஞ்‌ செங்காற்‌ குழவி--மென்‌ 
மையும்‌ இளமையும்‌ செம்மையும்‌ 
வாய்ந்த காலையுடைய குழந்தை, 

அருகல்‌ — அருமையாதல்‌, 

அருகுமலம்‌--நிட்டுனெற மலங்கள்‌, 

அருங்கயம்‌ -- பெருங்குளம்‌, 

அருங்கல நூல்‌--அழகு ரல்‌, 


அருங்கல மொழி- அழகு செய்யும்‌ 
சொல்‌, 


அருங்கவி -— சித்திரக்‌ களி, 
அருஞ்சமம்‌ — கடும்போர்‌, 
ஏருஞ்சுரம்‌  கடத்தற்கு அரிய பாலை 


வனம்‌, 
அருணம்‌ -- சிவப்பு, 
அருத்திக்க-- இரு சம பாகங்களாகப்‌ 
பிரிக்க, 
அருந்து ஏமாந்தனம்‌ - உண்ணுதலை 
விரும்பினோம்‌, 
அருப்பம்‌ கோட்டை, 
அல்கல்‌ - தங்குதல்‌, 
அல்கலும்‌ நாடோறும்‌, 
அல்கியார்த்த — நிலைபெற்று ஒலித்த, 
அல்கிசை -— சிறு இனி, 
அல்குல்‌ : 
1. பக்கம்‌, 
2. பிருஷ்டம்‌, 
அல்லஅஉம்‌ -- அன்றியும்‌, 


அல்லியம்‌ -- மாயவன்‌ ஆடிய -கூத்து, 


.... அகராதி 
அ--தொடர்ச்சி. 


அல்லிருங்‌ கூந்தல்‌ -- இருள்‌ போலும்‌ 
கரிய கூற்தலையுடையவள்‌, 

அல்லுரிச்சீர்‌-- அல்லாத உரிச்சீர்கள்‌, 

அல்வழி - அல்லாத இடம்‌, 

அலகிடுதல்‌ -- செய்யுளில்‌ 
கணக்கிடுதல்‌, 

அலங்கடை - அல்லாத விடத்து, 

கனு பட அ 

அலர்த்த வல்லார்‌ -- விளக்க வல்லவர்‌, 


அசைக்‌ 


அலந்தார்‌ -- வருந்தியவர்கள்‌, 
அலமச-- அசைய, 


அலர்‌ -- பலாறிந்து 
சொல்‌, 


கூறும்‌ பழிச்‌ 

அலர்த்த வல்லார்‌ — விளக்க வல்லவர்‌, 

அலர்‌ ந்‌ த 
காட்சி. 

அலசாசனன்‌ -- அருகக்‌ கடவுள்‌, 

அலவலக்குயில்‌--விடாது கூவுதலை 
யுடைய குயில்‌, 


தோற்றம்‌ — விளங்கிய 


அலவன்‌ — நண்டு, 

அலைத்து -- வருத்தியது, 

அலைப்பட்ட-- வருத்தப்பட்ட, 

அலைப்பான்‌--கொல்லும்‌ பொருட்டு, 

அலையல்‌ -- வருந்தாதே, 

அலை வாழ்க்கை கொலை செய்து 
வாழும்‌ வாழ்க்கை, 

அவ்வளை -- அழிய வளை, 

அவம்‌-- விண்‌, 


அவலம்‌ -- அக்கம்‌, 


அவற்கண்டு-- அவனைப்‌ பார்த்‌, 

அவித்த - அழித்த, 

அவிதல்‌ -- பணிதல்‌, 

டத வத்ட பணிந்து நடத்‌ 
தல்‌, 

அவியுணவினார்‌ -- தேவர்‌, 

அவிர்‌ ந்தது — விளங்கிய, 

அவிழ்ப்பது -- விடுகவிப்‌ 
விடுப்பது, 

அவிழும்‌ — மலரும்‌, 

அவுணர்‌ — அசுரர்‌, 


அவை -- சபை, 


பொருளை 





ட... இரும்பதம்‌....:... அகராதி ட்‌ 


ட்‌ அ- தொடர்ச்சி. 

அவையடக்கியல்‌ -- £ வல்லாதன 
சொல்லினும்‌ அவற்றை ஆ. ராய்ந்து 
கொண்மின்‌” என அவை யகதஜ்‌ 
தாரெல்லார்க்கும்‌ வழிபடு இளவி 
சொல்லுதல்‌, 

அழல்‌ உளை — தீச்சுடர்‌ 
பிடரி மயிர்‌, 

அழிசி காடு-- அழிசியின்‌ ஆர்க்காடு 


என்னும்‌ நகரம்‌, 


போலும்‌ 


அழுங்கல்‌ : 
1. ஆரவாரம்‌, 
2. வருந்துதல்‌, 


அளப்பருங்கடற்பெயர்‌ அருத்‌ தவத்‌ 
தோன்‌ — அமித சாகரர்‌, 


அளவை -— பிரமாணம்‌, 
அளறு : 
1. நரகம்‌, 
2. சேறு, 
அளறுபட -- சேறாக, 
அளி -- வண்டு, 
அளியன்‌ — அன்புடையான்‌, 
அளைப்பள்ளி - வளையாகிய படுக்கை, 
அற்றம்‌ — கேடு, 
அற்றன்று - அது போன்றதன்ன, 
அறப்புணை — தருமத்‌ தெப்பம்‌, 
அறப்புறம்‌ - ஆஅலர்‌ சாலை கடவுளர்‌ 
ஆலயம்‌ முதலியன, 
அறப்புறம்‌ -— இறையிலி நிலம்‌, 
அறமிரண்டு - இல்லறம்‌, அறவறம்‌, 
அறமுதல்‌ நான்கு — அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு என்பன, 
அறல்‌ -- கருமணல்‌, 
அறவாழி தரும சக்கரம்‌, 
அறவாழியன்‌ -— அருகக்‌ கடவுள்‌, 
அறிவன்‌ -— அருகக்‌ கடவுள்‌, 
அறுத்திசைப்பு-- வேற்றிசை கலந்து 
வரும்‌ யாப்பு .வழு, 
அறுத்துக்கொட்டு, 
அறுதொழிலாளர்‌ -- வேதியர்‌, 
அ பிறவி-- அற்ற பிறவி, 
அது பொருள்‌ - -— சிவம்‌, 


கருமம்‌, அதருமம்‌, 
காலம்‌ என்பன, 


டீற்கலம்‌, 
ஆகாசம்‌, 


அ- 'தாடர்ச்சி, 


அறுமுகத்தன்‌-- முருகக்‌ கடவுள்‌, 


அறுவர்‌ -- சூரியன்‌, யமன்‌, வாயு, 
இந்திரன்‌, அசுவினித்தேவர்‌ இரு 
வர்‌ ; கண்ணன்‌, தருமன்‌,. வீமன்‌, 


அருச்சுனன்‌, நகுலன்‌, சகதேவர்‌, 
அன்னோ - இரக்கக்‌ குதிப்பு, 


அன்னெள--“ அன்னோ * என்பதன்‌ 
மரூஉ, 

அனங்கன்‌ -- மன்மதன்‌, 

அனந்த: சஅட்டயம்‌ -— அனந்த 


ஞானம்‌, அனந்த தரிசனம்‌, அனத்த 

வீரியம்‌, அனந்த சுகம்‌ என்பன, 
அனு--மோனை எழுத்து, 
அனு கரணம்‌-- ஒலிக்‌ குறிப்பு, 
அனுங்க -- வருந்த, 
அனுப்பிராசம்‌-- வழி எதுகை, 
அனுலோமம்‌ — வலப்பக்கம்‌, 
அனைத்து - அவ்வளவு 

தும்‌ இடரின்றி ?), 
அனை வகை அந்த வகை, 


(“ எள்ளனைத்‌ 


ஆ 
ஆ பெற்றம்‌, மரை, எருமை இவற்‌ 
தின்‌ பெண்‌ பெயர்‌, 
ஆஅல்‌-— ஆரல்‌ (கார்த்திகை நட்சத்‌ 
திரம்‌), 
ஆக்கை -- உடல்‌, 
ஆகம்‌ — மார்பு, 
குதி அக்கினியில்‌ மந்திர 


மாகச்‌ செய்யும்‌ ஓமம்‌, 


. 
தாவ 


ஆசான்‌ --பாலை யாழ்த்‌ திற வகை, 
ஆசிரியக்கு -- ஆசிரியத்‌ அக்கு, 
ஆசு -- எஅகையிடையில்‌ வரும்‌ ய்‌, ர்‌, 
ல்‌, ழ்‌ என்னும்‌ ஒற்று, 
ஆசையல்குல்‌-- காமவிச்சையை உண்‌ 
டாக்கும்‌ அல்குல்‌, 
ஆடமை-- அசையும்‌ மூங்கில்‌, 
ஆடவர்‌ -- வாலிபர்‌, 
ஆடி. கண்ணாடி * என்பதன்‌ முதத்‌ 
குத 
ஆடு : 
1. மேடராத, 
2. விலங்குகளின்‌ ஆண்‌, 
ஆடு கழை அசையும்‌ மூங்கில்‌, 


474 i 

ர ஆ- தொடர்ச்சி 

ஆடை அல்‌-— நெசவு அல்‌, 

ஆண்டு வயது (பிராயம்‌), 

ஆணை -- கட்டளை, 

ஆதிசால்‌ பா-- வெண்பா, 

ஆதி தீபகம்‌-- முதனிலைத்‌ தீவகம்‌, 

ஆதி தாதர்‌ ஆய்ந்த அல்‌ சமணா 
கமம்‌, 

ஆதி நாதன்‌ — அருகக்‌ கடவுள்‌, 

ஆம்பல்‌ : 

1. அல்லி மலர்‌, 

2. ஆம்பற்‌ பண்‌, 
ஆம்பலற்தீங்குழல்‌ குமுத வடிவாக 

அணேசு பண்ணிச்‌ செறித்த இசைக்‌ 

கழல, 
ஆய்‌ : 

1. ஆராய்ச்‌ செய்‌, 

2. தாய்‌, 
ஆய்கோல்‌ -— மெல்லிய கைக்கோல்‌, 
ஆய்த்தியர்‌ -- ஆய்ச்சியர்‌, 
ஆய்த்தோ -- ஆயிற்றோ, 
ஆய்தினை -- சறுஇனை, 
ஆய்‌ மலர்‌--அழகய பூ, 
ஆய எழுத்த-- இரகூய எழுத்து, 
ஆயம்‌ -— தோழியர்‌ கூட்டம்‌, 
ஆயன்‌ -- கண்ணபிரான்‌, 
ஆயிரண்டு -- அவ்விரண்டு, 
ஆயுத நால்‌--போர்க்‌ 

பற்றிக்‌ கூறும்‌ நூல்‌, 
ஆர்‌ : 

1. ஆரக்கால்‌, 

2. ஆத்திப்‌ பூமாலை, 
ஆர்கலி கடல்‌, 
ஆர்கை-- உண்ணுதல்‌, 
ஆசஞர்‌-- பெருந்துன்பம்‌, 
ஆரம்‌: 


1. கடம்ப மரம்‌, 


கருவிகளைப்‌ 


2. சந்தன மரம்‌, 

3. ஆர்‌, 

4. முத்துமாலை, 
ஆரல்‌ — கார்த்திகை நட்சத்திரம்‌, 
ஆரிடம்‌ — இருடிகளாற்‌ செய்யப்பட்ட 
. செய்யுள்‌, 


அரும்பதம்‌ . .. ௨.௨.௨ அகராதி. 


அ 


ஆ தொடர்ச்‌. ன 

ஆரிடம்‌ நான்மை-- நான்கு ஜின 

வேதங்கள்‌ : பிரதமானு யோகம்‌, 
காணானு யோகம்‌, சாணானு . 


யோகம்‌, திரவ்யானு யோகம்‌ என, 
ஆசிய மன்னர்‌ -- வடதாட்டரசர்‌, 
ஆசியர்‌ — ஆசிரியர்‌, 
ஆழி — சக்கராயுதம்‌, 
ஆழியிழைத்தல்‌ -— கூடலிழைத்தல்‌ : 
காதலனைப்‌ பிரிந்த காதலி அவன்‌ 
வரும்‌ நிமித்தம்‌ அறியக்‌ கண்களை 
மூடிக்கொண்டு பூமியில்‌ கூடற்‌ சுழி 


வரைதல்‌, 


ஆழியை -- சக்கராயுதத்தை 
உடையை, 
ஆற்றல்‌ -- இன்னசொல்‌ இன்ன 


பொருளை 
தியதி, 

ஆற்றுக்‌ காலாட்டியர்‌ -— மருத நிலப்‌ 
பெண்டிர்‌, 


உணர்த்தும்‌ என்னும்‌ 


ஆற்றப்படுப்பான்‌—வழியிற்‌ செலுத்‌ 
அபவன்‌ ( ஜயide ), 

ஆறறி புலவர்‌-இயல்பறிந்த புலவர்‌, 

ஆற்றி மாந்தர்‌, 

ஆறிரண்டாம்‌ ஆவி - பன்னிரண்டாம்‌ 
உயிராகிய ஒள என்னும்‌ எழுத்தா, 

ஆறின்றி -- நீதியின்‌ நி, 

ஆனு --- வழி, 

ஆணு கலாச வருணம்‌ -- கணித வசை, 

ஆன பொருள்‌ -— அன பொருள்‌, 

ஆறை-—ஆறகமூர்‌, சேலம்‌, ஆற்காட்டு 

ல்லாக்கள்‌ சேருமிடத்தில்‌ 

உள்ளது, 

ஆன்‌ — பசு, 

ஆன்றட்டு (ஆன்‌ _மி கட்டு). பசு 
வினைக்‌ கட்டி, 

ஆனந்த ஓத்து-- குற்றங்களை விளக்‌ 
கும்‌ இலக்கண நால்‌; அகத்தியரால்‌ 
இயற்றப்பட்ட, ப 

ஆனேற்றான்‌ கச்சியகம்‌ -- *இவ 
காஞ்சி? என்னும்‌ பெரிய காஞ்ச 
புரம்‌, 

இ 
இகந்த-- நீங்கிய, 
இகரக்‌ குறுக்கம்‌ -- குற்றியலிகரம்‌, 


ஆ 


அரும்பதம்‌ 
ள்‌ இ-—தொடர்ச்சி 


இகல்‌ -- வலிமை, 
இகவா-- கடவாத, 
இகும்‌-- தாழ்த்தும்‌, 
இசை: 2 
1. வர்த்தி, 
2. செய்யுட்‌ சர்‌, 
இஞ்‌” மதல்‌, 
இடம்படஅறிந்து - மிகுதியாக 
ஆராய்ந்தறிற்அ, 
இடுக்குடை உள்ளத்தான்‌ -- உலோபத்‌ 
தன்மையுடைய மனமுடையவன்‌, 
இடுகினும்‌ -- இறுகினாலும்‌, 
இடுகு துறை---குறுகிய நீர்த்துறை, 
இடுகும்‌ இடை-- சறுகும்‌ இடை, 
இடுகுறி-- இட்டு வழங்கும்‌ பெயர்‌, 
இடைநிலை-- தனிச்சொல்‌, 
இடைநதிலப்‌ 
(கலியுஅப்பு), 


இடைமகன்‌ -— இடையன்‌, 


பாட்டு -— தாழிசை 


இடைப்பால்‌ எதுகை -— இடையின 


எதுகை, 

இடையன்‌ -- முல்லை நிலத்தான்‌, 
இணர்‌ -— பூங்கொத்து, 

இணைச்‌ செப்பு-- இரட்டைக்‌ கலசம்‌, 
இணையசை -— நிரையசை, 

இதணம்‌ -— பரண்‌, 

இந்திரர்கள்‌ -- தேவர்கள்‌, 

இந்து சந்திரன்‌, 

இம்மா -- நேர்நேர்‌, 

இமில்‌-- எருதின்‌ திமில்‌ (Hயmpழ) 
இமிழ்‌ கடல்‌ — ஒலி கடல்‌, 

இமிழ்‌ தருதல்‌ - ஒலித்தல்‌, 
இமைப்ப-- ஒளி வீச, i 
இயக்கம்‌ — நடை, 5 
இயக்கியர்‌ — யக்ஷப்‌ பெண்டிர்‌, 
இயங்கலின்‌ -— நடமாடுவதால்‌, 

இயம்‌ — வாத்தியம்‌, 

இயமா இசை -— பறையொலி, 

இயல்‌ -- பெருமை, 

இயல்‌ ஞானம்‌. -- *ஸம்யஞ்ஞானம்‌ * 
- என்னும்‌ நன்ஞானம்‌, 


டபக்‌ 


இ--தொடர்ச்சி 
இயற்காட்ச-- ஸம்யக்‌ ஞானம்‌” 


என்னும்‌ நல்லறிவு, 
இயற்பாடு — பொருத்தம்‌, 
இயனூல்‌ -— இலக்கண நூல்‌, 
இரட்டி : 
1. இரு மடங்கு, 
2. இரண்டாக, 
இரண்டு கொட்டி, 
இரண்டு பிரகரணச்‌ சாதி கணித 
வகை, 
இரணத்‌ தொடை முரண்‌ தொடை, 
இரவரின்‌ - இசாப்பொழுது வந்தால்‌, 
இர வாரல்‌ — இரவில்‌ வாராதே, 
இராஅள்‌ — இரவாள்‌ (யாசியாள்‌]), 
இராசி “மேடம்‌” முதலிய பன்னி 


ரண்டு ராசிகள்‌, 


இராசி எழுத்து -- இராசிகளுக்கு 
உரிய எழுத்து, 
இரியல்‌ மகளிர்‌--விட்டை விட்டு 


ஓடும்‌ பெண்டிர்‌, 
இரு கண்‌ மொந்தை -- இரு கட்பறை, 
இரு குணம்‌ -- உண்மையின்மைகள்‌, 


இரு கோட்டொரு மதி- இரு அனி 
களையுடைய ஒப்பற்ற பிறைச்‌ 


சந்திரன்‌, 
இருங்கயம்‌ — பெருங்‌ குளம்‌, 
இருங்களை -— பெருஞ்‌ சுற்‌ றம்‌, 
இருங்‌ கூற்தல்‌- கருங்‌ குழல்‌, 
இரு சுடர்‌ சந்திர சூரியர்‌, 
இருஞ்சினை -- பெருங்‌ இளை, 
இருது : 

1. “கார்ப்பருவம்‌ ? 

பருவங்கள்‌, 


முதலிய ஆது 


2. மகளிர்‌ பூப்பு, 
இரு அணிபு- ஒரு பொருட்கு ஓரே 
சமயத்தில்‌ உண்மையும்‌ இன்மை 
யும்‌ கூறும்‌ முடிபாகிய அநேகாத்த 
வாதம்‌, - 
இரு அணிபொரு பொருட்யெல்‌ 
வகை -— அனேகாந்த முறை, 
இருந்தளவு - பெருமுல்லை, 
இருந்தாள்‌ - பெரிய கால்‌, 


அரும்பதம்‌ 


இ-ழதொடர்ச்‌ி 
இருந்தான்‌ -- அமர்ந்தான்‌, 
இருபத்தொரு திறன்‌--இருபத்‌ 
தொரு பண்ணின்‌ திறப்‌ பாகு 
பாடுகள்‌, 
இரு பிறப்பாளர்‌ -- பார்ப்பனர்‌, 
இரும்படம்‌-- பெரிய படம்‌, 
இரும்பிடி - பெரிய பெண்‌ யானை, 
இரு மூன்றில்‌ ஒன்று -— அரசர்க்குச்‌ 
செலுத்த வேண்டிய ஆறிலொரு 


கடமை, 

இரு வகைப்‌ பண்பு, 

இருவர்‌ -- பிரம விஷ்ணுக்கள்‌, 

இருவரை -- இரவுஞ்௪ மலை, 

இருவி-- தினையரிதாள்‌, 

இரு விசும்பு — சுவர்க்கம்‌, 

இரு வினை-காதி அகாதி 
மங்கள்‌, 

இருள்‌ அஞ்ஞானம்‌, 

இருளறு சிவகதி பிறப்பற்ற முத்தி 
நிலை 


2 


கன்‌ 


இல்‌ ண மனைவி, 

இல்லாண்‌ முல்லை--படை வீட்டில்‌ 
தங்கியுள்ள தலைவனைத்‌ தலைவி 
தினைப்பதைக்‌ கூறும்‌ அகப்புறத்‌ 
அழை, 

இலக்கம்‌, 

இலகு-- குற்றெழுத்து ஒற்றடாது 
வருவது; இது சகர வடிவிற்று, 

இலங்கா புரத்தார்தம்‌ கோமான்‌ — 
இராவணன்‌, 


இலங்கிரு — செந்துறை வெண்டுறைப்‌ 
பாட்டுள்‌ ஒரு வகை, 

இலதை- எழுத்தல்லாத ஓலி, 

இல மலர்‌ -- இலவம்பூ, 

இலவம்‌ - இலவ மரம்‌, 
கால வகை, 


இலவத்தீவு, 


இலேசு — விதப்புச்‌ சொல்‌, 

இலைச்‌ சுமடன்‌— இலை சுமந்த விற்‌ 
கும்‌ மூடன்‌, 

இலை ஞெமல்‌-- உலர்ந்த ஓலை வேய்ந்த 


இவுளி-- குதிரை, 
இழுக்கா அ -— குற்றப்படாது, 
இழுக்கு - குற்றம்‌, 


. .. அகராதி 
இ-தொடர்ச்டு 
இளவேனில்‌-- இள. வெயிற்‌ காலம்‌: . 
சித்திரை, வைகாசி மாதங்கள்‌, 
இளி வந்த இழிந்த, - 
இளையாட்டி — தங்கை, 
இறவு--தேன்‌ கூடு, 
இறுகல்‌-- மூர்ச்யோதே, 
இறுங்கு-- சோளம்‌, 


இறு சர்‌ முடியும்‌ சீர்‌, 

இறுத்தது -- அழித்த, 

இறும்பென -- புதர்போல, 

இறுவரை -- பெரிய மலை, 

இறுவாய்‌ -- முடிபு, 

இறை சிவபெருமான்‌, 

இறை கூரும்‌ தங்கியிருக்கும்‌, 

இறைச்சிப்‌ பொருள்‌ -— கருப்‌ பொரு 
ளினுள்ளே கொள்ளும்‌ பொருள்‌, 

இறைமை -- கடவுட்‌ பண்பு, 

இறைவன்‌ -- சிவபெருமான்‌, 

இன்‌ கவி-— சித்திர கவி, 

இன்பக்கு — காமத்திற்கு, 

இன்மை வறுமை, 

இன்மொழி -— நேர்நிரை, 

இன்னணம்‌ -— இவ்வண்ணம்‌ (“இன்ன 
வண்ணம்‌” என்பதன்‌ மரூஉ ], 

இன்னதனை - இத்தனை, 

இன்னா — அன்பம்‌, 

இன்னாங்காய்‌ — கடுமையாய்‌, 

இன்னிசை மூவடி முக்கால்‌ --- இன்‌ 
னிசை வெண்பா, 

இனக்‌ திளி-— கிளிக்‌ கூட்டம்‌, 

இன நிரைகள்‌ -- பசுக்‌ கூட்டங்கள்‌, 

இனம்‌ — பசுக்‌ கூட்டம்‌, 

இன மீன்‌ — மீன்‌ இனம்‌, 

இனிதிருந்து நல்லறம்‌ சொல்லியான்‌ 
புத்தா, 

இனி மொழி -— நிரைநிரை, 

இனிய நீர்‌ மூன்று -- கடுக்காய்‌, நெல்‌ 
லிக்காய்‌, தான்றிக்காய்‌ ஆயெ 
மூன்றும்‌ கலந்து ஊறிய தீர்‌, 

இனைந்த வருத்தி, 





அரும்பதம்‌ - . 
இ--தொடர்ச்ச. 
- இனையல்‌ — வருந்தாதே, 


இனையை -- இத்தன்மையை உடை 
யை, 


இனையையேச -- நீ 
வனே, 


இப்படிப்பட்ட 


௪ 
ஈசயல்‌--சறகு முளைத்த கறையான்‌, 
ஈரடி முக்கால்‌ — சிந்தியல்‌ வெண்பா, 


ஈரம்‌ — அன்பு, 


ஈரறம்‌-— யதிதர்ம ச்ராவக தர்மங்‌ 
கள்‌, 
ஈரிதழ்‌ — குளிர்ச்சி பொருத்திய 


இதழ்கள்‌, 
ஈருயிர்க்குறுக்கம்‌-- குற்றியலிகாமும்‌ 
குத்தியலுகாமும்‌, 


ஈபைஞ்‌ஞாற்றெழினாட்டத்து இமை 
யோன்‌ -- இந்தின்‌, 
உ 


உஃகுவஃகென்று — குவ ல 
ஒலித்து, 

உதிர்‌ — நகம்‌, 

உகுத்த -— உதிரச்‌ செய்த, 

உகுத்தென — தெறினாற்‌ போல, 


உச்சந்த மால்வரை வட நாட்டில்‌ 
சமணர்க்குச்‌ சிறந்த தலமாகிய 
ஊர்ஜ்ஜயத்திரி, 

உச்சாடனை முதலிய உக்ர 
எழுத்து, 


உச்சியார்‌ - வானுலகத்தவரசாகிய 
தேவர்‌, 

உஞற்றும்‌ -- செய்யும்‌, 

உடுக்கை - உடை, 

உடும்பு-- பல்லி இனத்தைச்‌ சார்ந்த 
மலைவாழ்‌ ஐத்‌, 

உடுவிலான்‌ _— சந்திரன்‌, 

உடைத்த தோற்ற, 

உடைபுறம்‌-— தோற்றோடும்‌ சேனை, 

உண்கண்‌ -— மையுண்ட கண்‌, 

உண்ணா தவாறும்‌ — இலை ப 
வாறும்‌, 

உணங்கல்‌ _— வற்றல்‌, 

'உணர்வெழுத்து _ மனத்திற்‌ கருதும்‌ 

வடிவெழுத்‌ ௮, 


அகராதி சர்ர்‌ 
௨--தொடர்ச்9. 

உத்தம்‌-- ஓடியில்‌ ஓரே எழுத்துக்‌ 
கொண்ட வடமொழிச்‌ சத்தம்‌, 

உத்தரம்‌ பின்‌ பக்கம்‌, 

உத்திட்டம்‌ _— யா கன ஒரு விருத்‌ 
தம்‌ பிரத்தாரத்தில்‌ எத்‌ ,சனையாம்‌ 
விருத்தமாயிருக்கும்‌ என்பதை 
அறியும்‌ முறை, 

௨௮--சேய்மைக்கும்‌ அண்மை க்கும்‌ 
இடையானதைக்‌ குறிக்கும்‌ சுட்டுப்‌ 
பெயர்‌, 

உத்து இசைப்பாட்டு - _ இயக்கும்‌ 
இசைப்பாட்டு, 

உம்மை எண்‌ -- எண்ணும்மை, 

உமணர்‌ -- உப்பு வாணிகர்‌, 

உய்க்கப்படுவது -- நடத்தப்படுவது, 

உய்த்துணர வைத்தல்‌ -- ஆராய்ந்தறி 
யுமானு அமைத்தல்‌, 

உயர்‌ திணை -— மக்கள்‌ தேவர்‌ நாகர்‌, 

உயர்ந்தன்று உயர்ந்தது, 

உயவும்‌ — வருந்தும்‌, 

உயிர்ப்பால்‌ எதுகை -- உயிரெழுத்‌ 
தெஅகை, 

உரவோன்‌ -— அருகக்‌ கடவுள்‌, : 

உரறல்‌ — முழங்குதல்‌, 

உரன்‌ -— மன வலிமை, 

உராஅய -— வலியடைந்த, 

உரிப்பொ ருள்‌ -- ஐத்திணேகளுக்கு 
உரிய புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, 


ஊடல்‌, இரங்கல்‌ ஒழுக்கங்களும்‌ 
அவற்றின்‌ நிமித்தங்களும்‌, 
உரிவை — தோல்‌, 


உருச்சந்தம்‌-- ஊர்ஜ்ஜயந்தகிரி என்‌ 
னும்‌ உச்சந்த மலை, 


உருமு - இடி, 
உருமுத்தீ-- இடியாலுண்டான த, 
உருவக்க.7 சங்கேதங்கள்‌ -- உருவம்‌ 


எழுத்துக்‌ குறிகள்‌, 
உருவெழுத்து -- 
எழுத்து, 
உலகியற்‌ சுலோகங்கள்‌ _— உலஇயெலப்‌ 
பின்பற்றிச்‌ செய்த சுலோகங்கள்‌, 
உலப்பித்தல்‌-- அளவு படுத்துதல்‌, 
உலவை -— இறு கொம்பு, 
உலைக்கல்‌-- கொல்லன்‌ 
அள்ள பட்டடைக்கல்‌, 


எழுதப்படும்‌ 


உலைக்களத்‌ 


478 ்‌...... அரும்பதம்‌ .. . 


உட தொடர்ச்சி, 

உவக்காண்‌ -- உங்கே உள்ளவற்றைப்‌ 
பார்‌, 

உவணம்‌ -- கருடன்‌, 
உவந்தனை -- விரும்பி, 
உழக்கும்‌-- அனுபவிக்கும்‌, 
உழிஞை கோட்டை மதிலை முற்‌ 
_ அகையிடுதலைக்‌ கூறும்‌ புறத்துறை, 
உழுவை -- புலி, 
உழையதாக-- பக்கத்திலுள்ளதாக, 
உள்ளான்‌ — நினையான்‌, 
உளம்‌ — மனம்‌, உட்பக்கம்‌, 
ஆன்மா, 


மார்பு, 


உளியம்‌ — காடி, 

உற்கருதி- ஓர்‌ அடியில்‌ இருபத்தாறு 
எழுத்துக்‌ கொண்ட வட மொழிச்‌ 
சந்த வகை, 

உறந்தையர்கோன்‌ -- சோழன்‌, 

உறழ்ச்சி-- பிரத்தாரம்‌, 

உறழ்ப்பு- காந்தார பஞ்சமம்‌, 

உறாலியர்‌-- உறாதிருக்கக்‌ கடவது, 

உறுதகைமை-- பெருந்தன்மை, 

உறுவர்கள்‌ -- முனிவர்கள்‌, 

உறுவன்‌ -- மிக்கோன்‌, 

உறையுள்‌ -- வாழிடம்‌, 

உன்னேன்‌ -- நினையேன்‌, 


ஊ 

ஊஉழ்‌ — நினைப்பு, 

ஊகம்‌ — கருங்குரங்கு, 

ஊட -- பிணங்க, 

ஊடு போக்கும்‌ நடுவே செலுத்‌ 
அம்‌, 

ஊதியம்‌ — பயன்‌, 

ஊ.அதி -— ஊஅகின்றாய்‌, 

ஊதை -— காற்று, 

ஊமன்‌ — கூகை, 

ஊர்கோள்‌ — பரிவேடம்‌ (17510), 

ஊர்பணிய மதியம்‌ - ஊர்கோளால்‌ 
அழகுறுத்தப்பட்ட சந்திரன்‌, 

ஊரகம்‌ — காஞ்சீபு£த்திலுள்ள 

. மால்‌ திருப்பதிகளுள்‌ ஓன்று, 
ஊரன்‌ -- மருத நிலத்‌ தலைவன்‌, 


இரு 


உடல 'அகர்ரதி- 
ஊ--தொடர்ச்சி 
ஊரன -— ஊரில்‌ உள்ளவை (அம்பு), 
ஊழ்த்த -— மலர்ந்த, 
ஊழி நடாயினான்‌ - உலகத்தை நடத்‌ 
தியவன்‌, 
ஊழுலக்கை -- நினைப்பழிவு, 
௭ 
எஃகு Ei 
- ஆய்தம்‌, 


. கூர்மை, 


h 


. மதி அட்பம்‌, 
ட்‌ வேலாயுதம்‌, 


ப] 


எஃகுச்‌ செவி — அனித்தறியும்‌ காத, 
எக்கர்‌ _— மணல்‌ மேடு, 
எடுத்துக்காட்டு உதாரணம்‌, 
எண்ணிரு தோள்‌ ஏர்‌ நகையாள்‌ 
அர்க்கை, 
எதி பங்கம்‌_— யதி வழு (ஓசையும்‌ 
வழி தெறிப்பட வாராமல்‌ திற்பத), 
எம்முள்ளி -— எம்மை நினைத்து, 
எமரீர்‌-- எம்மவர்களே, ப 
எய்க்கும்‌-- இளைக்கும்‌, ட 
எய்தான்‌ : 
1. அடையான்‌, ட்‌ 
2. அம்பெய்திக்‌ கொன்றான்‌, 
எய்‌ அவது -— அடைவது, 
எய்யாஅ -— அறியாமல்‌, 
எயிலவன்‌ — மதிலுள்‌ இருப்பவன்‌, 
எயிலான்‌ -- மதிலையுடை யவன்‌, 
எயிறு -- பல்‌, 
எயினர்‌ — வேடர்‌, 
எயினர்‌ கோன்‌ வேடர்‌ தலைவன்‌, 
எரியவர்‌ முத்தி வளர்க்கும்‌ அந்த 
ணர்‌, 
எருத்தத்அ- கழுத்தில்‌, 
எருத்து - ஈத்தயலடி, ல்ப்து 
எருத்தம்‌ : ்‌ 
1. கழுத்து, 
2. கலிப்பாவின்‌ உறுப்பாகிய மி 
எருவை -- கழுதை, 
எல்‌-— ஊனி,  : 


எல்லை — பகல்‌, த்‌ LEST 


அரும்பதம்‌ . 

எஃதொடர்ச்சி 
எல்லை நீர்‌-- கடல்‌, 
எல்லே -- தோழியே, 
எல்‌ வளை -- ஒளி 

வளையல்‌, 
.எலா௮-- தோழியே, 
எவ்வம்‌ : 

7, இளி வாவு, 

2. அன்பம்‌, 
எவன்‌ _— என்னை, 
எழிலி-- மேகம்‌, 
எழினி -- நிரைநேர்‌, 
எழு-- படைக்கல வகை, 
எழுத்தந்தாதி-- ஒரு செய்யுளில்‌ 


ஓாடியின்‌ எஈற்றெழுத்து அடுத்த 


£ அடியின்‌ ' முதலெழுத்தா ௫ வாத்‌ 
தொடுப்பது, 


எழுத்தல்‌ இசை - எழுத்தோசை 
அல்லாத முற்கு, விக), இலதை, 


அனுகாணம்‌ முதலாக உடையன, 


எழுத்து, அசை முதலியன காரணக்‌ 
குறி ஆமாறு, 

எழு நயம்‌-— ஸப்த பங்கி நியாயம்‌, 

எழுவகைப்‌ பிறவி-- சூஷ்மேகேத்திரி 
யம்‌, பாதசேகேந்திரியம்‌, துவி நீ 
அரியம்‌, திரீந்திரியம்‌, சதுரிந்திரி 
யம்‌, அஸஜ்ஞி பஞ்‌: செத்திரியம்‌, 
ஸஜ்ஞி பஞ்சே ந்திரியம்‌ என்னும்‌ 
எழு வகைத்‌ தோற்றம்‌, 

எழுவாய்‌ -— தொடக்கம்‌, 

எள்‌ அஞ்ச, 

எளிமை _— சுலபம்‌, 

ஏற்றால்‌ - எதனால்‌, 

எற்றுறந்தான்‌-- என்னை விட்டு நீங்‌ 
கினான்‌, 

எற்றே-- வியப்பிடைச்‌ சொல்‌, 

எறிந்த--.பாய்த்தெடுத்த, 

எறி படை-- கைவிடு படை, 

எறியா SE அழித்த, 

எறுப்பிடை-- எறும்பின்‌ இடை, 

எறும்பி -- எறும்பு, 

எறும்பி அளை -- எறும்பின்‌ புற்று, 

எும்பொழுக்கு -- எறும்பின்‌ சாசை, 


எறுழ்‌ வலி மிக்க வலிமை, 


பொருந்திய . 


அகராதி 479 
எ-தொடர்ச்‌ி 
என்றா எண்ணிடைச்‌ சொல்‌, 
என்றாவெண்‌ — “என்றா” என்னும்‌ 


எண்ணிடைச்‌ சொல்‌, 
என்றும்‌ - என்று கூறுவோம்‌, 
என்றுமோ - என்று சொல்வோமோ, 
என்னையர்‌ : 

1. என்‌ தந்தையார்‌, 

2. என்‌ தலைவர்‌, 
“என?” என்னும்‌ இடைச்‌ சொல்‌ சிறப்‌ 

பினை உணர்த்துதல்‌ (உம்‌.) அர 


செனப்‌ படுவஅ, 
எனவெண்‌ -- “என ” 

ணிடைச்‌ சொல்‌, 
எனும்‌ சிறிதும்‌ (உம்‌.) 

னெனும்‌ இலசரய்‌ ”, 


என்னும்‌ எண்‌ 
“அரு 


௪ 
ஏஎ -- அம்பு, 
ஏஎம்‌ — இன்பம்‌, 
ஏகாந்த வாதம்‌-- ஆருகதம்‌ அல்லாத 
மற்ற ஒரே பட்சத்தைக்‌ கூறும்‌ 
தருக்கம்‌, 


ஏட தோழீ, 
ஏடு-- இதம்‌, 
ஏணி-- எல்லை (“நளியிரு முந்நீர்‌ 


ஏணி யாக — புறம்‌. 36-1), 
ஏதம்‌: ர த 
1. குற்றம்‌, 
2. அன்பம்‌, 
ஏதில்‌ -- அன்னியம்‌, 
ஏதிலான்‌ -- அயலான்‌, 
ஏது-— காரணம்‌, . 
ஏந்தல்‌ -- பெருமையிற்‌ 
தலைவன்‌, 
ஏந்தெழில்‌ - மிக்க அழகு, பண்ட்‌ 
எஏமம்‌— பாதுகாப்பு, ன்‌ 
எழுற்றல்‌-களித்தல்‌, 
ஏய்க்கும்‌ — ஓக்கும்‌, 
ஏர்‌ - அழகு, 
ஏர்‌ கொடி அழகிய பூங்‌ aE 
ஏர்பு - எழுச்சி, 


சிறந்த 


ஏலார்‌-- வெற்றிமேற்‌ கொள்ளார்‌, 


அரும்பதம்‌ 


ஏ--தொடர்ச்சி. 
ஏழகற்றிய-- சப்த பயங்களை நீக்கிய, 


ஏழுலகு : 
1. பூலோக ம்‌, 
சுவலோகம்‌, மகலோகம்‌, 
லோகம்‌, தவலோகம்‌, 
லோகம்‌ என்பன, 


புவவலோகம்‌, 
சீனா 


சத்திய 


2. நாகலோகம்‌, பவணலோகம்‌, நர 
லோகம்‌, சோதிர்லோகம்‌, கல்ப 
லோகம்‌, அக்மிந்திர லோகம்‌, 
மோக்ஷலோகம்‌' என்பன ஜைனர்‌ 
கூறும்‌ வகை, 
ஏற்றுரி— எருதின்‌ தோல்‌, 
ஏற்றை - ஆற்றலோடு கூடிய 
இன்‌ ஆண்‌, 
AI 
1. இடப ராசி, 
2. எருது, 
9. லெ விலங்குகளின்‌ ஆண்‌, 
ஏறுயர்த்தகோ -- சிவ பெருமான்‌, 
ஏனல்‌ -- இனை, 


விலங்‌ 


ல 
ஐக்கட்டி -- கபக்கட்டி, 
ஐங்கணைக்‌ காமன்‌ -- மன்மதன்‌, 
ஐங்கதி-- (பஞ்சம கதி) மோக்ஷ 


மார்க்கம்‌, 


ஐங்கதித்‌ தலைவன்‌ -- அருகக்‌ கடவுள்‌, 


ஐங்குப்பை-- கணித வகை, 
ஞ்£ீர்‌— மாச்சீர்‌, விளச்சீர்‌, காய்ச்‌ 
இர்‌, கனிச்சீர்‌, பொதுச்சீர்‌ என்பன, 

ஐந்தெழுத்து -- குறில்‌, நெடில்‌, வலி, 
மெலி, இடை யெழுத்துகள்‌, 

ஐம்படை -- சங்கு, சக்கரம்‌, 
கட்கம்‌, கோதண்டம்‌ 
பஞ்சாயுதம்‌, 

ஐம்பதம்‌--“அ, ஸி,.ஆ,. உ, ஸா? என்‌ 
னும்‌ ஜைனர்களுக்குரிய பஞ்ச . மத்‌ 
திரம்‌, ப 

ஐம்பால்‌ — ஐந்த வகையாக முடிக்கப்‌ 
படும்‌ கூந்தலையுடையாள்‌, 

ஐயவி -— சிறு கடுகு, 


கதை, 
என்னும்‌ 


ஐயள்‌ — வியக்கத்தக்கவள்‌, 
ஐயிரண்டாம்‌ ஆவி-- பத்தாம்‌ - உயி 
ராகிய: “ஓ “என்னும்‌ 'எழுத்‌௮, 


அகராதி 
ஐ தொடர்ச்சி 


ஐவகை விழவு - ஸ்வர்க்காவதரமணம்‌, 
மந்திராபிஷேகம்‌, மஹாப்ரஸ்‌ . 
தானம்‌, கேவலோத்பத்தி, பரிதிர்‌ 
வாணம்‌ என்னும்‌ பஞ்ச கல்யா 
ணம்‌, 

ஐவர்‌ - மும்மூர்த்திகளும்‌ இந்திரனும்‌ 
குபேரனும்‌, 

ஓ 

ஓக்கல்‌ _— சுற்றம்‌, 

ஓடிய-- அவள, 

ஓண்பா-- இறந்த செய்யுள்‌, 

ஒண்மை இறப்பு, 

ஒதி ஓதிய மரம்‌, 

ஓதுங்கல்‌-- நடத்தல்‌, 

ஓப்பித்தல்‌ - உவமை கூறுதல்‌, 

ஒப்பு - உலகத்தா ர்‌ 
கொள்வ, 


ஏற்றுக்‌ 


ஓய்தாள்‌-- உயர்ந்த கால்‌, 

ஓரீஇயொரீஇ-- நீங்கி நீங்கி, 

ஒருக்கு -- ஒருங்கு, 

ஒரு சிறை — ஓரிடம்‌, 

ஒருத்தல்‌-— ஒரு சார்‌ விலங்குகளின்‌ 
ஆண்‌, 

ஒரு பொருள்‌ 
சொல்‌, 

ஒருவா — நீங்காத, 

ஒரோவடி -- ஓவ்வோரடி, 


மொழி -- புரியாயசீ 


3 


ஓல்குபு-- அடங்கி, 

ஒல்கும்‌-- அடங்கும்‌, 

ஒலியெழுத்து -- 
இசைக்கும்‌ எழு த்து, 


செவிப்புலனாக 


"ஓழுக்கல்‌-- நடத்துதல்‌, 


ஒழுகு-- ஒழுங்கு, 
ஒள்ளியோன்‌ _— இறந்தவன்‌, 
ஒளி வட்டம்‌ : 
1. இறைவனைச்‌ சூழ்ந்துள்ள ஒளிப்‌ 
பிரபை, 
2. சந்திரன்‌, 
ஒற்றியற்று — ஒற்றின்‌ 


உடைய, 


தன்மையை 


ஒற்று : | ப்‌ 
2. மெய்‌ யெழுத்‌௮, 





அரும்பதம்‌ . 
ஒ-தொடர்ச்சி 

ஒன்பதாம்‌ ஆவி - ஐகாரம்‌, 

ஒன்பது மேற்புறம்‌, 

ஒன்றாத்‌ தொடை -- செந்தொடை, 
ஒன்றுகொட்டி, 

ஓன்று கொட்டு--செத்துறை வெண்‌ 
டுறைச்‌ செய்யுளுள்‌ ஒரு வகை, 


ஒன்னாத (“ ஒன்றாத * என்பதன்‌ 
மரூ௨)-- பொருந்தாத, 

ஒன்னார்‌ (“ ஒன்றார்‌ * என்பதன்‌ 
மரூஉ) -- பகைவர்‌. 

ஒன்னார்‌ அப்பின்‌ தென்னவர்‌ -- பகை 


வர்‌ வலிகளைத்‌ தம்‌ வலியாக்கிக்‌ 
கொண்ட பாண்டியர்‌. 
ஓ 

ஓங்கல்‌ — மலை, 

ஓசையுண்ணுதல்‌ -- செய்யுளோசை 
இசைதல்‌, 

ஓசையூட்டுதல்‌ — செய்யுள்‌ ஓசையை 
வாய்பாட்டால்‌ அளந்து அறிதல்‌, 

ஓடை குடைவேலமசம்‌, தீரோடை, 
நெற்றிப்‌ பட்டம்‌, மலை வழி, 

ஓத நீர்‌ கடல்‌, 

ஓதி : 


a. ஓத்தி (ஓணான்‌), 
2. கூந்தல, 


ஓதுதுமோ -- சொல்வோமோ, 

ஓப்ப-- ஓட்ட, 

ஓம்படைக்‌ இளெவி- பெரியோர்‌ பாது 
காவலாகச்‌ சொல்லும்‌ சொல்‌, 


ஓமை-- உகார மாம்‌, 


ஓர்‌--அறி, ஆராய்‌, 
ந 


ஓர்ப்பு-- ஆசாய்நீதுணர் தல்‌, 
ஓரடி. முக்கால்‌ - குதள்‌ வெண்பா, 


கூர்ந்து கேள்‌, 


ஓராதே-- ஆராயாமல்‌, 

ஓரி-- ஒரு வள்ளல்‌, ை 

ஒருடம்பிருவர்‌ -- அர்த்தநாரி சுவரர்‌, 

ஓசை -- இராச, 

ஓரை -— காதோலை, 

ஓவம்‌ — ஓவியம்‌, 

ஓவாஅ விட்டு நீங்காமல்‌, 

ஓவா மூயற்சி- இடைவிடாத 
முயற்‌, 

ஓனம்‌ -— ஓகார உயிர்‌. 


Yap.—o1 


அகராதி கர்‌ 


கலசம்‌ -— கைசம்‌, 

கஃசு — காற்பலம்‌, 

கஃடு-- ஒலிக்குறிப்பு, 

கஃதம்‌-- கைதம்‌, 

௧௮ -- ஒலிக்குறிப்பு, 

கஃபு ண ஓலிக்குறிப்பு, 

கு — ஒலிக்குறிப்பு, 

கங்குல்‌ — இரவு, 

கசடற ஐயுறவு தீர, 

கசிவு அன்பு, 

கஞ்சத்‌ தாளம்‌ - கைத்தாளம்‌, 

கஞலிய — நெருங்கிய, 

கஞலின -- நெருங்கின, 

கட்டளை -- அளவு, 

கட்டி வெல்லக்‌ கட்டி, 

கட்டு பந்தம்‌, 

கட்டுரை — வசன நடை, 

கட்டுரை எழுத்து, 

கட்டுரைப்பார்‌ _ உறுதியாகச்‌ 
அவரா, 


சொல்‌ 


கடகம்‌ — கங்கணம்‌, 

கடங்கள்‌ _ காடுகள்‌, ' 

கடந்தோய்‌ — அழித்தவனே, 
அடம்பமர்ந்தான்‌ -- முருகக்‌ கடவுள்‌, 
கடவி- செலுத்தி, 

கடவுமதி-- செலுத்து, 

கடன்‌ -- கடமை, 

கடாம்‌ — மதநீர்‌, 

கடாய்க்‌ கன்று காளைக்‌ கன்று, 
கடாவும்‌ — வினாவும்‌, 

இளமசச்‌ 


கடிகா-- காவலையுடைய 
சோலை, 

கடிந்திரனோய்‌ -- நீக்யெவனே, 

கடி மணம்‌ _ மிகு மணம்‌, 

கடி. மதில்‌_ காம்‌ வெகுளி மயக்கப்‌ 
களாகிய கடியப்பட்ட மதில்கள்‌, 

கடி. மலர்‌-- மணமுள்ள பூ, . 

கடி. வரை நீக்கத்‌ தக்க நிலை, 

கடிவோள்‌ — ஓட்டுபவள்‌, 


கடு-- கடுக்காய்‌, 


கடுங்கவி-- ஆசுகவி, 9 த 


்‌ கண்‌ 


482 
க_தொடர்ச்சி 
கடுந்தேர்‌ - விரைந்து . செல்லும்‌... 
தேர்‌, ்‌ 


கடுப்ப — சந்தேகிக்க, 


த்ய 
முயல்‌ இவற்றின்‌ ஆண்‌, 
கடைசி -— மருத நிலப்‌ பெண்‌, 


கடை செப்பு -— தந்தத்தாற்‌ கடைந்து 
செய்த சிமிழ்‌, 


கடைப்பிடித்து -- தெளிவுற அறிந்து, 


பன்றி, 


கடையம்‌ -— இந்திராணி ஆடிய 
கூத்து, 
கடையில்லா அறிவு AES நு 


அறிவுடைமை, ட 
கண்டகம்‌ — வாள்‌, வ 
கண்டங்கறுக்கும்‌ : 

1. கழுத்துக்கறுக்கும்‌, 

2. கண்டு அங்கு அறுக்கும்‌, 
கண்டல்‌ — மர வகை, 
ப _— துணித்து, 
கண்ணை தல கலம்‌, 


வாங்கு  இருஞ்சிலம்பு — கண்‌ 
ணைக்‌ கவரும்‌ பெருமலை, 


கண விரி நிரைநிரை, 

கதம்படுவர்‌ -- கோபங்கொள்வர்‌, 

கதழ்‌ பரி--விரைந்து செல்லும்‌ 

குதிரை, 

கதழறொளி- மிக்க பிரகாசம்‌, 

கதி நான்கு தேவ கதி, மானிட 
கதி, நரக கதி, விலங்கு கதி, 

கதிர்‌ வடம்‌--ஓனி வீசும்‌ முத்து 


மாலை, 


கதிரொளி மண்டிலம்‌ — பிரபாவலயம்‌' 


மூன்று ; “ திரிவாசி £ என்பன, 
கதுப்பு -- கூந்தல்‌, 
கஅவாய்ப்பட்டு--குறைப்பட்டு, 


கத்தருவ  நெதிமை--கதந்தருவ 
வழக்கம்‌, 
கந்து யானை கட்டும்‌ தறி, 
கநீதுருள்‌-- வண்டிச்‌ சக்கரம்‌, 
கபாலம்‌ _— மண்டையோடு, 


கமுகு — பாக்கு மாம்‌, 


அரும்பதம்‌ . . . . அகராதி 


ட னத ல்‌ க தம கரணம்‌ விவாகச்‌ 
கடுப்பு வேகம்‌, ட்‌ 






கரி சாட்டு, 


கரி கால்‌-- சுடலையில்‌ வேகும்‌ கால்‌, 


க தொடர்ச்‌ 
கயம்‌, ப நீர்‌ நிலை, 


கயவர்‌: — கீழ்‌ மக்கள்‌, 





கரவன்‌ மரபு ணன்‌ களவொழுக்கம்‌, 


1 
கரவொடு தின்ற கடிமனை - இரப்ப 
வர்க்கு அஞ்சி மறைந்து வாழ்பவர்‌ to 
களின்‌ காவலையுடைய வீடு, ்‌ 


கராஅ - முதலை, 
கராஅம்‌ -— முதலை, 


கரிய -— கருமையானவை, 


கரு — கருப்பம்‌, முட்டைக்‌ கரு, 
குழந்தை, குட்டி, நடு, கருப்‌ 
பொருள்‌ முதலியன, ்‌ 

கருங்கடல்‌ -— பெருங்‌ கடல்‌, இ ட்‌ 


கருங்கை -- கொன்று வரமும்‌ கை, 

கருண மூலம்‌-- காதின்‌ அடிப்பாகம்‌, 

கருப்‌ பொருள்‌ — ஐந்திணைகளுள்‌ ஓவ்‌ 
வொன்திற்கும்‌ உரிய தெய்வம்‌, தலை 
வர்‌, மாக்கள்‌, புள்‌, விலங்கு, ஊர்‌, 


தீர்‌, பூ, மாம்‌, உணு, பறை, யாழ்‌, 


பண்‌, என்பன, 
கருவரை -- பெரு மலை, 
கருவி-- காரணம்‌, 
கருவிளை -- காக்கட்டான்‌. பூ, 
கல்‌-- மலை, ்‌ 
கல்லென -- ஒலிக்குறிப்பு, 
கலங்கஞர்‌ -- பெருந்துன்பம்‌, 
கலம்‌ கப்பல்‌, 
கலவுதல்‌ — கலத்தல்‌, 
கலவை -- கலவைச்‌ சந்தனம்‌, 
கலன்‌ — கப்பல்‌, 
கலி கூத்அக்குரிய வெண்டுறைச்‌ 
செந்துறைப்‌ பாட்டுள்‌ ஒரு வகை, 
கலிக்கும்‌ — உண்டாகும்‌, 
கலிங்கம்‌ : ட்‌ ட்‌ 
1. ஆடை, ட்ட > ர்‌ ர 
2 மிளகு, 5 mo வ்‌ ப 








ச அரும்பதம்‌ 





1) க தொடர்ச்சி 
கலித்தல்‌ : 
1. எழுதல்‌, 
2. செருக்கு தல்‌, 


3; - நெறாங்கியிருத்தல்‌, 





4 தரும்‌" ப்‌ செருக்கும்‌, 

கலிமா — குதிரை, 
கலி முதலிய சங்கேத எழுத்து, 
கலுழி-- காட்டாறு, 

கலை: 


1. மேகலாபரணம்‌, 


2. ஆண்‌ மான்‌, ஆண்‌ முசு, ஆண்‌ 


சுறா, 
கலேபயில்‌ அல்குலார்‌--மேகலா 
பாணம்‌ பொருத்திய அல்குலை 


யுடைய பெண்டிர்‌, 


கலை மகள்‌ -- சரசுவதி, 

சலைமா மடவாள்‌ கணவன்‌ -- அருகக்‌ 
கடவுள்‌, 

கலைமான்‌ ஏற்று ஊர்தி அர்க்கை, 

கலையேற்றூர்‌தி— துர்க்கை, 

கவ்வை -- துன்பம்‌, 

கவ்வை செய்தன்று-- துன்பம்‌ செய்‌ 
௫௮, 

. கவரி வெண்சாமரை, 

மவலை-— இளை வழி, 

கவவுஅ 
பம்‌, 

கவற்ற - வருத்த, 

கவற்றி — கவலையுறச்‌ செய்து, 


காதல்‌ -- அணேயும்‌ விருப்‌ 


கவஅ-குக, 

கவிரந்தாஅ -- முறுக்க மலர்‌, 
கவிழ்தல்‌ -- குனிதல்‌, 

கவின்‌ -- அழகு, 

'கவினிய-- அழகு செய்த, 


 சஷத்‌தி குந்தி தேவி, 
- கவுள்‌ - தாடை, 
கவைஇக்கொள -- தழுவிக்கொள்ள, 
_— கழற்சிக்காய்‌, 
ட கழற்று -- உறுதி மொழி, 
. கழறும்‌ -- இடித்‌அரைக்கும்‌, 
Yap.—314A 


Ain AGE அகராதி 


483 
க தொடர்ச்சி 

றலி _— மருத நிலம்‌, 

கழிநெடிலசை -- உயிசளபெடையான்‌ 
வத்த அசை, 

கழீஇ- கழித்து, 

கழுமிய -- பொருத்திய, 

கழமூ௨-- கழு மரம்‌, 


கழூஉ மணி- சுத்தம்‌ செய்யப்பட்ட 
மாணிக்கம்‌ 

கழை மூங்கில்‌, 

களம்‌ வேட்டல்‌ போர்க்கள வேள்வி 
செய்தல்‌, 

களவு -— களவொழுக்கம்‌, 

களித்தார்‌ - கள்ளைப்‌ பருகியவர்‌, 

களிற்றுத்தாள்‌ — யானைக்‌ கால்‌, 

களிறு -— யானை, பன்றி, சுறா இவற்‌ 

களிறு பிளிற்றும்‌ வழிப்‌ பெற்றம்‌ 


பிஸிற்றக்‌ கண்டு-காடு திருத்தி 
நாடாக்கி, 
கறங்கருவி — ஒலிக்கும்‌ மலையாஅ, ்‌ 


கறித்து கோதி, 

கறுத்த — கோபித்த, 

கறை குற்றம்‌, 

கறைப்பல்‌— மாசு படிந்த பற்கள்‌, 

கறை மிடற்று இறை--சிவ பெரு 
மான்‌, 

கறை மிடறு -— நஞ்சு 
அழுதது, 

கன்றி-- முதிர்த்து, 

கன்னி கன்னியா குமரியாறு, 


பொருத்திய 


கனலி -- நெருப்பு, 
கனி--கொவ்வைக்‌ கனி, 

கனை அயில்‌ -- பெருந்தாக்கம்‌, 
கனையிருள்‌ -- மிகுந்த இருள்‌. 


கா 
கர காப்பாற்று, 
காக்கைக்கு — இந்திரனுக்கு, . 
காச்சு, 
காசு : 

1. குற்றம்‌, 

2, நேர்‌ நேர்‌, 


க) 
5] 


அரும்பதம்‌ 218 
கர--தொடர்ச்ச. 

காஞ்சி : 

5 ஆற்றுப்‌ பூவரச மரம்‌, 

8. படையெடுத்து வந்த அரசனை 
எதிர்‌ சென்று தாக்குதலைக்‌ 
கூறும்‌ புறத்துறை, 

3. மகளிர்‌ இடையிலணியும்‌ எழு 
கோவையுள்ள மேலாபரணம்‌, 

காட்சி: 


1. அழகு, 
2. அறிவு, 
காட்டு-- உதாரணம்‌, 
காடு-- சுடுகாடு, 
காடு கழவோள்‌ -- துர்க்கை, 
காணம்‌ — பொற்காசு, 
காணிய-- காண, 
காணிய புகின்‌ பார்க்கத்‌ தொடங்‌ 
கினால்‌, 
காத்து நெடிலொத்றின்‌ கீழ்‌ வந்த 
குற்றுகரம்‌, 
காதம்‌ -— நான்கு கூப்பிட்டு அளவு, 
வாணீயம்‌, தரிசனா 
வாணீயம்‌, வேதநீயம்‌, மோக 
நீயம்‌, ஆயுஷ்யம்‌, நாமம்‌, கோள்‌ 
திரம்‌, அந்தராயம்‌ என்னும்‌ எண்‌ 
வகைக்‌ கர்மங்கள்‌, 


காதி-- ஞானா 


காந்தள்‌-- காந்தள்‌ மலர்‌ அணிந்த 
வேலன்‌ வெறியாடுவதைக்‌ கூறும்‌ 
அகப்புறத்துறை; முருகக்‌ கடவுளுக்‌ 
குரிய காந்தட்‌ பூவினைச்‌ சறப்பித்‌ 
அக்‌ கூறுவது என்பர்‌ புறப்‌ 
பொருள்‌ வெண்பாமாலை ஆசிரியர்‌, 

காந்தார பஞ்சமம்‌ உ பாலையாழ்த்‌ 
திறங்களுள்‌ ஓன்று, 

காந்தாரம்‌ — குறிஞ்சி 
வகை, 

காபு, 

காம்பு -- மூங்கில்‌, 

காமக்கு -- காமத்திற்கு, 


காமம்‌ : 


யாழ்த்திற 


1. பக்ஷ பாதம்‌, 


ந விருப்பம்‌, 


3. கதிர்‌ காமம்‌ என்னும்‌ 
ஸ்தலம்‌, 
காமர்‌ — அழகு, 


அகராதி 
கா_—தொடர்ச்‌ி 
காமவேள்‌ — மன்மதன்‌, 
காமன்‌ — பிரத்தியும்னனாக 
தரித்த மன்மதன்‌, 
காய்‌ கதிர்‌ — சூரியன்‌, 
காய்ந்தனை — அழித்தாய்‌, 
கார்‌ : 
1. கார்ப்பருவம்‌: ஆவணி பாட்‌ 
சசி மாதங்கள்‌, 
2. மேகம்‌, 
காரணக்‌ குறி-- காரணப்‌ பெயர்‌, 
காரி சனி, 
காரிகை — அழகு, 
காரெழிலி - கருக்கொண்ட மேகம்‌, 


கால்‌ 


1. இடம்‌, 
2. காற்று, 
கால கேசி இறந்துபட்ட 
தருக்க அல்‌, 
காலெழுத்தசை - மகரக்‌ 
பெற்ற அசை, 
காவதம்‌ நாலு குரோசத்‌ அம்‌, 


குறுக்கம்‌ 


காவி நீலோற்பலம்‌, 
காவிரி வளநாடன்‌ - சோழன்‌, 
காவேரி — காவிரி யாறு, 
காழ்‌ : 
1. இருப்புக்‌ கம்பி, 
2. குத்தம்‌, 
காழ்‌ வர-— குற்ற முண்டாக, 
காறட - (கால்‌ 4 தட) 
தடுக்க, 
காறு-— ஏர்க்‌ கொழு, 
கான்‌ — காடு, 


கானல்‌ -- கடற்கரைச்‌ சோலை. 


ஓ: 
கிஞ்சுகம்‌- வெப்பு. 
இடக்கை -- வைப்பு முறை, 


இடெங்கு--அகழ்‌, குளம்‌, குழி ஆயெ 
தீர்நிலைகள்‌, 


இடந்தாய்‌-- பள்ளி கொண்டாய்‌, 
இடந்தான்‌ -- படுத்தான்‌, 
இிரியிடை -- இமயமலையில்‌, 


இரியை கொளுத்துவது -- வினை 
முடிவு செய்வ. 





அரும்பதம்‌ 
சொட்ட 
இழத்தி-- தலைவி, 
இழமை--* ஞாயிறு? முதலிய 


நாட்கள்‌, 


வார 


திழமைய அ -— உரிமையுடைய, 
இழவன்‌ -- தலைவன்‌, 

இழான்‌ -- உரியவன்‌, 

திள்ஸி-- சோழன்‌, 

இளவி-- சொல்‌, 

இவை எதுகை-- இன வெதுகை, 
தினை எழுத்து - இன வெழுத்சது, 
இளை மோனை -- இன மோனை, 


2 
£ழ்ந்து - தோண்டி, 


கு 

குக்கில்‌--செம்போத்து என்னும்‌ பற 
வை, 

குஞ்சி — தலை மயிர்‌, 

குட்டம்‌-- ஆழம்‌, இரள்‌, மடு, இறு 
மை, 

குடத்தாடல்‌-- கண்ணபிரான்‌ ஆடிய 
கூடக்‌ கூத்து, 

குடந்தை -- கும்பகோணம்‌, 

குடா௮--கொடாத, 

குடாஅஅ -- மேத்கிலுள்ள௮, 


குடிலம்‌ : 
3. வஞ்சகம்‌, 
2. வளைவு, 

குடைக்‌ கூத்து — முருகக்‌ 
அசுரர்‌ ஆயுதமிழத்து நின்ற போது 
குடையைச்‌ சாய்த்து அதனையே 
திரையாகக்‌ கொண்டு ஆடிய 
கூத்து, 

குடை குடையொடு குடை முக்‌ 
குடை, 

குடைதும்‌ -- தீராடுவோம்‌, 

குடையொன்ற தொன்றும்‌ அதன்‌ 
மேலதொன்றும்‌ உடையார்‌ -- முக்‌ 
குடைச்‌ செல்வராகிய அருகக்‌ கட 
வுள்‌, 

குண்டலம்‌ -- குண்டலகேசி யென்‌ 
னும்‌ நூல்‌; பிற மதத்தவரை 
வாதில்‌ வென்று தன்‌ மதத்தை நிலை 


கடவுள்‌ 


அகராதி ச்‌. 
கு--தொடர்ச்௪ 

நாட்டிய ஒரு பவுத்தப்‌ பெண்‌ அற 
வியின்‌ வரலாற்றைக்‌ கூறுவது; 
தமிழ்ப்‌ பெருங்‌ கரப்பியம்‌ ஐந்த 
னுள்‌ ஓன்று; நாத கூத்தனார்‌ என்‌ 
னும்‌ புலவரால்‌ இயற்றப்பட்ட. 

குண்டு - ஆழமான நீர்நிலை, 

குண்டு சுன்‌ — ஆழமான சனை, 

குணக்கடற்‌ பெயரோன்‌ - “குண 
சாகார்‌ ? என்னும்‌ சமண அறிஞர்‌ ; 
யாப்பருங்கலக்‌ காரிகையின்‌ உரை 
யாசிரியர்‌, 


குணாஅஅ -- கிழக்கில்‌ உள்ளது, 
குணில்‌ - குறுந்தடி, 


குமரி _— கன்னி, பருவமடைந்த 
பெண்‌, புதல்வி, 

குமுறா நின்றன -- பிளிறுகன்றன, 

குய்‌ — தாளிப்பு, 

குயின்‌ -- மேகம்‌, 


குயின்று--ப திக்கப்பட்டு, 


குரல்‌ : 
1. கதிர்‌, 
2. பெண்டிர்‌ கூந்தல்‌, 
குசவை : 
1. குரவைக்‌ கூத்து, 
2. கூத்துக்குரிய வெண்டுறைப்‌ 
பாட்டுள்‌ ஒரு வகை, 
குராஅம்‌- குரவ மலர்‌, 
குசால்‌-- புகர்‌ திறம்‌, 
குரு -- குற்றெழுத்து ஒற்றடுத்‌அம்‌, 
நெட்டெழுத்து ஒற்றடுத்தும்‌, நெட்‌ 


டெழுத்துத்‌ தனித்தும்‌ ' வரும்‌ 
அசை; இத டகர வடி.வினையுடை 
யது, 

குருகு - நாரை, 


குருசனகர்‌ தலை நகர்‌, 

குருதிக்‌ கோட்டன -- இரத்தக்களை 
யையுடைய தந்தங்களையுடை 
யவை, 

குருந்து - குருந்த மாம்‌, 

குரும்பை — தென்னம்‌ பிஞ்சு, 

குருளை — பாம்பின்‌ குஞ்சு, குழந்தை, 
ஒரு சார்‌ விலங்கின்‌ இளமை, 


குரூஉ- திறம்‌, 


அரும்பதம்‌ 


கு--தொடர்ச்சி 
குசோசம்‌-- ஐ தீதாறு கோல்‌ 
வுடைய அரம்‌, 
குலநதி-- மலையருவி, 
குலவேறு -- குலத்தலைவன்‌, 


அள 


குலா-- வளைவு, 

குலிசம்‌-- வச்சிராயுதம்‌, 

குலை வேல்‌--அழிக்கன்ற வேலா 
யம, 

குவட்டிடை -- மலையுச்சியில்‌, 

குவளை -- நீலோற்பலம்‌, 

குவைஇ-- குவித்த, 

குழல்‌-- பெண்டிர்‌ கூந்தல்‌, 

குழவி-- கைக்‌ குழந்தை, ஒரு சார்‌ 
விலங்கின்‌ பிள்ளைப்‌ பெயர்‌, புல்‌ 
மரம்‌ முதலிய ஓாறிவுயிரின்‌ இள 
மைப்‌ பெயர, 

குழற புலி, 

குழிசி சோற்றுப்‌ பானை, 

குழு-- கூட்டம்‌, 

குழூஉம்‌-- கூடும்‌, 

குமை-- காதணி, 

குளவி-- மலை மல்லிகை, 

குற்ற கப பறி த்த, 

குற்றிசை — தலைவன்‌ மனைவியைப்‌ 
புறக்கணித்து அறநெறி தவறி 
ஒழுகுவதைக்‌ பட்டது பட புறத்‌ 
அறை, 


குற்றி பேல்‌ அத்‌ போல, 
குறங்கு-- தொடை, ்‌ 
குறடு-- சக்காத்தின்‌ இடையிலுள்ள 

“குடம்‌” என்னும்‌ உறுப்பு, 

குறண்‌ மகள்‌ -— பூதகி, 
குறி பெயர்‌, 

குறிஞ்சி — குறிஞ்சிப்‌ பண்‌, 
குறி தெறி-- குறித்த ட 
குறங்கலி : 

3. தன்‌ மனைவியை விரும்பாது மன 
மாறுபட்ட ஒருவனுடைய 
காதல்‌ கெடும்படி கூறும்‌ அகப்‌ 
புறத்‌ துறை, 

2. பாலையாழ்த்திற வகை, 


குறுத்தாள்‌ ee திகள்‌ 
கால்‌), 


்‌ (குறுகிய 


அகராதி 
கு--தொடர்ச்சி 

குறும்பு-- பாலை நிலத்து ஊர்‌, 
குனு வேட்டுச்‌ செய்யுள்‌, 
குன்றி குன்றி மணி, 
குன்றெடுத்தான்‌ -- கண்ணபிரான்‌, 
குனி கோடு-- வளைத்த கொம்பு, 
குனி திரை-- வளைந்த அலை. 


கூ 
கூ காக்கைக்கு-- பூமியைக்‌ காப்ப 
தற்கு, 
கூடப்‌ 
பாட்டு, 


பாட்டு மறை பொருட்‌ 

கூடல்‌— மதுரை, 

கூடலார்‌ கோமான்‌ - பாண்டிய மன்‌ 
னன்‌, 

கூடார்‌ - பகைவர்‌, 

கூத்தன்‌ — உயிர்‌, . ண்ட 

கூதாளி-- தூதுவளை, ப்‌ + 

கூதிர்‌ - குளிர்‌. காலம்‌ : ஐப்படி 
இகை மாதங்கள்‌, 

கூப்பிடு ஐந்தாறு கோல்‌ அளவு: 

கூம்ப — குவிய, 

கூம்பு-- பாய்‌ மாம்‌, 

கூர்ம்பால்‌-- கூர்மையான பருக்கை 
கற்கள்‌, 

கூரன்‌--ஆண்‌ நாய்‌, 

கூவிளி--பேசோசை, 

கூழை-- கூந்தல்‌, 

களி பேய்‌, 

கூற்றம்‌ -- யமன்‌, 

கூற்று சொல்‌, 

கூற்றுட்க-- இயமன்‌ அஞ்ச, 

கூற்றுறம்‌ மொய்ம்பிற்‌ 
யமனையொத்த வலிமை 
அம்ப 


சன்‌ : 


1. செய்யில்‌ அளவுக்கு மேல்‌ வரும்‌ 
ம்‌ அசையும்‌ ரும்‌, 


பசழி-- 
வாய்ந்த 


2. தனிச்‌ சொல்‌. 


கெ 


J 


கெண்டை சேல்‌ மீன்‌, 





அரும்பதம்‌ 
கெ 'தாடர்ச்சி 


கெழீஇ- கலந்து, 

கெழுககைமை -- அன்பு, 

கெழுவுதல்‌ -- நிறைதல்‌, 

கெழூ௨ மணி -— ஒளிபொருந்திய இரத்‌ 
தினம்‌. 


கே 


கேசம்‌ — தலை மயிர்‌, 
கேண்மியா - - கேள்‌, 
கேண்மை... இனேகம்‌, 
கேதகைப்‌ போது-- 
கேழ்‌-- திறம்‌, 


கேள்‌ -- காதலன்‌, 


தாழம்பூ, 


கேள்வன்‌ -— கணவன்‌. 


கை 

கைக்களை -- “ ஒருதலைக்‌ காமம்‌ என்‌. 
னும்‌ அகப்புறத்‌ அறை, 

கைக்கும்‌ — கசக்கும்‌, ்‌ 

கைக்கைக்கு-- (பகையை) அழிப்ப 


தற்கு, 

கை காமம்‌ வருத்தும்‌ விருப்பம்‌, 

கை கோள்‌ -- தலைவன்‌ தலைவியரின்‌ 
களவு கற்பு ஒழுக்கங்கள்‌, 

கைசம்‌ — சஃசம்‌, 

கைசு — (க) காற்பலம்‌, 

கைதம்‌ — கஃதம்‌, 

கைதவம்‌ — வஞ்சனை, 

கைதை — தாழை, 

கை பிடித்தோன்‌ - கணவன்‌, 

கை போய்‌ -— கடந்து சென்று, 

கைம்மா -— யானை, 

கைம்மாட்சியில்லா விரகன்‌ கைத்‌ 
திறம்‌ அற்ற சாமர்த்தியவான்‌, 

டகைம்முழம்‌-- இரு சாண்‌ அளவு, 


்‌  “எகையகலம்‌- _ விட்டு நீங்கும்‌, 


2 33. பகட்க 


கையறு. கெட்ட 







வினை ஒழுக்கங்‌ 


கைவரை -— இறி௮ு போழ்து, 
கைவல்‌ 
வாய்த்த பெண்‌ 


மகடூஉ -- கைத்திறம்‌ .. ்‌ 


கொண்கன்‌ நெய்தல்‌ . 


 - அகராதி 487 


கொ 


கொக்கொக்க _— கொக்கைப்‌ போல, 
கொங்கு... * 
1. தேன்‌, அலு 
“2. வாசனை, ஸு i ்‌ 


சொச்சகம்‌ இ ப்பில்லாத்ு, ம 
கொச்சை இ றப்பில்லாதஅு; 6 


கொட்கும்‌ : 

7. இரியும்‌, 

2. அள்ளும்‌, 
சொட்டி — சிவபெருமான்‌ ஆடிய 

“கொடுகொட்டி”? என்னும்‌ கூத்த, . 
கொட்டை — விஷ்ணுகாந்தி மலர்‌, 
கொட்பு_ சந்தித்‌ திரிதல்‌, 
கொடிச்சியர்‌ -- குறிஞ்சி நில மகளிர்‌, 
கொடியுவணத்தான்‌ _  கருடச்‌ 


கொடியையுடைய கண்ணபிரான்‌, 


கொடுங்குழாய்‌ _ வளைவான குண்டல 
மணிந்தவளே, 


- கொடுத்தோன்‌ -- தந்தை, 
கொடுநா — ஓரம்‌ பேசுகின்ற நாக்கு, 


ரானி டதிலத்‌ தலை 
வன்‌, ட்‌ $ உத்‌, 
கொண்மூ -- மேகம்‌, 

கொப்பூழ்‌ — நாபி, 

கொல்‌ - கொலைத்‌ தொழில்‌, 
கொல்லேற்றான்‌ _— சிவபெருமான்‌, . 


கொல்லேறு கோடல்‌ '-- கொல்லும்‌ ன்‌ 


தொழிலையுடைய இடபத்தைத்‌ தழு 
விப்‌ பிடித்தல்‌, 
கொளல்‌ — கொள்க, 


கொளீஇய — கொண்ட, 


கொற்சேரிய -- கொல்லர்‌ வாழும்‌ 
இடத்திலுள்ளவை (வாட்கள்‌), 
கொன்றையந்‌ தீங்குழல்‌ -— கொன்‌ 


றைக்‌ கனியைத்‌ துளைத்துச்‌ செய்‌ 
யப்பட்ட இன்னிசைக்‌ குழல்‌, 
கொன்றை வேய்ந்த செல்வன்‌ — சிவ 
பெருமான்‌. 
LN எத்து 
i ல்‌ ழு கல்‌ அத்‌] Hy, 
வகு — அரசனுக்கு, 
“கோட்ட - — கொம்புகளை. உடையவை, 
"கோட்டத்து அகப்படுத்தி, 


-கோட்பட்டு- பிடிக்கப்பட்டு, 


அரும்பதம்‌ 
கோ--தொடர்ச்டி 
கோடாமை-- நடுவு தில்மை தவரு 
மல்‌, 
கோடு: 
1. ஊது கொம்பு, 
2. யானைத்‌ தந்தம்‌, 
கோடும்‌ - கொள்ளுவோம்‌, 
கோடுமோ கொள்வோமே, 
கோடுறு மணல்‌--மேடிட்ட மணல்‌, 
கோண்மா -- சிங்கம்‌, 
கோது — குற்றம்‌, 
கோபம்‌ — தம்பலப்‌ பூச்சி, 
கோயின்மை -- செருக்கு, 
கோல்‌ : 
1. அம்பு, 
2. நான்கு. முழ அளவு, 
கோவம்‌ — தம்பலப்‌ பூச்சி, 
கோழி-- உறையூர்‌, 
கோழியார்‌ கோமான்‌ — சோம மன்‌ 
னன்‌, : 
கோள்‌ — “சூரியன்‌ ” 
இரகங்கள்‌, 


கோளுற்று - அணிபடைந்து, 


முதலிய நவக்‌ 


கெள 

கெளவை : 

1. அன்பம்‌, 

2. பழிச்‌ சொல்‌. 
[2 ச 
சுகடக்கால்‌ — வண்டிச்‌ சக்கரம்‌, 
சகடம்‌ -— சகடாசரன்‌, 
சங்கமம்‌ -- கூட்டம்‌, 
சங்கா. நாராயணர்‌ அரனும்‌ 
1720) 


சங்கரன்‌ — சிவபெருமான்‌, 


அரி 


சங்கியானம்‌ — ஒவ்வொரு சந்தஸிலும்‌ 
எத்தனை விருத்தங்கள்‌ வரும்‌ என்‌ 
பதைக்‌ கணக்கிட்டறிவது, 

சங்கை -— அளவு, 

சங்கையார்‌ - பெருமை பொருந்திய, 

சட்டகக்‌ கலவி--உடற்‌ சேர்க்கை, 


சட்டகம்‌ உடல்‌, 


அகராதி 


ச—தொடர்ச்சி 
சட்டக மரபு வடிவ இலக்கணம்‌, 
சண்டாசண்டன்‌ -- பகைவர்க்கு 
யமன்‌ போன்றவன்‌, 
சதமகன்றன்‌ மந்திரி-- வியாழன்‌, 
ஈஅமுகன்‌ -- பிரமன்‌, 
சதுரங்கக்‌ தாரணை -- நவதாரணே 
களுள்‌ ஒன்று, 
சந்தச்‌ சரணம்‌ — சந்தப்பாவின்‌ அடி, 
சந்தம்‌ : 
1. ஓசையின்பம்‌, 
2. சந்தன மாம்‌, 
சந்தழி குறள்‌ செப்பலோசையிற் 
சிதைந்த குறள்‌ வெண்பா, 


சந்தனம்‌ — நேர்நிரை, 


வடமொழி 


தங்களே உணர்த்தும்‌ 

யாப்பு நூல்கள்‌, 
சமக்கரகம்‌ -- வடமொழி, 
சமம்‌- போர்‌, 
சமழ்த்தனர்‌ -- மயங்கினர்‌, 
சரபுங்கம்‌ அம்பின்‌ அடிப்‌ பாகம்‌, 
சருக்கரை மாமணி -— கற்கண்டு, 
சலம்‌ : 

7. கோபம்‌, 

2. பகை, 


சனந்தாங்கி-- அரசன்‌. 


சா 


சாக்கியம்‌-- புத்த மதம்‌, 

சரண்‌ -— பன்னிரு விரல்‌ அளவு, 

சாதாரி செவ்வழி யாழ்த்திற வகை, 

சாதி- நால்வகை வருணங்கள்‌, 

சாதி முதலிய தன்மை எழுத்த, 

சாந்தம்‌ சந்தனம்‌, 

சாந்து சந்தனம்‌, 

சாமுத்திரியம்‌ - அங்க 
மால்‌, 

சாய்கோல்‌-- வளை கழி, 


இலக்கண 


சார்ச்‌ தொடர்பு, 


சார்ச்சியில்‌ வழி ஒழுகுதல்‌, 
சார்த்தி சாரச்‌ செய்து, 





5 அரும்பதம்‌ 

i சா-தொடர்ச்சி 

சார்த்ததுமோ -— சார்ச்‌ செய்‌ 
வோமோ, 


 சாரனாடன்‌— குறிஞ்சி நிலத்‌ தல்‌ 
வன்‌, 

சாருண்ணாடை -- ஓட்டு இட்டுத்‌ 
தைத்த ஆடை, 

சாலிகை--போர்க்‌ கவசம்‌, 

சான்றோர்‌ -- அறிவொழுக்கங்களால்‌ 
நிறைந்த பெரியவர்கள்‌. 

[2] 

சிக்கென்‌ பூசனை -- உறுதியான 
பூசை, 

கெழிகை — ரசிரத்தைச்‌ சூழ அணியும்‌ 
மாலை, 

சத்தி படர்தல்‌--மோட்சத்திற்குச்‌ 
செல்லுதல்‌, 

சித்திரகாருடம்‌ 
எழுத்த, 

சித்திரத்‌ தாரணை -— நவதாரணே 
களுள்‌ ஒன்னு, . 

சிதர்‌ அரிக்கண்‌ செவ்வரி படர்ந்த 
கண்‌, 


முதலிய முத்திற 


சிதையா -- சிதைத்த, 

சிந்தியற்றி — இந்தடி.யாக்கி, 

சிரகம்‌-— கரகம்‌ (குடுவை), 

இரல்‌ -- *இச்டிலிக்‌ குருவி” என்னும்‌ 
மீன்கொத்திப்‌ பறவை, 

சரற்று-- கோபம்‌, 


சிலம்ப-- ஒலிக்க, 
இலம்பதர்‌-- மலை வழி, 
சிலம்பு : 


7. பெண்டிர்‌ காலணி, 
2. மலை, 


லவர்‌ — இலர்‌, 
சிலைப்ப-- ஒலி செய்ய, 


சிவ கதி சமணர்‌ கூறும்‌ முத்தி 
நிலையாகிய இத்த பதவி, 


சிவணி -- பொருந்தி, 
சவெணும்‌-- பொருந்தும்‌, 


சிற்றிசை : 
1. தடச்‌ செய்யுள்‌ வகைகளுள்‌ 
ஒன்று, 
2. கூத்துக்குரிய வெண்டுறைச்‌ 
.. செந்துறைப்‌ பாட்டுள்‌ ஒரு 
வகை, 


அகராதி 489 
தொடர்ச்சி 

திற்றிசைச்‌ சிற்றிசை -- கூத்துக்குரிய 
வெண்டுறைச்‌ செந்துறைப்‌ 
பாட்டுள்‌ ஒரு வகை, 

சிறகு — இறக்கை, 

சிறந்தன்று -- சிறந்தன, 

இறியகள்‌ -- சிறிதளவுகள்‌, 

சிறுகுடி. -- குறிஞ்சி நிலத்து ஊர்‌, 

சிறுச்சிறிஅ-- கொஞ்சங்‌ 


மாக, 


கொஞ்ச 


னகரம்‌ - ஜைனக்‌ கோவில்‌, 
இனவேள்‌ — அருகக்கடவுள்‌, 
இனன்‌ — அருகக்‌ கடவுள்‌, 
இனனார்‌ -- அருகக்‌ கட.வுள்‌, 
இனை -- சள. 


தீயம்‌-- சிங்கம்‌, 

சீர்த்தி புகழ்‌, 

சீலமிகு நா தன்‌ — அருகக்‌ கடவுள்‌, 
சீறடி சிறிய பாதம்‌, 

சீறியாழ்‌ — றிய வீணை, 

சீறூர்‌ - சிற்றூர்‌, 

எநெரி-- முழங்கி எரியும்‌ தீச்சுடர்‌. 


ன 


சுகிர்ந்து - பிளவுபட்டு, 


சுடிகை — “சுட்டி. ? என்னும்‌ ஆபர்‌ 
ணம்‌, 

சுண்டு — சுடுசொல்‌, 

சுணங்கு - அழகுத்‌ தேமல்‌, 

சும்மை ஒலி, 

சா நடை பாலை நி நிலத்தில்‌ 
தலைவியை இழந்து நின்ற தீலைவன்‌ 
நிலையைக்‌ கூனும்‌ அகப்புற 
அழை, 

சுரம்‌: 
1. காடு, 5 


2. பாலைவனம்‌, 
சான்‌ -— பாலைவனம்‌, ல 
சுரித்து-- சுழித்த, 
சுரும்பு-- தேனீ, 
சுலா — சுற்றிச்‌ சொல்லுதல்‌, 


க ப 


அரும்‌ தம்‌ 
தொடர்ச்ச. 


சுள்ளற்‌ சிறுகோல்‌-- குதிரைச்‌ 
சவுக்கு. 

சுற்றமுடை வயிறு--பெற்ற தாய்‌, 

௬ற-- சுறு மீன்‌, 

சுறவேறு-- ஆண்‌ சுறா. 


சுன்‌ - சன்னம்‌ (வெறுமைர்‌, 


சூ 
சூட்டு 2 


1. சக்கரத்தின்‌. விளிம்பைச்‌ 


பத்தன்‌ அணை வாவு மாம்‌; 


இதனை “வட்டை” 
வழங்குவர்‌, 
2. சுட்ட மாமிசம்‌, 
ட்‌ சூத்திரம்‌ 3 oe பொருள்‌, 
சூர்‌- ட பற்றி, எ. 
்‌ ஞூர்மா _ - ஞூர்ப்‌ அமனாதிய மாமரம்‌, 
4 கூலி கரு, 
1 குளி ஆனை. 


எனவும்‌ 


செ 


ப செருத்தஅு-- அழித்தன, 
செகுத்தனை -- அழித்தாய்‌, 
செகுத்து - அழித்த, 
செங்கணான்‌ -- அருகக்‌ கடவுள்‌, 
செங்கோடு-- செருத்திமாம்‌, 
செஞ்சுடர்க்‌ கடவுள்‌ -- சூரியன்‌, 
செத்து கருதி, 
செத்திறம்‌ _ குறிஞ்சி 


வகை, 


யாழ்த்திற 


செந்தொடை : 
3. செம்மையாஇய அம்பு, 
2. மோனை முதலிய , தொன்‌. 
வாது வருவ ௮, வ 
செய்‌ — நிலம்‌, 2... ' 


செய்திறம்‌ -- மருதயாழ்த்திற : வகை, 


செய்ய--செம்மையானவை, 

செய்யுட்டாரணை -- தவதாரணைகளுள்‌ 
ஒன்று, 

செய்யுளோத்அக்‌ காணம்‌ _- செய்யுளி 
யலுக்கு உபகரணமாயமைந்தஅ, 

செய்யோன்‌ -- செவ்வாய்‌, 


கழு 


அகராதி 
செ-தொடர்ச்௫ச. 

செயிர்‌ — குற்றம்‌, 
செயிர்த்தல்‌ - கேயித்தல்‌, 
செயிர்‌ வாக்கு-— மாற்றச்‌ சொல்‌, 
செரு போர்‌, 
செல்லல்‌ -— அன்பம்‌, 
செலவு -— செல்லதல்‌, 
செவ்வழி -— முல்லைப்பண்‌, 
செவ்வன்‌ -- நேர்மை, 
செவ்வெண்‌ -- பெயர்‌ வினைகளுள்‌ 


எண்ணிடைச்‌ சொல்‌ தொக்கு வரும்‌ 
தொடர்‌, 


செழியன்‌ -- பாண்டியன்‌, 
செற்றார்‌ _— பகைவர்‌, 
செறிவு — பெருமை, 
செறு -— வயல்‌, 

செப்பு -— நெருக்கம்‌, 
கென்மியா - செல்‌, 
சென்றி ௮ செல்‌, 
சென்னி தலை, 


சென்னியர்‌ -- பாணர்‌. 


சேஎய்‌ -— முருகவேள்‌, 


சேக்கை — படுக்கை, 


: சேட்டலர்‌-- அழயெ மலர்‌, 


சேடகம்‌— கேடகம்‌, 

சேடு -- அழகு, 

சேண்‌ -— தூரம்‌, 

சேண்வயின்‌ — தார த்தில்‌, 

சேதம்‌ -- கூத்துக்குரிய வெண்‌ 

_டுறைப்‌ பாட்டுள்‌ ஒரு வகை, 

சேதிகத்துள்‌ இருந்த அண்ணல்‌-- 
அருகக்‌ கடவுள்‌, 

சேதிகம்‌-- சமணப்பள்ளி, 

சே இயஞ்‌ செல்வன்‌ - அருகக்‌ கடவுள்‌, 

சேந்த _— சிவந்தன, 

"சேந்து - சிவந்து, 


சேய்‌ : 


1. முருகவேள்‌, 
2. செவ்வாய்க்‌ இரகம்‌, 

சேயரி நாட்டம்‌ - செவ்வரி. கள்‌ 
கண்‌, 


சேச்தும்‌_— சேர்வோம்‌, . 





& 


அரும்பதம்‌ 
சே தொடர்ச்சி 
சேர்ப்பன்‌ -- நெய்தல்‌ நிலத்‌ தலைவன்‌, 
சேரி மொழி -- வழக்குச்‌ 


கள்‌, 


சொற்‌ 


சேவல்‌ — பறவைகளின்‌ ஆண்‌, 

சேவலங்‌ கொடியோன்‌ - முருகக்‌ 
கடவுள்‌, 

சேவை — சேதூர்‌, 


சேற்றுக்கால்‌ - களிமண்‌ வயல்‌, 


செ... 
சொக்கத்தரு-- கற்பக விருட்சம்‌, 
சொ௫னம்‌-- நிமித்த தால்‌, 
சொல்லியலார்‌--சொல்‌ 
தலைவர்‌, 


சொற்பரவை--சொற்பாப்பு. 


மாறுபட்ட 


சோ 


சோ-- அரண்‌, ட ட 













சோதி சிவகதி, பன்‌ 
சோதி மூன்று. நலேர்கம்‌, பிரபா 
மூர்‌ த்தி, கணப்‌. பிரபை என்னும்‌. 
அருகர்‌ கூறும்‌...  மூவொளி, 
சோதி வளந்த. ஒளி சூழ்ந்த ல்‌ 
இடம்‌, தி 0 
சோமன்‌ சேய்‌ 2 தல்‌, வ, 
சோர்ச்‌ி வஞ்சகம்‌ ்‌ 2 
கு 
ஞமலி -— நாய்‌. 
ஞா 
ஞாயிறு - சூரியன்‌, 
ஞாழல்‌ — மயிற்கொன்றை மலர்‌, 
ஞான்று -- நாள்‌. ட 
பட்டத 
ஞெண்டு-- கடகராசி, 
கஞொமர்ந்து-- பரவி. 
ஜெமிர்தல்‌ -- ஒலித்தல்‌. 
க ட ்‌ ்‌ 
தக்கார்‌--நடுவ நில்மை உடைய 
வர்‌, ந 


தக்கோலம்‌ -- தாம்பூலம்‌, 


க 


ல்‌ ட 2 ன்‌ ட ல்‌ ன்‌ 
ர்‌ சனத்‌ ட க இப 1) A? 
த தொடர்ச்சி 


தகாம்‌_— வாசனைத்‌ சாந்து, 
தகைக்குதர்‌ -- தடுப்பவர்‌, ்‌ 
தகை பெற-- பெருமையுண்டாக, 
தசும்பு — குடம்‌, 
தட்டு-- தளைத்அ, 
தட்ப தாக்க, 
தடமதியம்‌-- பூரணசந்தான்‌, 
தடாச்சு, 
தண்டாஅ-- தவறாமல்‌, 
7. தண்டாயுதம்‌, க த. அதத 
2. மிதுன ராதி, 


a 


தண்டை — * தட்டை? ன்னா களி... 


யோட்டும்‌ கருவி, 
தண்ணந்துறைவன்‌ — நெய்தல்‌ நிலத்‌ த்‌ 
தலைவன்‌, 
தண்ணியர்‌ -- எளியவர்‌, 
தண்ணுமை - மத்தளம்‌, 
தண்‌ பணை- மருத திலம்‌, 





ழ்‌ | வு 


.தண்பதங்கொள்‌ விழவர்‌ -- ஏப்‌ 8 ்‌ 
புனலாடுவார்‌, ஸ்‌ 

கணப்படும்போகம்‌ -- தடையற்ற 2? 
செல்வம்‌, ்‌ டத்‌: 


தணவாத — விட்டு நீங்காமல்‌, 

தத்தி த ய்ந்அ, 

தத்துவ தரிசனம்‌ _ இறந்துபட்ட 
ஒரு தருக்க அல்‌, 

தபுதாரம்‌ - கணவன்‌ தன்‌ மனைவியை 
இழந்து அயருறும்‌ நிலையைக்‌ 
கூறும்‌ அகப்புறத்‌ அறை, 

தம்பா -— (தாம்பா) கயிறாக, 

தம்முன்‌ - தமையன்‌ (பல ராமன்‌ ந 


தமர்‌ — சுற்றத்தார்‌, ர்‌ 1 கத்‌ 


தமனியம்‌ _— பொன்‌, 


தமாக்கு, 

தமியம்‌-- தன்னந்தனியேம்‌, 
தமிழ்நர்‌ பெருமான்‌ -- சோழன்‌, 
தமிழியல்‌ வரைப்பு-- தமிழகம்‌, 
தயங்கும்‌-விளங்கும்‌, 

தாணி- பூமி, 


தரிசனம்‌- மதக்‌ கொள்கை, 


்‌ . தருணவேனில்‌ -- இளவேனிற்காலம்‌, 


அரும்பதம்‌ 


த--தொடர்ச்ி 


தலை-- ஆகாயம்‌, ஆன்‌, உச்சி, சிரம்‌, 
அனி, முதல்‌, 

தலைப்படும்‌ - தோன்றும்‌, 

தலப்பெயல்‌-- ஒன்று கூடுதல்‌, 

தலையல்‌-- முதன்மமை, புது 
வருகை, 

தலையாயது — ஒப்பற்ற, 

தவச்சிறி௮-- மிகவும்‌ சிறியது, 


தவப்‌ பல-- மிகப்‌ பல, 


நீர்‌ 


தவளம்‌ -— வெண்மை, 

கழா அல்‌ - தழுவிக்கொள்ளுதல்‌, 

தழீஇய — தழுவியவை, 

தழூஉமதி - தழுவுவாய்‌, 

தள நல முகை -- முல்லையின்‌ அழகிய 
SADE] 

தளவம்‌ -- முல்லை மலர்‌, 

தறி - நடு கழி (அனி கூர்மையான 


கால்‌), 
தன்மை எழுத்து, 
தன்னம்‌ — சிறிது நேரம்‌, 
தன்னையர்‌ -- தலைவர்‌, 
தன வாத நளின சரணம்‌-- முத்திச்‌ 
செல்வம்‌ தரும்‌ தாமரைப்‌ பாதங்‌ 
கள்‌, 
தனி நிலை 
1. ஆய்த எழுத்து, 
2. தனிச்‌ சொல்‌, 
3. நடச்‌ 
ஒன்று, 
தனியசை -- நேரசை, 
தனு-- உடல்‌, 


செய்யுள்‌ வகைகளுள்‌ 


தா 

தாஅ- மகரந்தப்பொடி, 

தாது முதலிய யோனி எழுத்து, 

தாதை தந்தை, 

தாபதம்‌-- காதலனை இழந்த மனைவி 
தவம்‌ புரிந்து ஒழுகிய நிலைமையைக்‌ 
கூறும்‌ அகப்புறத்துறை, 

தாயப்‌ பாட்டு கொடைப்பாட்டு, 

தாயலாள்‌ -— தரயல்லாதவளாஇய 
“பூதனை? என்னும்‌ அரக்கி, 

தாரணை நால்‌--யோக சாஸ்திரம்‌, 


அகராதி 
தா-—தொடர்ச்சி. 


தாரை இசை -- நீண்ட ஊதுகுழல்‌ 


ஓசை, 
தாவாத--கெடாத, 
தாழ்‌-- தாழ்த்து, 
தாழத்தின-- ஓசைத்‌ 


உடையவை, 


தாழ்வினை 

தாழம்பட்ட - ஓசை குறைந்து 
வத்த, 

தாழருவி -- மேலிருத்த 
அருவி, 

தாழி -- வாய்‌ அகன்ற சட்டி, 

தாழிசைக்‌ - குறள்‌--குறட்டாழிசை, 


தாளாளர்‌ -- முயற்சியுடையவர்‌, 


இதியும்‌ 


தானவர்‌ -- அசார்‌, 


தான வரை-— மதம்‌ பொழியும்‌ மலை 


போன்ற “குவலயாபீடம்‌' என்னும்‌ 
யானை, 
தானை -— சேனை. 


்‌ தி 

திகழொளிப்‌ பிழம்பு-- கடவுள்‌, 

திகிரி - ஆஞ்ஞா சக்கரம்‌, 

திங்கள்‌ — மாதம்‌, 

திசை எட்டுத்‌ திக்குகள்‌, 

திடர்‌ மேடு, 

திண்டி - யானை, 

திணை டக அகம்‌, 
திணேப்‌ பகுப்பு, 

இத்தித்த இத்ததாது ௪௮--இதி 
தத்து இன்பத்தத்த பூ ௭௮, 

திப்பிய ஞானம்‌ -- திவ்விய ஞானம்‌, 

தியேன்‌ -- தீயேள்‌, 

இரயக்காணம்‌-- இராசியின்‌ மூன்றில்‌ 

ஒரு பாகம்‌, ்‌ 

திரி- பருத்தி, 

திரிதந்து- திரித்அ, 

திரி பன்றி எய்தல்‌-- பன்றி வடிவாய்‌ 
அமைக்கப்பட்ட. சுழலும்‌ இலக்கை 
அம்பினால்‌ அடித்து விழ்த்அதல்‌, 

திரிவில்லாச்‌ சார்வுற்ற கான்மை-- 
அனத்த சதுட்ட..யங்கள்‌, 

இருத்தி இருத்தூலாயாக, 

திருத்தும்‌ -- உறவாக்கும்‌, 

திரு நகர்‌ -- சமவசாணக்துள்ள சினா 
லயம்‌, 


புறம்‌” என்னும்‌ 





அரும்பதம்‌ 
தி--தொடர்ச்சி 
திருநென்மலி -- செங்கற்பட்டை 


யடுத்துள்ளதோர்‌ ஊர்‌, 
'இருமால்‌-- அருகம்‌ கடவுள்‌, 
இருவுடம்‌. பிழந்துழல்‌ கிழவோன்‌ - 
மன்மதன்‌, 
திரைத்த-சுருக்கமடைந்த, 
இரைந்து இரைந்து -- சுருண்டு 
சுருண்டு, 
திரையவோஓ- இரையனே, 
திலதம்‌-- பொட்டு, 
திவள -- துவள, 
திறம்‌ : 
7. இயல்பு, 
2. ஐற்து சாமுள்ள இசை, ப 
3. பண்‌ சார்வாகத்‌ க்‌ 'தான்றும்‌ 
இசை விகற்பம்‌, 


திறல்‌ - வலிமை, 
திறனறிந்தோர்‌ -— கூறுபாட்டை 
அறிந்தவர்கள்‌, 
தினைத்துணை -- சிறிதளவு. 
த 


தந்தேறல்‌ -- இனிய கள்‌, 

தீப்பாரித்து-- தீ வளர்த்அு, 

தீர்பொல்லாதே -- பிரிந்‌ திரு த்தல்‌ 
இயலாது. 


தூ 
அ- உண்‌, 
துகட்டுகுற்றமுடைய து, 
அகள்‌ குற்றம்‌, 
அகிலிகை _— வஸ்திரம்‌, 
அஞ்சலம்‌-—அங்கோம்‌, 
அஞ்சினார்‌ -- உறங்கினவர்‌, 
அஞ்சும்‌ : 
EE உறங்கும்‌, 
2. உறங்குவான்‌, 
3. உறங்குவாள்‌, 
அஞ்சுவள்‌ -- நிலைபெற்றிருப்பள்‌, 
அட்கென்று-- அச்சமுற்று, 
- அடி. -- உடுக்கை, 
அ ட மருங்கு -- உடுக்கையைப்‌ 
போலும்‌ இடை, 


அகரா இ 493 


து-தொடர்ச்சி 

அடியாடல்‌-- முருகக்‌ கடவுள்‌ பகை 
வசை அழித்தபின்‌ சத்த மாதர்கள்‌ 
அவருடன்‌ அடி. கொட்டி ஆடிய 
கூத்து, 

அடுப்பிற்‌ காந்தள்‌--மடல்‌ பொருத 
திய காந்தள்‌ மலர்‌, 

அடைமார்‌ -- துடைக்க, 

அணி-- அண்டு, 

அணிபு--கொள்கை, 

அணியாய்‌ -— துஸ்டாக, 

அணையில்லா — அளவில்லாத, 

அத்தித்துதைதி உண்டு தல்னய்‌, 

அதிதன்‌ உலகு விளங்கத்‌ தோன்றி 
னவன்‌, 

அதைத்த தாது செறித்த பூத்தாத, 

அதைந்த -— நெருங்கிய, 

அப்பு — பவளம்‌, 

அம்யை-— போர்‌ புரிவதைக்‌ கூறும்‌ 
புறத்துறை, 

அயல்வரூஉம்‌ — அசையும்‌, 

அரகம்‌--கு திரை, 

அரந்தான்‌—செலுத்தினான்‌, 

அரபு அந்து, செலுத்தி, 

அருவை — ஆடு, பார்வதி, 

அவர்‌ -- செத்திறம்‌, 

அவரிதழ்‌ -- செந்நிறம்‌ பொருந்திய 
உதடுகள்‌, 

அவருண்‌ ஆடை--துணி பட்ட 
(கிழிந்த) ஆடை, 

துவனம்‌-- ஓலி, 

துவை-- இறைச்சி, 

அழனி-- ஒலி, 

அழாய்‌-- ளசி, 

அளக்கு -- மயக்கம்‌, 

அளங்க-- நடுங்க, 

அறக்கம்‌_— மோட்சம்‌, 

அறுமி-- நெருங்கி, 

அறைவ -- நெய்தல்‌ நிலத்‌ தலைவனே, 

துறைவன்‌ -- நெய்தல்‌ நிலத்‌ தலைவன்‌ 

அன்னுவார்‌ -- தன்னை வந்து அடை 
பவர்‌, 

அன்னுவித்து - அடையச்‌ செய்து, 

அனி-- அச்சம்‌. 


தத! 


கூ 


தூஉமணி-- பரிசுத்தமான இரத்‌ 
தினம்‌, 
அக்கு: 
1. இசை, 
2. செய்யுள்‌, 
தூங்கியாங்கு-- தொங்கினாற்‌ போல. 


தெ. 
தெங்கங்காய்‌ -- தேங்காய்‌, 
தெங்கு -— தென்னை, 
தெய்வதம்‌ - தேஃபாணி; செந்துறை 
வெண்டுறைப்‌ பாட்னெ ஒரு வகை, 
தெய்வம்‌ : 
1. “ இந்திரன்‌ ' முதலிய 


கள்‌, 


தெய்வங்‌ 


2, மணம்‌, 

| தெய்வம்‌ நாறு 
வீசும்‌ காந்தள்‌ மலர்‌, 

தெருட்டு-- அறிவிப்பு, 

தெருமந்து -- மனம்‌ கலங்கி, 


காந்தள்‌ - மணம்‌ 


தெவ்வர்‌-— பகைவர்‌, 
தெவிட்டினர்‌ கொல்லோ - தங்கின 

ரோ, 
தெள்ளியோர்‌ -- புலவர்‌, 
தெள்ளியோன்‌ — பிருகஸ்பதி, 
தெளிர்மதி ஒளி பெற்ற சந்திரன்‌, 
தெளிரும்‌-- அறிவு ஒளி வீசும்‌, 
தெறுகதிர்‌-- சூரியன்‌, 
தெறுகதிர்ச்‌ செல்வன்‌ -- சூரியன்‌, 
தெறுதல்‌ - அழித்தல்‌, 
தென்னன்‌ — பாண்டியன்‌, 
தெனா௮து -- தெற்கில்‌ உள்ளது. 

தே 

தேங்கவுள்‌ மார-- மதநீர்‌ ஒழுகும்‌ 

கபாலத்தையுடைய யானை, 
தேசு -- ஒளி, 
தேமலர்‌--தேன்‌ பொருத்திய பூ, 
தேய்‌ கதிரோன்‌ -- சத்தின்‌, 
தேர்‌ -- உரோகிணி நட்சத்திரம்‌, 
தேர்ந்து - தேடி, 
தேரைக்குரல்‌ -- தவளைக்‌ குரலோசை, 
தேரைத்‌ தத்து தவனைப்‌ பாய்த்து, 


அகரா இ 


தே-—தொடர்ச்சி. 
தேவ பாணி தேவரைப்‌ புகழ்ந்து 
கூறும்‌ நடச்‌ செய்யுள்‌ வகை, 
தேவர்கோன்‌ மத்திரி-— வியாழன்‌, 
தேற்றேகாரம்‌ -- தேற்றப்‌ பொருள்‌ 
தரும்‌ ஏகாரம்‌. 


கடட 


தை வகை-- அலங்கார வகை, 


தை வரும்‌ _ தட்வுவான்‌. 


தொ 
தொகுபீண்டி - இரண்டு கூடி, 
தொட்ட — அணிந்த, 
தொடர்பு-நட்பு, தொடர்ந்து, 
தொடி வாகுவலயம்‌, 


தொடுத்த வேம்பு-வேப்பம்‌ பூ 
மாலை, 
தொடுப்பதை-— தாடுப்பஅ, 
தொடுப்பு — கட்டு, சங்கிலி, விதைப்பு, 
தந்திரம்‌, கோட்சொல்‌, கூட்டுறவு, 
தொடுவித்அ-- தோண்டுவித்‌்அ, 
தொண்டு -— ஒன்ப, 
தொண்டை கொவ்வைக்‌ கனி, 
தொத்து பூங்கொத்து, 
தொய்கோல்‌ _— வளைகழி, 
தொய்யில்‌ -- அழகு, 
தொலைச்சி -- அழித்த, 
தொலைச்‌சினன்‌ -- வழங்கி 


னன்‌, 


முடித்‌ 


தொலைவ-- தோல்வி, 
தொழிற்‌ சொல்‌ -- வினைச்‌ சொல்‌, 
தொழிற்று--தொழிலை உடையது, 
தொழீஇ-- பணிப்பெண்‌, 
தொழுவல்‌ -- வணங்குவேன்‌. 
தோ 
தோகை -- மயில்‌, 
தோடார்‌ எல்‌ வளை--தொகுதியான 
ஒளியுடைய கை வளைகள்‌, 
தோபம்‌ முதலிய நால்வகை எழுத்து, 
தோம்‌ -— குற்றம்‌, . 
தோரை -- மலைநெல்‌, 





அட்‌. ஆச 


CC தடதட. 


ே ட்‌ _— “நாள்‌ என்னும்‌ 
பாட்டு ௮ை ச 

தோள்‌ வளை--வாகு வலயம்‌, 

தோற்றம்‌ -- புகழ்‌, 

தோற்றி -- தோன்றச்‌ செய்து, 

தோற்றில-- வெளிப்பட்டில. 


தெள 


தெளவை -- அக்காள்‌, தாய்‌. 





ந 


தகம்‌ “ நாகணம்‌ ” 
மனம்‌, 


ராம்‌ ட்ட சிரித்து அழித்‌ 
தவன்‌, 


தில்‌ -- மூலை, 

தகை இரிப்பு, 
தசைஇ விரும்பி, 
நட்டம்‌: 

1. நடனம்‌, 

2. கேடு; அஃதாவது, எத்த விருத்‌ 
தத்தை அறிய விரும்பு 
கிரோமோ அதனைக்‌ குறிப்பது, 

- நட்டவன்‌ -- சனேகித்தவன்‌, 

தட்டோர்‌-- நண்பர்‌, 

நடுங்க நாட்டம்‌ -— தலைவனுக்குத்‌ 
அன்பம்‌ நேர்ந்ததோ எனத்‌ தலைவி 
ஐயுற்று தடுங்குமாறு தோழி 
அவளிடம்‌ செய்தி ஒன்று கூறிக்‌ 
களவொழுக்கத்தைத்‌ தலைவி வாயி 


லாகவே அறிய மயலுவதைக்‌ கூறும்‌ 
அகப்பொருட்டுறை, 

நடைக்‌ குதிரை ஆட்டக்‌ குதிரை, 

தண்ணார்‌ -- பகைவர்‌, 

நண்ணினர்‌ -- நண்பர்‌, 

நண்ணுவிக்க — சேர்ப்பிக்க, 

நண்பு -— உறவு, 

தத்தி: 


1. பாண வமிச சய நந்தி 
வர்மன்‌, 


2. நந்தி தேவர்‌, 


நமர்‌ — நம்மவர்‌, 


தரந்தம்‌- — ச வர்க “i 
- தாபதி-- அரசன்‌, 





 தமரிர்‌- — சற்றி கவர்கள்‌. டு 


நயம்‌ -- ஸப்த பங்கி நியாயம்‌, 

நயம்‌ ஏழு--1. உண்டாம்‌, 2. இல்லை 
யாம்‌, 3. உண்டும்‌ இல்லையுமாம்‌, 
4. சொல்லொணாததாம்‌, ச. உண்டு 
மாம்‌ சொல்லொணொாததுமாம்‌, 6. 


இல்லயுமாம்‌ சொல்லொணாத அ 

மாம்‌, 7. உண்டும்‌ இல்லையுமாம்‌ 

சொல்லொனா அமாம்‌ எனச்‌ 

சமணர்‌ கூறும்‌ எழு வகை வத, 

மூறையாகிய . if 
2 “i ்‌ 


நல்ல படாஅ பழை-- மங்கலத்திற்‌ 
குரிய நல்ல பறைகள்‌ ஓலியா, 
நலம்‌ எட்டு, 
தவிர்‌ -- மருத யாழ்த்திறங்களுள்‌ 
ஒன்றான தக்கேசி ராகம்‌, 
தவில்‌ -— மர வகை, 
தவைக்கணம்‌ -- குற்றத்தின்‌, 
தவையாக-- குற்றம்‌ , 
மாறு, 
தளி: 
7. அகலம்‌, 
2. குளிர்ச்சி, 
தளி கடல்‌ — பெருங்கடல்‌, 
களி நீர்‌ குளிர்ச்சி பொருத்திய 


உண்டாகு 





தனிர்ற்‌ நச. தாக குளிர்த்த. த 
தம்‌, 

தற்பயத்தின்‌ நாற்கால்‌ தொன்று -- 
“பாலா? (பாற்பசு) என்பது, 


தறிய -— மணமுள்ளவை, 

நறு வடி மா, 

தறை தேன்‌, 

நன்னுதல்‌ - அழயெ நெற்றியை 
உடையவள்‌. 

தா 

நாகம்‌--யானை, சுரபுன்னை, நல்ல 
பாம்பு, மலை, 

நாகர்‌ -- தேவர்கள்‌, 

நாகசையீர்‌-- நாகலோக அரசர்‌ 


களே, 


தாகு-- இளமை, 






அரும்பதம்‌ 
நா- தொடர்ச்சி 

நாட்டம்‌-- கண்‌, 

தாடி.-- ஆராய்ந்து, 

நாண்மலர்‌ -- புது மலர்‌, 

நாண நாட்டம்‌ - தலைவி நாணும்படி 
தோழி “பிறை தொழுக” என்று 
கூறி, அவள்‌ தொழ தாணுவதால்‌ 
அவளுக்குத்‌ தலைவனுடன்‌ கூட்டம்‌ 
உண்மையைச்‌ சோதித்து அறியும்‌ 
அகப்பொருட்டுறை, 

நாதம்‌-- ஒலி, 

மாப்பண்‌ -- நடுவில்‌, 

நாமதாரணை -- இறைவனை 
-ரூபத்தோடு வழிபடுதல்‌, - 

நாய்கன்‌ -- வணிகன்‌. 


நாய்கீர்‌ -- வணிகரே, 


தாம 


நால்வகை அளவை, 


நால்‌ வகை அனத்தம்‌--அனத்த 
சதுட்டயம்‌, 

நால்‌ வகைத்‌ தேவர்‌ -- பவணர்‌, 
வியந்தார்‌, சோதிடர்‌, கற்பவா 
சியர்‌ எனப்படுவோர்‌, 

நால்‌ வகை யோனி -- நாற்கதிகள்‌, 


நால்வர்‌-- சனகர்‌, சனாதனர்‌, சனற்‌ 
, குமாரர்‌, சனந்தனர்‌ என்னும்‌ 
பிரமனின்‌ மானச புத்திரரான 
நான்கு இருடிகள்‌, 
நாவல்‌ கூறல்‌-- நாவலோ 
என்று கூறுதல்‌, 
தாள்‌ -- “அசுவினி” 
நட்சத்திரங்கள்‌, 
நாளெழுத்து -- நட்சத்திரங்களுக்கு 
உரிய எழுத்து, 
நாற்கதி--தேவ கதி, மனுஷ கதி, 
விலங்கு கதி, நாக கதி என்பன, 


நாவல்‌ : 


முதலிய 


தாற்பால்‌ வருணர்‌ -- பிராமணர்‌, 
க்ஷத்திரியர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌ 
(அந்தணர்‌, அசசர்‌, வணிகர்‌, 
வேளாளர்‌ எனினுமாம்‌), 


தாற்பெரும்‌ பண்‌ -- குறிஞ்சிப்‌ பண்‌, 
பாலைப்‌ பண்‌, மருதப்‌ பண்‌, செவ்‌ 
வழிப்‌ பண்‌ என்பன, 


தாற்றோள்‌ நளன்‌ - சவெகணங்களுள்‌ 
ஒருவன்‌, 

நாறும்‌ - தோன்றும்‌, 

தான்கு யுகம்‌ கிருத யுகம்‌, திரேதா 
யுகம்‌, துவாபர யுகம்‌, கலி யுகம்‌ 
என்பன, 


அகராதி 


நா--தொடர்ச்சி 
தான்மறை -- பிரதமானு யோகம்‌, 
கரணானு யோகம்‌, சாணானு 
யோகம்‌, இரவ்யானு யோகம்‌ 
என்பன, 
மான்முக 
கடவுள்‌, 
நான்ற — தொங்கிய. 
தி 
தித்திலம்‌முத்து, 
நிதிக்கழவோன்‌ -- வணிகன்‌, 
திரந்தடி -- வரிசையாய்‌ 
அடிகள்‌, 
திரத்தவாறு - தேடியபடி, 
நிரந்தவை -- ஒழுங்குபட 
திரந்து பாவி, 
நிரயம்‌ — நரகம்‌, 


அண்ணல்‌ - 


அருகக்‌ 


அமைந்த 


நின்றவை, 


திரல்‌-- வரிசை, 
திரல்பட-- வரிசையாகப்‌ 
திருமலர்‌ -- பரிசுத்தர்‌, 
மிரைகழல்‌ -- இரு 


நிரைந்து நிரைத்து 
வரிசையாய்‌, 


டொருந்த, 


நிலம்‌ -- உலகம்‌, 

திலவார்‌-- நிலைபெற்று இரார்‌, 

திலைஇ- நின்று, 

நிலைத்து நூல்‌--நில அளவை நால்‌, 

திவத்‌துள -- உயர்ந்துள்ளன, 

திவப்பு -- உயரம்‌, ஓஐஞ்சிருள்ள 
இசைப்பாட்டு, 

நிழல்‌ -- சாயை, 

திழற்ற-- நிழலைச்‌ செய்ய, 

திழன்மணி -- ஒளி வீசும்‌ 


கம்‌, 


மாணிக்‌ 


திற்பவே-- நிற்பார்கள்‌, 
திற்பித்தத-- நிற்கச்‌ செய்தது, 
திற்பிரிந்தார்‌-- உன்னைப்‌ 
திறம்‌ மார்பு, 


பிரி ந்‌ தவர்‌, 


“ நிறீஇ நிறுத்தி, 


நிறை அறிவு, 

நிறைவு குறைவாகிய  வெண்வகைத்‌ 
தாரணை -- நவ தாரணேகளுள்‌ 
ஒன்று, 





அரும்பதம்‌ 

நீ 
தீக்குபு- திக்கி, 
நீடு கொடி, 
தீத்தக்கு - வெள்ளத்திற்கு, 
நீத்து தீந்தக்கூடிய அழமுடைய 

ப] 

தீயாது- நீக்காமல்‌, 
நீர்‌ கடல்‌, 
நீர்க்கங்கை ஏற்றான்‌ : 

1. (மாபலி வார்த்த) நீருக்காக 
அழயெ கைகளால்‌ யாசரித்‌ 
கான்‌, 

2. நீராதிய கங்கையைக்‌ தாங்கினான்‌ 
(திருமால்‌), 


நீர்‌ நாட்டார்கோ-- சோழ மன்‌ 
னன்‌, 

நீரண - தண்ணீரில்‌ உள்ளவை 
(தாமரை, குவளை), 

நீல்‌ நீலம்‌, 

தீலம்‌: 
1. கருங்குவளை ; 
2. நீலகேசித்தெருட்டு: பெளத்தம்‌ 

முதலிய மதங்களேக்‌ கண்டித்‌ 


அரைக்கும்‌ சமண நூல்‌ 
3. தில நிறம்‌, 
நீவிய — தடவிய, 


நீராடி. - சிவபெருமான்‌, 


அ 
அகத்துக்குப்‌ பகலாணி - வண்டு. 
அகத்தடியின்‌ தடுவிலமைக்கும்‌ 
பகலாணி, 
அங்கினார்‌ -- விழுங்கினார்‌, 
அசுப்பு - இடை, 
நுட்பம்‌ -- நண்ணிய ஆராய்ச்‌ 


தோன்ற எழுதப்பட்ட உரை, 
அணங்கியோர்‌-- நஏட்ப 
யவர்‌, 
அதல்‌ நெற்றி, 
அதலிற்று-- கருதியது, 
அதி-- அனி, 
அழை கில்‌ -- மெல்லிய ஆடை, 


அறிவுடை 


அழை பொருள்‌ -_ நுட்பமான 
பொருள்‌, 

அமைவு -- அட்ப அறிவ, 

அனைச்ியர்‌ -- செம்படவப்‌ பெண்‌ ' 
டர்‌, ல்‌ 


Yap.—22 


: அகராதி 7 

௬ றர 2 
அபுரம்‌— நேர்நிரை, 
அழில்‌— கொடிக்‌ கோற்றான்‌, 
அற்செய்கை-— “பா?” என்பது, ' 
நூற்பா அகவலோசை, 
கூறு சுண்ணாம்பு (நூறு 

ஆ? என்பாள்‌], 
தெ ஓ 


தெகிழ்ந்து- பிரிந்து, 

நெகிழ-- (கையிலிருத்த] தழுவ, 
நெஞ்சனுங்கல்‌ -- மனம்‌ வருந்தல்‌, 
நெடுங்குலம்‌ -- பெருங்குடி, 
நெடுஞ்சனை -- தெடிலாகிய உறுப்பு, 
தெடுத்தகை -- 


யவன்‌, 


மேம்பாடு உடை 


நெடுவெண்பாட்டு - ஏழடிச்‌ றாம்‌ 
யும்‌ பன்னீரடிப்‌ பெருமையுமுடைய 
வெண்பா வகை, 


தெய்தல்‌ — வெள்ளாம்பல்‌,. - 
நெருநல்‌--நேற்று, 


நெற்பெயாது ஒன்று --- “பாலாவி? 
என்பது, 

நெறிக்காரை -- நாக வழியாயெ 
இருளை, ட்‌ 

நெறிக்காரைக்‌ காட்டான்‌ — “இரு 
நெறிக்காரைக்காடு” என்னும்‌ 
க்ேேத்திரத்‌ தில்‌ எழுத்தருளியுள்ள 
சிவபெருமான்‌, 


தே 
தேமி _— சக்கராயுதம்‌, 
நேர்மணல்‌ — நுண்மணல்‌, 
நேரிசை — நடச்‌ 
களுள்‌ ஒன்று, 
நேரிசை மூவடி முக்கால்‌ - நேரிசை 


வெண்பா, 


செய்யுள்‌ வகை 


௯நய-- வருந்த, 
தைவளம்‌ — குறிஞ்‌2 


வகை, 


_பயாழத்‌ திற 
தொ 


தொ -- வருந்தும்படி, 
நொச்‌ கோட்டை 
யாசர்‌ 


மலைப்‌ பகை 
அணகாதபடி பாதுசாத்‌ 
கலைக்‌ கூறும்‌ புறத்துறை, 


அரும்பதம்‌ . 


தொ--தொடர்ச்சி 
தொதுமல்‌ -- அன்பிலார்‌ கூனும்‌ 
சொல்‌, 
நொதுமலர்‌ -— அன்பிலாத அயலார்‌, 
நொந்த திறம்‌-—“நோதிறம்‌” என்‌ 
னும்‌ முல்லை பாலைக்கட்குரிய அக்க 
சாக வகை, : 
நறொய்ப்பறைய றை -— மென்மை 
யான இறகுடனமைத்த சிறகு, 
தொவ்வுப்பறை — விரைவுடன்‌ பறத்‌ 


கல்‌, 


நோ 
நோக்கு — பார்வை, 
நோதிசம்‌ -- முல்லை பாலைகட்குரிய 


தக்க ராக வகை, 


தோனாது-- பொருமல்‌, 


தென 
தெளவி-- மான்‌, 


ய 


பக்கம்‌ — 
கள்‌, 

பகட-- பசு, எருமை, 
தின்‌ ஆண்‌, 


பகவதி துர்க்கை, 


“பிரதமை” முதலிய திதி 


யானை. இவற்‌ 


பகல்‌ செய்வான்‌ -- சூரியன்‌, 
கவன்‌ — அருகக்கடவுள்‌, 
பகவீர்‌ — கடவுளரே, 
பகழி மாய்க்கும்‌-- அம்புகளைத்‌ தட்‌ 
ம்‌, 
பகன்றை -- ஒரு 
கொடி, 


வகை மலர்க்‌ 

பகைத்கொடை-- முரண்தொடை, 

பசிய -— பசுமையானவை, 

பஞ்சமம்‌ -— பாலைப்பண்‌ வகை, 

பஞ்சரம்‌ — இருப்பிடம்‌, 

பஞ்சவன்‌ -- பாண்டியன்‌, 

பஞ்சித்துய்‌-- பஞ்சின்‌ நுனி, 

பஞ்சுரம்‌ -- குறிஞ்சி யாழ்த்திற 
வகை, 

பட்டினம்‌ -- தெய்தல்‌ நிலத்து ஊர்‌, 
ஊர்‌, 

படர்‌ - இன்பம்‌, 


அகராதி 
ப கொடர்ச்சி, 

படர்‌ கூர்ந்திசன்‌-- அன்பம்‌ மிக்‌ 

கோன்‌, ்‌ 
படர்‌ த்தோன்‌ -- சென்றவன்‌, 
படாஅ-குட்டிப்பிடவ மலர்‌, 
படாகை-— அதிற்‌ கொடி (Flag) 
படி : 

1. தன்மை (“ பண்டையள்‌ அல்லள்‌ 

படி?) , 

2. உடம்பு, 
படிதம்‌- கூத்து, 
படிவம்‌-— விரதம்‌, 
படுகிடங்கு -- ஆழமான அகழி, 
படுஞாயிறு -- அஸ்தமிக்கும்‌ சூரியன்‌, 
படுமணி -- ஒளிக்கும்‌ மணி, 
படுமலை — குறிஞ்சி யாழ்த்திற வகை, 
படுமமை-- பெருமழை, 
படுவ-- உண்டாகும்‌ பொருள்கள்‌, 


படை யானைத்‌ தந்தம்‌, 


படையிரண்டு — சூலம்‌, மழு, 
கமும்‌ பொருத்திய 


பண்‌ -— ஏழு 
இசை, 

பண்ட மாற்று - ஒரு பொருளைக்‌ 
கொடுத்து மற்றொரு பொருளை வாங்‌ 
குதல்‌, 

பண்டைச்‌ செய்தி முன்பு நிகழ்ந்த 
செயல்‌, 

பண்ணை ஆயம்‌ -— விளையாட்டுக்‌ கூட்‌ 
ரத 

பணைத்தோள்‌ -- பருத்த தோள்‌, 

பணை முலை-- பருத்த முலை, 

பத்துத்‌ இசை — எண்டிசையும்‌, 
தாமும்‌ பாதலமும்‌, 

பதங்கம்‌--விட்டிற்‌ பூச்சி, 


அத்‌ 


பதுச்சேதம்‌_— செய்யுட்‌ இர்‌, 


பதம்‌ ஐந்து — பஞ்ச மந்திரம்‌ : 

(சி, அ, ஆ, ௨, ஸா என்பவை) ; 
இவை சித்த பரமர்‌, அருக பாமர்‌, 
ஆசாரியர்‌, உபாத்தியாயர்‌, 
ஸாதுக்கள்‌ என்னும்‌ . பஞ்ச 
பாமேஷ்டிகளைக்‌ குறிப்பவை, 

பதம்‌ நெதிழ்த்தல்‌ -- பதம்‌ பிரித்தல்‌, 


. பதிற்றிரட்டி - இருபது, 


பதினாறு வர கருமம்‌ - கணித வலை, 





ர ்‌ - அரும்பதம்‌ . . 
பதொடர்ச்சி. 
பத்தம்‌-- தளை, 
பயத்தவாய்‌-- தன்மையை உடை 
யனவாய்‌, 


பயத்தாள்‌--தாய்‌, 

பயப்பெய்தினள்‌ -- பசப்பு 
தனள்‌, 

பயிரும்‌ — ஒலி செய்யும்‌, 

பயிற்றும்‌ - நடிக்கும்‌ 

பயிறும்‌-- அதிப்போம்‌, 


பாத்தை — பொதுமகள்‌, 


அடைந்‌ 


பரதவர்‌ -- வலைஞர்‌, 
பாப்பகம்‌ — கடல்‌, 
பசம்பற-- பரப்பு நிலம்‌ அறுபட, 
பரமாணு சூரிய கரணத்திற்‌ படரும்‌ 
அகளில்‌ ஒரு பாகமாகிய மிகச்‌ 
சிறிய அளவு, 
பசலத்தம்‌-- பருக்கைக்கல்‌ நிரம்பிய 
வழி, 
பரவாதவர்‌-- துஇியா தவர்‌, 
பரவுவர்‌-—அதிப்போர்‌, 
பரவை : 
1. கடல்‌ ட 
2. உலகம்‌, 
பரவை வழக்கு - உலக வழக்கு; 
பாற்கானம்‌ - பருக்கைக்‌ கற்களை 
யுடைய பாலை நிலம்‌, 
பராஅரை -- பருத்த அடி மரம்‌, 
பாரரைப்‌ பெண்ணை -- பருத்த 
அடியையுடைய பனை மரம்‌, 
பரிகருமம்‌ -- கணித வகை களுள்‌ 
ஒன்று, 
பரிசம்‌ - மாதர்‌ அணிகளுள்‌ ஒன்ற, 
பரிசறுப்பவர்‌ -— சரழிப்பவர்‌, 
பரிசிற்கவி-- பரிசில்‌ பெற விரும்பும்‌ 
கவிஞன்‌, 
பரி - பெருமையுடையது, 
பரிபாடைச்‌ சூத்திரம்‌-- நூலின்‌ பரி 
பாஷைகளை விளக்கும்‌ சூத்திசம்‌, 
பரியம்‌ — மணப்பரிசப்‌ பொருள்‌, 
பரியினும்‌ : 
1. வருந்தினாலும்‌, 
2. வெறுத்தாலும்‌, 
Yap.—32-A 


ட அகராதி 


499 


ப--தொடர்ச்சி. 
பரிவற-- விருப்பம்‌ நீங்க, 
பரீ இகம்‌ -- மதில்‌, யோக வகைகளுள்‌ 
ஒன்று, 
பருவரல்‌ — அன்பம்‌, 
பரேஎரம்‌-— மிக்க அழகு, 
பல்கதிரோன்‌ — சூரியன்‌, 
பல்கும்‌ — பெருகும்‌, 
பலவடி முக்கால்‌ -- 
வெண்பா, 


பஃறொ&ட 


பலாசு — முருக்கமரம்‌, 


பலி-- பிச்சை, 

பவம்‌ — பிறப்பு, 

பழசை -— பழையானு, ; 4 

பழனம்‌ -— வயல்‌, 

பழு -— குற்றம்‌, 

பழுப்பு -— அரிதாரம்‌, 

பழு மரம்‌ ஆல ருக்‌ 

பளத்தி-- பள்ளச்‌ சாதிப்‌ பெண்‌, 

பற்றாசு — பற்றுப்பொடி, 

பற்றார்‌ - பகைவர்‌, 

பறம்பு — மலை, 

பறை -— சிறகு, 

பன்னிரண்டு கணங்கள்‌ -- இருடிகள்‌, 
ஆரியாங்கனைகள்‌, ஜோதிஷ்க ஸ்திரி 
கள்‌, வன்னியேகஸ்திரிகள்‌, பவன 
ஜஸ்திரிகள்‌, தவன வாசிகள்‌, வியந்‌ 
தார்‌, ஜோதிகஷ்கர்‌, கல்ப வாசியர்‌, 
தரவரர்கள்‌, திரியக்கு வருக்கம்‌ 
என்பன, 

பன்னெல்‌ _— மிகுதியாகிய தெல்‌, 

பனாட்டு -- பனம்பழப்பாகு, 

பனி-- மழை, 

பனிப்ப-- வருந்த, 

பனுவல்‌ -- நால்‌, 


பா-- பாட்டு, 

பாக்கம்‌-- நெய்தல்‌ நிலத்து ஊர்‌, 
பாகம்‌-- அரைப்பங்கு, 

பாகன்‌ -- தேரோட்டி, 

பாயல்‌ முதலிய நால்வகை எழுத்து, 


பாங்கன்‌ -— தோழன்‌, 


அரும்பதம்‌ . Ses ate 


பா—தொடர்ச்கி. 


பாங்கு படாதோர்‌ — ஒரு. சார்பினரா 
காதவர்‌, 

பாசறை முல்லை - பாடி வீட்டில்‌ 
தங்கியுள்ள தலைவன்‌ தன்‌ தலைவியை 
தினைப்பதைக்‌ கூறும்‌ அகப்புறத்‌ 
அழை, 

பாசாண்டங்கள்‌ . -- சமணால்லாத 
புறச்சமயிகள்‌ பாடும்‌. பாடல்கள்‌, 

பாசிலை -- பச்சில்‌, 

பாடகம்‌ : 
1. காஞ்சீபுமத்திலுள்ள திருமால்‌ 

அருப்பதிகளுள்‌ ஒன்று, 5 

2. பெண்டிர்‌ காலணிவகை, 

பாடமை சேக்கை -- அயிலுக்குப்‌ 
பொருத்திய படுக்கை, 

பாடாண்‌ - பாட்டுடைத்‌ தலைவன்‌ 
புகழ்‌, வலிமை, கொடை, கருணை 
முதலியவற்றைப்‌ புகழ்ந்து கூறும்‌ 
புறத்துறை, 

பாடுகோ -- பாடுவோன்‌, 

பாடு புக்காற்றி-- ஊக்கங்கொண்டு 
செய்து, 

பாண்‌ -— பாணர்‌, . 

பாண்டரங்கம்‌ -- இவ 

ஆடிய கூத்து, 


ரெ 'ரமான்‌ 


பாணி : 
1. இசை உறுப்பாகிய தாளம்‌, 
2. ஓலி, 
பாத்துக்‌ கொளல்‌ - பகுத்துக்‌ கொள்‌ 
ல; 
பாதம்‌ அடி, 
பாதிரி நேர்நிரை, 
பாய -— பாவிய, 
பாயிருள்‌ -- பரவிய இருள்‌, 
பார்க்கடல்‌ -- பரப்பினை 
கடல்‌, 


[டய 


பார்ப்பான்‌ வழக்காகிய பதின்மூன்று 
எழுத்‌அ, 
பார்ப்பு. குஞ்சு, 
பாசம்பரம்‌-- பரம்பரை, 
பாரி: 
“1. ஒரு வள்ளல்‌, 
2. நல்லாடை, 


அகராதி 
பா_தொடர்ச், 


பாரித்த - கருதிய, 
பாரிரும்‌ பெளவம்‌-- மிகப்‌ பெரிய 

கடல்‌, 1 

பாலா-- பாஜற்பசு, 
பாலாவி-- ஒரு வகை தெல்‌, 
பாலை யாம்‌-- பாலைப்‌ பண்‌, 
பாவுதல்‌ — பரவுதல்‌, 
பாவை : 

1. அவுணர்‌ மோகித்து விழும்படி. 
திருமகள்‌ கொல்லிப்பாவை 
வடிவு கொண்டு ஆடிய கூத்து, 

2. கொல்லி மலையில்‌ தேவரால்‌ திரு 
மிக்கப்பட்டு, நோக்கு 
வேரரைத்‌ தன்‌ வசப்படுத்தும்‌ 
மோகினிப்‌ பாவை, 0 

2. நடச்‌ 
ஒன்று, 


செய்யுள்‌ வகைகளுள்‌ 


பாற்படுத்தனர்‌ _— 
சொல்லினர்‌, 


கூறு படுத்திச்‌ 


பானல்‌ -- கருங்குவளை மலர்‌, 


பி 
பிங்கலம்‌--* பிங்கல கேசி” என்னும்‌ 
இறந்துபட்ட ஒரு வாத நால்‌, 
பிங்கருடி ஒரு முனிவர்‌, 
பிசி புதிர்‌ (விடுகவி), 
பிடர்த்தல்‌ -- பின்‌ கழுத்தில்‌, 
பிடவம்‌-- பிடவ மலர்‌, 
பிடி பெண்‌ யானை, 
பிண்ட நெல்‌ நெற்குவை, 
பிண்டி -- அசோக மரம்‌, 
பிண்டியின்‌ மீழற்‌ பெருமான்‌ - அரு 
கக்‌ கடவுள்‌, 
பிண்டி வேந்தன்‌ _— அருகம்‌ கடவுள்‌, 
பணர்‌ — சருச்சரை (Rough surface) 
பிணவு : 
1. பெண்‌, 
2. பன்றி, மான்‌, 
வற்றின்‌ பென்‌. 
பினா -- பெண்‌, 
பிணை -— பெண்‌ மான்‌, 
பித்தை மக்கள்‌ தலை மயிர்‌, 
மிடீலிகா _ எறும்பு, 


நாய்‌ முதலிய 





அரும்பதம்‌ 
பி--தொடர்ச்சி. 
பியந்தை -- மருதப்‌ பண்‌ வகை, 
பியந்தை யாழ்‌--மருத யாழ்‌, 
பிரத்தாரம்‌-- உறழ்ச்‌சி ; அஃதாவஅ, 
ஓவ்வொரு சந்தஸிலும்‌ வரும்‌ 
விருத்தங்களின்‌ அமைப்பை அறி 
யும்‌ முறை, 
பிரத்தியயம்‌ - வடமொழி விடுத்த 
.. இலக்கணங்களைப்‌ பற்றிய அறிவு, 
பிழம்பு-- தொகுதி, 
பிறக்கொழிய -- பிற்பட்டொழிய, 
பிறகள்‌-- வேறு விஷயங்கள்‌, 
பிறப்பாதி நான்கு-- பிறப்பு, பிரி, 
மூப்பு, இறப்பு என்பன, 
பிறப்பு-- நிரைநேர்‌, 
பிநரீர்‌-- மற்றவர்களே, 
பிறழ-- மாறுபட, 
டை னல்‌ 
பின்‌ பனி-- இரவின்‌ பிற்பகுதியில்‌ 
மிகு பனியுடைய மாகி பங்குனி 
மாதங்கள்‌, 


மினா இவ பிரான்‌, 


பீ 
மீடு- பெருமை, 
மீதம்‌ — பொன்னிறம்‌, 


1. பெண்டிர்க்குக்‌ காமதோயால்‌ 
உண்டாகும்‌ பசலை நிறம்‌, 


மீரேர்‌ வண்ணம்‌ _ பசலையாகிய அழ 
கிய நிறம்‌, 
பீலி: 
நீ. மயில்‌ இறகு, 
2. மயில்‌ தோகை, 
பீளை : 
2. கண்‌ மலம்‌, 


2. பூளைப்பூ, 


ல 
புகர்‌ ல்‌ குற்றம்‌, 
புகரோன்‌ -- சுக்கிரன்‌, 
புகல்‌ இருப்பிடம்‌, 
புகல -— மகிழ, 


அகராதி ௧01 
தொடர்ச்‌, 
புகழ்‌ வெய்யோன்‌ -- லை விரும்பு 
பவன்‌, 


புகுதியுடையார்‌ _ ஆழ்ந்தறியும்‌ 


அ றிவுடையார்‌, 
புகுதும்‌ அழையும்‌, 
புடை பக்கம்‌, 


புண்டரீக மாதர்‌ - இலக்குமி, 


புண்ணியர்‌ - அறாகக்‌ கடவுள்‌, 
புணர்‌ மருதம்‌--இரு மருத மரங்‌ 
கள்‌, 


புணர்‌ முலை _ இரு முலைகள்‌, 

புத்தேள்‌ -- கடவுள்‌, 

புத்தேள்‌ முதலிய தாற்கதி எழுத்த, 

புத்தேளுலகு -- தேவர்‌ உலகம்‌, 

புதவம்‌-- கதவு, 

புதாப்பு- கு, றினெடிலொற் ற்மின்‌ கீழ்‌ 
வந்த (21 ற்று 5 ரம்‌, 

புதாபு -- குறினெடிற்‌ 
குற்றுகரம்‌, 

புதை பெறூஉம்‌ — மறைக்கப்படும்‌, 


கீழ்‌ வந்த 


புய்த்து -- பிடுங்கி, 

புயல்‌-- மேகம்‌, 

புரந்தரன்‌ ள்‌ இந்தின்‌, 

புரப்போர்‌ - அரசர்‌, 

புராண கவிஞர்‌ - பழம்‌ புலவர்‌, 

புரிசை — மதில்‌, 

புரிந்த — விரும்பிய, 

புரிந்து விரும்பி, 

புசைதல்‌-- ஒத்திருத்தல்‌, t 

புரையும்‌ -- ஓக்கும்‌, 

புரையோர்‌-- உயர்ந்தோர்‌, 

புரைவத-- பொருத்துவது, ரீ 

புரைவு-- குற்றம்‌, 

புரோஓசை-- ய: ரனைக்‌ கழுத்திற்‌ 
டும்‌ கயிறு, 

புல்லாதார்‌-- பை தவர்‌, 

புல்லார்‌ இன நிரை புல்‌ மேயும்‌ 
பசுக்‌ கூட்டம்‌, 

புல்லு சேர்‌, 

புலந்து வெ௮த்து,; 

புலம்பன்‌ — நெய்தல்‌ நிலத்‌ தலைவன்‌, 

புலம்பு _— தனிமை, 


அரும்பதம்‌ . 
பு--தொடர்ச்சி 
புலவர்‌ தேவர்‌, 
புலவாய்‌-- வருந்த மாட்டாய்‌, 
புலவு-- புலால்‌ மணம்‌, 
புலாவுணங்கல்‌ _— இறைச்சி வற்றல்‌, 
புலிமான்‌ ஏற்றை-- ஆண்‌ புலி, 
புள்‌-- பறவை, 
புள்‌ காக்கன்ற-- பறவைகளைத்‌ தடுக்‌ 
இன்ற, 
புள்ளி : 
1. ஆய்த எழுத்து, 
3. மெய்யெழுத்து, 
3. எகா ஓகாரங்கள்‌, 
புள்ளி 
புள்ளிக்‌ கள்வன்‌ -— 
யுடைய நண்டு, 
யுற்றம்‌- புற்று, 
புறங்கண்டனன்‌ -— தோற்கடித்தான்‌, 


அளபெடை-—ஒற்றளபெடை, 


புள்ளிகளை 


புறதிசன-- நகரின்‌ 
(மான்கள்‌), 
புறந்தருதல்‌ உபசரித்தல்‌, 
புறவு காடு, 
புறனுரை — அலர்‌ மொழி, 
புன்‌ புறச்‌ சேவல்‌ -- பருகு, 
புனத்தயல்‌ — கொல்லைப்புறம்‌, 
புனம்‌ - கொல்லை, 


புறக்துள்ளவை 


புனல்‌ நாடன்‌-- சோழன்‌, 


ஷ்‌ 
பூக்கமழ்‌ ஓதி மலர்‌ மணம்‌ வீசும்‌ 
கூந்தலையுடையவள்‌, 
பூங்கண்‌ -— மங்யெ 
யுடைய கண்‌, 


யார்வையை 


பூசல்‌: 
1. கலகம்‌, 
2. சண்டை, 
2. பலர்‌ அறிய வெளிப்படுத்துதல்‌, 
பூத்தார்‌ - (கிளியின்‌ சழுத்கலமை 
த்த) அழயெ வரைகள்‌, 
பூப்பு -- மாதர்‌ அடையும்‌ 
விடாய்‌, 
பூமழை நேர்நிரை, 
பூமன்‌ -— செவ்வாய்‌, 


பூமா தேர்நேர்‌, 


மாத 


அகராதி 
பூ-தொடர்ச்சி 

பூரம்‌ பூர நட்சத்திரம்‌, 
பூவாமா--தேமாங்காய்ச்‌ சீர்‌, 
பூவிரிமா-- கூவிளங்காய்ச்‌ €ர்‌, 
பூதி-- புழுதி, 
பூரதிக்ககஏ-- மட்கதவு, 
பூழியர்கோன்‌ -— பாண்டிய மன்னன்‌, : 


பூனை பூளைப்பூ (அனிச்ச மலர்‌], 


பெ 


பெடை கஞெண்டு-- பெண்‌ நண்டு, 

பெண்சாதிகள்‌ -- பெண்கள்‌, 

பெண்ணை --பனை மாம்‌, 

பெண்ணொரு பாகன்‌ --உமா மகேச்‌ 
சுரன்‌, 

பெயர்த்தும்‌-- மறுபடியும்‌, 

திறம்‌ முல்லையாழ்த்திற 


பெயர்‌ 
வகை, 


பெரிய கன்‌-- மிகுந்த கள்‌, 

பெருங்கல்‌ நாடன்‌ — குறிஞ்சி நிலத்‌ 
தலைவன்‌, 

பெருங்கவி-- வித்தார கவி, 

பெருங்காடு -- சுடுகாடு, 

பெருங்‌ குதிரைப்‌ பாய்த்தல்‌-- சித்‌ 
இர கவி வகை, 

பெருங்‌ குழிசி--பெரு மிடா, 

பெருந்திணை -— தலைவன்‌ ஓத்த சாதி 
யாள்‌ அல்லா ,தவளுடனாவ.௮, 
விதிக்கு மாறாகவாவது, தன்னைவிட 
வயதில்‌ முதிர்ந்தவளுடனாவஅு, 
மனம்‌ இசையாதவளுடனாவ அ 
கூடும்‌ காதலைக்‌ கூறும்‌ அகப்புறத்‌ 
அழை, 

பெருநூல்‌ மருவா ஒரு சாரர்‌-- 
சிறந்த நூலிற்‌ பயிலாத ஒரு பகுதி 
யார்‌, 

பெருமோடு-— பெரு வயிறு, 

பெருவள — நல்லூர்ப்‌ பாசாண்டம்‌, 


பெற்றம்‌ ௪௫௮, 


பெற்றமுடையார்‌ - பெருமையுடை 
யவர்‌, - 


பெற்றி தன்மை, 
பெறுதி- பெறுவது, 





அரும்பதம்‌ க 


பே 

பேட்டாடு-- வாணாசுரனாற்‌ சிறை 
செய்யப்பட்ட தன்‌ மகன்‌ அநிருத்‌ 
தனைச்‌ சிறை மீட்டுப்‌ பிரத்தியும்‌ 
னன்‌ ஆடிய கூத்து, 

பேணார்‌ -- பகைவர்‌, 

பேது -- மயக்கம்‌, 

பேது செய்தும்‌ -- மயக்கியும்‌, 

ப து.றவு-- மயக்கம்‌, 

பேரிசை — கூத்துக்குரிய வெண்‌ 
டுறைச்‌ செந்துறைப்‌ பாட்டுள்‌ ஒரு 
வகை, 


a! 


பேம்‌ வரய--பெரிய வாயையுடைய, 


பை 


பைஞ்ச்லம்‌ -- மக்கள்‌ தொகுதி, 
பைதல்‌ 
1. அன்பம்‌, 
2. இளமை, 
பைதல்‌ கவடு _ இளமை வஞ்சகம்‌, 
பைதிரம்‌-- நாடு, 
பைதீர்‌ தமிழ்ப்‌ புலமை-- இளமை 
தீங்கிய தமிழறிவு (தமிழ்‌ மூதறிவு), 
பைந்தொடி -- பசுமையான வளையல்‌, 
பைய-- மெள்ள, 
பையுள்‌ -- அன்பம்‌, 


பையென -- மெள்ள, 


பொ 


பொத்தகம்‌ : 

1. புத்தகம்‌, 

2. பொந்தினிடம்‌, 
பொதியவிழ-- அரும்பு மலர, 
பொதியில்‌ _— பொதிய மலை, 
பொதிர்தித -— பருத்தன, 
பொதும்பர்‌ - இளமாச்‌ சோலை, 
பொதும்பு -— மாப்‌ பொந்து, 
பொது மக்கள்‌ -— இறப்பில்லா தவர்‌ 
கள்‌, 


பொதுவியல்‌ இணை, 
பொன்னோடை — யானையின்‌ அழகிய 


மூகபடாம்‌, 


பொய்க்குவன்‌ -- வஞ்சிப்பான்‌, 


அகராதி 
பொ--கொடர்ச்ச. 


பொய்கை -- குளம்‌, 
பொய்தல்‌-- மகளிர்‌ கூட்டம்‌, 
பொரிச்சு -- பொரியல்‌, 
பொருதுதல்‌ - பொரு, ந்துதல்‌, 
பொருதன்‌ — வீரன்‌, 
பொருப்பு -— மலை, 
பொருவில்லா — ஒப்பில்லா த, 
பொருளாடல்‌ -- செல்வத்தை 
பவித்தல்‌, 
பொலிவாய்‌ — விளங்குவாய்‌, 
பொலிவு - அழகு, 
பொழில்‌ - சோலை, 


பொழுது — “மாலை” முதலிய 
வகைச்‌ சிறுபொழுஅகள்‌, 


அது 


பொற்குமோ  -— பெொன்னிறமடை. 
யுமோ, 

பொற்கொற்றி, 

பொறி: 
1: அழகுத்‌ தேமல்‌, 
2. உத்தமலஷணம்‌, 

பொறை -— சுமை, 

பொறையன்‌ -- மலைநாட்டு அரசனாகிய 
சோன்‌, 

பொன்‌ : 
1. இலக்குமி, 
2. வியாழன்‌, 

பொன்னம்போ.து - தாமரை மலர்‌, 

பொன்னெயில்‌ -- கேவலியிடமிருந்து 
ஞானோபதேசம்‌ பெறுதத்குப்‌ 
பூமிக்கு மேலே ஐயாயிரம்‌ விற்‌ 
இடைத்‌ ரத்தில்‌ தேவர்களால்‌ 
நியமிக்கப்பட்ட “ சமவச.சணம்‌ ” 
என்னும்‌ சினாலயம்‌, 

பொன்னெயிலொருவன்‌ -- சமவ 
சரணத்திலுள்ள அருகக்‌ கடவுள்‌, 

பொன்னோடை-- யானையின்‌ அழகிய 


முகபடாம்‌, 


போ 


போக்கி -- பின்பு, 


போக்கியல்‌ -- சுரிதகம்‌, 

போகத்தன்‌ - போகம்‌ 
பவன்‌, பேரகின்ற 
பவன்‌, 





அரும்பதம்‌ 
போ---கொடர்ச்சி 
போத்து (பொக்து)-- அறிவின்மை; 
போதியங்கெவன்‌ -- புத்தன்‌, 
போதுமினோ -- வாருங்கள்‌, 
போத்து - சோனுக்குரிய 


மாலை, 


போந்தை -- பனம்பூ, 


பனம்‌ LH 


போய்ப்பாடு— புகழ்‌, 
போழ்ந்து — பிளந்து, 
போழ்வாய்‌ — பிளவுபட்ட வாய்‌, 
போற்றிசைப்ப -— அதிக்க, 


போன்ம்‌-— போலும்‌, 


பெள 


பெளவம்‌ — கடல்‌, 


ம 

மகான்‌ குறுக்கம்‌-- மகரக்‌ 
கம்‌, 

மகடு--பெண்‌, மனைவி, 

மகயிரம்‌-- மிருகசீரிட நட்சத்திரம்‌, 

மகரச்‌ சுருக்கு-- மகரக்‌ குறுக்கம்‌, 

மகத்‌ தேய்வு _— மகாக்‌ குறல்‌ Lb, 

மகரம்‌ : 
1. மகர குண்டலம்‌, 
2. மகர மீன்‌, 

மகவு குழந்தை, கோட்டில்‌ வாழ்‌ 
கின்ற விலங்கின்‌ பிள்ளை, 

மகன்றில்‌ - ஆண்‌ பெண்களுள்‌ 
ஒன்றை விட்டு ஒன்று பிரித்தால்‌ 
உயிர்‌ வாழாத நீர்வாழ்‌ பறவை 
வகை, 

மகனே முறை செய்தான்‌ - மனு நீதிச்‌ 
சோழன்‌, 

மங்கை. எழுவர்‌ — பிராமணி, நாசா 
யணி, மாகேசுவரி, கெளமாரி, 
வாராகி,  உருத்திராணி, இந்தி 
ராணி என்னும்‌ சிவசத்தி மூர்த்த 
பேதங்களான சத்த மாதர்கள்‌, 

மஞ்சு -- மேகம்‌, 

மஞ்ஞை — மயில்‌, 

மட்டு கள்‌. 

மடக்கு — செய்யுளிற்‌ சொல்‌ £ர்‌ முத 
லியவை பொருள்‌ வேறுபட்டு மீண்‌ 
டும்‌ மீண்டும்‌ வரும்‌ சொல்லணி 
வகை, 


அகராதி 


ம- தொடர்ச்சி. 
மடங்கா வென்றி--கெடாத வெற்றி, 
மடப்பிடி இளம்‌ பெண்யானை, 


மடல்‌ -- நடச்‌ செய்யுள்‌ 


வகைகளுள்‌ 


மடலூர்ச்சி - மடலூர்தல்‌, 


மடவரல்‌ -— இளம்‌ பெண்‌, 


மடன்‌ -— பெண்மைக்‌ 


குணங்களுள்‌ 


மடன்மா-- ஓருவன்‌ தான்‌ காதலித்த 
பெண்ண அடைய இயலாதயபோது 
மடலூரத்‌ அணிந்து தான்‌ ஏறப்‌ 
பனங்கருக்காற்‌ குதிரை போலச்‌ 
செய்த வாகனம்‌, 

மடயடையார்‌-- சோம்பல்‌ 
யவர்‌, 

மடுப்பு - இரு மடங்கு, 

மடையன்‌ -— சமையற்காயன்‌, 

மண்டிலம்‌ : 
i. கூத்துக்கு உரிய வேண்டுறைப்‌ 

பாட்டுள்‌ ஒரு வகை, 

2. பரிவேடம்‌ (17810), 

மண்டை இரப்பவர்‌ ஏந்தும்‌ கலம்‌, 

) — அலங்கரி, 

மணங்கமழும்‌ தாமரைமேல்‌ மாது - 
இலக்குமி, 

மணிமேகலை -- பெண்டிர்‌ 
அணியம்‌ மேகலாபரணம்‌, 

மணியேர்‌ மூறுவல்‌ -- முத்தப்‌ 
போலும்‌ பற்கள்‌, 


மண்ண 


இடையில்‌ 


மத்தகம்‌ — தல்‌, 


தீபம்‌ இடைநிலைத்‌ இவ 


மத்திம 


கம்‌, 


மத நகை உடன்‌ பாட்டைத்‌ தெரி 
விக்கும்‌ புன்சிரிப்பு, 

மதம்‌ கொள்கை, 

மதலை : 
1. இரு சீருடைய இசைக்‌ தூக்கு, 
2. வீட்டின்‌ கொடுங்கை (cornices) 

மதன்‌ -— வலிமை, 

மதி 
மதி”), 


மதியம்‌ பூரணச்‌ சந்திரன்‌, 


முன்னிலை அசை (ஆகு 





தொடர்ச்சி. 
மதுகரம்‌ : 
1. இன்பம்‌, 
2. தேனீ, 
மதுகையோள்‌ -— வலிமையுடையவள்‌, 
மதுத்தண்டு-கள்‌ முதலிய. வீர 


பானம்‌ நிரப்பி வைக்கும்‌ மூங்கிற்‌ 
குழாய்‌, 

மந்தரம்‌ : 

. 1. சுவர்க்கம்‌, 
2. மலை, 

மந்தன்‌ — சனி, த 

மந்திர வாதம்‌ மந்திரங்களை விளக்‌ 
கும்‌ நால்‌, 

மம்மா — மயக்கம்‌, 

மயக்கம்‌ — ஐயம்‌, 

மயிடன்‌ - மஇிடாகரன்‌, 

மாக்கால்‌-- வஞ்சத்தால்‌ வெல்லக்‌ 
கருதிய அவுணர்கள்‌ பாம்பு தேள்‌ 
முதலிய வடிவு கொண்டு வர, 
அர்க்கை, அவற்றைச்‌ சிதைத்த 
அழிக்க | மரத்தால்‌ செய்த கால்‌ 
கணைக்‌ தொண்டு ஆடிய கூத்து, 

| 
. | ப} ப்‌ . 
மாகதம்‌ ஜிலு சுக்கல்‌, 


மரபிற்று --- இலக்கணமுடையது, 


மரபின -! இலக்கணமுடையன, 

மரபுளி வரன்‌ முறை, 

மராஅம்‌ ட்‌ கடப்ப மலர்‌, 

மருக __மாபில்‌. உள்ளவனே, 

மருங்குல்‌ -- இடை, 

மருட்சி -- கலப்பு, 

மருத்‌ அவ 
திம்‌, 

மருப்பு : 
1. விலங்கின்‌ கொம்பு, 


ரால்‌ வைத்திய 


2. யானைத்‌ தந்தம்‌, 

மருமம்‌ — மார்பு, 

மருவாச்‌ சொல்‌ -— மொழியிற்‌ 
அம்‌ பயின்று வாராத சோல்‌, 

மருவிய சொல்‌-- மொழியிற்‌ 
அம்‌ பயின்று வந்த சொல்‌, 


பெரி 


பெரி 


மருள்‌ - 


1. குறிஞ்யொழ்த்திம வகை, 


2. மயக்கம்‌, 


சாஸ்‌ : 


அரும்பதம்‌ லப்‌ பள பஅத்தற்து 2 ்‌ 508 


ம-ஜதொடர்ச்சி. 
மரை - தாமசை (முதற்‌ குறை): * 
மல்லல்‌ -— வளப்பம்‌, 


மல்லாடல்‌ -— கண்ணபிரான்‌ மல்ல 
னாய்‌ வாணாசுரனை வென்று ஆடிய 
பது, 





மலர்ப்‌ பிண்டிப்‌ புங்கவன்‌ -- அறாகக்‌ 
கடவுள்‌, 

மலர்பூ- நிரைநேர்‌, 

மலர்‌ மழை நிரைநிரை, 

மலாட்டு, 

மலாடு மலையமான்‌ நாடு; இது 
கொடுந்‌ தமிழ்‌ நாடு பன்னிரண்ட 


னுள்‌ திருக்கோவலுூரைச்‌ ருமழ்ந்து 


தாடு, 
மலையன்‌ -- குறிஞ்சி நிலத்‌ தலைவன்‌, 
மலையாறு-— மலை வழி, 
மலையுறை மா-- சிங்கம்‌, 
2 க்‌ பட்ட Se - ப டு த்‌ . [9] . 
மலைவு - ஒன்றைப்‌ பொருத்தமின் றிக்‌ 
கூறும்‌ குற்‌ றம்‌, 
மழவர்‌ போர்‌ வீரர்‌, 
மழை குளிர்ச்சி, 
மறப்புறம்‌ விரர்களுக்கு அரசனால்‌ 
விடப்பட்ட இறையிலி நிலம்‌, 
மறம்‌ : 
1. புகை, 
2. பாவம்‌, 
மறவாழி - மயக்கப்‌ பெருக்கு, 
மறி ஆடு, குதிரை, மான்‌ முதலிய 
வற்றின்‌ இளமை, 


மறுக — கலக்கமடைய, 


மறுகு -- தெரு, 
மறுகுபு-- வருத்தி, ( 


மறுநுூதி மென்முலை -— மச்சத்தை 
நனியிலுடைய மென்மையான 
தனம்‌, 


மன்னுதும்‌ -- நிலைபெத்றிருப்போம்‌, 

மனத்தது பாடல்‌ -- கண்டசுத்தி 
பாடுதல்‌, 

மனஏ-- அக்கு மணி, 

மனெளகம்‌ (மன -- ஓகம்‌) -- உள்ளல்‌ 


இளர்ச்சி, 


அரும்பதும்‌ 


மா? 
4. குதிரை, 
2. மிருகம்‌, 

மாஅ -— விலங்குகள்‌, 

மாஅல்‌ — திருமாலே, 

மாகதும்‌ -— மகாவீசர்‌ காலத்தில்‌ 
வழங்கிய அம்‌, சமணாகமங்கள்‌ எழு 
தப்பட்டதஅமாகய “அர்த்தமாகதி? 
என்னும்‌ பிராகிருத பாஷை, 

மாக மடையும்‌ 
எழுத்து, 


மாகுலவர்‌-- வேடர்‌, 


ப்‌ 151 கே த 


முதலிய 


மாண்ட -— மாட்டுமைப்பட்ட, 

மாண்பு சிறப்பு, 

மாணாதார்‌ - பகைவர்‌, 

மாத்தடித்து -— மாமரமாய்‌ 
அசுரனை அழித்து, 

மாதங்கி ஆடல்‌ பாடல்‌ வல்லவள்‌, 


மாம்தி-- விழுங்கி, 


தின்ற 


மாந்தை -— சேரனுக்குரிய 
Ib, 


மாநாய்கன்‌ பெரு வணிகன்‌, 
மா மலர்‌ -- கருங்குவளை மலர்‌, 
மாமை அழகு, 
மாயப்‌ புணர்ச்சி களவுச்‌ சேர்க்கை, 
மாயவன்‌ -— அர்க்கை, 
மாயவன்‌ -— கிருஷ்ணன்‌, 
மாயிதழ்‌ — கரிய இதழ்‌, 
மாயோள்‌ : 
1. கரு நிறம்‌ உடையவள்‌, 
2. பெண்‌, 
மாரி-- மேகம்‌, 
மால்‌ : 
1. பதன்‌, 
2. மேகம்‌, 
மாலும்‌ -— மயங்கும்‌, 
மாலை -— மாலைக்காலம்‌, பூமாலை, 
மாவஞ்சியாட்டி -_ மேன்மையாஇய 
வஞ்சி நாட்டிலே வாழ்பவள்‌, 
மாவடர்கண்‌ -- மாவின்‌ வடுவைக்‌ 
தோற்றோடச்‌ செய்கின்ற கண்‌, 
மாவடு மாம்பிஞ்சு, 


. அகராதி 
மா--தொடர்ச்ி. 

மாவின்‌ இறத்தன-- மாமாத்தில்‌ உள்‌ 

ளவை (மாவடு), 
மாவொடு புணர்ந்த மாஅல்‌ இலக்‌ 

குமியுடன்‌ கூடிய திருமால்‌, 
மாழாந்து மயங்கு, 
மாமைமை-- இளமை, 
மாற்றார்‌ -- பகைவர்‌, 
மாற்றிய அழித்த, 
மாற-- எண்ணைப்‌ பெருக்க, 
மாறன்‌ -- பாண்டியன்‌, 
மாறு -- ஒப்பு, 
AG WIGT 
மாறுகோள்‌ -— மாறுபடுதல்‌, 
மான்ற-- ம்யங்யெ, 
மாம்‌ -- குற்றம்‌, 

மி 

மிச்சொகம்‌-- கணித வகையுள்‌ ஒன்று, 
மிசைதல்‌ -- உண்ணுதல்‌, 
மிஞி௮ -- தேனீ, 
மிடல்‌ -- வலிமை, 
மியா-- முன்னிலை அசை, 
மில்ச்சிய — சூடிய, 
மிலைச்சினை -- சூடினாய்‌, 
மிளிர்ந்த — விளங்கிய, 
மிறைக்‌ கவி சித்திரக்‌ 
மின்னு — மின்னல்‌, 


கவி, 


மின்னுப்‌ பூண்‌ ஒளி 
ஆபணம்‌, 


பொருத்திய 


மீ 
மீதார-.- அதிகரிக்க, 
மீமிசை இறப்புப்‌ பற்றி வந்த ஒரு 
பொருட்‌ பன்மொழி, 
மீன்‌ : 
1. நட்சத்திரம்‌, 
2. மீனரா௫, 
மினுணங்கல்‌ -- கருவாடு, 
மு 
முக்கணன்‌ -- சிவபெருமான்‌, 
முக்குடை - சுத்தசொதித்தம்‌, நித்திய 
/னோதம்‌, சகல பாசனம்‌ என்னும்‌. 
மூவடுக்கு உள்ளஅம்‌ அருகக்‌ கட 
வுளுக்கு உரியதுமாயெ குடை, 





ச அரும்பதம்‌ . . 


மு-தொடர்ச்சி.” 
முகனை முறை செய்த 
முகத்தை அழகு செய்த கண்கள்‌, 
முகை -- அரும்பு, 


கண்‌ -- 


படா 





முசுண்டை வகைப்‌ 


கொடு, 
முடுகியல்‌ அடி அரசாக அடி, 
முவெல்‌ -— பெண்‌ நாய்‌, - 
முடை அர்நாற்றம்‌, இதைச்சு, 
முடையவர்‌ -- வறியவர்‌, 
முண்டகம்‌ -- கட்‌; 


முத்தலை வேல்‌ — சூலாயுதம்‌, 


ட. ரர ட, . 
முத்த காருக பத்தியம்‌, ஆகவனீ 
யம்‌, தஷிணாக்கினி சன்னும்‌ 


மூவகை வேள்வித்‌ £, 
முத்துப்படை — அழகிய சேனை, 


மூத்துறழ்‌ மணல்‌ முத்துப்‌ போன்ற 
மணல்‌, 


முத குப்பை-— கணித வகை, 


முதற்‌ பொருள்‌ — ஐந்திணைகளுக்‌ 
குரிய நிலம்‌ பொழுதுகளின்‌ 
இயல்பு, 

மூதுக்குறைந்தனள்‌ -- பேரறிவு 
அடைந்தனள்‌, 

முத சொல்‌-- பழமொழி, 

முது பாலை -- தலைவி கணவனை 
இழந்து காட்டில்‌ தனி நின்று 
புலம்புவதைக்‌ கூறும்‌ அகப்புறக்‌ 
அறை, 


முதுபோக்கு -- சமையல்‌, 

முதுபோத்து--இழமான ஆண்‌, 

முத்‌ வேனில்‌ - கோடை 
ஆனி ஆடி மாதங்கள்‌, 

முந்தையோர்‌ -- முன்னோர்‌, 

முந்நீர்‌ கடல்‌, 

முந்நெறி, 

மும்மதில்‌ - உதய தரம்‌, பிரீதி தரம்‌, 


கல்யாண தரம்‌ என்பன, 


காலம்‌ : 


மும்மூன்றாம்‌ ஆவி-- ஒன்பதாம்‌ உயி 
ராகிய ஐகாரம்‌, 

மும்மையின்‌ இறைஞ்சும்‌ -- மும்‌ 
முறை வலம்‌ வரும்‌, 

முயக்கம்‌ — புணர்ச்சி, 

முயல்‌ பாய்‌ வழிக்‌ கயல்‌ பாயப்‌ 
பண்ணி -— காம்பு நிலத்தை நீர்வள 
முள்ள வயலாக்கி, 


அகராதி 
மு-தொடர்ச்சி. 
முரசு — குறிலிணைக்கீழ்‌ வந்த குற்‌ 
அகரம்‌, 
முரண்‌ -— பகை, 
மூரண்ட-- மாறுபட்ட, 
முரற்கை -- கலிப்பா, 


மூரி-- நாடகத்‌ தமிழின்‌ இஅதியில்‌ 
வரும்‌ சுரிதகம்‌; இசைப்‌ பாவில்‌ 
இறுதிப்‌ பகுதி, 

முருக்குகல்‌-- அழித்தல்‌, 

முருகியம்‌-- குறிஞ்சி நிலத்தில்‌ முரு 
கனுக்குரிய வெறியாட்டுப்‌ பறை, 


முருகு -— வாசனை, 
முருகுயிர்ப்ப- மணம்‌ விச, 
முருங்க - அழிய, 
முருட்டு -- செந்துறை 
பாட்டுள்‌ ஒரு வகை, 
முருட்டு மருஅ, 
மூருடு-- ஒரு வகை மத்தளம்‌, 


வெண்டுறைப்‌ 


முருந்தம்‌- முத்து, 
ல்லையக்‌ இங்குமல்‌ -- முல்லைக்‌ தொட 
(த ந இங்கும்‌ ழூ 7 


யால்‌ அமைத்த வளையத்தை 
வாயிற்‌ செறித்த இன்னிசைக்‌ 
குழல்‌, 


முழவு - மத்தளம்‌, 

முழா--ம த்தளம்‌, 

முலை AS, 

முல்கு -— எழுத்தல்லாத ஓசை, 

முறி இளந்தளிர்‌, 

முறிதார்‌ மன்னர்‌ - தோற்றோடிய 
அரசர்‌, 

முகப்‌ புல்லி இறுகத்‌ தழுவி, 

முறுவல்‌ பல்‌, 

முஅவலித்து - நகைத்து, 

முன்‌ பனி இரவின்‌ முற்‌ பகுதியில்‌ 
மிகு பனியுடைய காலம்‌: மார்கழி 


தை மாதங்கள்‌, 


முன்றில்‌ - முற்றம்‌, 


முன்னிலை வாழ்த்து தடச்‌ செய்யு 
ளூள்‌ ரு வகை; கடவுளை முன்‌ 


வில்ப்படுத்இ வாழ்த்துதல்‌, ப 
முனிக்கணச்‌ செய்யுள்‌ — ஆரிடச்‌ 


செய்யுள்‌, 


முனைவன்‌ -- அருகக்‌ கடவுள்‌, 


அரும்பதம்‌ . . . . அகராதி 


ம்‌ 

ங்கா - தீரிங்‌ பிள்ளை, 
மூட காரணம்‌, 
மூத்தாலும்‌ -— முதுமைப்‌ 

அடைந்த போதிலும்‌, 
மூத்தொறும்‌ -- 1 OO முதிர, 
மூதெயிற்றியர்‌ -- முதி நெய்தல்‌ 

நிலப்‌ பெண்டிர்‌, 
மூய்‌ — நிரம்பி 
மூரி பெருமை, 
மூரிக்கொண்ூ 


(மகம்‌, 


கருக்கொண்ட 
மூவகையலகு-- நாகலோகம்‌, சுவர்க்க 
லோகம்‌, பூலோகம்‌ என்பன, 


மூவா. முக்கால்‌ - நேரிசை 
சை வெண்பாக்கள்‌, 


இன்‌ 


மூவமிழ்‌து-— நற்காட்டு, நன்ஞானம்‌, 


தல்லொழுக்கம்‌ என்பன, 


மூவாாடிரியர்‌ - முகனூல்‌ வழிநூல்‌ 


சார்புநாலாரிரியர்கள்‌, 


மூவா முதல்‌ - அழியாத 
பொருள்‌, 


முதற்‌ 


மூவெயில்‌ ய்‌ திரிபும்‌, 
மூன்றாங்குலம்‌ - வணிகர்‌ குலம்‌, 


மூன்று திரிவு காம, வெகுளி, மயக்‌ 
கங்கள்‌, 


மெ 


மெய்‌ பெற -— பொருள்‌ பெற, 
மென்பா — ஆசிரியப்பா, 
மென்பால்‌ எதுகை -— மெல்லின 
எதுகை, 


மென்றே -— ஆசிரியத்‌ தளை, 


மே 


மேடம்‌ -- நடச்‌ 
ஒன்று, 


மேதி — எருமை, 


ன. ட்‌ % 
வார — பலகைவா, 


செய்யுள்‌ வகையுள்‌ 


மை-- மேகம்‌, 

மைதீதர்‌ -- வீரர்‌, 
மைப்புறம்‌, 

மைம்மலர்‌ -- கருங்குவளை, 


~ 


பருவம்‌ 


மொ 


மொய்சடையொருவன்‌ - வெ ப்ரா 
மான்‌, 

மொய்க்‌அ-- நெருங்கி, 

பஞ்சாச்‌ 
புஷ்ப. 


மலர்ப்புயல்‌ -- 


ஒன்றாகிய 


மொய்ம்‌ 


மொழிப்‌ புத்தேள்‌ -— கலை மகள்‌, 
மொழிமோ -- சொல்‌, 


மோ 
மோட்டார்‌ பிண்டி.-- பெருமை 
பொருத்திய அசோக மரம்‌, 
மோத்தை-— வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌; 
வாழை தாழை முதலியவற்றின்‌ 


மடல்‌ விரியாத பூ முற்றாத தேங்‌ 
காய்‌, 


மெள 
மெளவல்‌ -— காட்டு மல்லிகை, 


ய 


யஃகான்‌ -- குபோன்‌, 


யதிகணம்‌-— முனிவர்‌ கூட்டம்‌, 


யா 
யாப்பு நடை- செய்யுள்‌ நடை, 
யாப்புறுத்தல்‌  வலியுறத்அதல்‌, 
யாமம்‌ பொழுது, 


யாமையாம்‌-- செவ்வழி  யாழ்த்திற 


வகை, 
யாய்‌ -— என்‌ தாய்‌, 
யாவகை -- எல்லா வகை, 
யாவதும்‌ — சிறிதும்‌, 


யாளி - இங்கம்‌, 


யோ 
யோகம்‌ நான்கு, 
ல்‌ 
லக்ன ரெ த்தம்‌ — ல்க 
பற்றிக்‌ கூனும்‌ நால்‌, 
வக்க அக குருச்‌ டட 
லோ 


லோக விலாசனி, 





வ்‌ வ 
வக்கிரன்‌ ஓர்‌ அசுரன்‌, 
வகைஇ- பிரிவு பட்டு, 
வகையுளி-- அசை முதலிய உறுப்பு 
களைச்‌ சொல்‌ நோக்காது இசை 
நோக்கி வண்ணம்‌ அறுப்பது, 
வங்கம்‌ கப்பல்‌, 
வச்சிரம்‌ முதலிய வடிவெழுத்து, 
வசி பிளவு, கூர்மை, கழுமரம்‌, 
தழும்பு, வாள்‌, குலம்‌, இருப்பிடம்‌, 
மழை, நீர்‌, குற்றம்‌ முதலியன, 
வசை : 
1. குற்றம்‌, 
2. பழிப்பு, 
வஞ்ச : 
1. கருதுர்‌, 


2. பகைவர்‌ மேற்‌ படையெடுத்துச்‌ 
செல்வதைக்‌ கூறும்‌ புறத்‌ 


துறை, 


3. மருத யாழ்த்திற வகை, 
வஞ்சியாய்‌ - வஞ்சிக்‌ கொடிபோனும்‌ 
தோழியே, 
வஞ்சியர்‌ கோ -- சேன்‌, 
வஞ்சியொன்‌ -- கரு ஷரிலுள்ளவன்‌ 


வஞ்சிக்க மாட்டான்‌, 

வஞ்சியேன்‌ -- கருஷரிலுள்ளேன்‌, 
வஞ்சிக்க மாட்டேன்‌, 

வட நூல்‌ வழித்‌ தமிழாசிரியர்‌ -- வட 
நூல்‌ வழக்கை யொட்டித்‌ தமிழில்‌ 
நால்‌ செய்த ஆசிரியர்‌, 

வடம்‌ - முத்து மாலை, 

வடாஅத -- வடக்கில்‌ உள்ளத, 

வடி கூர்மை, 

வடிக்கண்‌ -— நீளமான கண்‌, 

வடு. நனை எஃகம்‌ -- கூரிய முனையை 
யுடைய வேல்‌, 

வடு-— குற்றம்‌, 

வடுகு மருக. யாழ்த்‌ 


வண்டல்‌ — நீரால்‌ 


இறவகை, 


ஒதுக்கப்பட்ட 


மண்‌, 
வண்ண ஓதி (கரிய) நிறமுடைய 
கூந்தலையுடையாள்‌, 
வண்ணம்‌ : 
1. இசை, 
2. திறம்‌, 5 
3. பாவின்‌ கண்‌ திகழும்‌ ஓசை 


விகற்பம்‌, 


ட அரும்பதம்‌ .. ...... இகர்ரதி 


509. 
வ-—தொடர்ச்சி. 

வணர்‌ - வளைவு, 

வணர்‌ குழல்‌ சுருண்ட கூந்தல்‌, 

வணிகர்க்குரிய எண்‌ வகை தலம்‌, 

வத்துத்‌  தாரணை-—நவ 

ரூள்‌ ஒன்று, 
வதியும்‌ வாழும்‌, 


தாரணை 


வது விச்சை-- ஒரு நூல்‌, 

வதுவை -- இருமணம்‌, 

வந்த வந்தாய்‌, 

வம்பு — முலைக்கச்சு, 

வம்மோ- வா, 

வயங்கியோர்‌-- தெளிந்த 
யுடையவர்‌, 


அறவினை 


வய மன்னர்‌ வெற்றி வேந்தர்‌, 

வய மீன்‌--உரோடுணி நட்சத்திரம்‌, 

வயவர்‌ — வீரர்‌, 

வயிர க்‌ தாரணை -- தவ தாரணேகளுள்‌ 
ஒன்று, 

வயினதேயன்‌ -- கருடன்‌, 

வாஃகு-- வரகுத்‌ தானியம்‌, 

வரகு சோனு, 

வதன்‌ — வசமளிப்பவன்‌, 

வ.ரம்பிகத்து — அளவ கடத்து, 


வரால்‌ 





ஒரு வகை மீன்‌, 
வரி: , 
1. வரிக்‌ கூத்து, 
2. கூத்திற்குரிய வெண்டுறைச்‌ செத்‌ 
அறைப்‌ பாட்டுள்‌ ஒரு வகை, 
வரி வளை-— திரை நிரை, 
வருக்கை -- பலாப்பழம்‌, 
வருணம்‌ -- சாதி, 
வருத -- வருபவை, 
வரைக்காண்‌ திதியிட்டம்‌-- மலை 
போலும்‌ பெரும்‌ பொருட்‌ 'குவியல்‌, 
வரைதல்‌ -- நீக்கல்‌, 


தும்‌, 





வரையதர்‌ — மலை வழி, 

வரையா மகளிர்‌ _ மலைவாழ்‌ தெய்வப்‌ 
பெண்டிர்‌, 

வரையா ௮ - நீக்காமல்‌, 

வரை வயிரம்‌ — மூங்கில்‌ வயிரம்‌, 

வல்‌ -— சொக்கட்டான்‌ காய்‌, 


அரும்பதம்‌ டட பட்டத. 


வ தொடர்ச்சி. 
வல்லி பூங்கொடி, 
வலம்புரி-- வலப்புறம்‌ சழிழ்துள்ள 


சங்கு, 
வலவன்‌ -- தேர்ப்பாகன்‌, 
வலித்துசைத்தல்‌ -- இடர்ப்பட்டுப்‌ 
பொருள்‌ கொள்ளுதல்‌, 
வலிப்பவோ -- சம்மதிப்பார்களோ, 
வழங்கும்‌ -- நடமாடும்‌, 
வழாஅ - தவரு, 
வழாஅன்‌ -- தவறான்‌, 
வழாது -- தவறாமல்‌, 
i 5 
அழித்தனன்‌, 
வழி மொழி ஒரு வகைச்‌ 
பாட்டு, 


பட்ட 
சுற்றத்தோடு 
சந்தப்‌ 
வழி மொழியலன்‌ ன வழிபா டு கூறி 
யறியான்‌, 
வழு தி - பாண்டியன்‌, 
வழை-- சுரபுன்னை மாம்‌, 
மகளிர்‌ மிரு 
நெகிழ்ந்து 
அகப்புறதி 


வள்ளி -- குறிஞ்சி நில 
கக்‌ கடவுளுக்கு மனம்‌ 
வெறியாடுதலைக்‌ கூறும்‌ 
அழை, 

வள்ளுஇர்‌ - கூரிய நகம்‌, 

வளவன்‌ — சோழன்‌, 

வளாகம்‌ -- உலகம்‌, 

வலா மலர்‌? என்னும்‌ வாய்பாட 
டச்‌ ர, 

வளைஇ-- வளை ந்து, 

வளை பெய்து - வளை அணிந்து, 

வறை வறுத்த இறைச்சி, 

வன்கணவர்‌ -- கொடியவர்‌, 

வன்பா-- வெண்பா, 


வன்பால்‌ எதுகை-- வல்லின எதுகை, 


வா 

வாக்கி-- வார்த்து, 

வாக்கு-- சொல்‌, 

வாகை -— பகைவரைக்‌ கொன்று 
வாகைப்பூ மாலை சூடி. வெற்றியால்‌ 
ஆரவாரிப்பதையும்‌, நான்கு வரா 
ணத்தாரும்‌ முனிவரும்‌ தத்தம்‌ கூறு 
பாடுகளை மிகுதிப்‌ படுத்துதலையும்‌ 
கூறும்‌ புறத்துறை, 

வாங்கமை வளைந்த மூங்கில்‌, 


வாங்கு னை -— வளைந்த இளை, 


வா--கதொடர்ச்சி, 
வாணுதல்‌ -- ஓளி பொருந்திய 
றியை உடையவள்‌, 
வாதம்‌ 2 
1. சல வாதம்‌ விதண்டா 
முதலியன, 


2. சொல்‌, 


வாதம்‌ 


வாம்பரி-- தாவிச்‌ செல்லும்‌ குதிரை, 

வாம்‌ மேகலை அழயெ மேகலா 
பணம்‌, 

வாமான்‌ -- குதிரை, 

வாய்‌ “கதுவாய்‌' என்பதன்‌ முதற்‌ 
கி 

வாய்‌ காவா மழவம்‌-- (எறி ஆங்குத்‌ 
தான்‌ ஏன்று] நாயகனை நெருங்கும்‌ 
விர்‌, 

வாய்‌ நேர்ந்தேன்‌ -- வாக்களித்தேன்‌, 

வாய்மை வேதம்‌, 

வாயிலா-- இடை நின்னு கூட்டும்‌ 
அதாக, 

அசயுறுத்தன்று -- வாக்கினால்‌ மெய்ம்‌ 
மையை வலியுறுத்து, 

வார்‌-- முலைக்‌ கச்சு, 

வார்‌ பணிய தாமம்‌ நீட்டியும்‌ புன 
வம்‌ பொருந்திய மலர்‌ மாலை, 

வாரணம்‌ — யானை, 

வாரணவாசி காசி நகரம்‌, 

வாரம்‌: 


1. அன்பு, 


2. சுரிதகம்‌, 


'வாலறிவு-- அய அதறிஏு, 


வாலிதின்‌- தூய்மையாக), 
வாலிய -— அய, 

வாவல்‌ — வெளவால்‌, 

வாழியர்‌ - வாழ்க, 
வாழைமுதிழ்‌ - வாழையருக்பு, 


வாளரவம்‌ -— “வாசுகி? என்னும்‌ 
பாம்பு, 

வாளா -- வீணில்‌, 

வான்‌ தேரயும்‌ பொன்‌ எயிலான்‌ -- 
அருகக்‌ கடவுள்‌, 

வானவன்‌ -- சேரன்‌, 

வானவாம்‌ உள்ளத்தவர்‌ -- மோட்‌ 
சத்தை விரும்பும்‌ மனமுடையவர்‌, 

வானூர்‌ மதியம்‌--செந்துறை வெண்‌ 
டுறைப்‌ பாட்டுள்‌ ஒரு வகை, 





விகற்பம்‌ மாறுபாடு, 
விசயன்‌ — அரறுச்சனன்‌, 
விசாதி பட்‌ வேறான இனத்தைச்‌ சார்த 


த்து, 
விசித்த - கட்டிய, 


விஞ்சையர்‌ — வித்தியாதரர்‌, 
விடர்‌ - மலக்‌ குகை, 
விடாகம்‌— நிலப்‌ பிளப்பு, 
விடலை வீரன்‌, 
விடை: 
2. எருது, 
2. பதில்‌, 
விண்டார்‌ — பகைவர்‌, 
விண்டு _ மலர்ந்து, 
விண்ணு — திருமால்‌, 
விதந்ததனால்‌ - எடுத்துச்‌ சொல்லிய 
அதுனால, 
விதப்பவும்‌ — மிஃவும்‌, 


விதப்பு - இறப்பிக்து ஏடுத்துச்‌ 
சொல்லுதல்‌, 
விதரனம்‌ -- இருலகுவும்‌ இருகுருவு 


மாகவேனும்‌, இருகுரு௮ம்‌ இருலகுவு 
மாகவேனும்‌ முறையானே வரும்‌ 
செய்யுள்‌, 


விதி _— பிரமன்‌, 


விச்‌ கு... இன்னது, ற்கு. இறு 
அகும்‌”, என்னு மூன்‌ இல்லாததைக்‌ 
கூறும்‌ சூத்திரம்‌, 


1 - ப, 

விதாடகன்‌ -— நகைச்சுவை விளைப்ப 
வன்‌, 

விம்மிகராய்‌ -- வியப்படைத்தவராய்‌, 


வியப்பின்றி-- பெருமையில்லாமல்‌, 
வியன்‌ காடு-- சுடுகாடு, 
விரகிலி-- விவேகமற்றவன்‌, 
விரல்‌-- கைவிரல்‌, அங்குலம்‌, 
விரவு -- கலப்பு, 
விரவுக-- கலக்க, 
விரவுதல்‌ ட மயங்குதல்‌, 
விரவுப்பூண்‌ -- கலப்பு ஆபரணம்‌, 
விரா அம்‌ -- விராஅ மலர்‌, 
விராஅய -- படர்ந்த, 
விசாற்று-- குறினெடிலொற்றின்‌ &ழ்‌ 
"வத்த குற்றுகரம்‌, 
விராறு--குறினெடிற்கீழ்‌ வத்த குற்‌ 


அகரம்‌, 


அரும்பதம்‌ . . . . அகராதி SH 11 


£ வி-தொடர்ச்‌ச 
விரிபூமா -— புளிமாங்கரய்ச்£ர்‌, 


விருத்த சாதி விகற்பங்கள்‌ — விருத்‌ 


தம்‌ சாதி முதலிய செய்யுள்‌ வகை 
கள்‌, 


விருத வெற்றிச்‌ இன்னம்‌, 

விரை -- வாசனை, 

விசைஇ-- கலந்து, 

வில்லேற்றுதல்‌-- வில்‌ வளைத்தல்‌, 

விலக்தியற்குத்திரம்‌- பொது வகை 
யால்‌ விதிக்கப்பட்டதனை அவ்வகை 
ஆகாது என்பது குறிக்கும்‌ கூத்தி 
ரம்‌, 

விலக்கு-- நாடக உறுப்பு வகை, 

விலங்கரைசு — சில்கம்‌, 


வில்ய 
விழவுக்களம்‌ — திருவிழா நடைபெறு 


மிடம்‌, 


விமுச்‌ 


வம்‌, 


ரள: அடிமைப்‌ பெண்‌, 


செல்வம்‌-- சிறப்புடைய செல்‌ 


விழுத்தாயம்‌ - பெருங்கொடை, 

விழும நோய்‌ துன்பம்‌ தரும்‌ காம 
நோய்‌, 

விழுமிய - சிறந்த, 


விழை தகு பூண்‌ முலை — விரும்பத்‌ 
தகுந்த பூண்‌ முலை, 
2 


விளச்சீர்‌-- நிரையசையால்‌ முடியும்‌ 
வாசைச்சர்‌, 
விளம்பனம்‌ - ஆதிகால மக்களின்‌ 


வழக்க ஒழுக்கங்களை ஆடியும்‌ பாடி 
யம்‌ புலப்படுக்துதல்‌, 

விளர்ப்பு-- வெளுத்தல்‌, 

விளித்தல்‌ -- கூப்பிடுதல்‌, 

விறலியர்‌ பாணச்‌ சாதிப்‌ பெண்டிர்‌, 


வினக்காதி வென்ற பிரான்‌ — காதி 


கன்மங்களை வென்ற அருகக்‌ தட 
வள்‌, , 
வினையின்‌ கொகை--காதி கன்மங்‌ 


களின்‌ தொகுதி, 
வீ 
வீட்டுக்‌ - அழிப்பாயாக, 
விடான்‌ -- விடாதவனாய்‌, 


அதள்‌ -- அழித்த 


விடிய மானின்‌ 
யானையின்‌ தோல்‌, 
வீடு பே௮--மோட்சச்‌ செல்வம்‌, 


வீடு போழ்தில்‌-- இறக்கும்‌ பொழுது, 


அரும்பதம்‌. 


வி--தொடர்ச்ி 
விரை பண்ணி--விணை வாசித்து, 
வியாக்‌ தமிழ்‌ என்றும்‌ 
தமிழ்‌ மொழி, 

லீயுமுயிர்‌ - இறக்கும்‌ உயிர்‌, 
விவது -- அழிவது, 

வீவ - அழிவு, 

வீழ்‌ குயில்‌ விரும்பிய 


ர ழி யாகு 


சூயில்‌, 
விளை சீழ்க்கை, 


வீறழித்தல்‌ - பயனறச்‌ செய்தல்‌, 


வெ 

வெஃகா — காஞ்சிபுசத்திலுள்ள இரு 
மால்‌ திருப்பதிக ள்‌ ஒன்று 

வெஃகுவார்‌ — விரும்புவர்‌, 

வெங்களம்‌ -— போர்க்களம்‌, 

வெஞ்சிலை கொடிய வில்‌, 

வெஞ்சுரம்‌ கொடிய பாலைவனம்‌, 

இ - பகைவரின்‌ 
தைக்‌ கவர்வதைக்‌ 
துறை, 

வெண்குடை, முன்று அருகக்‌ 
வனுஃகுரிய மூக்குடை 


வெண்குறள்‌ -- குறள்‌ வெண்பா, 


வெட்‌ பசுக்‌ கூட்டத்‌ 


கூறும்‌ புறத்‌ 


வெதிர்‌ _ மூங்கில்‌, 
வெதிர்‌ கலங்க _— நடுக்கடை ய, 
வெம்முலை— விருப்பத்தை வினைக்கும்‌ 
9 
முலை, 
வெய்யர்‌-- கொடியவர்‌, 
வெய்யோன்‌ -- சூரியன்‌, 
வெயிற்‌ ௧கஇர்‌-- சூரிய கரணம்‌, 
வெரின்‌ -- முதுகு, 
வெரீஇ அஞ்சி, 
வெருகு -- ஆண்‌ பூனை, 
வெருவுப்‌ பாம்பு: |ச்சம்‌ : வி விளைக்கும்‌ 
பாம்பு, 
வெல்கிற்கும்‌ -- வெல்லும்‌, 
வெள்ளம்பரக்கும்‌-- கங்கை பாவும்‌, 
(வெள்‌ - அம்பு -1 அரக்கும்‌) 
மொட்டம்புகள்‌ அழுத்தும்‌, 
வெள்ளில்‌ — பிணந்தாக்கும்‌ பாடை, 
வெள்ளிலோத்திரம்‌- வெண்‌ பூவுள்ள 
ஒரு மா வகை, 
வெள்ளை -- வெண்பா, 


வெளிய -- வெண்மையானவை, 


வெளித்றுப்பனை -- வயிரமற்ற - 


லன்‌ அத கு 


வெ---கெர்டர்ச்சி. 

பனை 
மாம்‌, 

வெற்பன்‌ குறிஞ்சி நிலத்‌ 

வெற்பு -— மலைச்சாரல்‌, 


தலைவன்‌, 


வெறுக்கை — செல்வம்‌, 

வெறுத்திசைப்பு-- யாப்பின்‌ ஓசைக்‌ 
குற்றத்தின்‌ வகை, 

வென்வேல்‌ -- வெற்றிவேல்‌, 


வென்றி -- வெற்றி, 
வே 


வேங்கை -- வேங்கை மரம்‌, புலி, 
வேண்டிற்று — (வேண்டின்‌ 
விரும்பினாயாயின்‌ கொடு, 


தா) 


வேணு -- மூங்கில்‌, 

வேதவாய்‌ மேன்மகன்‌ -- வேதியன்‌, 
வேதிகை -- மண மேடை, 
வேதினம்‌ -- அரிவாள்‌, 

வேது கொளிர்‌-- வேறுபடுத்‌அவீர்‌, 
வேம்பு-- வேப்பங்காய்‌, 

வேய்‌ -- மூங்கில்‌, 

வேய்ந்த — குடிய, 

வோல்‌ -- மூங்கில்‌, 
வேரி தேன்‌, 
வேலை—கடல்‌, 


வேழம்‌-— யானை, 


வேள்விச்‌ களம்‌ — யாகசாலை, 


வேளாண்மை உபகாரம்‌, 


வேனிலான்‌ —' மன்மதன்‌, 


வை 
வைகல்‌ — தாள்‌, 
வைப்பு - சுரிதகம்‌, 
வையக்கு டல உலகத்துக்கு, 
வையம்‌ : 

1 பூமி, 

பூமியிலுள்ளவர்கள்‌, 

வையெயிறு-- கூர்மையான பல்‌, 
வைளவம்‌-- செந்துறை வெண்டுகைம்‌ 


பாட்டுள்‌ ஒரு வகை, 


வெள 


வெளவல்‌ -- அபகரியாதே, 


வெள்வி-- கவர்ந்து. 





்‌ சூத்திர முதற்குறிப்பு அகராதி 


அ 
அகவல்‌ இசையன்‌ .. 


அடிமுதற்‌ பொருள்பெற -. .. 


அடியெனைத்‌ தாடியும்‌ 
அடியொரு மூன்றுவந்‌ 
அந்த அடியின்‌ 
அந்தடி குறைநவும்‌. . 
அவற்றொடு முடுகியல்‌ 
அளபெடை ஒன்றுவ. . 
அளவடி நான்கன .. 


ஆ 

ஆதி எழுத்தே 
்‌ இ 

இணைக்குறள்‌ இடைபல - 
இயற்சீர்‌ உரிச்சீர்‌ 
இயற்சீர்‌ வெள்ளடி, .. 
இரட்டை அடிமுழு 
இரண்டாம்‌ எழுத்து .. 
இருசீர்‌ மிசைவரத்‌ 
இறுவாய்‌ ஒப்பின 

ஈ 
ஈரசை கூடிய a 
ஈரசைச்‌ சீர்‌ நின்‌ 
ஈரடி குறள்சிந்‌ டல 
ஈரடி. வெண்பா ு 
. ஈற்றயற்‌ சீரொழித்‌ .. 
ஈறும்‌ இடையும்‌ 

ஈறு முதலாத்‌ 

உ 
உயிரே மெய்யே 
உரைத்தன இரண்டும்‌.. 


எ 
எழுத்தசை சீர்களை .. 
Yap.—23 


(எண்‌-ப்க்க எண்‌) 





பக்கம்‌ 


206 
290 
209 
200 
210 
198 
242 
131 
211 


110 


a al 


45 
97 
150 
111 
134 


129 


ஒத்த அடியின 
ஒத்தா மிசைக்கலி 
ஒழுகிய ஓசையின்‌ 

ஓ 
ஓரசைச்‌ சீரும்‌ 

[ 4 3 
கடையதன்‌ அயலடி .. ' 
கடையிணை பின்முரண்‌ 
கலியொடு வெண்பா 
கழிநெடில்‌ அடிநான்‌ 
கழிநெடில்‌ அடியே .. 

கு 
குறள்சிந்‌ இன்னிசை. 


குறளடி. சிந்தடி அளவடி 


குறளடி சிந்தடி இருசீர்‌ 
குறளடி. நான்மையிற்‌ 
குறிப்பே ஏவல்‌ ஃ 
குறிலிணை குறினெடில்‌' 


ச 
சிந்தடி குறளடி .. 
சிந்தடி நான்காய்‌ 

= 
சீர்தொறுந்‌ தொடுப்ப 
இரிரண்‌ டிடைவிடத்‌. . 
சீரொடு சீர்தலைப்‌ 


செ 


செந்தொடை இரட்டையொ .. 


செந்தொடை ஒவ்வாத்‌ 
செப்பல்‌ இசையன 


செய்யு டாமே லட 


உ 279 


அ இ. 68 


217 
125. 


220 


82 


218 


514 

த பக்கம்‌ 
தரவே தரவிணை 254 
குரவொன்று தாழிசை 229 


தளைசீர்‌ வண்ணம்‌ ... 22 பகடு 


தன்சீர்‌ இறுதி டக 
குன்றளை ஓசை 


தனிநிலை ஒற்றிவை .. வட்டமடு 


துள்ளல்‌ இசையன .. 

தூ 
தூங்கல்‌ இசையன 

தொ 
தொடைபல தொடுப்பினும்‌ .. 
தொடையே அடிமிரண்‌ 


SE 
நாலசைச்‌ சீர்பொதுச்‌. . 
நாலோ ரடியாய்‌  .. 
நான்கடி யானும்‌ .. 
நி 
நிரைனிறை முதலிய 
நிரைநடு வியலா 
நிரையீ றில்லா 
நெ 
நெடில்குறில்‌ தனியாய்‌: 
நெடிலடி நான்காய்‌. . 
ட 
நேர்ரடு வஞ்சி 
நேரசை என்றா 
நேரிசை அம்போ 
நேரிசை இணைக்குறள்‌ 
பா 
பாதம்‌ பலவரின்‌ 
பாவினம்‌ எல்லா 


281 


சூத்திர முதற்குறிப்பு அகராதி 


மனப்படும்‌ அடிமுத .. 


மா 


்‌ மாலை மாற்றே 


மி 
மிக்கும்‌ குறைந்தும்‌ . : 


முதலயற்‌ சீரொழித்‌ 
முதலொடு மூன்றாம்‌ 


மூவொரு சீரும்‌ 
மூன்றடி ஒத்த 
மூன்றடி முதலா 
மொ 
மொழியினும்‌ பொருளினும்‌. ட்‌ 
மோ 
மோனை எதுகை 
வ 
வஞ்சியுள்‌ அகவல்‌ 
வருக்க நெடிலினம்‌ . . 
i 
விகற்பொன்‌ மாஃயும்‌.. 
விரவியும்‌ அருகீயும்‌ . . 
வெ 
வெண்கலி ஒன்றே .. 
வெண்சீர்‌ ஒன்றலும்‌. . 
வெண்பா ஆசிரியம்‌... 
வெள்ளடி கலியினுள்‌ 
வெள்ளையுட்‌ பிறதளை. . 
வெறிகமழ்‌ தாமரை 





இலக்கண மேற்கோள்‌ 


௮ பக்கம்‌ 
அஆ ஐ ஒள்‌ என்றிவை 163 
௮இ உ௮அம்கமூன்றும்‌ 312 


௮இ உள, ஒஇவை  : ட ய 
௮இ ௨௭௪, ஓ எனும்‌ 

அ..கேனம்‌ ஆய்தம்‌ ட 
அ..தொழித்‌ தொன்றின்‌ .. 


121 

அகத்‌ இணை அகவயின்‌ 100 
அகத்‌ இணை மருங்கின்‌ 101 
அகத்திணை அல்வழி 09 
அகப்பா அகவல்‌ ஐமீ 221 
அகப்பா அகவலுள்‌ 102 
 அஃப்பாட்டு வண்ணம்‌ 915 
அகமுத லாய 379 
அகமே அகப்புறம்‌ 434 
அகரம்‌ முதலா ஒளகாரம்‌ .. 14 
அகரமோ டாகாரம்‌ ௨108 
அகவல்‌ ஆறும்‌ எல்‌ டம்‌ 
அகவல்‌ என்ப .64, 91, 
206 

அகவல்‌ ஓசை 209 
அகவல்‌ வெண்பா 180 
அகவலுட்‌ டன்£ர்‌ 56 
- அகவற்‌ இனமாய உ 224 
அகைப்பு வண்ணம்‌ 217 
அங்கதப்‌ பாட்டவற்‌ .. 105 
அச்சொலப்பட்ட 243, 340 
அசைகளும்‌ ஒரோவழி டப ப 10) 
அசைகூ னாகும்‌. 290, 336 
அசையடி முன்னர்‌ 04 
அசையாக்கும்‌ தன்மைய 25 
அசையிரண்டும்‌ மூன்றும்‌ 67 
அசையினும்‌ சீரினும்‌ 1௦2 
அசையினும்‌ சீரினு மிசை . 149 
அசையே இரண்டும்‌ 52 
அடக்கியல்‌ உறுப்பும்‌ 238 
அடித்தொகை 220 
அடிதொறும்‌ தலையெழுத்‌ .. 121 


Yap.—599A 


முதற்குறிப்பு அகராதி 





௮-௦ காடர்ச்ி, பக்கம்‌ 


அடிதொறும்‌ முதலெழுத்‌ 116, 121 


அடிபல வாஃயும்‌ 270 
அடிமறிச்‌ செய்தி 302 
அடிமுதல்‌ ஒரெழுத . 110 
அடிமுதற்கண்‌ நான்திற்‌ 293 
அடிமுதற்‌ பொருள்பெற 336 
அடிமுழு தொருசீர்‌ 150 
அடிமூன்‌ றா 201 
அடிமூன்‌ றொத்திறின்‌ 168 
அடிமோனை எனைக்‌ .. 147 
அடியினிற்‌ பொருளைத்‌ 290, 336 
அடியும்‌ சீரும்‌ 152 
அடியுள்‌ எழுத்தினை 395 
அடியைந்‌ தாயும்‌ 203 
அடிவரை இன்றி 211 
அடுத்த அடியிரண்‌ 108 
அதாஅன்‌. றென்ப 177. 


அதிக்கண்ட்‌ம்‌ என்றும்‌ .. 81 
அதுவே தானும்‌ ஈரிரு ..2, 381 


அந்த அடிமிக்‌ கல்லா 210 
அந்தடி மிக்குப்‌ பலசில 210 
அந்தத்திற்‌ பாவிற்‌ னமாய. 381 
அந்தம்‌ குறையா 197 
அந்தம்‌ முதலாத்‌ 155 
அந்தமில்‌ பாதம்‌ 199 
அந்தமும்‌ ஆதியும்‌ . 336 
அந்தாதித்‌ தொடையினும்‌ .. 208 
அந்நாற்‌ சொல்லும்‌ 305 
அம்பு வண்ணகம்‌ 230 
அம்மூ வளவிற்கும்‌ 239 
அராகம்‌ நோதிறம்‌ 433 
அரிறீர்‌ அகவற்‌ கடித்தொகை 358 
அருக இனவெழுத்‌ +164 
அருங்கடல்‌--உறுப்பே 437 
அருறோக்கும்‌ நீரார்‌ 308 


~ 


516 
௮-தொடர்ச்சி, பக்கம்‌ 
அரைநொடி. அளவின 17 
அரைநொடி என்ப . க 
அரையளபு குறுகல்‌ 21, ௮௨. 
அல்லா ஒற்றினும்‌ 215 
அல்லா ஒற்றும்‌ .அகவலின்‌. . 209 
அல்லாப்‌ பாவின்‌ அடிவகை .. 442 
அல்லியம்‌ ஆடல்‌ 444 
அவலம்‌. என்பதற்‌ 431 
அல்லியம்‌ மாயவன்‌ ஆடல்‌ .. 448 
அவ்வப்‌ பொருளா 443 
அவ்லியல்‌ நிலையும்‌ oo 968 
அவற்றுள்‌, ஆசிரியம்‌ 106 
அவற்றுள்‌, உருவே 440 
அவற்றுள்‌, சூத்திரந்‌ 2, 992 
அவற்றுள்‌, நல்லவை 423 
அவற்றுள்‌, பாஅ வண்ணம்‌... 312 
அவைதாம்‌, அகப்பா அகவல்‌. 221 
அவைதாம்‌, இயனெறி திரிந்த 426 
அவைதாம்‌, பாஅ வண்ணம்‌. 311 
அவைதாரம்‌, பாட்டுரை நூலே 332 
அவைதாம்‌, புள்ளியொடு 17 
அவைதாம்‌, முதலோ டயல்‌ .. 336 
அவைதாம்‌, முன்னும்‌ பின்‌ 
னும்‌ die வ்‌ + 3388 
அவைதிரி பாதன்‌ விசாதி .. 2177 
அவையெனப்‌ படுமவை 423 
அவையே, தேவ பாணி 
க்க 2. அணி 
அளபெடை இனம்பெற பகர 
அளபெடைத்‌ தொடைக்கே .. 184 
அளபெடை தனியிரண்‌ 248 
அளபெடை மருங்கிற்‌ 430 
அளபெடை வண்ணம்‌ 313 
அளபெழின்‌ அல்லதை - 26 
அளபெழின்‌ மாறல -» 134 
அளபெழுந்‌ தியாப்பின 134 
அளவடி அந்தமும்‌ “212 
அளவடி ஜஞ்சர்‌ ' 216 
அளவடி முதலா ட. 243 
89, 


அள்வியற்பா ஆன்றசீர்‌ 


961 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


௮-- தொடர்ச்சி, 
அளவிரு நிலத்தொடு 


, அறமுதனான்‌ கென்றும்‌ 


அறுசீர்‌ எழுசீர்‌ 
அறுசீர்‌ முதலா 


அறுத்திசைக்கும்‌ செய்யுட்‌ .. 


அறுமுகத்தன்‌. ஆடல்‌ 

அன்னம்‌ ஒன்றாம்‌ 

அன்னம்‌ கழிசங்கு 

அனந்தனும்‌ குளிகனும்‌ 
ஆ 

ஆர ஊஏ ஓ 

ஆங்கிரு துறையும்‌ 


ஆங்கென்‌ களவி தட்ட. 


ஆசிரி யத்துள்‌ அசைச்சீர்‌ 
ஆசிரி யத்தொடு வெள்ளை 
ஆசிரிய நடை த்தே வஞ்சி 
ஆசிரியப்‌ பாட்டின்‌ 
ஆசிரியப்‌ பாவின்‌ அயற்பா 


ஆசிரியப்‌ பாவின்‌ கிறுமைக்‌.. . 


ஆசிரி யப்பா வெண்பா 
ஆசிரியம்‌ என்ப 
ஆசிரியம்‌ பெற்ற 
ஆசிரியம்‌ வெண்பா என 
ஆசிரியம்‌ வெண்பாக்‌ கலியோ 
ஆசிரிய மருங்கின்‌ 
ஆசிரிய -வுரிச்சர்‌ 

ஆடி நிழலின்‌ அறியத்‌ 
ஆணைவழி நிற்றல்‌ 
ஆதியாய்‌ ஆற்றல்‌ 

ஆதி யிரட்டித்‌ 

ஆய்தந்‌ தானே 
ஆய்கமும்‌ ஒற்றாய்‌ 
ஆய்கமும்‌ ஒற்றும்‌ 
ஆய்தமும்‌ ஒற்றெனப்‌ 
ஆய்தமும்‌ யவ்வும்‌ 
ஆய்ந்த உறுப்பின்‌ 
ஆய அகப்புறம்‌ 
ஆயிரம்‌ இறுதி மூவடி 
ஆயிரு தொடைக்கும்‌ . 
ஆரம்‌ அரிச்சந்‌ கனம்‌ 


ரி 





15. 


442 
232 


358 
66, 92 


105 


244 
102 
104 

92 
106 
358 


292... 


99 
245 
346 
947 
917 
197 
393 

19 

25 

27 

29 

இழி 
226 
435 
105 
121 


217 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


இயற்சீர்‌ ஒருபதும்‌ 


ஆ--தொடர்ச்சி, பக்கம்‌ 
ஆரம்‌ முறுவல்‌ 2 தக்‌ 
ஆரல்‌ மகமோ டனுடம்‌. ... 977 
ஆர்த்த படியினெதி ரச்சுன்‌... 391 
அரிடச்‌ செய்யுள்‌ 287 
ஆரெட்டாய்‌ அவ்வார்மேல்‌ 407 
ஆற்றல்சால்‌ ஆவி கதம்‌ 
ஆற்றுச்‌ செலவும்‌ ௦ 215 
ஆறடி முக்காற்‌ 196 
ஆறாராய்‌ அவ்வார்மேல்‌ 407 
ஆறிரண்டாம்‌ ஆவியும்‌ 420 
ஆறிரண்டோ டைந்தடியை 146 
ஆறு முதலா எண்சீர்‌ 224 
ஆறு வகையின்‌ அகவலொ.. 221 
ஆறெழுத்தாகிய பதினே 954 
ஆறே முருவுபாம்‌ எட்டோ 392 
ஆறைந்தைந்‌ தையேழ்‌ 394 
இ 
இஉ இரண்டன்‌ 94, 384, 
| ட்ட 
சை A 53, 
இசை நில்‌: நிறைய ப 
இசைப்படு புள்ளின்‌ 441 
இடனே பருவம்‌ 437 
இடைக்கண்‌ இரண்டடியும்‌ 397 
இடைநிலைப்‌ பாட்டே 230 
: இடைபல குறைவ 212 
இடைமை என்ப .. 448 
இடையிடை £ர்தபின்‌  , -.. 212 
இடையும்‌ கடையும்‌ ட்‌ 42 
இணைக்குறில்‌ குறினெடில்‌ .. . 41 
இணைகூழை முற்றோ 148 
இணைநடு இயலா 67 
இமிழ்கடல்‌ வரைப்பின்‌ 11 
இயலசை மயக்கம்‌ 845 
இயற்சீர்‌ இரண்டு 69, 75 
இயற்சீர்‌ இறுதி நேரிற்ற 56 
இயற்சீர்‌ இறுதிமுன்‌ 49 
இயற்£ர்‌ உரிச்சர்‌ எனவிரு .. 55 
இயற்£ர்‌ உரிச்சர்‌ பொதுச்சீர்‌. .- 45 
இயற்சீர்‌ எல்லாம்‌ .. கீர 
854 


இ--தொடர்ச்சி, 


பக்கம்‌ 
இயற்சீர்‌ ஒன்றா 75 
இயற்சீர்த்‌ தாகியும்‌ 209 
இயற்சீர்‌ நேரிறல்‌ 22. இலம்‌ 
இயற்சீர்ப்‌ பாற்படுத்‌ 351 
இயற்சீர்‌ வெண்டளை 265 
இயற்சீர்‌ வெள்ளடி 97, 99 
இயற்சீருட்‌ டோன்றும்‌ 380 
இயற்பெயர்‌ சார்த்தி 24, 
421 
இயற்பெயர்‌ மருங்கின்‌ 427 
இயன்ற செய்யுட்‌ - 82 
இயைபு வண்ணம்‌ 313 
இயைபே இறுசீர்‌ 131 
இரண்டடி எதுகை 118 
இரண்டடி சிறுமை 230 
இரண்டாஞ்‌ சீர்வரின்‌ 134 
இரண்டாம்‌ அடியின்‌. 189 
இரண்டாம்‌ அடியை 219 
இரண்டாம்‌ எழு த கொன்றல்‌ 147 
இரண்டினும்‌ மூன்றினும்‌ 92 
இரண்டுநான்‌ கெட்டுப்‌ 392 
இரண்டூபாழ்‌ மும்மூன்றேழ்‌.. 394 
இரண்டு புளிமாவென்‌ 362 
இரண்டும்‌ நான்கும்‌ . 288, 
301 

இரண்டு முதலா எட்ட எ ன, 
இரண்டெழுத்து மூன்றெழுத்‌ 358 
இரண்டொன்ப தாயினும்‌ 362 
இரவு வரவுபே ரின்னா 948 
இராயிரத்து நாற்பத்தேழ்‌ 394 
இருக்கையும்‌ நூனெறிய .. 344 
இருகுறள்‌ நடுவட்‌ i டநட 
இருசீர்‌ அடிமேல்‌ ஒருசீர்‌ 208 
இருசர்‌ அடியும்‌ முச்சீர்‌ ..90, 92 
இருசீர்‌ இடையிடின்‌ 121 
இருசீர்‌ ஒன்றின்‌ 131 
இருசீர்‌ குறளடி 83 
இருசீர்‌ நாலடி கன்றினை ந்‌... 219 
இருசர்‌ மிசைவரத்‌ - ..௨ 181 
இருதலைக்‌ காமம்‌ அன்றிக்‌ .. 170 
35 


இருநான்‌ ககவற்சீர்‌ ன 


518 இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


இ-- தொடர்ச்சி. பக்கம்‌ 
இருநூற்‌ நிருபத்‌ தெட்டு .. 145 
இருநூற்‌ நிருமுப்பத்‌ ட்‌ 
இருபதின்மேல்‌ ஆறென்ப 357 
இருபன்‌ னிரண்டென்ப 357 
இருவகை உகரமோ AD 
இருவர்‌ நூற்கும்‌ ஒருசிறை .. 3 
இழுமென்‌ மொழியான்‌ 309 
இளிகுரல்‌ துத்தம்‌ AS 
இற்குலத்தோ டொப்பானுக்‌.. 439 
இறந்ததும்‌ நிகழ்வதும்‌ 438 
இறுசீர்‌. அடிமேல்‌ 21 
- இறுசீர்‌ ஒன்றின்‌ al 
இறுதிநிலை அளபெடை 464 
ாய்‌ ஜட்‌ 129, 
இறுவாய்‌ ஜப்பின ன்‌ 
இறுவாய்‌ ஒன்றல்‌ 131 
இறைச்சிப்‌ பொருளை 427 
இன்ன தொன்றிற்‌ 7 
இனைத்தாவ தென்றலகு 389 
ஈ 
ஈரசை கொண்டது 345 
ஈரசைச்‌ சீர்தாம்‌ 12 
ஈரசைச்‌ சீர்நான்‌ 74 
ஈரசைச்சீர்‌ பின்முன்னா 50 
ஈரசை நாற்சீர்‌ 75 
ஈரசை யாக ௨.50 
ஈரசை யியற்சீர்‌ ஒன்றிய ..71,75 
ஈரசை மியற்சீர்‌ ஒன்றுதல்‌ .. . 71 
ஈரடி. இரண்டும்‌ ஓரடி 233 
ஈரடி இயைந்தது குறள்‌ 186, 
197 
ஈரடி முக்கால்‌ 200 
ஈரடி முதலா எமடி 105 
ஈரிரண்‌ டாதி 967 
ஈரிரண்டும்‌ எழெழுத்தும்‌ ,. 89, 
ட்‌ 980 
ஈரிரண்டும்‌ ஒரேழும்‌ 84 
ஈரிரண்டோ டீரா: 2. 89, 
217, 980 


ஈ-- தொடர்ச்சி. பக்கம்‌ 
ஈரெழுத்துச்‌ சீராவ 964 
ஈரெழுத்து நாற்சீரா 221) அதது 
ஈரெழுத்‌ தொருமொழி ., 419 
ஈரைஞ்ஞூற்‌ றெண்மூன்றா .. 392 
ஈரொற்‌ மாயினும்‌ வவ வ்‌ 
ஈற்றடி மிக்கள i {1 
ஈற்றதன்‌ மேலடி 45 
ஈற்றயல்‌ குறைந்த 212 
ஈறு வருக்கித்‌ டப றந 

உ 

உடையதம்‌ உறுப்பின்‌ ல 
உணர்த்திய பாவினுள்‌ . .. 286 
உம்மை தொக்க எனா ன அம்‌ 
உய்த்துரைத்த ஈரேழும்‌ ,. 969 
உயிரள பெடையும்‌ ஒற்றள .. 15 
உயிரள பெடையும்‌ குறு .. 84, 

9௦4, 842 
உயிரள பேழும்‌ RE: 
உமிரின்‌ அளபுமிர்‌ oA 
உயிரின்‌ அளபே அளபென .. . 14 
உயிரீ ராறே மெய்ம்மூ : .. . 14 
உயிரும்‌ மெய்யும்‌ ஒருங்‌ .. 14 
உயிரும்‌ மெய்யும்‌ புணர்ந்த... 14 
உயிருறுப்‌ புயிர்மெய்‌ எ பதன 
உமிரென்ற சொல்லானே .. 25 
உரிச்சீர்‌ விரவ லாயும்‌ எல இத்‌ 


உரிச்சீ ரதனுள்‌ உரைத்ததை 75 
உரிமை இயற்சீர்‌ மயங்கியும்‌... 55 


உரியசைச்‌ சீர்ப்பின்‌ உகர ... 351 
உரியசை மயக்கம்‌ .. 946 
உருட்டு வண்ணம்‌ 2 எம 
உருவி யாகிய ஒரு OL 
உருவுபாழ்‌ என்பாவை .. .. 392 
உரைக்கப்‌ படும்பொருட்‌ . .. 392 
உரைச்சீர்த்‌ தளைவகைக்‌ கட பர்த்‌ 
உரைத்த உறுப்பொடு தப A 
உரைப்போர்‌ குறிப்பின்‌ 219 
உரைப்போர்‌ குறிப்பினை .. 214 


உரையும்‌ தூலும்‌ ௨ - என்த 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


உ தாடர்ச்சி. பக்கம்‌ 
உரையொடு நூலிவை 332 
உலதியற்‌ செய்யுட்‌ 287 
உவ்வொடு வவ்வரின்‌ 414 
உழிஞையும்‌ நொச்சியும்‌ 436 
உள்ளப்‌ பரவையின்‌ 879 
உறழ்ச்சிகே டுத்திட்டம்‌ 391 
உறுப்பிர்‌ றைந்தவும்‌ 290, 

அப்பம்‌ குறைந்தவு த்‌ 
221 


உறுப்பின்‌ அகவல்‌ 
உறுப்பின்‌ அளவே ட 17 


உறுபுகம்‌ மரபின்‌ 426 
எகர ஒகரத்‌ கடட இதி 
எஞ்சா இருசீர்‌ | 
எட்டாதி மூவைந்‌ 361 
எட்டாராய்‌ ஆர்மேற்பத்‌ 408 
எடுத்துரைத்த ஈரெழுத்துச்‌ .. 355 
எடுத்துரைத்த மூவெழுத்‌ 355 
எண்சீர்‌ அடியிற்‌ றயலடி 290 
எண்ணு வண்ணம்‌ ந | 
எண்ணெழுத்திற்‌ றிண்ணி .. 107 
எண்ணே காரம்‌ 167 
எதுகைத்‌ தொடையால்‌ 163 
எப்பொரு னேனும்‌ ௨ ககர 
எய்திய இரண்டும்‌ கைகோ .. 485 
எருத்தியல்‌ இன்றி 264 


எல்லா அடியினும்‌ இனப்பா 94 
எல்லாத்‌ களையும்‌ மயங்கனும்‌ 76 


எல்லா நிலமும்‌ அடிப்படுத்‌ .. 216 
எவ்வ. யானும்‌ ல ம்க்‌ 
எழுத்தசை சீர்களை எல ந்‌ 
எழுத்தல்‌ இசையே oO 
எழுத்தல்‌ கிளவியின்‌ . 908, 
339 
எழுத்தியற்‌ றொடைகளின்‌ 109 
எழுத்தினா லாகும்‌ அசை 106 
எழுத்து மொழிபொருள்‌ 165 
எழுத்தென்‌ றதிகாரம்‌ - ... 111 
எழுதப்‌ படுதலின்‌ ட அதத்‌ 
எழுவகை இடத்தும்‌ த டமில்‌ 
எழுவாய்‌ இரட்டித்‌ +. 260 


519 
எ-கதொடர்ச்ி, பக்கம்‌ 
எழுவா:ப்‌ எழுத்தொன்றின்‌ 134 
எழுவாய்‌ நிரைவரினாம்‌ 400 
என்னென்‌ சொல்லும்‌ 209 
என்னெனும்‌ அசைச்சொலும்‌ 210 
ஏ 
ஏதம்‌ தழுவா திசைசேர்ந்‌ .. 268 
ஏந்தல்‌ வண்ணம்‌. 318 
ஏந்திசை அகவல்‌ 221 
எந்திசைச்‌ செப்பல்‌ ப்‌ 
ஏ.ந்திசைச்‌ செப்பலும்‌ 178 
எயென்‌ றிறுவ : வழு 
ஏவல்‌ குறிப்பே ட அதி 
ஏவிய இம்மூன்‌ றன்றி 437 
எழடி இறுதி ஈரடி 105, 
196 
எழெழுத்‌ தென்ப சிந்தடிக்‌ 88 
எற்புடைப்‌ பொருளெலாம்‌ ... 8 
வற்புடைய காதங்‌ 394 
எற இரட்டித்‌ திழிய 392 
ஏனை அறுசீரும்‌ 904 
ஏனை எழுசீரும்‌ 359 
ஏனைச்‌ சொல்லின்‌ 148 
ஏனைநரன்‌ கைம்மூ 265 
ஏனைய மூன்றும்‌ சணல்‌ 352 
ஏனையவை விரலின்‌ உ௨..881 
ஏனையைந்‌ தெட்டு 960 
எனையொரு நான்கும்‌ 365 
8 
ஐ ஒள என்னும்‌ ட 83 
ஐஞ்சீர்‌ அடுக்கலும்‌ 288. 
338 
ஓஞ்சீர்‌ நாற்சீர்‌ 272 
ஐஞ்சீர்‌ நான்கடி 270 
ஐஞ்சர்‌ முடிவின்‌ 270 
ஐந்தாதி ஐயிரண்‌ 380 
ஐந்தா றசையின்‌ 34, 
334 
ஐந்தா. றடியின்‌ 203 
ஐந்திணை கழுவிய அக்‌ 487 
ஐந்தும்‌ அகவற்கு ்‌ ௨-89, 
380 


1 


520 


பக்கம்‌ 


ஐ--தொடர்ச்சி. 
ஐந்தெழுத்‌ தாகும்‌ மழகளி,, 356 
ஐம்பெருந்‌ தொடையின்‌ 186 
ஐம்மூ வெழுத்தும்‌ 26 
ஐயிரு நூறடி 105 
ஐயெழுத்‌ காயவமி 365 
ஐயெ னெடூஞ்சினை 42 
“ஐயெள ம்வ்வென்‌ உல அறு 
ஐவகை அடியும்‌ அறிவறத்‌ .. 859 
ஐவகை அடியும்‌ விரிக்குங்‌ ,, 353 
9 
ஒத்த அடித்தாய்‌ கற்க 
ஒத்த அடியின நிலைமண்‌ .. 214 
ஒத்த அடியினும்‌ ஒவ்வா 286 
ஒத்த ஒருபொருள்‌ 216 
ஒத்த கடியாறு + 964 
ஒத்தா ழிசைக்கலியென்‌ - ட்‌ 


ஒத்தா மிசைக்கலி கலிவெண்‌ 227 
தத்தா மிசைக்கலி வெண்கலி 227 


ஒத்தா மிசைதுறை + 174 
ஒப்பாருக்‌ கொப்பார்‌ +498 
ஒருசீர்‌ அடிமுழு தாயின்‌: .. 150 
ஒருசீர்‌ அடிமுழுதும்‌ வருவ... 150 
ஒருசீர்‌ இடையிடின்‌ .. . 136 
ஒருசீர்‌ பதின்மூன்‌ றடிக்கு .. 354 
ஒருதளை ஆதியா. அர 
ஒருதொடை ஈரடியென்‌ 107 
ஒருதொடை ஈரடி வெண்பா... 103 
ஒருநெறி யின்றி விரவிய 2, 332 
ஒருபடி. நீக்கி ஒழிந்த 393 


ஒருபுடையால்‌ ஒப்புரைப்பின்‌. 3836 
ஒருபொருள்‌ நுதலிய சூத்‌ ..2, 331 
ஒருபொருள்‌ நுதலிய வெள்‌ 


மாடி ௨ 209 
ஒருமூன்‌ நறொருநான்‌ +. 205 
ஒருவன்‌ பெயர்மலை + 487 
ஒருவிகற்‌ பாதித்‌ 193 
ஒரூஉத்தொடை இருசீர்‌ 138 
ஒரூஉ வண்ணம்‌ - 316 
கர்ப்‌ அசையினால்‌ ட்‌. 47 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


கட்டுரை வகையான்‌ 


தொடர்ச்சி, பக்கம்‌, 
ஒரோவடி யானும்‌ 232 
- ஓல்லென்‌ 437 
ஒமிந்தநான்‌ கெட்டாத 356 
ஒழுகு வண்ணம்‌ 816 
ஐற்றள பெமாவழிப்‌ 29 
ஒற்றின்‌ றாஃயும்‌ உ ௮ 
ஒற்றொடு புணர்ந்த 810 
ஒன்பான்‌ முதலாக 361 
ஒன்றா தாவது செந்‌ : 149 
ஒன்றாதி என்னார்‌ “5092 
ஒன்றிய தகொடையொடும்‌ 481 
ஒன்றிரண்டு நான்கெட்டு 389 
ஒன்றிரண்டு மூன்று நான்‌ 290 
ஒன்றிரண்‌ டொருமூன்‌ 16 
ஒன்றிற்குப்‌ பன்னிரண்‌ 354 
ஒன்றினம்‌ முடித்தல்‌ 117, 
்‌ 126 
ஒன்றினை நான்மை 279 
ஒன்றுதீ நான்‌ிரண்டோ 394 
ஒன்றும்‌ இரண்டும்‌ 104 
ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பாய்‌ .. 191 
ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பொடு 196 
்‌ ஓ 
ஓ ஓதல்‌ வேண்டும்‌ க 167 
ஓங்கெழில்‌, குன்று கூதிர்‌ 443 
ஓசையின்‌ ஒன்றி வரினும்‌ 54 
ஓதப்‌ பட்ட உறுப்புவகை 255 
ஓதல்‌ காவல்‌ பகைகணி 167 
ஓரசைப்‌ பொதுச்சீர்‌ ஒன்றா . 14 
ஓரசைப்‌ பொதுச்சீர்த தளை 74 
ஓரெழுத்‌ தாதியா 361 
ஒரெழுத்துக்‌ குன்றின்‌ 396 
ஓரெழுத்தும்‌ ஈரெழுத்தும்‌ 357 
ஓரெழுத்து மிக்காற்‌ புரிக்‌ 397 
க 
ககரம்‌ முதலா னகரம்‌ 14 
கங்கா யமுனைச்‌ சங்கமம்‌ ,, 388 
கட்டளை கலம்பகம்‌- 99 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


௧க--தொடர்ச்சி. 
கடையம்‌ அயிராணி 
கடையள்‌ வென்ப 
கடையும்‌ இடையும்‌ 
கண்ணிமை கைந்நொடி 
கண்ணிமை நொடியென 
கணவிரி பூமருது 


கணவிரியும்‌ கண்ணார்‌ 
கந்தருவம்‌ என்பது 
கம்பலை சும்மை 
கருதுங்கால்‌ ஆய்ந்த 
கருவிளம்‌ கூவிளம்‌ 
கலித்தல்‌ கன்றல்‌ 
கலித்தளை அடிவயின்‌ 


கலியுறுப்‌ பெல்லாம்‌ 
கலியே வரியே 
கலியே வெண்பா 
கலியொடு வெண்பா 
கலியொலி கொண்டு 
கலிவெண்‌ பாட்டே 
கழிநெடி லசையும்‌ 
கழிநெடி லடியே 
கழிந்தமூன்‌ றேழாதி 
கழிவே ஆக்கம்‌ 
களவினும்‌ கற்பினும்‌ 


களவும்‌ கற்பும்‌ கைகோ 


கற்பெனப்‌ படுவது 


கா 


காக்கை பாடினி 102. 
காசு பிறப்புமே 
காணப்பட்ட . உருவம்‌ 
காமன தாடலாம்‌ 

காரே கூதிர்‌ ன 
கால ,விகற்பத்தாற்‌ 


இ 
கிழவன்‌ பாங்கன்‌ 
்‌ & 
ஒழ்க்கது வாயின்‌ 


பக்கம்‌ 
444 
288 
42 

16 

16 


. 956, 


360 
364 
442 
172 
365 

46 


112 


55, 
337 


105 
443 
91 
281 
259 
105 
24 


88 


359 
167 
430 
434 
435 


333 
178 
440 
494 
438 

25 


435 


141 


521 
கு பக்கம்‌ 
- குல ஆன்‌என வரூஉம்‌ 519 


குடத்தாடல்‌ குன்றெடுக்கான்‌. - 444 


குணத்தி னிழிந்த ௨... 440 
குரறுத்தம்‌ நான்கு 28 
குருக்கம்‌ இலகுவாம்‌ 388, 
-391 
குருலகு முற்றாயும்‌ 403 
குருவிலகு வாயும்‌ 268 
குற்றிகரம்‌ குற்றுகரம்‌ ல ப1 
111, 196 
குற்றியலிகரம்‌ குற்றிய 17 
குற்றிய லிகரம்‌ நிற்றல்‌ 19 
குற்றிய லிகரமும்‌ குற்றிய .. 19 
குற்றிய லிகரமும்‌ குறுகலின்‌ 385' 
குற்றிய லுகரமும்‌ கூனும்‌ .. 338 
குற்றிய லுகர முற்றிய 345 
குற்றுகரச்‌ சீரோடு .. 181 
குற்றுகரத்‌ தோடு 953 
குற்றுகரம்‌ ஒற்றாக்கிக்‌ 333, 46 
குற்றுகரம்‌ ஒற்றாக 352 
குற்றுகரம்‌ குற்றிகரம்‌ 111 
குற்றெழுத்துச்‌ செவ்‌ விலகு .. 367 
குற்றெழுத்‌ துத்தொண்‌ 15 
குற்றொற்‌ நென்றா' 22 
குறட்பா இரண்டவை 189 
குறள்சிந்‌ தளவு ்‌. 82 
குறள்சிந்‌ இன்னிசை. . 182 
குறளடி சிந்தடி. 85 
குறளடி நான்கின்‌ 279 
குறளடி நான்னை 280 
குறிஞ்சி முல்லை 436 
குறியதன்‌ முன்னர்‌ தத்‌ 
குறிய நெடிய { 22 
குறில்வயின்‌ நிரையசை 251 
குறிலிணை குறினெடில்‌ 344 
குறிலிணை யாஃயும்‌ - 343 
குறிலும்‌ நெடிலும்‌ அள .. த 
குறிலும்‌ நெடிலும்‌ எனு .. 24 

குதிலும்‌ ணட குறி 
845 

கதம்‌ தெடிலும்‌ குறின்‌ 
+ 343 


592 ' 
கு--தொடர்ச்சி. 
குறிலுயிர்‌ வல்லெழுத்து 
குறிலே நெடிலே. 
குறிலொரு மாத்‌ திரை 
குறிலோ ரைந்தும்‌ .. 
குறினெடில்‌ அளபெடை 
குறினெடில்‌ ஆய்தம்‌ 
குறினெடில்‌ ஆலி ... 
குறுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
குறுமையும்‌ நெடுமையும்‌ 
குறுமை யெழுத்தி 
குறையவை என்பது 
குன்றிசை மொழிவயின்‌ 
குன்றியும்‌ தோன்றியும்‌ 


குன்றி எய்க்கும்‌ உடுக்கை .. 


கூ 
கூறிய இரண்டும்‌ 
கூறிய உறுப்பிற்‌ 
கூறியது கூறினும்‌ 

கே 
கேட்ட மொழியொழித்து 

கை 
கைக்களை ஆசிரியம்‌ 
கைக்கிளை என்றா 
கைக்களை தானே 
கைக்களை மருட்பா 

கொ 
கொச்சகக்‌ கலிவயிற் 
கொச்சகம்‌ ஈரைந்தும்‌ 
கொச்சகம்‌ வெண்கலி 
கொட்டி கடம்பமர்ந்தான்‌ 


கொடுத்த பொருள்‌ வாங்கிக்‌ 


கொண்ட அடிமுத 
கொண்டவோர்‌ குறியாற்‌ 
கொள்ளப்பட்ட க 


கோ 


கோதில்‌ சிறப்பிற்‌ குழறுபுலி 


பக்கம்‌ 
22 
41 
16 
14 
22 
23 
20 
214 
29 
42 
424 
15 
339 
340 


124 
265 
178 


110 


211° 


435 


ட 435 


170 


105 


229, 


268 
227 
443 
438 
213 
441 
238 


865 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


வஞ்ண நம்ன 
; ச 
சந்தச்‌ சரணமும்‌ .. 
சந்தமும்‌ தாண்டகமும்‌ 
சந்த எழுத்தலூற்‌ .. 
சா 


சாதாரி பியந்தை 


| 
இத்திர அகவல்‌ . 
சித்திர வண்ணம்‌ 
சிந்தடி குறளடி 
சிந்தடி யானே 
சிந்தும்‌ குறளும்‌ 


- சந்தோ டளவு 


சிற்றெ ணகத்தே. .. 
சிறந்துயர்‌ செப்பல்‌ 
சிறப்புடைப்‌ பொருளை 


சிறப்புடைய அல்லவென 
சிறுமை இரண்டடி 
சிறையழி துயரொடு 
சின்மென்‌ மொழியாற்‌ 


௪ 


சீர்தப வரினும்‌ ்‌ 
சீர்தளை சிதைவுழி' ... 
சீர்முழு தொன்றின்‌ 
சீர்வண்ணம்‌ வெள்ளைக்‌ 
சீரா இடனும்‌ 

சீரிடை விட்டினி 


சீரிரண்‌ 
சீரிற்‌ தளர்ந்த ப 


“தரினும்‌ தளையினும்‌ 


௬ 
சுடுபொன்‌ மரு ங்கி ற்‌ 
சுண்ண நீ தானே 


334, 


பக்கம்‌ 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 523 


செ பக்கம்‌ 


செந்தமிழ்ச்‌ செய்யுட்‌ 
செந்துறை என்ப ல 
செந்தொடை இயைபிவை .. 
.. செப்பல்‌. ஒசையிற்‌ 

செப்பல்‌ ஓசை வெண்பா 
செப்பல்‌ வெண்பாச்‌ சீரே .. 


செப்பல்‌ வெண்பாவெண்‌ 
கூடு 


செம்பகை யல்லா 
செய்யு டாமே 
செய்யுள்‌ என்பது 
செய்யுள்‌ மொழியாற்‌ 
செயற்குரி இருசிர்‌ 
செயிர்தீர்‌ செய்யுட்‌ 
செவ்வி யுரிப்பொருட்‌ 
செலியுறை தானே 


சே 
சேர்த்திய தரவொடு 
சேரி மொழியாற்‌ 
சேரு நேரடிப்‌ பாவிலைஞ்‌ 
சொ 
சொல்லாதல்‌ சொல்லின்‌ 
_ சொல்லிசை அளபெழ 
சொல்லிய தொடையொடு 
சொல்லிற்‌ சுருங்இப்‌ 
சொல்லின்‌ வழுவே 
சொல்லினும்‌ பொருளினும்‌ 
சூ 
ஞகாரை முதலா 
த 
தக்கராகம்‌ நோதிறம்‌ 
தகைபெறு பொதியிலெறந் ப 
தடுத்த தளையொன்றும்‌ 
தடுத்தன தட்டத்‌ பப்‌ 
தண்சீர்‌ தனதொன்றிற்‌ 
தீத்தமில்‌ ஒத்துத்‌ 
தந்துமுன்‌ னிற்றலிற்‌ 
தரவின்‌ அளவிற்‌ சுரிதக 
தரவின்‌ வழிமுறை 


. 380 


442 
144 
106 
177 
179 


179 
149 
432 
166 
308 

08 
332 
487 
169 


237 
294 
498 


942 
134 
148 


A445 இ 


328 
24] 


910 


த--தொடர்ச்சி, . பக்கம்‌ 
தரவின்‌ மாகித்‌ BT 
தரவே தரவிணை 2. 204, 
ட்‌ 208 
தரவே தாழிசை தனிச்‌ .. 97 
தரவே தாழிசை தனிநிலை .. 232 
தரவே யாடியும்‌ 2௨ அதன்‌ 
தரவொன்‌ மாத்‌ 2 22 
தாவொன்று தாழிசை ட தத்‌ 
தருக்கய ருழிசை எல்‌ 
தலைதடு மாற்றம்‌ ர 90 
தவலரும்‌-—உறுப்பே 487 
குளைகலி தட்டன _ ட பவன்‌ 
குளைசீர்‌ வண்ணம்‌ தட அடு 
834 
தளையொடு சீர்தபிற்‌ 40 
தற்சுட்‌ டேவல்‌ 38 
தன்கோள்‌ நிறீழஇப்‌ .. a 3 
'தன்சீர்‌ இரண்டு... a s 
தன்சீர்‌ தனதொன்‌ .. ல பலம) 
தன்சீர்‌ நிலையிற்‌... ணட அடர்‌ 
தன்சீருட்‌ டூங்கல்‌ ... .. 380 
தன்சி ருள்வழித்‌ .. 252, 
353 
கன்சி ரெழுத்தின்‌ .. ல 
தன்பா அடித்தொகை .. 201 
தன்பால்‌ உறுப்புத்‌ .. 96 
தன்றளை பாதம்‌ உ 
தன்னுடை யந்தமும்‌ 282 
தனிச்சொல்‌ என்ப .. 386 
தனிச்சொற்‌ றழுவல AOL 
தனிதர நிற்றலிற்‌ ... 290 
தனிநிலை அளபெடை 2 
தனிநிலை ஒற்றிவை ... பட அபத 
தனிநிலைசுரிதகம்‌ .. .... 280 
தனிநிலை முதனிலை .. - 26, 
131 
தனிநெடில்‌ தனிக்குறில்‌ .. 41, 
344 
தனிநெடி லாஃியும்‌ .. va அர 
தனிமையாற்றல்‌  .. .. 268 
தனியசை என்றா... 87 
தனியே, அடிமுதற்‌ .. ட 200. 


டக 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


தா 
தாஅ வண்ணம்‌ 
தாவில்‌ விறகுதத்‌ 
தாழா மரபினர்‌ 
தாழிசைக்‌ றாய்‌ 
தாழிசைப்‌ பின்னர்‌ .. 
தானே அடிமுதற் 
இிரண்டவை நானிலைமை 
இரண்டியற்சீர்‌ பத்திற்கு 
திரியேறு பூமாசேர்‌ .. 
திருவாடல்‌ பாவை 

தீ 


இடவை என்பது 

து 
துஞ்சல்‌ களித்தல்‌ 
துடித்தடித்‌ இமிழ்‌தரு 
துடியாடல்‌ மங்கை .. 

தா 
தூக்கும்‌ பாட்டும்‌ 
தூங்கல்‌ இசையாய்த்‌ 
தூங்கல்‌ ஓசை நீங்கா 
தூங்கல்‌ வண்ணம்‌ 
கூங்கேந்‌ தடுக்குப்‌ 

தெ 
தெய்வம்‌ காமம்‌ 
தெய்வம்‌ துணையிராசிப்‌ 
தெரியுங்கால்‌ வெள்ளைக்‌ 
தெரிந்த மொழியாற்‌ 

தே 

தேமா புளிமா 
தேமாவும்‌ பாதிரியும்‌ 
தேமாவெட்‌ டாதி 
தேமாவே பாதிரி 
தேருடைத்தாய்க்‌ காமர்‌ 
தேவ பரணி 
தேவரும்‌ நரகரும்‌ 
தேற்றம்‌ வினாவே 
தேற்றுங்கால்‌ 


14 


பக்கம்‌ 
212 
359 
429 
2837 
238 


336 
363 
354 


363 
444 


423 


439 
.. 486 
444 


தொ பக்கம்‌ 
தொடுத்துமன்‌ சேறலிற்‌ ப 
தொடைபல தொடுப்பன .. 195 
தொடைமிகத்‌ தொடுப்பன .. 195 
தொடையடி இத்துணை Ls 
தொடையடி யுட்பல .. «156 
தொடையும்‌ தளையும்‌ ile, 
தொடையெனப்‌ படுவ 4 உ TES 
தொடையொன்‌ றடியிரண்‌ .. 186 
தொல்காப்‌ பியப்புலவோர்‌ .. 18 
தொலைவெனப்‌ பகுபவை .. 424 
தொன்மை தானே ... ௨. 809 


தோ 
தோற்றுங்காற்‌ சீராலாம்‌ 


ந. 
நடுவு நேரியல்‌ வஞ்சி 
நலமிகு நாலெழுத்‌ 2 
நலிபு வண்ணம்‌ . 


நவிர்வடுகு வஞ்சி 
நன்பால்‌ பூமருது 
நனியென்‌ கிளவி 


நா 
நான்கு முதலாக 
நாட்டிய நாலெழுத்துச்‌ 
நாணவும்‌ நடுங்கவும்‌ 
நாதம்‌ முதலாக 2 
நாலசைச்சீர்‌ வெண்பா 
'நாலசைச்‌ சீரும்‌ 


- நாலசை யானடை 


நாலசை யானும்‌ .. 
நாலிருசாண்‌ கொண்டது 
நாலெழுத்‌ தாங்காற்‌ 
நாலெழுத்‌ தாதி 
நாலெழுத்‌ தாம்வழி 
நாலொரு சீரால்‌ 
நாலோ ரடியாய்த்‌. 
நாற்சீர்‌ அடிநான்‌ 
நாற்சீர்‌ கொண்ட தடி 
நாற்சீர்‌ கொண்டது நே 





இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


நா--தொடர்ச்சி, பக்கம்‌ 
- நாற்சீர்‌ நாலடி கலிவிருத்‌ .. 270 
நாற்சீர்‌ நாலடி வருவ 212 
நாற்பா நடைதெரிந்த 379 
நான்காம்‌ அடியினும்‌ _ 103 
நான்கு நிலைமைக்கும்‌ 400 
நான்கும்‌ மூன்றும்‌ 205 
நான்கு முதலாக 268 
நி 
நிரனிறுத்‌ தமைத்தலும்‌ 150 
நிரனிறை தானே .. + 901 
நிரைநடு வியலா ன்‌ 07 
நிரைநேர்‌ மறுதலை .. aD 
. நிரைபாதி நேர்பாதி .. + 951 
நிரையிறும்‌ நாலசை ற றல 
ல . 367, 
நிரையும்‌ ட of 
நிரையும்‌ நிரையும்‌ ஐந்தாதி.. 494 
நிரையும்‌ நிரையும்‌ எழாதி .. 485 
நிலையா அன்பின்‌ .. 486 
நிறையவை என்பது .. 424 
நின்றசீர்‌ ஈற்றொடூ .. ம 
நின்றசீர்‌ ஈறும்‌. ..68, 81 
நின்ற தாதி நிலைமண்‌ 221 


நின்ற நரம்புக்கா மறாநரம்பு .. 484 
த 


நீர்த்திரை போல .. 257 
வு 
நுதலிப்‌ புகுதல்‌ 331 
அவற்சி நொடியே .. 184 
நூ 
நூலெனப்‌ படுவது 0, சம 
நூற்பா அகவல்‌ oo அர்‌ 
்‌ நெ 
நெட்டுடெழுதீ திம்பரும்‌ 22 
நெடிய குறிய . 22 
நெடில்குறில்‌ தனியாய்‌ ரதி. 
நெடிலும்‌ குறிலும்‌ .. ஃ 41 
நெடிலே குறிலிணை ட்டில்‌ 
-நெடிலொடு நெடிலும்‌ ஃ 40 


நெ-தொடர்ச்சி. 

நெடிலோ டாய்தம்‌ 
நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌ 
நெடுவெண்‌ பாட்டே .. 

5 
நேர்நடு வியலா வஞ்சி 
நேர்நால்‌ வகையும்‌ 
நேர்நிரை நேர்பு 


நேர்நிரை வரினே 


நேர்நேர்‌ இயற்றளை .. 
நேர்நேர்‌ நிரைநேர்‌ .. 


நேர்நேர்‌ நிரைநேர்‌ ஆயிரு .. 


நேர்நேர்‌ நிரைநேர்ப்பின்‌ 
நேர்நேர்‌ நிரைநேராய்‌ 
நேர்நேர்‌ பசையிரண்டும்‌ 
நேர்நேராம்‌ நேரசையும்‌ 
நேர்பசை ஈரெழுத்‌ 
நேர்பீ ரெழுத்தாங்கால்‌ 
நேர்பும்‌ நிரைபசையும்‌ 


_ நேர்பும்‌ நிரைபும்‌ 


நேர்முத லாகிய 
நேரசை இறுதியாய்‌ .. 


'நேரசை ஒன்றே -.. 


நேரசையும்‌ நேர்பசையும்‌ 
நேரிசை இணைநிலை .. 


நேரிசை இன்னிசை போல .. 


நேரிசைச்‌ சிந்தும்‌ 
நேரின மணியை 


நேரீற்‌ றியற்‌ஒர்‌ 


நேரீற்று நேர்வரின்‌ 
நேரும்‌ நிரையும்‌ சீராய்‌ 
நேரும்‌ நிரையும்‌ மயங்யெ 
நேரும்‌ நிரையுமாம்‌ 
நேரே நிரையே ்‌.்‌ 


நேரோர்‌ அலகு 


ர. 


525 
_ பக்கம்‌ 
40 


314 
105 


67 
41 


90, 
343 


53, 
340 


206 


46, 
347 


96 
351 
36 
361 
352 
362 
I, 

343 

346 
ட! 
2 20 
96 
357 
210 


177, 
186 


2: 180 
த தத 
183, 332 
க்‌, 55, 
337 
a 
53, 
340 
346 

75 


26, 
944 


96, 


52 இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


நை பக்கம்‌ 
நைவளம்‌ காந்தார ௨.௨. 488 
ப 
பகலவன்செய்‌ தூதிற்‌ உ அதத 
படையொடுூதீ நீர்‌ .. 991 
பண்சார்‌ வாகப்‌ பரந்தன .. 488 
பண்ணும்‌ திறமும்போற்‌ LIDS 
379 
பண்பாய்ந்த எழு . தடட 
378, 981 
பண்பாய்ந்‌ தடக்கிய ட பப்ப 
பத்‌ தின்மேல்‌ மூன்று வட்டுல 
பத்தெழுத்‌ தென்ப 88 
பரமாணுத்‌ தேர்த்துகள்‌ .. ப! 
பல்பொருட்‌ கேற்பின்‌ _ .. 280 
பல்வகைத்‌ இ தாடையொரு ட 12௨ 
பல்வரை நின்றாடல்‌ கக்க 
பன்னிய்‌ சீர்பயின்று a | 
பா 
பாட்டுரை நூலே 332 
பாடப்‌ படுவோர்க்கும்‌ உட வர்ற 
பாதிரி போதுபூப்‌ ௨... 50௦, 
364 
பாதிரி யின்புளி மாபாய்‌ .. 355 
பாதிரியும்‌ மாசெல்வாய்‌ .. 909 
பாநாளாற்‌ பாவோரை ' .. 878 
பாலை குறிஞ்சி 438 
பாலினத்‌ தியற்கையும்‌ ட தமி 
பாவும்‌ இனமும்‌ உட்டு 
பாவென மொழியினும்‌ லப மன்‌ 
பாவே தாழிசை பச்‌ 
பி. 
பிரத்தார எண்ணிரட்டித்‌ .. 390, 
ட. 8995 
பிரிபொருட்‌ டொடர்மொழி .. 481 
பிற நூல்‌ முடிந்தது 102 
பிறிதி னடப்பினும்‌ 225 
ப 
புரைதரா ரதி 11) 
புறநிலை வாயுறை 167; 
170,288 


பு--தொடர்ச்சி, 
புறப்பா அகவல்‌ 
புறப்பாட்டு வண்ணம்‌ 
Ly 
பூந்துகிலோ டின்னவும்‌ 
பூமரு தேமாதி 
்‌ .' பெ 
பெயரிவை மும்மையும்‌ 
பெயரே தொகையே 
பெருக்கிய வாறு சத்தான 
பெருந்திணைப்‌ பொருளே 
பெற்ற நாலடி 
பெற்றவடி ஐந்தினும்‌ 
பே 
பேணும்‌ பொருண்முடிபே 
பை 
பைஞ்ஞிலம்‌ பைதிரம்‌ 
பொ 
பொதுவகையாற்‌ சொற்றன .. 


பொருதல்‌ தும்பை 
பொருளின்‌ வழுவே ்‌ 
பொருளினுஞ்‌ சொல்லினும்‌... 
பொருளினும்‌ மொழியினும்‌. 


- பொழிப்பொரூஉச்‌ ல்‌ 


தொடை 
பொற்பமைந்தார்‌ ட ப 


போ 


- போதுபூக்‌ கோதில்‌ 


போதுபூப்‌ போரேறு 
ம 
மக்கட்‌ சுட்டே 
மகயிர மாதியா 
மகரக்‌. குறுக்கம்‌ 


மண்பாய வையக த்து.. ம்‌ 


மதிலிரண்டு மாவாறு 
மதுவிரி வாகையும்‌ 
மயங்கிய தொடைமுதல்‌ - 


பக்கம்‌ 


221 
215 


100 


436 
328 
124 
124 


148 
905 


955 
352 


437 
377 

26 
406 
392 
436 


. 156 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


முடுகு வண்ணம்‌ 


ம--தொடர்ச்சி, பக்கம்‌ ' 
மயங்கி வருவனவும்‌ 980 
மருவிய சொல்லொடு 441 
மருளொடு புணர்ந்தோர்‌ 348 
ப்ரீ . 361, 
மழகளிறு வாய்ந்த க 
மற்றவை தம்முள்‌ 437 
மறுதலை உரைப்பினும்‌ 124 
மன்னவன்‌ என்ப 277 
மனத்ததுபாடும்‌ .. 288 
மா 
மாசில்‌ சிறப்பின்‌ 905 
மாசெல்‌ கடறு 348 
மாசெல்‌ காடு ௨: AT 
மாசெல்‌ சுரம்‌ 347 
மாசெல்‌ புலிசெல்‌ 951 
மாசெல்வாய்‌ மாபடு 947 
மாஞ்சீர்‌ கலியுட்‌ 80 
மாத்திரை வகையாற்‌ டற்று 
27, 99, 288, 341 
மாபடுவாய்‌ பத்தின்மேல்‌ 365 
மாபுலி பாம்பு களிறென்‌ 347 
மாயவள்‌ ஆடல்‌: .. 444 
மாயவன்‌ ஆடிற்று 444 
மாவாம்‌ புலிவாழ்‌ .. 177 
மாவும்புள்‌ மோனை .. 155 
மாறல தொவ்வா ஃ 149 
மி 
மிக்கவடி . 104, 
105 
மீ 
மீனாடு தண்டேறு .. 377 
மு 
முக்கணன்‌ ஆடிற்றுப்‌ 444 
. முச்சீர்‌ அடியான்‌ , 177 
முச்சீர்‌ நாலடி ந 280 
முச்சீ ரானும்‌ . 890 
முடிவதன்‌ முதலயல்‌ 141 
முடிவிரண்டு மிக்கு -. 398 
-» 919 


மு-—தொடர்ச்சி, 


முத்திறத்‌ தானும்‌ 
முதல்வழி புடையென 
முதலிடை நுனிநா 
முதலிரண்‌ டியலசை 
முதலெழுத்‌ தளவொத்‌ 
முதலெழுத்‌ தொன்றி 


முதலெழுத்‌ தொன்றின்‌ 


முதலெழுத்‌ தொன்றுவ . .. 


முதற்கா ரணமும்‌ 
மூதற்சீர்த்‌ தோற்றம்‌ 


முதற்றொடை மருங்கின்‌ 
முதனடு இறுதி க 
முந்திய மோனை 


மூந்துநூல்‌ முடிந்த... 


முந்நால்‌ விரற்சாண்‌ 


முல்லை அந்தணன்‌ .. 
முல்லை குறிஞ்சி 
முழுவதும்‌ உணர்பவர்‌ 
முழுவதும்‌ ஒன்றின்‌ 
முற்செய்‌ வினையது .. 
முற்றிய லுகரம்‌ 
முற்றுகரந்‌ தானும்‌ 


முன்னிலை நெடிலும்‌ 
முன்னோர்‌ நூலின்‌ 

மூ 
மூவகை எண்ணின்‌ .. 
மூவகைச்‌ சீருரிச்‌ 
மூவசை யான்முடி 
மூவடிச்‌ சிறுமை 
மூவடி யா£யும்‌ நாலடி 
மூவா றெழுத்தே 
மூவெழுத்‌ தாங்கால்‌ 
மூவெழுத்‌ தாம்வழி 
மூவைந்‌ தெழுத்தே 
மூன்றடி யானும்‌... 
மூன்றிற்கும்‌ சொன்ன - 
மூன்றும்‌ நான்கும்‌ 
மூன்றுவரிற்‌ கூழை 


527 


ali 


528 

மூ-தொடர்ச்சி, 
மூன்றுறுப்‌ படக்கிய 
மூன்றேழு மூவைந்து 

மெ உ 
மெய்ப்பாலைப்‌ பெண்‌ 
மெய்பெறு மரபிற்‌ 
மெய்யின்‌ அளவே 
மெய்யின்‌ இயக்கம்‌ 
மெய்மின்‌ இயற்கை 
மெய்யென்ற சொல்லானே .. 
மெய்வகை கூதிர்‌ 
மெல்லிசை வண்ணம்‌ க்‌ 
மென்மை என்ப Se 
மொ 

மொழிபிசி முதுசொல்‌ 
மொழிபுணர்ந்த சீர்முதற்கண்‌ 


மொழிமாற்‌ றியற்கை 
மொழியினும்‌ பொருளினும்‌ 


மொழியும்‌ மொழியும்‌ க 


மோ. 


மோனை இரண்டாம்‌ க 
மோனை எதுகை 5 i 
மோனை விகற்பம்‌ 


யகரம்‌ முதல்வரின்‌ ..' 


யகரம்‌ வரக்குறள்‌ .. ௨௨. 


யரல வழள : ட i 
யரலழ என்னும்‌ 2 ப்‌ 
யா ்‌ 
யாப்பின்‌ வழுவே . .. 7 
யாப்புத்‌ தூக்கும்‌ -ஃ. 
யாப்பெனப்படுவ .. ட்‌ 
யாவகை எதுகையும்‌. . 1 


ல ட்டு 
ரகரவடி வாமீ திலகு. . ன்‌ 
்‌ . 
வகரமோ டியையின்‌.. : 


வகார மிசையும்‌ 


பக்கம்‌ 
றத அலல்‌ 


393 


439 


146. 


19 
109 

19 
5 


119 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


வ--டுதாடர்ச்சி, 


வகுத்த உறுப்பின்‌ - .. 
வஞ்சி அடியே 


வஞ்சி அல்லா ட்‌ 


வஞ்சி ஆசிரியம்‌ os 
வஞ்சி இறுதியும்‌ 


வஞ்சி  உரிச்சீர்‌-- 
வஞ்சித்‌ தளைவகை ... 
வஞ்சி தானே! 
வஞ்சிப்பா நான்கும்‌ .. 
வஞ்சி மருங்கின்‌ 


வஞ்சி மருங்கினும்‌ .., 


பூ 


- வஞ்சியும்‌ காஞ்சியும்‌... ,, 


வஞ்சியு ளாயின்‌ 
ட: வல 


வட்டம்‌. 2 
வடாது தெனாதென்று . 
வண்ணகத்‌ தியற்கை 
வண்ணந்‌ தாமே 
வணக்கம்‌ அதிகாரம்‌. . 
வந்த முறையாற்‌ . 
வரியே குரவை 


- வருக்க நெடிலினம்‌ ன்‌ 


வல்லிசை வண்ணம்‌ .. 


வல்லெழுத்‌ தாறோ, 
வல்லொற்றுத்‌ தொடர்ச்சி 


வழிபடு தெய்வம்‌ நிற்புறம்‌ ,. ' 


வழிபடு தெய்வம்‌ வழுத்தி .. 


வமழுக்கா இயல்வகையின்‌ 
வழுவின்‌ மூவகைக்‌ .. 
வன்மை என்ப 


வாகை பாடாண்‌ i 
வாய்க்காலும்‌ வாய்த்‌ i 
வாய்மொழி பிசயே .. 


வாயுறை வாழ்த்தே. . 


வாளார்‌ வார்கழல்‌ .. 


இலக்கண மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி - ்‌ 529 


வி பக்கம்‌. :  ெ--தொடர்ச்சி. பக்கம்‌ 

விகற்பம்‌ கொள்ளா .. .. 156 வெண்பா மூன்றும்‌ .. ஓரக்‌ 
லிட்டிசை மு தற்பாத்‌ க ... 232 பெண்பாத்தாழிசை. 12, 
விட்டிசை மோனையும்‌. . 121 5 - 
விதப்புக்‌ இளவி i i oa sear பண்ட்‌ ச 5, 
ர. 46, 92, 121 A 
விலை மிப அசைச்‌ சச ட க ட்‌ 
லிரலிடை யிட்ட ரடருடு தத்‌ வெண்பா விருத்தம்‌... .. 341 


வெண்பா வுரிச்சீர்‌ அல்லா .. 868. 


விருத்தம்‌ துறையோடு ட அடக்‌ ்‌ 
வெண்பா வுரிச்சீர்‌ ஒரு நான்‌. . 197 


விருத்தம்‌ வியன்றுறை பர 


ருக்க லிதியதனை கிச்‌ வெண்பாவோ ரைந்தும்‌ ட வர்ற 
விருத்த விருத்திமினை .. .. 990 வெம்பர லத்தம்‌ .... 362 
வர வட ஏரடு வெள்ளைக்‌ கசைச்சீரா. . -. 358 
- வில்லேற்றல்‌ வேள்வி a எவை வ்‌... 
விளம்பனத்‌ தியற்கை ட. 499 வெள்ளைக்குச்‌ செப்டல்‌ ஏ 
வினையின்‌ நீங்க 4 ப்‌ 3 வெள்ளை நிலம்பத்‌ . .. ப lL 
2 வெள்ளை முதலா .. உ. 518 
பட்‌ .... வெள்ளையுட்‌ பிறதளை :..... 79, 
வெட்சி கரந்தை .. ௨ 436 253 
.வெட்ிமுதலா... 496 வெள்ளையுள்‌ நாலசை  ... 3861 
'வெட்சியும்‌ கரந்தையும்‌ ... 43 வெள்ளையொழித்‌ தல்லாப்‌ .. 412. 
வெண்கலி ஒத்தா i ப லர்‌ வெள்ளை விரவியும்‌ ட ஓ 285 
வெண்கூ வெண்பா .. 179 வே 
OO இறுதிக்‌ ல வேண்டி யதுநிறுவி. . வர்க அல 
வெண்டீர்‌ இறுதி நிரை... 75 உமி 
வெண்சீர்‌ ஒன்றலும்‌. ்‌ பர்‌ அவ வண்ட ர்‌ ர ட 
ன்‌ வி 9 வேதியர்க்கு வெண்மை  .. 877 
கண்ணப்ப OO வ. 
வெண்௫ிர்‌ வெண்டளை 880 ல கட ன ஸ்‌ 
வெண்சிரிற்‌ செப்பல்‌ . ர a A 
வயல்‌ ம்‌, ்‌ -: 988 வேறுவினைப்‌ பொதுச்சொல்‌. . 828 
வெண்டளை விரலியும்‌. . ம்பம்‌ வேறுவினை யுடைய. . IOS 
வெண்பா அகவல்‌ .. Sn AL, 
"வெண்பா ஆசிரி யத்தாய்‌ .. 2883 ஸ்வ 
வெண்பா. ஆசிரியம்‌ oe உக 414 வைத்த நிரைப ௨௨ ௮௮. 502 











“11 1 LIRSN 


po 
த 





அஅவனும்‌ 
௮௨ அறியா. .. 
௮... அகன்ற 


அக்காலம்‌ அணிநிரைகாத்‌ 


அகரம்‌ முதல ௨௪ 


அகலிடமும்‌ அமருலகும்‌ 
அகலிரு விசும்பின்‌. . 
அகன்ஞாலம்‌ நிலை .. 
அங்கண்‌ மதியம்‌  .. 
அங்கண்‌ வானத்‌ 


அங்கண்‌ விசும்பின்‌ .. 


அங்குலியின்‌ அவிரொளி 


அஞ்சாமை ஈகை 
அடலணங்கு கழற்‌ .. 
அடல்வேல்‌ அமர்நோக்கி 


அடிதாங்கும்‌ அளவின்றி 
அடிமிசை அரசர்கள்‌ .. 
அடிமுழந்தா ளோடுந்தி 
அடியியற்‌ கொடியன 

. அடுதிறல்‌ ஒருவறிற்‌ .. 
அடும்பயி லிறும்பிடை 
அடும்பின்‌ நெடுங்கொடி 
அடைமின்சென்‌ றடை 
அடையார்பூங்‌ கோதை 
அணங்க னாரன 
அணங்குகொல்‌ ஆய்‌ 
ஷஆணிலிளர்‌ அவிர்மதி 
அணிகிளர்‌ சிறுபொறி 


அணிகளர்‌ துூலைல்குல்‌ 
அணிநிழல்‌ அசோகமர்ந்‌ 


அணிதிழல்‌ அசோூன்‌ 






அ தொடர்ச்‌சி 
அவ்‌ 


அணியிமை டது. - ட்‌ 
அத்திறத்தால்‌ அசைந்தன :. 


அத்துண்‌ ஆடை 
அதிகணம்‌ இருநிலம்‌ 
அதிகமல மாகாவே.. .. 


்‌ அந்தண்‌ சாந்தமோ .. 


அந்தரத்‌ துள்ளே 
அம்பு தைத்த விலங்கர 
அம்பொன்‌ மலையார்‌ . . 
அம்ம்‌ பவள்ள்‌ வரிநெ 
அம்ம வாழி தோமி .. 
அமரரை அமரிடை 2. 
அமரர்‌ அசார்‌ ன்‌ 
அமருந்து தானை .. 
அமிழ்தினும்‌ ஆற்ற . . 


அயிர்ப்பாக னோக்கு . . 


அரக்காம்பல்‌ நாறும்வாம்‌ .. 


அரிதாய அறனெய்டி 
அரிமலர்‌ ஆய்ந்தகண்‌ 


. அரிய வரைண்டு 


அரியுண்கண்‌ அம்பில்‌ 
அருகிவரும்‌ களிமொழி 
அருங்கயம்‌ விசும்பில்‌ 
அருண மாஞ்சினை 
அருணெறி ஒருவ 
அருணெறி பயந்த .. 


அருந்தவர்கட்‌ காதியா 
அரும்பெறல்‌ இவளினும்‌ 
அருமாலைத்‌ தாதலர 
அருவி அரற்றும்‌ 
அருவிப்‌ பலவரைகாள்‌ 
அருள்புரி திருமொழி 
அருளல்ல தியாதெனின்‌ 


' மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


௮--தொடர்ச்சி 
அருளாழி ஒன்றும்‌ 
அருளுடை ஒருவநிற்‌ . . 
அருளுஃட ஒருவறின்‌ 


அருளெல்லாம்‌ அகத்தடக்கி 


அருளெனும்‌ இலராய்‌ 
அரைசரும்‌ அமரரும்‌ 


அரையர்‌ கோனமி ராவணம்‌. . 


அல்லற்‌ கோடைக்‌ 
அலகுநீ உலகுநீ 
அலந்த மஞ்ஞை 
அலரிநாறு துவர்வாய்‌ 
அலைகடல்‌ உலகமும்‌ .. 
அலைகடற்‌ கதிர்முத்தம்‌ 
அலைப்பான்‌ பிறிதுமி . . 


அவ்வித்‌ தழுக்கா 
அவரே, கேடில்‌ 
அவரோ வாரார்‌ 
அவனே அயன்மலை 
அவிழ்ந்த துணிய 
்‌ அள்ளற்‌ பள்ளத்‌ 


அளவறியா னட்டவன்‌ 
அறத்தா றிதுவென .. 
அறத்துக்கே அன்பு .. 
அறந்தருதண்‌ செங்கோ 
அறந்தருவா னொன்ா 
அறவன்‌ அமலன்‌ 
அறனின்றமிழ்‌ 

அறிஞர்‌ இயம்பிய 
அறிந்தானை எத்தி 
அறிவல்‌ அறிவல்‌ .ஃ. 
அறிவனைநீ அதிசயநீ. . 
அறிவார்‌ அறியும்‌ 
அறிவினால்‌ அளவிலைநீ 
அறிவினான்‌ ஆகுவ 
அறுவர்க்‌ கறுவரைப்‌ 
அன்பிற்கும்‌ உண்டோ 
அன்பினால்‌ அமிழ்களைஇ 
அன்பீனும்‌ ஆர்வம்‌ .. 

. அன்றுதான்‌ குடையாக 
அன்னம்‌ கண்டா 


பக்கம்‌ 


87 
240 
242 
240 
231 
136 
410 
374 
266 


208 


56 
54 
239 


130, 
303 
24 


291 
135 
137 
113 


62, 
336 
128 


179 
160 


180 


198 
242 
386 
185 
186 
325 
241 
96 
246 
௮08 
198 
113 
254 
116 
986 


870 


௮--தொடர்ச்சி 


அன்னாய்‌ அறங்கொல்‌ 
அன்னையும்‌ என்னையும்‌ 
அன்னையையான்‌ நோவ 
அனந்தனும்‌ குளிகனும்‌ 
அனவரதம்‌ அமரரவை 


ஆ 

ஆஅ அளிய 

ஆஅம்‌ பூஉம்‌ 

ஆகம்‌ கண்டகத்‌ 

ஆசை அல்குல்‌ 

ஆசைப்‌ படுவ 

ஆடாவி லாதிநடு 
ஆடவர்கள்‌ எவ்வா 
ஆடுகமைக்‌ கரும்பின்‌ 
ஆடுகழை கழிக்கும்‌ 
ஆதிக்கண்‌ அரசெய்தினை 
ஆதி நாதர்‌ . 
ஆதியங்‌ கடவுளை 
ஆதியான்‌ அருளாழி 
ஆதியான்‌ அறவாழி .. : 
ஆய்தினை காத்தும்‌ 
ஆர்கலி உலூன்‌ 
% 

ஆர்கலிநீர்‌ ஞாலத்‌ .. 
ஆர்த்த அறிவினர்‌ .. 
ஆர்த்தார்த்துக்‌ கண்‌ .. 
ஆரிய மன்னர்‌ 
ஆலத்து மேல 

ஆவா என்றே 


ஆவின்‌ இடையர்‌ 
ஆவே றுருவின 
ஆழி இழைப்பப்‌ 


ஆளான்‌ விடுமேல்‌ 
ஆனி நன்மான்‌ 
ஆற்றுச்‌ செலவும்‌ 
ஆறியாம்‌ உள்புக்கு 
ஆனாப்‌ பெருமை 
ஆனை ஊற்றின்‌ 
ஆனோடு புல்லிப்‌ 


115, 119 


581 


பக்கம்‌ 
200 
142 
42 
296 
374 


2:50 அடகு 
10, 155 
399 
369 
410 
71, 


420 
186 
382 
304 


532 
இ பக்கம்‌ 

313 
328 
324 
302 
86 
31 


இசையிற்‌ பெரியதோர்‌ 
இசையெல்லாம்‌ கொட்ட 
இட்ட கன்றனை 

இட்டில்‌ இரும்புழை 
இடங்கை வெஞ்சிலை 
இடைநுடங்க ஈர்ங்கோதை 
இத்திறத்தாற்‌ குறை : 
இத்திரற்கும்‌ இந்திரனீ 
இந்திரர்கள்‌ ஏத்துமடி 
இந்திரனே போலும்‌ 425 


்‌ யின்முழவா 1 
ப ன்‌ 218, 297 


272 


இரவு வரவுபே 

. இரியன்‌ மகளிர்‌ க 
இருக்கையும்‌ நூனெநிய .. 210 
இருங்கடல்‌ உடுத்தலிப்‌ : 210 
இருங்கடல்‌ தானையொடு 

இருங்கண்‌ விசும்பின்கண்‌ . ஃ 
இருங்கழி மலர்ந்த 

இருணிறம்‌ வளையம்‌ 

இருத்தியும்‌ 

இருது வேற்றுமை 

இருநெடுஞ்‌ செஞ்சுடர்‌ 


இருநோக்‌ இவளுண்க ்‌ 
இருபாற்‌ பட்டநின்‌ ள்‌ 
இரும்பிடியை இகல்வேழம்‌ . . 


இருமூன்றில்‌ ஒன்றுகொண் 
இருவரமாம்‌ ஏழுநாள்‌ 
இருள்விரிந்‌. தன்ன 
இருளுக்‌ கெரிவிளக்கு 
இரைக்கும்‌ - அஞ்சிறைப்‌ 
இல்லென்பான்‌ கையில்‌ 

்‌ இலங்கொளி மரகதம்‌ 
இலனென்னும்‌ எவ்வம்‌ 
இலைநல வாயினும்‌ 
இவனினும்‌ இவனினும்‌ 
இவைமுத லாகிய 
இளநலம்‌ இவள்வாட்‌ 
இற்றேன்‌ உடம்பின்‌ 
இறுத்தொசித்‌ தட்டு 


- உட்கொண்ட தகைத்தொழு. 


. உண்ணாமை யுள்ள 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி. 


இ--தொடர்ச்சி, பக்கம்‌ 


இன்பத்தின்‌ இகந் 


இன்பம்‌ விழையான்‌ 


பதற 
160, 176, 185 


இன்னகைத்‌ துவர்‌ ,. 
இன்னதிவ்‌ வழக்கம்‌ . 
இன்னுயிர்‌ தாங்கும்‌ ல்‌ 
இனமலர்க்‌ கோதாய்‌ 
இனியே, ஆடன்டை 
இனைநல முடைய ' 
இனையது நினையால்‌ 


-இனையை யா 'தலின்‌ 


FF 
5 
ஈத்துவக்கும்‌ இன்பம்‌ 
ஈதல்‌ இசைபட 
ஈயற்‌ புற்றத்‌ தீர்ம்புறத்‌ 
ஈரிதழ்‌ இணர்நீலம்‌ 


உ 


- உகுஇறத்துத்‌ துப்பாயார்‌ 


உகுபனிகண்‌ உறைப்பவும்‌ 
உச்சியார்க்‌ இறைவனாய்‌ 
244 
62, 927 
412 
ட அசி 
. 164 
295 
304 


உடைமணி அரையுருவக்‌ 
உடையதம்‌ உ அப்பின்‌ 
உடையராய்ச்‌. . 
உடையார்முன்‌ இல்லாம்‌ 
உண்டூர்ந்‌ துதைத்தழித்‌ 


உண்ணான்‌ ஒளிநிறான்‌ 
உதுக்காண்‌, சுரந்தானா 
உமணர்‌ சேர்ந்து 
உரன்ன்‌ அமைந்த 
உரா அம தேவர்க்‌ 
உரிமை யிண்கண்‌ 


உருகா தார்தம்‌ 


உருவுகண்‌ டெள்ளாமை 


தரைப்பார்‌ உரைப்பவை 
உலகம்‌ த மீஇய 


உலகம்‌ மூன்றும்‌ 





ணாக றவு சான 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


உ-தொடர்ச்சி, பக்கம்‌ 
உலனுட்‌ பெருந்தகையார்‌ .. 291 
்‌ உலகுடன்‌ உணர்ந்தனை 240 
உலகுடன்‌ விளக்கும்‌ 154 
உலகே, முற்கொடுத்தார்‌ 291 
உலாஅ உலாஅ 135 
உள்ளடி, உள்ளன 303 
உள்ளார்‌ கொல்லோ 10 
உற்ற படையினர்‌ 5௨-205 
உறிபோல்‌ நரம்பெ டட 1S 
உறுபெயல்‌ எழிலி + ஓரக்‌ 
ஊ 
ஊகத்தி னாண்மல்கு 429 
ஊசி அறுகை ர மக்கள்‌ 
ஊர அலரெழச்‌ 340 
ஊரவாழி ஊரர்‌ 915 
ஊருணி நீர்நிறைந்‌ 182 
ஊமழிநீ உலகுநீ 59, 
234 
ஊனுடை உழுவையி 386 
எ 
எ... இலங்கிய 28 
௪... அன்‌ அஃ அய 28 
எ.:.கொடவன்‌ காப்ப 315 
எண்ணினர்‌ எண்ணகப்‌ 300 
எய்தற்‌ கரிய 191 
எல்லார்க்கும்‌ நன்றாம்‌ 413 
. எல்லாரும்‌. எந்தமக்கே 60 
எல்லா விளக்கும்‌ 116 
எல்லைநீர்‌ ஞாலம்‌ 188 
எவ்வுயிர்க்கும்‌ ஒரியல்பே 240 
எழிலார்‌. சிமயம்‌ 62 
எழுப்பற்றிச்‌ சனந்‌ 8 
 எள்ளனைத்தும்‌ இடரின்றி .. 291 
எளிதின்‌ இரண்டடியு . 181, 
378 
எற்றே பலியிரக்கும்‌ த்‌ [ட 
எறும்பி அளையிற்‌ SL 
என்பொடு தடிபடு + 338 
என்னிது விளைந்த உ. வ 
என்னிற்‌ பொலிந்த 427 
Yap—3b 


எ--- தொடர்ச்சி, 
என்னே செல்லுதி 
என்னை நீ காயல்‌: 
எனைத்துணையை யாயி 


ஏ 
எர்‌ சிதைய 
௨௭ வழங்கும்‌ ' 


வடலர்‌ தாமரை 2 
எட்‌ அறங்கொல்‌ 

எதங்கள்‌ நீங்க 

ஏதிலா உயிர்களை 

எர்மலர்‌ நறுங்கோதை 

ஏரி இரண்டும்‌ 

எறுயர்‌ கொடியின்‌ தன்‌ 
எனல்‌ இதணத்‌ 


ல 
ஐயாவோ ஐயாவோ 


ர ஓ 3 
ஒக்குமே ஒக்குமே 


ஒருதிரட்‌ பிண்டிப்‌ க 
இழுபொருட்‌ இருதுணி 3 
ஒருமன மாந்தர்‌ 

ஒருமால்‌ வரைநின்‌ ந்‌ 
ஒல்லாத பிற்ப்புணர்த்தும்‌ .. 


2 


ஒஜதல்‌ வேண்டும்‌ 
ஒங்கலை வேலோன்‌. 
ஓங்குதிரை வியன்பரப்‌ 


ஒங்முவரை யமன்ற, 
| 
ஓங்கூமலைத்‌ தொடுத்த... 
ஓடையே ஒடையே os 
ஒருடம்‌ பிருவரா ல்‌ 
ஓ 
ஒளவை என்று ப 


533 
பக்கம்‌. 


199 
416 


+ A415 


334 
க 
கங்கணக்கைப்‌ பைந்தார்‌ 
கடற்குட்டம்‌ போழ்வர்‌ 
கடாஅக்‌ களிற்றின்மேல்‌ 


கடிகமழ்‌ இலைமலர்‌ 
கடிகமழ்‌ பூங்குலைக்‌ 
கடிமலர்‌ புரையும்‌ 
கடியார்பூங்‌ கோதை 
கடியான்‌ வெயிலெறிப்ப 
கடியுலாப்‌ நிமிர்ந்த 
கடுநாக மதனடக்கி 
கடுமுடைய நாறுகரு 
கடைக்கணார்‌ நின்றிட்ட 
கடைசெப்பும்‌ வேயும்‌ 
கடையாயார்‌ நட்பிற்‌ 
கடையில்லா அறிவோடு 
கண்கவர்‌ கதிர்மணி 
கண்டகம்‌ பற்றிக்‌ 
கண்டல்‌ வண்டற்‌ 
கண்டலங்‌ கைதையொடு 
கண்டு தண்டாக்‌ 
கண்ண்‌ கருவிளை 
கண்ண்‌ தண்ணன்‌க்‌ 
கண்ணியோர்‌ கண்ணி 
கண்ணுடைய ரவர்கண்‌ 
கண்ணுதலான்‌ காப்பக்‌ 
கண்ணும்‌ புருவமும்‌ 


கணங்கொள்‌ தோகை 
கணங்கோ மொகையிள்‌ 
கணங்கொள்‌ வண்டினம்‌ 
கணிகொண்‌ ட்லர்ந்த 

- கணைக்கால்‌ நெய்தற்‌ 
கதமிகு வனகோழி 
கதிர்கொள்‌ மதியும்‌ 
கயலேர்‌ உண்கண்‌ 
கயற்கருங்கண்‌ அந்நலார்‌ 
கயன்மலைப்‌ பன்ன . 
கரவொடு நின்றார்‌ 
கராஅம்‌ லிராஅம்‌ 
கரிமருவு கடிமதிலின்‌ 
கரிய வெளிய 


பக்கம்‌ 


339 
192 
32, 


33, 132 


424 


இலக்யெ மேற்கோள்‌ முத்ற்குறிப்பு அகராதி 


௧-தொடர்ச்சி. 
கருங்கடல்‌ உடுத்த 
கருங்கண்‌ வெள்ளை 
கருங்கால்‌ வெண்குருகு 
கரு நிறப்‌ பொறிமுகக்‌ 
கருநீலம்‌ அணிந்த 
கருமால்‌ வினைகள்‌ 
கருவப்‌ புட்டிலின்‌ 
கருவினை கடந்தோய்நீ 
கரைபொரு கான்யாற்றங்‌ 
கரை பொருநீர்க்‌ கடல்‌ 


கல்சேர்ந்து கால்‌தான்று . 


கல்லடைந்த றூர்‌ 
கல்லாதார்‌ நல்லவையுட்‌ 
கல்லாதான்‌ ஒட்பம்‌ 
கல்லாதான்‌ சொற்கா 
கல்லார்‌ கடங்கழிய 
கல்லிவர்‌ முல்லைக்‌ 
கல்லிவர்‌ முல்லையும்‌ 
கல்லின்மேல்‌ நாறிய 
கல்வினைக்‌ கஇர்மஇக்கண்‌ 
கலியொலி வியனுலகம்‌ 
கலைபயில்‌ அல்குலார்‌ 
கலைக்கணார்‌ ட்‌ 


பக்கம்‌ 


வட்ட இதப்‌ 


கலையெலாம்‌ முதற்கணே 


கவர்கதிர்‌ வர.:.இறுங்கு 
கமாஅக்கால்‌ பள்ளியுள்‌ 
கழிமலர்ந்த காவிக்‌ 

களவினாற்‌ கொணர்ந்த 


களிச்சாக்தா௮ என்றியான்‌.. . 


களியுந்தி வீழ்ந்த 
களிறும்‌ வந்தன 


களிறுவழங்கு தெருவில்‌ -.. 


கற்க கசடறக்‌ 
கற்பிறங்கு சாரற்‌ 


கற்புடைத்தாக்‌ காட்டுதற்கு  .. 


கற்ற நூலினார்‌ 
கற்றற்‌ றற்ற 


'கறைப்பற்‌ பெருமோட்டு 


கன்மிசை வேய்வாடக்‌ 
கன்று குணிலாக்‌ 
கனல்‌ வயிரம்‌ குறடாகக்‌ 


314 
135 - 
373 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


லற அடதக்‌ 


ரி 


கா பக்கம்‌ 
காஅரி கொண்டான்‌ 7 
192, 941 
காக்கைக்கா காகூகை 414 
காட்சியாற்‌ கலப்பெய்தி 214 
காடா மாதா லீதாகா 404 
காண்கவினன்‌ காரோர்‌ 413 
காதுசேர்‌ தாம்‌ குறையாய்‌ .. 294 
காதுரும பூமாலை 405 
காந்கள்‌ கடிகமமும்‌ 416 
காம்புதேம்‌ பாவெற்பிற்‌ 342 
காமர்‌ கடும்‌ புனல்‌ NO 
- 100, 261 
காமரு கதிர்மதி 114 
காமவிதி கண்முகம்‌. ' 117 
காமனைக்‌ காய்ந்தனை 294 
. காய்நீதுவிண்‌ டாரையக்‌ 158 
காய்மாண்ட தெங்கின்‌ 119 
கார்க்கடல்‌ ஒலிமா 407 
கார்நறு நீலம்‌ ல்‌ 421 
காரார்‌ தோகைக்‌ ௨௨403: 
காவல்‌ உழவர்‌ 32 
சாவியங்‌ கருங்க 126 
காழ்வரக்‌ கதம்பேணா 387 
காளையோ டாடிக்‌ 185 
கானக நாடன்‌ 980 
கானலம்‌ பட்ட 189 
& 
கிடங்கிற்‌ இடங்கிற்‌ ௨. 28660 
டூ - 
ட த்‌ தண்புறவிர்‌ சன அன்‌ 
குடநிலேத்‌ தண்புறவிற்‌ oe 
குண்டு நீடுநீர்க்‌ குவளை 331 
குணங்களின்‌ வரம்பிகந்து .. 2898 
குணம்புரியா மாந்தரையும்‌ .. 884 
குமண வாழி குமண 329 
குயிலும்‌ குழலும்‌ 340 
குரவக்‌ கோலக்‌ -, 969 
குர வணங்கலை 69, 
63, 325 
குரவு தான்விரி .. 969 
குருூரிதலின்‌ ளி ET 


கு—தொடர்ச்சி. 
குருகு நூரையொடு 


குருகுவெண்‌ டாளி - 


குருந்து குளிர்ந்து 
குரும்பையும்‌ .பொற்செப்‌ 


குலாவணங்கு வில்லெயினர்‌. 


குவளை உண்கண்‌ 
குவியிணர்த்‌ தோன்றி 
குழலிசைக்‌ குரற்றும்பி 


குழலிசைய வண்டினங்கள்‌ .. 


குழலினி- தியாழினி 
குறித்துக்‌ கூடுவோர்‌ 
குறுங்கால்‌ ஞாழல்‌ 
குறுத்தாட்‌ பூதம்‌ . 
குறுத்துக்‌ குறைத்துக்‌ 
குன்றக்‌ குறவன்‌ 
குன்றத்து மேல 

குன்ற வெண்மணல்‌ 
குன்றா விளையுள்‌ - 
குன்றுவாம்‌ கொடிச்சியர்‌ 
குன்றேறி 


கூ 
கூஉம்‌ புடைக்கலம்‌ 
கூடுவார்‌ கூடல்கள்‌ 
கூர்ப்பதனை ஒரெழுத்தால்‌ 
கெ 
கெடலரு மாமுனிவர்‌ 
கெண்டையை வென்ற 
கை. 
கைமாட்சி விரகன்‌ 
கைவிரிந்தன காந்தளும்‌ 
கொ 
கொங்கு தங்கு - 


கொங்குதேர்‌ 
கொடிகுவளை கொட்டை 


- 


வாழ்க்கை இடப 


51, 


இலக்கய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 
ட்‌ 


பக்கம்‌. : சா 


536 


கொ- தொடர்ச்சி, 
கொடி கொடியொடு 
கொடுத்தேர்‌ அண்ணல்‌ 
கொடிபுரையும்‌ நுழைறுசுப்‌ 


கொடியிடை மாதர்‌ 


கொடிவடிவேல்‌ கூட்டழிக்கும்‌. 


கொடிவாலன குருநி 


கொடுத்தலும்‌ 
.. கொடுந்துற லுடையன 


கொண்டல்‌ முழங்கனவால்‌., .. 


கொய்தினை காத்தும்‌ 
கொலைவில்‌ எயினர்‌ 
கொலைமான்‌ விழிபகறல்‌ 
கொல்லா நலத்தது 


வக்‌. கொன்றை 
கொல்லையஞ்‌ சாரல்‌ 


கொல்‌& 


கொன்றன்ன இன்னா 
கொன்றார்ந்‌ தமைந்த 
கொன்றுகோடுநீடு குருதி 


 கொன்றுவாம்‌' கொடிச்சியர்‌ 
கொன்றை வேய்ந்த 
கொன்னூர்‌ துஞ்சினும்‌ 

கோ 
கோடல்‌ மன்னு] 
கோடல்‌ விண்டு 
கோடற்‌ கொல்லைக்‌ 


கோடொருகை இப்மொருகை; 
கோண்மாக்‌ கொட்குமென்‌ .. 


கோலக்‌ கொன்றை 
கோலமலர்‌ கொண்டுசில 
கோவா முத்திற்‌ 
கோழி எறிந்த 
கோழியும்‌ கூவின 
கோளரி வாளரி 


கெள 


கெளவை போதிய . 


ச 


- சதமகலா வேலர்‌ 


355 
257 
260 
324 
300 
216 
192 
244 
248 
209 


. 97,98 


406 


160. 
176 


396 
217 
159 
66 
30, 


சாந்தும்‌ கண்டமை 
சாரல்‌ ஓங்கிய 
சாருண்‌ ணாடைச்‌ 

சி ழ்‌ 


சிலம்படி. மாதர்‌ 


லெம்படைந்த வெங்கா 
சிலம்பொலிக்கும்‌ இணை 
சிலீமுகம்பாய்‌ தருகுஞ்சி 
சிலையன்‌ செழுந்தழையன்‌ 
சிலை விலங்கு தீள்புருவம்‌ 


சிற்றியாறு பாய்ந்தாடும்‌ 


சிறப்பீ னும்‌ செல்வமும்‌ 


இிறியகட்‌ பெறினே 
சிறுகுடி யீரே 
சறுநன்றி இன்றிவர்க்‌ 
சிறு நுதற்‌ பேரமர்க்கண்‌ 
சிறுவென்‌ எரளின்‌ ' 
ச 
சீயம்‌ சுமந்த 
சீர்கொண்ட கருங்கடலில்‌ 
சீறடிப்‌ பேரக 
சு 


சுடச்சுடரும்‌ பொன்‌ 


சடர்த்தொடீஇ கேளாய்‌. 


2 சுடிகை நுதன்மடவாள்‌ 


சுரிதருமென்‌ குழன்மேலும்‌. . 


சுரையாம அம்மி 


சுற்றுநீர்‌ சூழ்டெங்கல்‌ 


சுறமறிவன துறையெல்லாம்‌. 


சுறாஅக்‌ கொட்டும்‌ 
| நூ 
சூரல்‌ பம்பிய 


சூரலும்‌ பிரம்பும்‌ 
ஞூருடைய கடுங்கடங்கள்‌ 


ட 


185 
61, 
253 
185 
128 
186, 
301 
283 
49 





ஜி 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 537 


செ பக்கம்‌ 

செங்கண்‌ மேதி .. ௮0, 
்‌ 337 
செங்கயலும்‌ கருவிளையும்‌ .. 228 
செங்கை உந்திச்‌... 0 425 
செஞ்சுடர்க்‌ கடவுட்‌ i 599 
செந்த யன்ன  .. ௧௨-128 
செந்தோடைப்‌ ப்கழி “நத 
செய்துமோ பாண 4 கீழ 


செய்யவாய்ப்‌ பசும்பொன்‌ ஷூ 104 
செய்யோன்‌ செழும்புகரோன்‌.. 148 


செருவிளை வைவேற்்‌ oe Os 
செல்வப்போர்க்‌ கதக்கண்‌  .. 60; 
71, 104, 226, 255 
்‌ செவ்வாய்ப்‌ பேதை 11 கிர்‌ 
செறிதொடி உவகை ”* லட] 
சென்றுபடு பருதியிற்‌ IGN 
சென்று புரிந்து . es 
சென்று முகந்து உட 982 
ட சே 
சேணுடைய கடுங்கடங்கள்‌ ,. 274 
சேய்புகர்‌ மால்மதி ல 
சேயரி நாட்டமும்‌ 1 
்‌. 204 
சேயிறா முகந்த தம்‌ 1117] 
சேற்றுக்கால்‌ நீலம்‌ ௫ A194 
சொ 
சொல்லல்‌ ஓம்புமின்‌ ௨... 280 
சொல்லல்‌ சொல்லல்‌ .. 204 
சொல்லஓப சொல்லப்‌ .: ௨. 160, 
181 
சோ 
சோடி மண்டலம்‌ ட ர 
்‌ சோலை யார்ந்த வவ க 
சோறுவாக்கிய 984 
த 
தக்கவர்‌ சம்பந்தம்‌ .. 407 
தக்கார்‌ தகவிலர்‌ டவல அக்‌ 116 


தக்கோலம்‌ தன்று ....... 119 


த--தொடர்ச்சி, பக்கம்‌ 


தடங்கடல்‌ மண்ணில்‌ 1 1 
தடமண்டு தாமரையின்‌ மு 
தண்டடைந்த திண்டோ டடத 
தண்டையின்‌ இனக்கிளி ல தடுத 
. தண்ணந்‌ தகரம்‌ ட 
தண்ணருந்‌ தூநீர்‌ வி்‌ 
தண்பால்‌ வெங்கள்ளின்‌  .. 387 
தண்மதயேர்‌ முகத்தாளை ,. 259 
தண்முகை மென்குமல்‌ 396 
தத்தித்தா தூதுதி அ 
தந்தை இலைச்சுமடன்‌ ௨. 422 
தம்பொருள்‌ என்பதம்‌ ல கத்த 
தலைக்கட்‌ டலையைந்தும்‌ பட 199 
தலைவன்‌ றலையூதலாத்‌ .... 880 
தவளமுத்தம்‌ சங்கன்று .. 387 
தறியும்‌ இரண்டு... 420 
தன்னுமிர்க்‌ இன்னாமை se 0D, 
185 
தா 
- தா௮ மரைமேல்‌ .. த 1, 
தாஅட்‌ டாஅ மரைமலர்‌ Po) 
தாஅம்‌ படுநகர்க்கு .. உலர்‌ 
தாஅய்த்‌ தாஅய்ச்‌ .. ல்ல வடு 4 
தாதுறு நனைசினை -... 246 
தாதுறு முறிசெறி  .. id 
தாம்வீழ்வார்‌ மென்றோ  ..24்‌, 59 
தாமத்‌ தூண்களைத்‌ ..'  .. 3827 
தாமரை புரையும்‌ .. 2-156, 
162 
தாவென்பார்க்‌ கல்லென்‌ ,. 434 
தாழ்ந்த உணர்வினராய்த்‌ .. 303 
தாழ்பொழிற்‌ றடமாஞ்சினை .. 56, 
* 337 
தாழி யோங்கு 5 அகம்‌ 
-தாழிரும்‌ பிணர்த்தடக்கை பம்‌, 
101, 175, 285 
தாள்‌, களங்கொள டட தடம்‌ 
தாளாளர்‌ அல்லாதார்‌ _  ,. 202 
- தாளோங்கிய தண்பிண்டி .. 49 


. தானோரும்‌ எம்முள்ளி .. 88 


தி 
திடுதிம்‌ மெனநின்‌ 
இண்டேர்‌ வயவரைச்‌ 
திரித்து வெங்கய 
திரியாச்‌ சுற்றமொடு .. 
இருக்கொண்டு பெருக்கம்‌ 
திருகிய புரிகுழல்‌ 
திருந்திலையின்‌ இலங்கிலை 
திருநந்து பூம்பொய்கை 
திருநுதல்‌ வேர்வரும்பும்‌ 
திருமழை. தலைஇய 


திருமொழியாற்‌ சின்ன 
திருவிற்‌ கோர்‌ கற்பகத்‌ 
இரைத்த சாலிகை 
திரைந்து இரைந்து 


திறந்திடுமின்‌ தயவை 
த 
தீதில்லா நயமுதலா 
திமேய்‌ திறல்வரை 
தீயி னன்ன 4 


து 

துகடீர்‌ பெருஞ்செல்வம்‌ 
துங்கக்‌ கனகச்‌ ப 
துடித்த டித்தி மிழ்தரு 
துணியிரும்‌ பெளவம்‌ 
துணையில்லாப்‌ பிறப்பிடை 
துணைவளைத்கோள்‌ இவண்‌ 
துப்பாயார்‌ தாவென்பார்க்‌ 
துப்புறம்‌ செவ்வாய்க்‌ 
துவருண்‌ ணாடைச்‌ 
துளியொடு மயங்கிய 
துறந்தார்‌ பெருமை 
துன்னாத வினைப்பகையை 

தா 
தூஉஉத்‌ தீம்புகை 

தெ 
தெங்கங்காய்‌ போலத்‌ 
தெய்வ யாறு 


பக்கம்‌ 


66, 


. 216 


தெரிவில்லா வினைகெடுத்து .. 


198 
428 
368 

70 
289 


ட வரம்‌ 


104 
178 
169 


70, 
909 


96 
398 
84 


56, 
334 


303 


240 
123 
429 


192 
404 

13 
309 
241 
256 
434 
160 


112 
84 
239 


33 


304 
402 
245 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


 தெ-தொரடர்ச்ச. பக்கம்‌ 
தெறுக தெறுக டல லகம்‌ 
59, 415 
தென்குமரி வடவிமயம்‌ 317 
தென்றல்‌ இடைபோழ்ந்து 167 
தென்னன்‌ நிருந்தார்‌ 164 . 
தே 
தேந்தாட்‌ டீங்கரும்பின்‌ 61, 
337 
தேம்பமுத்‌ இனியநீர்‌ . 84, 95 
தேனம ருந்திரு 326 
தேனார்‌ மலர்க்கூந்தற்‌ 192 
கேனினார்‌ மலர்ப்பிண்டி 323 
தேனுலாம்‌ மலர்ப்பிண்டி 250 
தொ 
தொடிநெகிழ்த்‌ கனவே 162, 
316 
தொடிடைய தோண்‌ 270 
தொடுகடற்‌ றுறைதுறை 128 
தொடுத்த வேம்பின்மிசைத்‌ 817 
தொன்னலைத்தின்‌ புலம்‌ .. 91, 
276 
தோ . 
தோடார்‌ எல்வளை 121, 
312 
ப) 
நடைக்குதிரை ஏறி 48, 
384 
நண்ணினர்க்கும்‌ நண்‌.” ,. 300 
நண்பிதென்று 62, 
- 201 
நண்ணு வார்வினை 198 
நல்லார்‌ வணங்கப்‌ 401 
நலங்கைர்‌ இருமணியும்‌ 285 
நலஞ்செலத்‌ தொலைந்து 948 
நவைக்கணம்‌ வீய .. 406 
நற்கொற்ற வாயில்‌ os. 169 
384 
நறுநீல நெய்தலும்‌ + 186 


நறுமாந்‌ தளிர்மேனி னத்‌ 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


ந--தெ ாடர்ச்சி, 
நறுவேங்கைத்‌ துறுமலர்‌ 


நன் மனமும்‌ நாணமும்‌ 


நன்மாறா வருவாயோ ' .- 


நன்றறி வாரிற்‌ 


நன்றியாங்கள்சொன்‌ 
நன்னாட்‌ பூத்த 
நன்னாள்‌ வேங்கைப்‌ 

ன்‌ 
நாகஞ்‌ சந்தனத்‌ 
நாளெம்பூம்‌ பிண்டிக்‌ சீழ்‌ 
நாடி மீடல்‌ அல்ல 
நாணால்‌ நிறைந்த 
நாணொடு கழிந்தன்றால்‌ 
நார்த்தொடுத்‌ தர்க்கலென்‌ 

நி 

நித்திலம்‌ கமலாக 
நில்லாது செல்வம்‌ 
நிலங்கா ரணமாக 
நிலங்கையா நெடி துயிரா 
்‌ நிலத்தினும்‌ பெரிதே 
நிலமகள்‌ கேள்வனும்‌ 
நிலம்பாஅய்ப்பாஅய்‌ 


நிலவரைநீள்‌ புகழ்‌ 
நிலவுமணல்‌ அகன்றுறை 


நிலனெளியத்‌ தொகுபிண்டி 
நிழலிடையி.*. தோபுகுந்து .. 
நிழன்மணி நின்றிமைக்கும்‌ . . 


நிழன்மணி விளையொளி 
நிற்பவே நிற்பவே 
நின்றழல்‌ செந்தயும்‌ 
நின்றன நின்று 

நின்று திரியும்‌ சுடருளை 
நின்றுநின்றுளம்‌ நினையு 


நீ 


நீகாவா மாமா வாகாநீ 
நீடற்க வினையென்று. 
நீ டிணர்க்‌ கொரம்பர்க்‌ 


984, 


பக்கம்‌ 
100, 
263 
415 
348 


52, 
160 


197 
3s 
65 


79 


... 952 


87 
410 


+ 244 


119 


283 
171 
223 
386 
93 
270 


33, 
241 


384 
316 
387 
181 
169 
242 
150 
140 
208 
383 


e 310 


418 
217 
115 


நீ--தொடர்ச்சி, 
நீமாலை மாறாடி 
நீர்கலங்காத்‌ தோயநீ 
நீரின்‌ றண்மையும்‌ 
நீரூர்‌ பானா யாறே 
நீல நிற்த்தனவாய்‌ 
நீல்‌ மாகடல்‌ நீடு 
நீலுண்‌ டூலிகை 


நு 
நுண்மைசால்‌ கேள்வி 
அழைதுகில்‌ அகலல்குல்‌ 

நெ 
நெடுந்தோட்‌ குறுந்தொடி 
நெடுநுண்‌ சிலையலைக்கும்‌ 
நெடுவரைச்‌ சாரற்‌ 


நெய்கொண்டென்‌ 


நெருப்பினும்‌ நிலத்தினும்‌ .. 


நெற்பெயர தொன்றை 
நெறிநீர்‌ இருங்கழி 


நே 
நேரிழை மகளிர்‌ 
நெள 
நெளவிமான்‌ நோக்கினார்‌ 


ப 
பகலவன்செய்‌ தூதிற்‌ 
பகலே, பல்பூங்‌ கானற்‌ 


பகைபோன்றது துறை 
பங்கயம்‌ காடுகொண் 
படியுடையார்‌ : பற்ற 
படுமணி இன நிரைகள்‌ 
படுமணி படுமொருகை 
படுமழைத்‌ தண்மலை 
படைகுடி கூமமைச்சு 
படையொடு போகாது 


படையொன்றுமில்லை 
பண்கொண்ட வரிவண்‌ 


-பண்டிப்‌ புனத்துப்‌ - 


539 


பக்கம்‌ 


404 


௮ அதிர 
+. all 
314 
282 
198 
306 


el 


249 


154 
181 
Ts 


158 
+ 420 


297 
419 
324 


101 


ட J 24 


இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


ப--தொடர்ச்சி, 


பண்டும்‌ ஒருகாற்றன்‌ 

“ பண்ணும்‌ திறமும்போற்‌ 
பந்தம்‌ நீக்குறில்‌ 
பரமனீ பகவனி 
பரலத்தம்‌ 


பரவிப்‌ பாரகத்‌ தார்‌ 
பரவு பொழுதெல்லாம்‌ 
பரவை மாக்கடற்‌ 


பராஅய தேவர்க்‌ 
பரியல்‌ யாவதும்‌ 
பருவரை நிவந்து 
பரூஉத்‌ கடக்கைமத 
பல்கால்‌ வந்து 
பல்புகழ்‌ வானவன்‌ 
பல்யானை மன்னர்‌ 
பல்லார்க்கும்‌ ஈயும்‌ 

, பல்லுக்குத்‌ தோற்ற 
பல்லும்‌ பணிமொழியாள்‌ 
பல்லே முத்தம்‌ 
பல்வளையார்‌ கூடிப்‌ 
'பலமுறையும்‌ ஓம்பப்‌ 
பவழம்‌ எறிதிரைப்‌ . . 
பவமமும்‌ பொன்னும்‌ 
பற்றிப்‌ பலகாலும்‌ 
பற்றுக பற்றற்றான்‌ 
பறைபட்டன பட்டன 
பன்மாடக்‌ கூடல்‌ 
பன்மீன்‌ உணங்கற்‌ 


பா 
பாங்கனையே வாயிலாப்‌ 
-பாசிழை ஆகம்‌ 
பாடகஞ்சேர்‌ காலொரு 
பாடுகோ பாடுகோ 
பாடுநர்க்கும்‌ ஆடுநர்க்கும்‌ 


பாடு வண்டு பாண்‌ 
பாம்பு கயிறாக்‌ 

பாயிரும்‌ பசப்பகம்‌ 
பார்க்கடல்‌ முகந்த 


- 409 


பக்கம்‌ 
421 


368 
236 
91, 
276 
414 
397 


ரு. 


பா--தொடர்ச்சி, 


பார்பரவிய பருவரைத்தாய்‌ 


பாலன்‌ றனதுருவாய்‌ 


பாலொடு தேன்‌ கலத்‌ 
பாவடி மதயானை 

பாவாய்‌ அறங்கொல்‌ 
பானல்வாய்த்‌ கேன்‌ 


பானலொடு கமழும்‌ 


பி 

பிடியுடை நடையடு 
பிண்ட நெல்லின்‌ 
பிண்டி மலர்மேற்‌ 
பிண்டியின்‌ 
பிண்ணாக்கோஓ என்னும்‌ 
பிணியார்‌ பிறவிக்‌ 
பிரமன்மால்‌ பினா௫ 
பிரிந்துறை வாழ்க்கையை 
பிறப்பென்னும்‌ பிணி 
பின்றாமும்‌ பீலி 

பீ 
பீடுடைய இருக்கையை 
பீநீகா மாமா காநீபீ.. 


பு 
புகழ்தல்‌ ஆனாப்‌ 
புகழ்பட வாமாகார்‌ .. 
புயல்வீற்‌ றிருந்த 
புயலறல்‌ போலும்‌ 
புரிகுமலும்‌ பூணார்‌ 
புரிந்து வாங்கு லீங்கு. . 
புருவமும்‌ பூணார்‌ 
புலந்துறை போயெ 
புலமிக்‌ கவரைப்‌ 
புள்ளிப்‌ பொறியே 
புறத்தன ஊரன 
புன்காற்‌ புணர்மருஇன்‌ 
புன்னைப்‌ பொழிலருகே 
புனல்பொழிவன சுனை 
புனற்படப்பைப்‌ பூந்தா 


பக்கம்‌ 
IE 


se LO 
378 


. . 92,69 
198 
200 


90, 
215 


215... 


395 
908 - 
984 





ச இலகிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி _ 


பூ பக்கம்‌ 
பூங்கட்‌ குறுந்தொடி .. 212. 
பூங்கடம்பின்‌ அந்தார்‌ - 406 
்‌ பூண்ட.பறையறையமப்‌. . 270 
பூத்த வேங்கை 149. 
பூத்தாட்‌ புறவிற்‌ 306 
பூந்தண்‌ இரும்புனத்துப்‌ 95 
பூந்தண்சினை மலர்மல்யே ,. 284 
பூந்தண்‌ பொழிலிடை . 130, 
161 
பூந்தாட்‌ புனற்றாமரை so OL 
புந்காமரைப்‌ போகல்‌ 43: 
ற தாமரை ள்‌ "19, i 
பூந்தார்ச்‌ சிறுளி 126 
பூம்பாவாய்‌ நீயொருநாட்‌ ஃ 59 
பூம்பொழிற்‌ றண்கானல்‌ 78 
பூமலர்‌ துதைந்த 241 
பூமலர்‌ நறுங்கோதை AL, 
பூமலை நீருறையுள்‌ .. 9 
பூமன்‌ றெறுகதிரோன்‌ PS, 
பூமாலை காரண 404 
்‌ பூமேலாள்‌ ஆரென்பர்‌ 418 
பூவாமா பூவிரிமா . 308 
பூவார்‌ பொய்கைப்‌ - .. 404 
பூலி னார்பொமிற்‌ 323 
பெ 
பெயலொடு வைய Me 020 
பெருகலி ஓ ஓலிமலி 2 019 
பெருங்கண்‌ கயலே 137 
பெருந்தகைமை பிறிதொழிய 247 
பெருமலைக்‌ குறுமகள்‌ 123 
பெரும்ட மான்பிணை .. A Eo] 
பே: 
பேடையை இரும்போத்துத்‌ டல்‌ 
ப 397 
பேதுற விகந்த ce +. 1588 
பேய்முலை வியன்ஞாலம்‌ 295 
பேர்ந்து சென்று . sll: 
்‌ ட்‌ 981 
பேழ்வடய்‌ விறற்கூளி: ட கிகி 
ல்‌ பை ்‌ 
பையுள்‌ மாலைப்‌ பழுமரம்‌ ,, 43 


541 
யொ பக்கம்‌ 
பொங்கமல்‌ நாகம்‌ ps 
பொங்கு சாமரை 272 
பொய்மையும்‌ வாய்மை 307 
பொருகுடை வளாகம்‌ 267 
பொருளாடல்‌ புரியீரேல்‌ 242 
பொருளாளிற்‌ ne - 404 
பொழிலே, இரவோ ரன்ன 207 
பொறையன்‌ செழியன்‌ 294, 
301, 317 
பொன்புனைந்த நகரும்‌ 62 
பொன்மலி கூடற்‌ 333 
பொன்னலர்‌ துதைந்த 154 
பொன்னார மார்பிற்‌ 49 
பொன்னிணர்‌ ஞாழற்‌ 188 
பொன்னி னன்ன புன்னை 199, 
213 
பொன்னி னன்ன பொறிசணங்‌ 114 
போ 
போதலே பொருளால்‌ உடதன 
போதவிம்‌ குறிஞ்சி .. உட 125 
போதார்‌ கூந்தல்‌ 207 
போதார்‌ நறும்பிண்டி 02, 
பபப, 201 
போதிவரும்‌ மலர்ப்பிண்டி 250 
போது சாந்தம்‌ - 35, 
205 
போதசேர்‌ கோதாய்‌ .. 311 
போதுசேர்ந்து கூடு உடலில 
போதுபூப்‌ போரேறு %. ௨852 
போது விண்ட புண்ட... + 403 
போதுறு முக்குடைப்‌ . . அரு 
போரவுணர்க்‌ கடந்‌ ‘234 
பெள 
பெளவத்‌ தன்ன பாயிருள்‌ .. 38 
ம. 
மஞ்சுசூழ்‌ சோலை ... 180 
மட்டுத்தான்‌ உண்டு .. 882 
மடப்பிடியை மதவேமம்‌ பரக்‌, 
998 
மண்டலம்‌ பண்டுண்ட 164 


542 இலக்கிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


ம--தொடர்ச்சி, 


மண்டிணிந்த நிலனும்‌ 
மணிஎளர்‌ நெடுமுடி. . 


மணிநீரும்‌ மண்ணும்‌ 
மணிபுனைந்த முடியினைநீ 
மணிமலர்ந்‌ துமிமொளி 
மணிமிடைந்த பைம்பூண்‌ 


மணியுமிழ்ந்து மாமலைமேல்‌ . . 


மதிபுரைமுக்‌ குடைநீழல்‌ 
மதியம்‌ கெடுத்த 


மதுவார்ந்த மலர்ப்பிண்டி .. 


மதுவிரவிய மலர்கஞலிய 
மந்தரமும்‌ மாகடலும்‌ 


மந்தாநிலம்‌ வந்தசைப்ப 


மந்திரி கடிதோடி 
மயிர்நிறுலி மற்றதற்‌் 
மருந்தெனின்‌ மருந்தே 
மரையிதழ்‌ புரையும்‌. . 
மல்லல்‌ வையம்‌ 
மல்லன்மா மமையார்ப்ப 
மலிதேரான்‌ கச்சியும்‌ 
மலைமிசை எழுந்த 
மலைமுலை நீரோடை 


மலைமேல்‌ மரங்கொணர்ந்து. . 


மலையென மழையென 
மறந்தும்‌ பிறன்கேடு 
மறவாத அன்பினேன்‌ 
மறையவரும்‌ வந்தார்‌ 
மன்றலங்‌ கொன்றை 
மன்னும்‌ வழுதி 
மன்னுயிர்‌ காத்தலான்‌ 
மனங்கனிந்‌ தன்ன 


மனைக்குப்பாழ்‌ ணைன 
மனைதுறந்து வனம்புகுமின்‌ . . 


மனையிற்கு நன்று 
மா 
மாக்கொடி யானையும்‌ 
மாகம்‌ இிவண்டு 
மாசற்ற மதிபோல . 


பக்கம்‌ 


62 


. 226, 


259 

23 
251 
399 


. 383 


118 
239 
401 
250 
387 


- 178, 


984 


72, 
103 


118 
419 
59 
306 
2835 
9097 
193 
415 
296 
295 
264 
190 
233 
29 
307 
4831 
246 
416 
113 
239 
421 


119 
163 
386 


மா-கொடர்ச்சி. 
மாசில்‌ கண்ணி 
மாநீகா மாமா காநீமா 
மாமலர்‌ நெடுங்கண்‌ 
மாமாதா நீநீ தாமாமா 
மாயவனாய்‌ முற்றோன்றி 
மாயாத தொல்லிசை 
மாயோள்‌ கூந்தற்‌ 


மாயோன்‌ மார்பில்‌ 
மார்வுற' அணிந்தாலும்‌ 
மாரியொடு மலர்ந்த 
மால்கொண்ட பகை 


்‌ மாலை மணங்கமழும்‌ 


மாலையால்‌ வாடையால்‌ 
மாவடு வென்னும்‌ 
மாவரு கானல்‌ 
மாவலிசேர்‌ வரைமார்பி 
மாவமங்கு பெருங்காட்டு 


மாவும்‌ புள்ளும்‌ வதிவயிற்‌ .. 


மாறாக்‌ காதலர்‌ மலைமறந் 


மான்வீடு போழ்திற்‌ 
மி 
மிக்க மாகவம்‌ வீட்டுல 
மீ ) 
மீன்றேர்ந்‌ தருந்திய .. 


மு 


முகமறிந்தார்‌ மூதுணர்ந்தார்‌ 
முத்தரும்பிப்‌ பைம்பொன்‌ .. 


முத்தொடு மணிதயங்கு 
முதுக்குறைந்‌ தனளே 


முநீது கெரன்ற மொய்ம்‌ 


முந்நீர்‌ ஈன்ற அந்தர்‌ 
முரசதிர்‌ வியன்மதுரை 
முரசுமுழுங்கு தானை ஃஃ 


முசன்று சென்று வ: ண்டினம்‌ 


முருகலிம்தா மரைமலர்‌ 


பக்கம்‌ 


402 


418 . 


128 
418 
258 
164 


129: 
161 


157 
279 

65 
257 
204 
324 
384 
370 
286 
100 


110, 
1017 


2138, 


302 
924 


971 


125, 
160 


383 
220 
231 


103, 
214 


280 
158 
2௦4 
174 
368 
225 


இலந்திய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி 


மு--தொடர்ச்சி, 


முருகுவிரி கமல 
முல்லை. முறுவலித்துக்‌ . 
முல்லைவாய்‌ முறுவலித்தன. . 
முலைகலிங்கம்‌ மூரி 
முழங்குகடல்‌ முகந்து . 
முழங்குகளியானை 


முழங்குகுரல்‌ முரசியம்ப 
முழங்குதிரைக்‌ கொற்கை 


முழுதணர்‌ முனைவருள்‌ 


முழுதுல கிறைஞ்ச 
முள்ளி நீடிய முதுநீ 
முற்றொட்டு மறவினை 


முறிமே யாக்கை 


முறிமேனி முத்தம்‌ . 


முன்றான்‌ பெருமைக்க 


முன்றி லெங்கும்‌ 


முன்றி னின்ற முடமுதிர்‌ 
முன்னும்‌ தொழத்‌ .. 


மூவடிவி னாலிரண்டு .. 


மூவா முதலா உலகம்‌. . 


மூ 


மெ. 
்‌ மெய்யறி விலாமை 


மெல்லிணர்‌ நறும்பூ. . 
மென்றினை காத்தும்‌ .. 


மேவார்‌ சார்கை 


மே 


மேனமக்‌ கருளும்‌ 


மைசிறந்தன மணிவரை 


மை 


மைவரை நிறத்தன.. 


சமொய்த்துடன்‌ தவமும்‌ 


யதிகணம்‌ 


மொ 


ய 


பக்கம்‌ 


403 
186 
279 
299 
157 


203 


253 


78, 
203 


242 
208 
208 

71 
427 
296 
401 
275 
294 


. 925, 


328 


86, 
375 
401 


398 
271 
269 


969 


யா 
யாகாவா ராயினும்‌ 
யாதானும்‌ நாடாமால்‌ 
யானும்‌ தோழியும்‌ .. 


வச்சிரம்‌ வாவி 
வசையில்‌ புகழ்‌ A 
வஞ்சியங்‌ கொடியின்‌... 


வஞ்சியேன்‌ என்றவன்றன்‌ .. 


வஞ்சி வெளிய குருகெல்‌ 
வட்டொட்டி யன்ன .. ன்‌ 
வடாஅது, பனிபடு 
வடித்தடங்கண்‌ பனிகூர 
வடிமலர்ததார்‌ நாகர்‌ 
வடியேர்‌ கண்ணீர்மல்க 
வடிவுடை நெடுமுடி. . 
வண்கொன்றை 
வண்டார்பூங்கோதை 
வண்டிவரு மலர்வெட்டு 
வண்டுகெழு திலக 
வண்டுபடக்‌ குவளை 
வண்டுளர்‌ புந்தாரீ 
வண்டுற்ற நறுங்கோதை 
வண்ண்டு வாழும்‌ 
வண்ணத்தின்‌ ஒன்றோதி 
வண்பாராள்‌ மன்னர்பொன்‌. . 
வண்மை மதம்பொழிந்து 
வந்துநீ சேரின்‌ உயிர்‌ 
வம்பலைத்த வனமுலையாள்‌. , 
வயலாமைப்‌ புழுக்குண்டும்‌ ,, 
வயலுழுவார்‌ வாழ்வாருள்‌ .. 


வரிகொள்‌ அரவும்‌ 
வரிசை பெரிதுடையர்‌ 
வரையென மழையென 
வரையென மாடங்கள்‌ 


வலம்புரி களந்கொருபால்‌ 2 


வலம்‌ாதிரத்‌ தான்வளி 
வழாஅ நெஞ்சிற்‌ .. 


வள்ளெயிற்றுப்‌ பேழ்வாய்‌ ,; 


944 
பக்கம்‌ 


80 


வ--தொடர்ச்சி, 


வளக்கு ளக்கரை மாநீலம்‌ 


வளம்பட வேண்டாதார்‌ 192 
வளர்கொடியன 06 
வளரிளங்‌ கொங்கை .. 127 
வா 
வாஅம்‌ புரவி. வழுதி டட 
430, 431 
வாஅ வழுதி மதுரை 430 
வாக்குமுகம்‌ தேன்மலர்‌ 294 
வாங்குபு கொள்ள - ,. 326 
வாடாத மணமாலை .. 235 
வாணெடுங்கண்‌ பனிகூர 951 
வாம மணிமே கலையார்‌ 419 
வாய்பவளம்‌ வேற்தோள்‌ ' 296 
வாயாநோய்‌ மருந்தாக 386 
வார்காந்த செழுங்கமுநீர்‌ 62 
வார்பணிய தாமத்தால்‌ 256 
வாராரே என்றென்று 63 
வால்வெள்‌ ளருவி 313 
வாள்வரி வேங்கை 269 
வானார்‌ வார்கமல்‌ 260 
வாளும்‌ வாளியும்‌ 410 
வாளுற்ற கண்ணாளை .. 258 
பாளுறழ்‌ உயர்விசும்பின்‌ 247 
வாளேர்‌ தடங்கண்‌ .. 28 
வாளை மேய்ந்த 329 
வாரன்றோயும்‌  பொன்னெயில்‌, 48 
வானகச்‌ சோலை 218 
வானிலவி முகிலார்ப்ப 373 
வானுற நிமிர்ந்தனை 217 
வானோங்கு சிமையத்து - 99 
I வி 
.விடஞ்சூழ்‌ அரவின்‌ .. 222 
விடத்‌ தகைய வினைநீக்கி 292 
விடாஅது கழலுமென்‌ 260 
விடாஅன்‌ விடாஅ வெரீஇ ... 140 
விடுகைபோல்‌ உள்ளத்‌ 1 
வித்தகர்‌ செய்த . ,. 282 


- லியந்தனள்‌ இருந்து. . ட்‌ 
விரிகதிர்‌ மதிமுகம்‌ ., ்‌ ல்‌ 


இலகிய மேற்கோள்‌ முதற்குறிப்பு அகராதி ப்‌ 


வி--கொடர்ச்சி, பக்கம்‌ 
விரிந்தும்‌ சுருங்கியும்‌ . . உ உடம்க 
வில்லம்பு வேய்தோள்‌ OT 
லில்லாளர்‌ உள்ளாரேல்‌ 415 
வில்லுடையான்‌ வானவன்‌ .. 186 
விலங்கு நீண்முடி .. 371 
விலங்கொடு மக்கள்‌ .. LANE, 
விளங்குமணிப்‌ பசும்பொன்‌ .. . 248 
வினையென்னும்‌ வியன்‌ 241 
வினையைக்‌ தான்மிடைந்‌ 368 
-வினையொமி பொழுதின்கட்‌ .. 322 
வீ 

லீங்குமணி விரித்த ... * ..' 65, 
329, 348 

வெ 
வெண்மணல்‌ எக்கர்‌. . 305 
வெளற்கரும்‌ வினைப்பகை 240 


வெளியவும்‌ வெற்பிடை .. 141 


வெறிகமழ்‌ தண்சிலம்பின்‌ .. 39, 
325 
வெறிகமம்‌ தண்புறவின்‌ 984 
வெறிகொண்‌ டலரும்‌ 256 
வெறியுறு கமழ்கண்ணி 202 
வெறிவிரவு புன்சடைமேல்‌ .. 228 
வென்றான்‌ வினையின்‌ ம 
2 > 401 
வென்றி கொண்டறை 148 
வே 
வேங்கையஞ்‌ சாரல்‌ ஓங்க ,. 158 
வேங்கை வாயில்‌ வியன்குன்‌ 886, 
_ 387 
வேத முதல்வ எதமி லகணித 154 
்‌ வேதின வெரிநின்‌ ஒத 900 - 
வேந்தர்க்கும்‌ முனைவர்க்கும்‌ 242 
வேஃவிடுத்த மென்றோளு .. . 274 
வேரல்‌ வேலி + 56, 
161, 214 
வை 
வைகலும்‌ வைகல்‌ உர லபப 180, 





உரையிற்‌ பயின்று வந்துள்ள நூற்பெயர்‌ அகராதி 


அகத்தியம்‌, - ந்‌ மாலை, 
அகநானுூன, 1 -தொல்காப்பிய அகத்‌; யம்‌, 
அஞ்சன கேசி, தொல்காப்பியம்‌, 
அடி அல்‌, தல்லாதன்‌, மொழி. i 
அணியியல்‌, ன்‌ ்‌.. .. தீற்றத்தம்‌, 
அவிந்த மாலை, ல்‌ & நற்றிணை, 
அவிநயம்‌, ன்‌ நாலடி நாற்பது (நக்கீரர்‌ நாலடி 
ஆசிரிய முல, நாற்பது), ட்‌ 
ஆனந்த ஓத்ன, . சாலடி நானூறு (தாலடியரா], 
இசை அணுக்கம்‌, நிலத்து அல்‌, ' 
இிரணமா மஞ்சுடை, நீலகேசி, 
இராமாயணம்‌, பட்டினப்‌ பாலை (பத்துப்‌ பாட்டுள்‌ 
இன்மணியாரம்‌, i ஒன்று), 
உதயணகுமாரன்‌ கதை (உதயணன்‌ பலமாயம்‌, 

கதை], க பல்சந்த மாலை, 
ஊசி முறி, பன்மணி மாலை, 
கணக்கியல்‌, ்‌ பன்னிரு படலம்‌, 
கருடதூல்‌, பாட்டியல்‌ மரபு, 
கலித்தொகை, பாட்டி யல்‌ மாபுடையார்‌, 
சலியாண காதை, , பாரதம்‌, 
கவி மயக்கறை, பாவைப்பாட்டு, 
காக்கை பாடினியம்‌, பிங்கலகேசி. (பி. படக்‌ 
காரிகை (யாப்பருங்கலக்‌ காரிகை], பிங்கலம்‌ (சந்தோவிசிதி), 
கால கேரி, புணர்ப்‌ பாவை, 
திரணியம்‌, புராண சாகரம்‌, 
குண்டலகே௫, புறநானூறு, ்‌ 
குணகாங்கி, $e பூத புராணம்‌, 
ருமாசேனாசிரியர்‌ கோலை, . !., பெரிய பம்மம்‌, 
ர பெரிய முப்பழம்‌, 

சங்க யாப்பு, ர்‌, ்‌ பொய்கையார்‌ நூல்‌, 
சந்திரகோடிச்‌ சத்தம்‌, ர ” போக்கியம்‌, 
சீ ம்தோவிசிதி, இ மந்திர நூல்‌, 
'சயதேவம்‌, ரப அக த்‌ திரிச, ந்தம்‌, 
சாந்தி புரானைம்‌, £௦ 7 மலைபடுகடாம்‌ (பத்துப்பாட்டுள்‌ 
சந்தம்‌, ல ்‌ 
சிந்தாமணி. (சீவக சிந்தாமணி), . மாபிங்கலம்‌, 
சிற்றெட்டகம்‌, மாபுராணம்‌, 
சிறுகாக்கை பாடினியம்‌, மார்க்கண்டேயஞார்‌ காஞ்சி, 
ரூளாமணி, ்‌ ட மாராச சட்டம்‌, 
செய்யுளியல்‌, ..? முத்தொளளாயிசம்‌, 
செயன்முறை, ்‌.. முப்பேட்டுச்‌ செய்யுள்‌, 
செயிற்றியம்‌, * மேடகத்‌ இரிசந்தம்‌, 
ஞானாசிரியம்‌, ந்‌ யாப்பருங்கலக்‌ காரிகை, 
தக்காணியம்‌, 5 அவ, வடுகச்‌ சந்தம்‌, 
தத்துவ தரிசனம்‌, ்‌ வது விச்சை, 
தமிம்‌ நெறி விளக்கம்‌, வருத்த மானம்‌, 
தமிம்‌ முத்தரையர்‌ கோவை, :  வபையாபதி, 
தா£ணை நூல்‌, ்‌ வாய்ப்பியம்‌, 
திணை நால்‌, ல வெண்பா மாலை ட டத 


அம்பிப்‌ பாட்டு, ம்‌ F வெண்பா மாலை), 


உரையிற்‌ பயின்று வந்துள்ள ஆசிரியர்களின்‌ பெயரகராதி 


அசத்தியனார்‌, 
அணியியலடையார்‌, 
அவிநயனார்‌, 
அறிவுடை நம்பியார்‌, 
அளவியனார்‌, 
இடைக்காடர்‌, 
ஓளவையார்‌, 
கடிய நன்னியார்‌, 
கபிலா, 
கல்லாடர்‌, ' 
காக்கை பாடினியார்‌, 
குடமூக்கிற்‌ பகவர்‌, 
குணகாங்கியார்‌, 
கையனார்‌, 
சங்கயாப்புடையார்‌, 
சிறுகாக்கை பாடினியார்‌, 
செய்யுளியலுடையார்‌, 


தொல்காப்பிய அகத்திய மூடையார்‌, 


தொல்காப்பியனார்‌, 
தக்ரேர்‌, 
நல்லாறனூர்‌, 
தத்றத்தனார்‌, 
பத்தினி, 

பரணர்‌, 


பரிமாணனார்‌, 


== 


பல்காயனார்‌, 

பனம்பாரனார்‌, 

பாக்கனார்‌, 

பாட்டியல்‌ மாபுக்யார்‌, 

புட்கானார்‌, 

பெருஞ்சித்திசனார்‌, 

பெருந்தலைச்‌ சாத்தனார்‌, 

பேராசிரியர்‌ (மயேச்சுரர்‌), 

பொய்கைக்‌ கதயானைகுழாசிரியர்‌, 

பொய்கையார்‌, 

மயேச்சுரர்‌ (பேராசிரியர்‌), 

மாபுராணமுடையார்‌, 

மாமூலர்‌ (மூலர்‌), 

மார்க்கண்டேயனார்‌, 

மூலம்‌ (மாமூலர்‌), 

வள்ளுவர்‌ (திருவள்ளுவர்‌), 

வாசு தேவனார்‌, 

வாஞ்சியார்‌, 

வாய்ப்பியனா௩்‌ -. (வாய்ப்பிய முடை 
யார்‌), 

விளக்கத்தனார்‌, 


க. 





உரைமேற்கோள்களிற்‌ பயின்று வந்துள்ள அரசர்கள்‌, 
வள்ளல்கள்‌ பெயர்‌ அகராதி 


அச்சுதக்‌ கோ (அச்சுத நந்தி), 
அஞ்சி (அதியமான்‌ அஞ்ச), 
அதியர்‌ தங்கோ, 

அழிசி, 


இராவணன்‌ (இலங்கை மன்னன்‌), 


உளியன்‌, 

எயினர்கோன்‌ கண்டன்‌, 
கண்டா கண்டன்‌, 
கதக்கண்ணன்‌, 

கதிரன்‌, 

கருங்கோன்‌, 

கலி மல்லன்‌, 

கவி கண்ணன்‌, 

கற்‌ சிறை, 
காம்போசன்‌, 

காரி, 

காளிங்கன்‌, 

கிள்ளி, 

குட்டுவன்‌, 

கூத்தப்‌ பெருஞ்சேந்தன்‌, 
சற்கபாலன்‌, 
சயந்தன்‌, 


சிங்கன்‌ (கச்சியாச்‌ கோ), 


he 





சுவரன்மாப்பூதன்‌, 
செம்பூட்சேய்‌, 
சேட்சென்னி, 

சேந்தன்‌, 
தொண்டைமான்‌ இளத்திரையன்‌, 
தொண்டையார்‌ கோ, 
தந்தி (ஜயநற்தி வர்மன்‌), 
நயதீரன்‌, 

நன்னன்‌, 

பல்லவ மல்லன்‌, 

பாரி, 


பாலை இளஞ்சாத்தன்‌ வேட்டன்‌, 


மகனை முறை செய்தான்‌ (மனு நீதிச்‌ 


சோமன்‌), 
மயித்தன்‌, 
மள்ளன்‌ மதிநிலை, 
மாசேனன்‌, 
வண்கோசன்‌, 
வரகுணன்‌, 
விசயன்‌, 
விட்டு (விஷ்ணு வர்மன்‌), 
விண்ணன்‌ (சோழ சேனாதிபதி), 


வையையார்‌ கோ, 


உரையிற்‌் பயின்று வந்துள்ள ஊர்ப்பெயர்‌ அகராதி 


ர 


அத்தியூர்‌ (றிய காஞ்சீபுரம்‌), 

ஆமீர்‌, 

ஆறை (ஆறகமூர்‌), 

இலங்காபுரம்‌, 

உறந்தை (உறையூர்‌), 

ஏமாங்கதம்‌, 

கச்சி (காஞ்£ீபுரம்‌), 

கழுமலம்‌ (சேர நாட்டுள்ளதோர்‌ 
ஊர்‌), 

குடந்தை (கும்பகோணம்‌), 

கூடல்‌ (மதுமை], 

கொல்லி, 

கொற்கை, 

கோட்டாறு, 

கோளூர்‌, 

கோவை (சேவூர்‌), 


இருதெறிக்‌ காரைக்காடு, 
திருதென்மலி,  - ' : 
சென்னிம்பை (வேம்பத்தார்‌), 
தொண்டி, 
பம்பை, 

பழசை (பழையாறு), 
பழையனூர்‌, 

பழையாறு, 

பற நாடு (பறம்பு நாடு), 
புக்கார்‌, ட 
பெருவல்லம்‌, 

பொதியில்‌ தாடு, 

மாந்தை, 

வஞ்சி (கருவூர்‌), 

வாரண மி (காசி), 


வேங்கடம்‌ (திருமலை), , ' 








